8332 
149 
1956 


--- 
கன்ஜுல் கறாமாத்து . 


நான்காம் பதிப்பு பிரதிகள் : 1000 


பிஸ்மில்லாஹி . 


கன்ஜுல் கறாமாத்து . 


( நாகூர் மீரான்சாகிபு ஆண்டவரவர்கள் சரித்திரம் . ) 


நாகூர் . தர்கா - மகாவித்துவான் 

ஸ்ரீ ல ஸ்ரீ . 
காதிறு நாவலர் 
செய்தது . 


குலாம் 


ம் பதிப்பு 


நாகூர் 


ஹாஜி . எஸ் . வி . எம் . ஹுசைன் ஆலிம் சாஹி . 

அவர்களால் 


சென்னப்பட்டணம் : 
கபீர் அச்சுக்கூடத்தில் 

பதிப்பிக்கப்பட்டது . 


1949 


All Rights Reserved . 


4 - ம் பதிப்பு 
அறிவிப்பு 


கன்ஜுல் கறாமாத்து என்னும் இப் புஸ்தகத்தை 
தென் கிரந்த கர்த்தாவாகிய நாகூர் தர்கா மகா வித்வான் 
ஸ்ரீலஸ்ரீ வா . குலாம்காதிறு நாவலரவர்கள் சென்ற ஹிஜ்ரி . 
1313 - ம் ஹத்தில் செய்து முடித்து , ஈசவி 1902 - ம் 
ருத்தில் அச்சிற் பதிப்பித்தார்கள் . 

அதின் விவரங்கள் கடி நாவலரவர்களால் இதன் பின் 
னால் எழுதியிருக்கிற முகவுரையால் தெரிந்துகொள்ளலாம் . 
இக் கிரந்தத்தின் ரிஜிஸ்டர் உரிமையாளரான 

நாகூர் 
ஜனாப் . பொ . செய்யிது முகியித்தீன் சாகிட மரைக்காயர் அவர் 
களால் ஷை முதல் பதிப்பு ( 1902 - u ), புத்தகங்கள் பதிப் 
பிக்கப்பட்டு , அப் புத்தகங்கள் இந்தியாவிலும் , மலேயா , 
பர்மா , இலங்கை முதலிய நாடுகளிலும் வெகு விரைவிலேயே 
சிலவாகிவிட்டன . 

இதற்குப் பிறகு 1922 ருத்தில் நாகப்பட்டணம் 
ஸ்ரீமான் ஹான ரயில் கான்பஹதூர் அ . க . கு . அகமது 
தம்பி மரைக்காயர் Member , Council of State அவர் 
களின் நன்முயற்சியால் எடி செய்யது முகியித்தீன் சாகிபு 
மரைக்காயர் அவர்களால் இரண்டாம் பதிப்பும் வெளி 
யிடப்பட்டு அதுவும் விரைவில் சிலவாகிவிட்டன . 

பின்பு சென்ற 1939 ரூபத்தில் ஷை பெ . செய்யது 
முகியித்தீன் சாகிபு மரைக்காயர் அவர்கள் குமாரரும் இக் 
கிரந்தத்தின் சகல உரிமைக்காரருமான ஜனாப் . பெ . செ . 
அப்துல் றெஜாக்கு 

மரைக்காயர் 

அவர்கள் 

இந்தக் 


ர 


து 

2 
கிரந்தத்தை மூன்றாம் பதிப்பாக அச்சிட்ட ஷை மூன்றாம் 
பதிப்பு பிரதிகளும் சிலவாகிவிட்டன . ஆதலால் உலகில் 
நிகழ்ந்த பல காரணங்களினாலும் அடுத்த பதிப்பு வெளி 
வரவில்லை . 

இந்த நிலமையில் மற்றொரு பதிப்பை வெளியிட 
வேண்டுமென்கிற நோக்கத்துடன் இந்தக் கிரந்தத்தின் 
சகல உரிமைகளையும் பாத்தியங்களையும் ஷை பெ . செ . 
அப்துல் ரஜாக்கு மரைக்காயர் அவர்களிடமிருந்து ஷே சரித் 
15 -வது வம்சத்திலுள்ள ஹஜ்ரத்து வா . சு . செய்யிது 
முஹம்மது கவ்து வாஞ்சூர் பகீர் ஆலிம் சாஹிபு காதிரி 
அவர்கள் குமாரரான ஹாஜி . S. V. சைய்யிது முஹம்மது 
ஹுசைன் ஆலிம் சாஹிபு வாகிய நான் சென்ற 1948 ரூம் 
கிரையம் வாங்கிவிட்டேன் . 

ஆதலால் எனது ஆத்ம நண்பரும் இன்னாயகமவர்கள் 
மீது அதிக பக்தி விசுவாசங் கொண்டவர்களும் , பிரபல 
வியாபாரியுமான மதுரை ஆலி ஜனாப் K. K. சிக்கந்தர் 
ராவுத்தர் அவர்களும் , நாகூர் பிரபல வியாபாரியும் மிராசுதாரு 
மான ஆலிஜனாப் . தா . முஹம்மது யூசுபு மரைக்காயர் அவர் 
களும் , பிரபல வியாபாரியும் , ஆட்டீட்டரும் தயாளம் மிகுந்த 
வர்களுமான திருநெல்வேலி ஜில்லா ஸ்ரீவைகுண்டம் தற் 
காலம் இலங்கையில் வாசம் செய்யும் ஆலி ஜனாப் ஹாஜியார் . 
V. M. ஷம்சுத்தீன் சாகிபு இவர்களும் செய்துவந்த அரும் 
பெரும் முயற்சியின் ஊக்கத்தினாலும் , இம்மஹானுடைய 
சரித்திரத்தை ஜாதிமத பேதமின்றி யாவர்களும் வாசித்து 
பேரின்பங் கொண்டு க்ஷ நாயகமவர்களின் கிருபா 
கடாக்ஷத்தை பெற்று இம்மை மறுமை பேர்களையடைந்து 
வாழ வேண்டுமென்ற ஆவலாலும் , இக்கால விலையுயர் 
கொஞ்சமும் பொருட்படுத்தாது இந்நூலை நான்காவது 
பதிப்பாக அச்சிட்டு வெளியிட முன்வந்தேன் . 


3 


3 


சிறியேனால் செய்த இந்த அரும் பெரும் முயற்சியை 
டை நாயகமவர்களின் பொருட்டால் இறைவன் நேர்மை 
யாக இலேசாக்கி முடித்து தருவதுடன் எனக்கும் இது 
விஷயமாக நன் முயர்ச்சியில் பங்கெடுத்துக்கொண்ட மேற் 
கூறிய எனது அன்பர்களுக்கும் . நாயகம் அவர்கள் 
பொருட்டால் இறைவன் இருலோக வாழ்க்கைக்கும் உதவி 
புரிவானாகவும் ஆமீன் . 

இந்த வருஷத்திய ஷெ நாயகமவர்களின் கந்தூரிக்கு 
முன் இந்த வேலையை செய்து முடிக்க வேண்டுமென்று 
அவசரமாக செய்த வேலையால் இந்தக் கிரந்தத்தில் சில 
தவறுகள் இருந்தாலும் அவைகளை பொருட்படுத்தாது 
திருத்தி வாசித்துக்கொள்ளுமாறு அன்பர்களை பணிவுடன் 
கேட்டுக்கொள்ளுகிறேன் . 

வாசகர்கள் எடுத்துக்காட்டும் 
தவறுகளை அடுத்த பதிப்பை இன்னும் திருப்திகரம் 
முறையில் வெளியிட ஆண்டவனருள் புரிவானாகவும் . 

இந்த புஸ்தகம் கவர்ன்மெண்டில் 1867 ஹத்து 
25 வது ஆக்ட்டுப்படி என் பெயரால் ரிஜிஸ்டர் செய்யப்பட் 
டிருக்கிறது . 
ஹாஜி S. V. M. ஹுசைன் ஆலிம் சாஹிபு , 

புரொப்ரைட்டர் , 


நாகூர் , 


கிரந்த கர்த்தாவின் 


முகவுரை 


கன்ஜுல் கறமர்த்து என்னும் இப்புத்தகம் , ஹலறத்து 
மீறன் சுல்தான் சையிது அப்துல்காதிறு ஷாகுல் ஹமீது பாத்துஷா 
சாகிபு ஆண்டவரவர்களின் சரித்திர முதலான அற்புதங் 
களனைத்தும் அடங்கின முழுக்கிரந்தம் . இதில் , கறமாத்து 
என்னும் அற்புதங்கள் அநந்தம் புதைந்திருப்பதாலும் , 
இச்சரித்திர நூற்களுள் முதனூலுக்கும் கன்ஜுல் கறமாத்து 
என்று பெயரிட்டிருப்பதாலும் , இவ்வரலாற்று நூற்கள் 
பெரும்பாலும் கன்ஜ் என்னுஞ் சொல்லுடன் பெயர்பெற்றி 
ருப்பதாலும் , இதற்கும் கன்ஜல் கறமாத்து என்று நான் 
பெயர் வைத்தேன் . இப்பெயருக்குப்பொருள் அற்புதப் 
புதையல் என்பதாம் . 

ஹலறத்து ஆண்டவரவர்களின் சரித்திர நூற்கள் 
இக்கிரந்தத்தின் பீடிகையிற் சொல்லியிருக்கிறபடி பூர்வமும் , 
அபூர்வமுமாய் அநேக மிருக்கின்றன . இருந்தாலும் , பூர்வ 
கிரந்தங்களனைத்தும் அறபி , பார்லி ஹிந்தியென்னும் 
பாஷைகளிலும் , அபூர்வகிரந்தங்க 

ளனைத்தும் அறபு 
தமிழில் கரலிகிப் பிரதியாயு மிருக்கின்றன . ஒரேயொரு 
அறபுதமிழ்க் கிரந்தம் அச்சிடப்பட்டிருக்கின்றது . 
அற்பு அட்சரங்கல்லா தார்க்குப் பலன்படாது . தமிழிலும் 
காரணச்சரித்திரம் என்றொரு நூல் அச்சிட்டிருக்கின்றது . 
அது , இக்கிரந்தத்திலுள்ள அநேக கறாமாத்துகளில்லாத 
தாய் , சரித்திரதாகந்தீரப் போதுமான தல்லாததாய் வழங்கு 


ஒருங்கடி 


நாகூர் 


கின்றது .. தலாஸத்துல் கறமாத்து என்னும் கிரந்தமே 
பூர்வ கிரந்தங்களிலுள்ள எல்லாக் 

கறாமாத்துகளையும் 
கடக்கினதாயிருந்தாலும் , அது கரலிகிதத்து ஒரே 
பிரதியாயேயிருக்கின்றது . காரணப் புராணமோ கவிதை 
களாற் செய்த காப்பியம் . 

முஸ்லிம்களால் மாத்திரமன்றி , அந்நியமான சர்வ 
மதஸ்தர்களாலும் 

மீறன் சாகிபாண்டவர்கள் ! 
என்று தோத்திரஞ்செய்து கொண்டாடப்படுகிற நாயகமவர் 
களின் சரித்திர நூற்கள் இவ்வளவாய் மறிந்திருந்தும் , 
இந்நாட்டுச் சாமானிய ஜனங்களும் எளிதில் படித்தறியத் 
தக்கதாக எல்லாக்கறாமாத்துகளும் ஒருங்கமைந்து வசன 
ரூபமாய் ஒரு முழுக்கிரந்தம் தமிழில் இல்லாதது இதுவரை 
யும் பெருங் குறையாயே யிருந்தது . இக்குறைதீர வேண்டு 
மென்னும் பேரெண்ணம் நாகூர் - தர்கா ஆதினஸ்தரு 
ளொருவராகிய காஸிம் சையிது முகம்மது பாகிறு சாகிபவர்கள் 
மனதில் வெகுநாள் வேரூன்றியிருந்தது . அதனாலவர்கள் 
என்னைச் சந்திக்கும் தோறும் இக்குறை உன்காலத்தில் 
தான் தீரவேண்டும் ; நீதான் - இதைச் செய்துமுடிக்க 
வேண்டுமென்று சொன்ன மணியமாய் இருந்தார்கள் . 
இதுபோல பலரிடத்திலும் அடுத்தடுத்துச் சம்பாஷித்தும் 
வந்தார்கள் . இச்சம்பாஷணையை , நபிகணாயகம் முகம்மது 
ஸல்லல்லாகு அலைகிவஸல்லமவர்களின் முப்பத்தைந்தாம் 
பௌத்திரரும் , இச்சரிதாநாயகரான ஆண்டவரவர்களின் 
அருமைப் புத்திரராகிய ஹலறத்து சையிது முகம்மது யூசுபு 
சாகிபு ஆரிபுபில்லாஹி யவர்களின் நான்காங்குமாரரான 
ஹலறத்து சுல்தான் ஹக்கானி சாகியவர்களின் ஒன்பதாந் 
தளஹித்திரரும் , சையிது ஹசன்ழகியித்தீன் சாகிபவர்களின் 
குமாரரும் , நாகூர் தர்கா ஆதீனஸ் தரு ளொருவருமாகிய 
சையிது ஜஹான் முகம்மது கௌது சாகிபவர்கள் பலதரங் 
கேட்டிருந்து , இதனை நாமே செய்விக்க வேண்டுமென்று 


6 


ஆவல்கொண்டு , என்னையழைத்து நமது ஆண்டவரவர்கள் 
ளின் சரித்திரம் முதலான அற்புதங்களனைத்தையும் ஒருங்கு 
திரட்டி , தெள்ளிய தமிழில் வசனரூபமாக எரு கிரந்தஞ் 
செய்யுங்கள் " என்று ஏவினார்கள் , அவ்வேவலை நான் உள்ள 
முவந்தேற்று , மிகப்பிரயாசையுடன் இக்கிரந்தத்தைச் 
செய்யத்தொடங்கினேன் . 

இதனைச் செய்து முடிப்பதற்கு முதற்கருவிகளாக 
இச்சரித்திர நூற்கள் பல எனக்குக் கிடைத்தன . ஆயினும் , 
முன்சொன்ன குலாஸத்துல் கறமாத்து என்னுங் கிரந்த 
மும் இதற்கு இன்றியமையாததா யிருந்தபடியால் , நாகூர் - 
தர்கா ஆதீனஸ் தருளொருவரும் , நாட்டாண்மை வாப்புச்சி 
சர்கிபவர்களின் குமாரருமாகிய சையிதுமுகம்மது கலீபா 
சாகிபவர்கள் அதனை எனக்குக் கொடுத்து தவினார்கள் . 
அதனையும் , காரணப்புராணம் முதலிய மற்ற நூற்களையுந் 
தழுவி , ஹிஜ்றத்து ஆயிரத்து முந்நூற்றுப் பதின்மூன்றாம் 
வருஷம் இக்கிரந்தத்தை நான் செய்து முடித்தேன் . ஆண்ட 
வரவர்களின் உபாத்துக்குப் பின்னிகழ்ந்த சில சரித்திராதி 
யற்புதங்களைக் கொண்டு கவிதைகளால் நானியற் றிருக்கின்ற 
நாகூர்ப் 

புராணத்தையும் மொழிபெயர்த்து , இதிற் சேர்த் 
திருக்கின்றேன் . 


இலகுவில் முடிதற்கரிதா யிருந்த இந்தப் பென்னம் 
பெரியகாரியம் சின்னஞ்சிறிய என்னால் செய்து முடிந்தும் , 
அச்சிட்டு வெளிவருவதற்கு இதுபரியந்தம் சில அசந்தர்பங் 
களே தடையாயிருந்தன . காலம் வீணாய்க் கழிவதால் , 
விரைவில் இது அச்சிட்டுத் தீரவேண்டுமென்னும் அபிலாசை 
இராப்பகல் என்னை வருந்திவந்தது . அதனால் நான் , என் 
அரிய நண்பரும் , கல்விகேள்விகளிற் சிறந்த உத்தமருமான 
நாகூர் , மா -ா - ஸ்ரீ பெ . சையிது முகியித்தீன்சாகிபு மரைக்காயர் 
என்னும் தம்பி கனி மரைக்காயரவர்களிடம் 


பலதடவைகளில் 


7 


இதைப்பற்றி ஆலோசனை பண்ணினேன் . பொதுநலப் 
பிரியரான - இந்தக் கனவான் செய்த முயற்சியே இது 
அச்சாவற்குக் காரணமா யிருந்தது . கலாபிவிர்த்தி முதலிய 
சன்மார்க்க விஷயத்தின் பொருட்டுக் கவுரவமுள்ள கன 
தனவான்களால் நாகூரில் ஸ்தாபிக்கப்பட்டுப் பெயர் பெற்று 
விளங்கும் ஹமீதிய்யாகிளப் என்னும் சபையாரவர்கள் 
அம்முயற்சியைக்கொண்டு இதனை அச்சிட்டு முடித்தார்கள் . 
உத்தம விஷயங்களில் பொருட் செலவுசெய்தல் அசாத்திய 
மான இக்காலத்தில் பெரும் பொருளைச் செலவு செய்து 
இப்பாரிய கிரந்தத்தை யச்சிட்ட அச்சபையாரவர்களின் 
கீர்த்தி என்றும் நின்று விளங்குமென்பதில் யாதும் 
சந்தேகமில்லை. 

இதில் , கிரந்த பேதத்தினாலுண்டான் சரித்திர 
மாறுதல்களையும் , அறிதற் கவசியமான விஷயங்களையும் , 
நக்ஷத்திரப்புள்ளி முதலான அடையாளங்களிட்டு அவ்வப் 
பக்கங்களின் கீழ் குறிப் பெழுதியிருப்பதோடு , இக்கிரந்தத் 
தின் முக்கியாமிசங்களையும் வேண்டுமிடங்களில் சிறிய 
அட்சரத்தினால் பதிப்பித்திருக்கின்றேன் . 
குலாம் காதிறு நாவலன் , 

கிரந்த கர்த்தா . 


அத்தியாய நாமாவலி , 


பக்கம் 


க 


2 


20 


22 
உங 
உரு 


எ 


உஅ 


கூ 


கூஅ 


ச O 


அத்தியாயம் 

விஷயம் 
க தலைமுறைகள் 

அவதாரம் 
ங பொற்பணங் கொடுத்தது 

பிறையறிவித்தது 
ரு பாலை மீட்டினது 
சு திருவாக்களித்தது 

அடிசிலாக்கியது 
அ கலிறு நபியைத் தரிசித்தது 
கூ புறப்பாடு 
க 0 இல்யாசுநபியைத் தரிசித்தது 

புலிகள் வழிபட்டது 
கஉ திருடர்கள் வழிபட்டது 
கூ ஒலிக்குக் கொம்பு முளைத்தது 

கபீதை விலக்கியது 
கரு குவாலீர் சேர்ந்தது 
கசு சற்குரு வரலாறு 

காரண நாமம் பெற்றது 
கஅ முரீதானது 

அரம்பையரைத் தெரிவித்தது 
முகாஷ்பா 
மீட்சி 
தபோதனர் நியமிப்பு 
பந்தலை யெரித்தது 

ஜின்கள் வழிபட்டது 
உரு சிறு பெண்ணை ரக்ஷித்தது 


சம் 


. 


ரு . 


( ருள 


கா 


: 


எ 2 


எசு 


கசு 


எஎ 


20 


அ 2 


உக 


கூடு 


2.உ 


கூஅ 


25 . 


க 00 


உச 


க02 


ககக 


அத்தியாய நாமாவலி . 


பக்கம் 


ககடு 


1! உஎ 


கஉக 


கஉஎ 


50 


க.க.க. 


கககூ 


கூட 


ககூசு 


கூக 


ககக 


காக 


கசா 


கச 


கருக 
கருச 


... 


அத்தியாயம் 

விஷயம் 
அரசங்கன்று நீர்குடித்தது 

இறந்தவரை யழைத்தது 
.உ.அ 

பட்டமரந் தழைத்தது 
-- உகூ ஜின்னிடர் தவிர்த்தது 

மான் குட்டிகளை மீட்டினது 
இறந்தவனை யெழுப்பினது 
சைகுமுஈனுத்தீன் தாயாரைத் 

தரிசித்தது 
ஜபலுல் ஒளலியாவுக்குப் போனது 

மாணிக்கப்பூருக்கு மீண்டது 
நரு குஷ்டந் தீர்த்தது 
கூசு திரவியாலயத்தை வசமாக்குவித்தது 
கூஎ ஒட்டக மழைத்தது 
கூ.அ சாபுலிகள் வழிபட்டது 
கூகூ கொலையுண்டவர்கள் பிழைத்தது 
ச 0 முகம்மது யூசுபுசாகிபு அவதரித்தது 

விக்கிரக நாசஞ் செய்தது 
சஉ முனிவர்கள் வழிபட்டது 
சக குடித்தபாலை மீட்டினது 
சச முடந் தீர்த்தது 

சர்ப்பத்தை நீக்கினது 
நதி கடந்தது 
விக்கிரகம் தண்ணீர் குடித்தது 
ஜாபாயோகி மாண்டது 

அரசன் இறந்துயிர்த்தது 
–0 தச்சன் பிணி தீர்த்தது 
ருக சத்துருக்கள் சங்காரமானது 

2 காபிர்கள் வெருண்டோடினது 
ருகூ பறவைகள் அடைக்கலம் பெற்றது 


கக 


ககா 2 


கஎக 


கஎசு 


கஅக 


ககூடு 


கஉ 


... 


கக்ச 


கக்க 


உசை 


20 அ 


உககூ 


உஉO 


உஉசு 


உஉகூ 


அத்தியாய நாமாவலி. 


- பக்கம் 


25.உ 


உங்க 


உங்சு 


உங்க 


* 


உசச 


0 


உசஅ 


சுக 


உசக 


உருரு 


உசுச 


உஎக 


உஎரு 


உஎது 


f6I 


... 


அத்தியாயம் 

விஷயம் 
ருச அஜ்மீருக்குப் போனது 

மக்கா யத்திரை 
ருசு மக்காவுக்குப் போனது 
நஎ ஹஜ்ஜு செய்தது 
- ருஅ மதீனாவுக்குப் போனது 
ருகூ திருவாக்குப் பெற்றது 

கொழிஞ்கிக்கனி பெற்றது 

மரக்கலத்தானஞ் செய்தது 
கூஉ புத்திரர் வந்து சேர்ந்தது 

திவ்விய ஸ்தலங்களைத் தரிசித்தது 
பொன்னாணிக்கு வந்தது 

பட்டமரந் தழைத்தது 
சுகூ முகல்லதீவுக்குப் போனது 

ஜின்னைக் கடலிலாழ்த்தினது 
சுஅ ஆதம்மலையைத் தரிசித்தது 
கூகூ காயற்பட்டணத்திற்குப் போனது 
- 10 கீழக்கரைக்குப் போனது 

பட்டணமாரிக்குப் போன 
எ 2 இடபமுயிர்த்தது 

பசாசுகளழிவுண்டது 

தோலுக்குப் பொன் கொடுத்தது 
எரு பொதியமலைக்குப் போனது 
எசு திருச்சினாப்பள்ளிக்குப் போனது 
எஎ தஞ்சாவூருக்குப் போனது 
எஅ தேராம்பேட்டைக்குப் போனது 

கூத்தனூறுக்குப் போனது 
| : அ 0 திருவாரூருக்குப் போனது 

எருது கொடுத்தது . 
அடி மேலைநாகூருக்குப் போனது 


2.அக 


a . அஅ 


உகூக 


உகச 


எக 


உகரு 


கூக 


5 . 


கூ.செ 


செ 


கூகை 


... 
... 





கூகக 


நகஎ 


ங உ O 


கூக்கூ 


எக 


கூஉக 



.. 


கஙக 


அத்தியாய நாமாவலி , 


பக்கம் 


கூசரு 


கூருச 
கூருகூ 


கூசு 


: 


கூஎ 2 


ங எரு 


கூ.அச 


.க 


ந.அன 


- 2 


கூஅக 


கூக 


கூகூஉ 


கூச 


கூகூரு 


.. 


ககஅ 


அத்தியாயம் 

விஷயம் 
அங் 

நாகூர் ஸ்தல ஸ்தாபனம் 
அச முது பக்கு வெளியானது 
அரு சித்திரகூடங் கண்டது 
அசு பற்கொம்பு தளிர்த்தது 
அஎ திருமணம் பேசினது 
அஅ தர்னாச்சரிக்குப் போனது 
அகூ விக்கிரகங்கள் பேசினது 
: கூ 0 திருமணஞ் செய்வித்தது 

மதுபான கண்டனம் 
ஸ்தனங்களை மீட்டினது 
பாரிற்பொறுத்த கப்பலை மீட்டினது 
கள்ளிக்குருவிகளை மீட்டினது 
கம்பத்துக் கப்பலை கண்ணாடியா 

லடைத்தது 
பச்சைக்கராம்பழைத்தது 

காணிக்கை நிலைப்பாடு 
: - சுஅ பார்ப்பாரூருக்குப் போனது 

பிளவைநோய் தீர்த்தது 
வாஞ்சூருக்குப்போனது 

புதையலை வெளியாக்கினது 
* 502 புளியமரம் பேசினது 

உபாத்து 
கச உத்தரவளித்தது 
கரு தபோதனர் புறப்பாடு 

பள்ளிகட்டினது 
க கந்தூரி 

விவாகம் 
ஹலறத்தவர்களின் உபாத்து 
போர்வை வந்தது 


ச 02 


கள 


சிசு 


சகங் 


:- க 00 


சக்சு 


1105 


சகஅ 


T20 


கங 


உக 


ச 


காசு 


சசக 


... 


... 


சசச 


க 04 


காக 


சாஉ 


ககம் 


சீசு அ 


அத்தியாய நாமாவலி. 


அத்தியாயம் 


பக்கம் 


ககக 


சஎஉ . 


ககஉ 


சஎஅ 


ககக 


சஅச 


ககச் 


சஅசு 


சகள் 


ககசு 


சகள் 


ககள 


.. 


ரு oo 


* 
.. 


( ருக 


கக்கூ 


விஷயம் 
கொலை தீர்ப்பை மாற்றினது 
மரக்கல மழைத்தது 
கூலி கொடுத்தது 

அற்புதவாட் செய்தி 
ககரு சேவற்செய்தி 

குருடுமாற்றினது 

தரியாபீவியின் சபதம் 
ககஅ 

மலடு தீர்த்தது 

இலையான் விழுந்தது 
கஉ O ஊமையுங்குருடுந் தீர்ந்தது 

அற்புத நாகச்செய்தி 

பஞ்சமாற்றினது 
க 2 % முதல் மனாறாக் கட்டினது 
கஉச கொம்புத் தேங்காய்ச் செய்தி 
கஉரு இரண்டாம் மனாறாக்கட்டினது 

மூன்றாம் மனாறாக்கட்டினது 
கஉஎ உருவமாற்றினது 

நாலாம் மானாறாக்கட்டினது 
கஉகூ குன் மந்தீர்ந்தது 

ஐந்தாம் மனாறாக்கட்டினது 
மானியம் விட்டது 


ருகக 
ருகங 
ருகரு 


கஉக 


... 


க 22 


ருகஅ 


ரு.க 


ருஉச 


கஉசு 


க 2 அ 


.. 


( ரு உஎ 
( ரு உக 
ரு கூடு 
ருகூசா 
ருகூஅ 
ருசகூ 
ருசஅ 


கங O 


கஙக 


அத்தியாய நாமாவலி முற்றிற்று . 


பீடிகை. 


வாகிய 


புகழடங்கலும் , தஅய்யுன் அவ்வல் என்னும் இல்மில் 
உஜூது - என்னும் அக்ஷரத்தைவிட்டு மறைவான குந்துகன்ஸ் 
என்கிற பொக்கிஷப் பொருளாயிருந்த நம்மை , தஅய்யுன் 
தானி யான அஇயான் தாபிதா என்னும் அக்ஷரத்தின் லுகூ 
றாகி , நம்மிலே மறைந்து , நம்மிலே வெளியாய் , அஇயான் 
காறிஜா 1 

ஆலழல் கெளன் வல்பஸாது , என்னும் 
கோலங் கொண்டு என்றைக்கும் நாமே . நாமாயிருக்கும்படி 
வெளியாக்கினானே - அந்த மகத்துவமுள்ள -- றகுமானாகிய 
அல்லாகுத்த ஆலாவுக்கே யுரியன . 

ஸலவாத்தும் ஸ்லாமும் , முத்லகான தஸ்பீஹ் படைய 
முகத்தில் முகையதென்னும் உடையையணிந்து , மேற்புக 
முப்பட்ட குமானுடைய இல்மென்னும் கஜானாவின் கன் 
ஸ்ல் மதபியாவான பொக்கிஷப் பொருட்களை ஏவற்பிர . 
காரம் தங்கள் உம்மத்துமார் அள்ளிய நுபவிக்க அதன் திறவு 
கோலைக் கைக்கொண்டு , நுபவ்வத்து றிஸாலத்துகளை கத்தம் 
செய்வதற்காக ஆகிறுநபியா யவதரித்த காததிழன்னபிய 
யீன் , சையிதுல் முறுஸலீன் , ஷபீஉல் முதுன பீன் , ஹபீபுறப் 
பல் ஆலமீன் , அகுமது முஜ்தபா , மதழதுழறுத்தலர் , முகம்மது 
முஸ்தபா ஸல்லல்லாகு அலைகிவஸல்லமவர்கள் பேரிலும் , 
அவர்கள் ஆல்கள் பேரிலும் , அஸ்ஹாபுகள் பேரிலும் 
உண்டாவதாக . 

5. அல்லாகுத்தஆலாவின் காரியகாரர்களான ஔலியாமார் 
கள் நபி முகம்மது ஸல்லல்லாகு அலைகிவஸல்ல மவர்களின் 
உரிமையாளர்களும் , அகிலாண்டங்களுக்கு ஸ்தம்பங்களும் , 
முளைகளுமானவர்கள் , உலகத்திற்குத் தீபமுமானவர்கள் 
அவர்களுக்குரிய இலக்ஷணாதி மகத்துவங்களை விவரித்தெழுது 
வதானால் , எத்தனை வகைகளினாலும் முடிவுபெற மாட்டா . 


உ 


பீடிகை. 


அவர்கள் இவ்வுலகத்தைவிட்டு உபாத்தாய் அவ்வுலகத் 
திற் சேர்ந்தபின்னும் , இவ்வுலகம் அவர்களுக்கு மறைந்தி . 
ராது . இவ்வுலக விஷயம் ஒவ்வொன்றையும் சீவியகாலத் 
தில் இங்கிருந்து நேரிற் பார்த்தது போல , அங்கிருந்தும் 
பார்ப்பார்கள் . அவர்கள் சீவியவந்தரா யிருக்கும்போது 
பெற்றிருந்த பார்வை கேள்விகளைப் பார்க்கிலும் , நிரியாண 
திசைக்குப்பின் மிகத்தெளிவான பார்வை கேள்விகளை 
யுடையவர்களா யிருப்பார்கள் . சீவியகாலத்தில் இவ்வுலக 
காரியங்களை எவ்வாறு நடத்தினார்களோ , அவ்வாறே நிரி 
யாணத்தின் பின் கபுறிலிருந்துகொண்டு யுகமுடியும் வரை 
யும் நடத்துவார்கள் . சீவியகாலத்தில் ஒரு கருமத்தை 
நடத்தினதற்கும் , நிரியாணத்தின்பின் நடத்துவதற்கும் 
பேதமில்லை . அவர்கள் ஹயாத்தா யிருக்கும்போதும் , உபாத் 
தாய்விட்டபோதும் , அவர்களை ஒருவன் கூப்பிட்டு , தன் 
நாட்டத்தை நிறைவேற்றித் தரவேண்டுமென்று எவ்வளவு 
தூரந் தொலையிலிருந்து வேண்டினாலும் , அவன் கூப்பிடு 
தலையும் , நாட்டத்தையும் , தாங்களாகவேயாவது , மலக்கு 
களாலாவது அறிந்துகொள்ளுவார்கள் . ஒருவன் எந்தத்திக் 
கிலிருந்து கூப்பிட்டாலும் அங்கே போய் , அவனுக்கு வேண் 
டியவைகளைச் செய்து முடிப்பார்கள் . அவர்கள் ஹயாத் 
தாயிருந்தால் , அவர்களின் சமூகத்திலாவது தூரத்திலா 
வது இருந்துகொண்டும் , உபாத்தாயிருந்தால் , கபுறடியி 
லாவது வேறெங்கேயாவது இருந்து கொண்டும் , அவர் 
களின் திருநாமங்களைச் சொல்லிக் கூப்பிட்டு , தீனுக்காவது 
துன்யாவுக்காவது வேண்டுமான நற்காரியங்களை நிறைவேற் 
றக் கேட்கலாம் . இவ்வாறு கேட்பதில் யாதொருபிசகும் 
உண்டாகாது . ஏனென்றால் : - அவர்கள் செய்கிற ஒவ்வொரு 
கருமமும் அல்லாகுத்தஆலாவினா லன்றி , அவர்களாலாகிற 
தல்ல வென்பதை முஸ்லிமானவர்கள் அறிந்தவர்கள் தாமே . 
அவ்வாறு கேட்டவுடன் அவர்கள் அல்லாதத்தஆலாவினிடம் 


பீடிகை. 


சுன்னத்து 


கேட்டே நிறைவேற்றுவார்கள் . அதனால்தான் ஔலியாக் 
களிடம் நாட்டை நிறைவேற்றக் கேட்பது மேலான 
காரியமா யிருக்கின்றது . அவர்களை எங்கிருந்தும் கூப்பிட்டு , 
நற்கருமத்தில் எதையும் நிறைவேறக் கேட்கலாம் . அவர் 
களின் உதவி யொத்தாசைகளை அவசியம் தேடலாம் . அல்லா 
தத்தஆலா தன் அடியார்கள் கேட்பதை நிறைவேற்றும் 
தத்துவத்தை அவர்களுக்குக் கொடுத்திருக்கின்றானென்று 
முஸ்லிமான நாம் சந்தேகமற நிருணயங்கொள்ள வேண் 
டும் . இவையனைத்தும் பலமான ஹதீதுகளால் ஸ்தாபிக்கப் 
பட்டிருக்கின்றன . 

ஜமாஅத்து உலமாக்கள் 
எல்லாரும் இதில் ஐக்கியப்பட்டிருக்கின்றார்கள் . 

தத்புமார்கள் ஔலியாமார்களைப் பார்க்கிலும் மேலான 
வர்கள் . மேற்கூறிய மகத்துவமுள்ள ஔலியாக்களனை 
வரும் தத்புகளின் அதிகாரத்திற்குக் கீழ்ப்படிந் திருப்பவர் 
களே , தத்புகளின் இலக்ஷணங்களையும் , பதவியையும் , அதி 
காரவலிமையையும் இன்ன இனையவென்று விவரிக்க யாரா 
லும் இயலாது . அவர்கள் ஷறஉடைய கண்ணாடியும் , அல்லா 
தத்தஆலாவின் அஸ்மா ஸிபாத்துகள் வெளியாகுந் தானமு 
மானவர்கள் . 

கலாகதறு என்னும் கற்பனைகளின் அந்த 
ரங்கங்களை அறிந்தவர்கள் . உலகமுழுவதும் ஆடாமல் 
அசையாமல் நிறுத்தின முளைகளானவர்கள் . அவர்களின் 
அதிகாரம் மகாபெரிதும் , வலிமையுமானது . சிருஷ்டிக 
ளடங்கலும் அவர்களுக்கு வழிபட்டு ஒழுகிநிற்கும் . 
முழுவதையும் உள்ளங்கையில் வைத்துப் பார்ப்பார்கள் . 
அவர்கள் எதையும் அல்லாதத்தஆலாவின் உத்தரவு 
கொண்டே செய்வார்கள் . கௌது என்னும் உயர்பதம் 
பெற்றவர்களும் அவர்களே . ஒரு ஒலியிடம் ஒருகருமத்தை 
நிறைவேற்றிக் கேட்பதைப் பார்க்கிலும் , தத்பிடம் கேட்பது 
மிகவும் மேலானதாகும் . ஒலிமாரால் ஆகாத வொன்றை , 
தத்புமார் செய்வார்கள் . 


உலக 


பீடிகை. 


இக்கிரந்தத்தின் சரிதாநாயகரான தத்புல் அக்தாபு , பறு 
துல் அஹ்பாபு , கௌதுல் இஸ்லாம் , மீறன் சுல்தான் , சையிது 
அப்துல் காதிறு ஷாகுல்ஹமீது கன்ஜஸவாய் கன்ஜபக்ஷ் பாத்து 
ஷாசாகிபு ஆண்டவரவர்கள் மேற்கூறிய ஔலியாக்களிலும் 
தத்புகளிலும் மிகச் சிறந்தவர்கள் . நபி முகம்மது ஸல்லல் 
லாகு அலைகி வஸல்லமவர்களின் பெளத்திரர் . இவர்கள் 
ஹிறத்துத் தொளாயிரத்துப் பத்தாம் வருஷம் மாணிக் 
கப்பூரில் - பிறந்தார்கள் . பிறக்குமுன் தாயார் ... வயிற்றில் 
கருப்பமாயிருக்கும் போதே பல அற்புதங்களைச் செய்திருக் 
கின்றார்கள் . பிறந்தபின் , குழந்தைப் பருவத்திலும் , சிறு 
பிராயத்திலும் , அநேக அற்புதங்களைச் செய்துவந்தார்கள் . 
வயதேற ஏற 

அற்புதங்களும் அதிகரித்துக்கொண்டே 
நிகழ்ந்து வந்தன . இறந்த மனிதர்களையும் , மிருகங்களையும் 
எழுப்பியிருக்கின்றார்கள் . மிருகங்களும் , விருக்ஷங்களும் , 
கற்களும் இவர்களோடு பேசின . இவர்கள் சீவியகாலமுழு 
தும் செய்துவந்த ஆச்சரியமான ஒவ்வொரு கறாமாத்தும் , 
நிரியாணதிசைக்குப்பின் . செய்துவருகிற அற்புதங்களும் , 
மகா மகிமையுள்ளதும் , மனிதர் திடுக்கிடத் தக்கவைகளும் , 
சர்வஜாதியாரும் ஒப்புக்கொள்ளத் தக்கவைகளுமா யிருக் 
கின்றன . இவர்களின் சரித்திரங்களையும் , 

கறாமாத்து 
களையும் கூறும் கிரந்தங்கள் அநேகம் வழங்குகின்றன . 
அவை : - இவர்களின் கலீபாக்களுளொருவராகிய சைகு 
முஈனுத்தீனவர்கள் இவர்களோடு கூடவே யிருந்து ஒவ்வொன் 

மாணிக்கப்பூர் அயோத்தியிலுள்ள பிரதான பட்டணங்க 
ளில் அலஹபாத் என்னும் பிரயாகை நகரத்தின் பக்கத்திலுள்ளது . 
அது , தமிழில் மாணிக்கப்புரம் என்று சொல்லப்படும் . தமிழ் 
மொழியில் தற்பவமாய் வந்து வழங்கும் வடமொழிப் பதங்கள் வட 
மொழியில் பெரும்பாலும் அம்மென்னும் பிரத்யயமின்றி வழங்கு . 
மாதலால் , மாணிக்கபுரம் என்பது மாணிக்டர் என்றாய் , அது . 
மாணிக்கப்பூர் என்று மருவி வழங்குகின்றது . 


2 


பீடிகை. 


( ரு 


றையும் நேரிற்கண்டு எழுதின கன்ஜுல்கறமாத்து , சைகு 
மதழது ஆரிபுபில்லாஹி யவர்கள் இயற்றிய நுபதுல்ஹகா 
யாத்துல் மஷ்ஹறத்து , சைகு கலந்தர் அலி மவுலவி 
யவர்கள் இயற்றிய கன்ஜுல்கறமாத்து 

கன்ஜுல்கறமாத்து - பாஞ்சுதனூஜ், 
சைகு அஇஜ்ஜித்தீனாமியவர்கள் இயற்றிய கவ்ஜுல்குதுறத்து , 
சைகு முகம்மது நஜீபவர்கள் இயற்றிய ஸஆதத்துல்முஹ்தவி - 
கறமாத்துல் காதிறி , சைகு பீர்ழகம்மது சுத்தாறியவர்கள் 
இயற்றிய நுபதுல்ஹகாயாத்து , சையிதுழகம்மது 

ஆலி 
மவர்கள் இயற்றிய முனகிபு முதலியவைகளாம் . இவைக 
ளனைத்தும் முதலும் , வழியும் , சார்புமாக எழுதப்பட்ட 
பூர்வகிரந்தங்களாம் . இவையன்றி , காயற்பட்டணத்து 
மகாவித்துவான் சைத் 

அப்துல்காதிறு நயினர்லேப்பை 
ஆலிம் புலவரவர்கள் இயற்றிய காரணப்புராணழம் , பூர்வ 
கிரந்தங்களிலுள்ள கறாமாத்துகள்னைத்தையும் ஒருங்கு 
சேர்ந்து , நாகூர் தர்கா ஆதினஸ் தருளொருவராகிய சையிது 
முகம்மது கௌதுசாகிபு ஆலிமவர்கள் இயற்றிய குலாஸ்த்துல் 
கறமாத்தும் இன்னும் பலவேறு வகைப்பட ஒருவரொருவரா 
யெழுதிக்கொண்ட சில அறபு தமிழ்க்கிரந்தங்களும் உண்டு . 
இவையனைத்தும் அபூர்வகிரந்தங்களாம் . 

இப்பூர்வர்பூர்வ கிரந்தங்களிலுள்ள கறாமாத்துகளனைத் 
தையும் ஒருமிக்கத்திரட்டி யெழுதினதே இக் கன்ஜுல்கரீ 
மாத்து ஹலறத்து ஆண்டவரவர்களின் கறாமர்த்துகளை அறிய 
விரும்பினவர்கள் . இக்கிரந்தம் - முழுவதையும் வாசித்தல் 
வேண்டும் : இதனை வாசிப்போர்யாரும் ஆண்டவர்வர்க 
ளின் தர்கர் என்னும் சந்நிதிக்குவரப் பேராவல் கொள்ளா 
திரார்கள் . இவர்களின் மகத்துவமுள்ள கபுறுஸ்தானமாகிய 
றௌலா வானது மனிதர்களின் உடலிலும் , உள்ளத்திலு 
முள்ள வியாதிகளைப் போக்கத்தக்கதாயும் , துஆக்களை கபூ 
லாக்கிறதாயும் , உலகத்தாரை- ரக்ஷிக்கிறதாயு மிருக்கின்றது . 
இவர்கள் அல்லாதத்த ஆலாவின் காதிறு என்னும் திருநாமத் 


சு 


பீடிகை. 


திற்கு நிலைக்கள மானபடியால் , இவர்களிடம் எதைக்கேட் 
டாலும் உடனே நிறைவேறும் . இவர்கள் அளவற்ற அற் 
புதங்களைச் செய்வதற்கு இவர்களின் திருநாமமே தகுந்த 
காரணமாயிருக்கின்றது : 

இஸ்லாமான ஒருவன் உலு செய்துகொண்டு இவர்கள் 
தர்கா விற்போய் , நம்முடைய இயற்கை செயற்கைகளனைத் 
தையும் இவர்கள் காண்கிறார்களென்று எண்ணி அதிக பய 
பக்தியாய்க் கைகட்டித் தலைகுனிந்து நின்றுகொண்டு , 
வாய்க்குள் யாதத்புல் அக்தாபு யாகௌதுல் இஸ்லாம் 
யாமீறன் சுல்தான் யாஷாகுல்ஹமீது என்று ஸலாம் 
சொல்லிக் கூப்பிட்டு , வேறு பராக்கின்றி , சூறத்துல் இதலாசு 
நூறு தரம் ஓதி ஹகியாசெய்து , பாத்திஹா வோதி , தன் நாட் 
டத்தை நிறை வேற்றக்கேட்டு இரந்தால் , கட்டாயம் நிறை 
வேறும் . இவர்களிடம் என்னை ரக்ஷியுங்கள் 

11 ( என்னைக் 
காப்பாற்றுங்கள் என் துன்பந்துயரங்களை நீக்குங்கள் 
என்று கேட்கலாம் . அவைகளைச் செய்வார்கள் . இம்மை 
மறுமைகளில் நற்பேறுகளைப் பெறவேண்டி இவர்களின் 
தர்காவுக்கு எவ்வளவு மேலானவர்களும் வருவது 
கறிந்ததே . 

ஆகையால் , மனிதர்களே , ஜாதிபேதம் , மதபேதமின்றி 
உலகத்தை 

யொருமிக்கக் காக்கும் உத்தமரக்ஷகரான 
நமது ஆண்டவரவர்களின் கறாமாத்துகளை வாசித்துக் களி 
கூர்ந்து , இவர்களிடம் பூரணவிசுவாசம் வைத்து , நீங்கள் 
எங்கிருந்தாவது உங்களுக்கு ஆகவேண்டியவைகளை முறை 
யிட்டுக் கேட்டுப் பெற்றுக்கொண்டு , சுகத்துடன் வாழ்வீர் 


உல 


களாக . 


பீடிகை முற்றிற்று 


பிஸ்மில்லாஹி . 


கன் ஜுல் கறா மாத்து . 


- ம் அத்தியாயம் . 


தலை முறைகள் . 


வ .. 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களின் தந்தைவழி 
யையும் , தாய்வழியையும் , முரீதுவழியையும் சொல்லுகின்றது . ) 

குத்புல் அக்தாபு , கௌதுல் இஸ்லாம் , மீறான் சுல் 
தான் , சையிது அப்துல்காதிறு ஷாகுல்ஹமீது பாத்துஷா 
சாகிபு ஆண்டவரவர்கள் அறபிக் கோத்திரத்தில் , குறைஷிக் 
குலத்தில் , ஹாஷிம் கிளையில் பிறந்த நரயகமானவர்கள் . 

தந்தைவழி : 
நபி முகம்மது ஸல்லல்லாகு அலைகிவஸல்லமவர்களு 

மக்கள் 
டைய பாட்டனார் அப்துல் முத்தலிபு உடைய 
பன்னிருவருள் ஒருவர் , 
அபீத்தாலிபு . 

இவர்கள் குமாரர் 
அமீறுல் மூமினீன் அலிறலியல்லாதஅன்து . இவர்கள் குமாரர் 
இமாம் ஹஸன்றலியல்லாதஅன்து . இவர்கள் குமாரர் 
சையிது ஹஸனுல் முதன்னா. 

இவர்கள் குமாரர் 
சையிது அப்துல்லா . 

இவர்கள் குமாரர் 
சையிது மூசா . 

இவர்கள் குமாரர் 
சையிது அப்துல்லாதானி . 

இவர்கள் குமாரர் 
சையிது மூசாதானி. 

இவர்கள் குமாரர் 
சையிது தாவூது . 

இவர்கள் குமாரர் 
சையிது முகம்மது . 

இவர்கள் குமாரர் 


. 


உ 


கன்ஜுல் கறாமாத்து . 


( 


சையிது யஹியா . 

இவர்கள் குமாரர் 
சையிது அப்துல்லா . 

இவர்கள் குமாரர் 
சையிது மூசாஜங்கி . ( அபீஸாலிகு . ) இவர்கள் குமாரர் 
ஹலறத்து சையிதுழகியித்தீன் அப்துல்காதிறு . இவர்கள் குமாரர் 
சையிது அப்துற்றஜ்ஜாக்கு . 

இவர்கள் குமாரர் 
சையிது இமாதுத்தீன் . 

இவர்கள் குமாரர் 
சையிது முகம்மது : 

இவர்கள் குமாரர் 
சையிது ஹஸன் . 

இவர்கள் குமாரர் 
சையிது முகம்மது . 

இவர்கள் குமாரர் 
சையிது அலி . 

இவர்கள் குமாரர் 
சையிது மூசா . 

இவர்கள் குமாரர் 
சையிது . ஹ்சன் குத்தூஸ் . 

இவர்கள் குமாரரே 
சையிது. அப்துல்காதிறு ஷாகுல்ஹமீது பாத்துஷாசாகிபு 
ஆண்டவரவர்கள் . 


தாய்வழி : 

ஹலறத்து முகியித்தீன் அப்துல்காதிறு ஜைலானி றலியல் 
லாகு அன்கு அவர்களின் குமாரர் சையிது அப்துற்றஜ்ஜாக் 
குடைய குமாரரான சையிது இமாதுத்தீனுடைய குமாரர் 
சையிது முகம்மது அவர்களுக்கு இரண்டு குமாரர்களிருந் 
தார்கள் . மூத்தகுமாரராகிய சையிது 

ஹஸனவர்களே 
மேற்கூறிய தந்தை வழியிலுள்ளவர்கள் . இளைய குமாரர், 
சையிது ஜமாலுத்தீன் . 

இவர்கள் குமாரர் 
சையிது றகுமத்துல்லா . 

இவர்கள் குமாரர் 
சையிது அப்துல்லா . 

இவர்கள் குமாரர் 
சையிது பைலுல்லா . 
சையிது அப்துற்றஜ்ஜாக்கு . 
சையிது பகுறுத்தீன் . 

வெர்கள் குமாரர் 
சையிது ஹமீதுத்தீன் . 

இவர்கள் குமாரத்தியே 
சையிது அப்துல்காதிறு ஷாகுல்ஹமீது பர்த்துஷாசாகிபு 
ஆண்டவரவர்களின் தாயாராகிய சையிதத்து பாத்திமா . 
H 


இவர்கள் குமாரர் 
இவர்கள் குமாரர் 


| 


தலை முறைகள் : 


முரீதுவழி : 
நபி முகம்மது ஸல்லல்லாகு அலைகிவஸல்லம் . 

இவர்கள் முரீது 
அமீறுல் மூமினீன் அலிறலியல்லாத அன்கு . இவர்கள் முரீது 
மாம் ஹுஸைன் ரலியல்லாகு அன்கு . இவர்கள் முரீது 
மாம் ஜைனுல் ஆபிதீன் . 

இவர்கள் முரீ . 
இமாம் முகம்மது பாகிறு . 

இவர்கள் முரீது 
மாம் ஜகுபறுஸாதிகு . 

இவர்கள் முரீது 
சைகு அபாயஜீதுல் புஸ்தாமி . 

இவர்கள் முரீது 
சைகு முகம்மது மகுறபி . 

இவர்கள் முரீ 
சைகு அஉறாபுஜைதுல்இஷ்கி . 

இவர்கள் முரீது 
சைகு அபுல் முலப்பர் . 

இவர்கள் முரீது 
சைகு அபுல்ஹஸன் ஹன்காரி . இவர்கள் முரீது 
சைகு முகம்மது கதாகலி .. 

இவர்கள் முரீது 
சைகு முகம்மது ஆஷிகு . 

இவர்கள் முரீது 
சைகு முகம்மது ஆரிபு . 

இவர்கள் முரீது 
சைகு அப்துல்லா . . 

இவர்கள் முரீது 
சைகு முகம்மதுகாலின் பனீயீஸ்றாயீல் . இவர்கள் முரீது 
சைகு அபுல்பத்ஹுஹிதாயத்துல்லாசூபிஸர்மஸ்து . . 

இவர்கள் முரீது 
சைகு லுகூறு ஹாஜி குலூறு . 

இவர்கள் முரீது 
சைகு முகம்மது கௌது குவாலீரி . இவர்கள் முரீதே 
சையிது அப்துல்காதிறு ஷாகுல் ஹமீது பாத்துஷா சாகிபு 
ஆண்டவரவர்கள் . 

இவ்வழி சுத்தாறிய்யா என்னும் தறீக்கின்வழி . 
றிய்யா என்னும் தறீக்கின் வழியானது : 
நபி முகம்மது ஸல்லல்லாகு அலைகிவஸல்லம் . இவர்கள் முரீது 
அமீறுல் மூமினீன் அலிறலியல்லாத அன்கு . இவர்கள் முரீது 
இமாம் ஹுஸைன் றலியல்லாத அன்கு . இவர்கள் முரீது 
இமாம் ஜைனுல் ஆபிதீன் , 

இவர்கள் முரீது 
1010-2 


காதி 


கன்ஜுல் கறாமாத்து . 


இமாம் முகம்மது பாகிறு . 

வர்கள் முரீது 
இமாம் ஜகுபறுஸாதிகு . 

இவர்கள் முரீது 
மாம் மூசாகாலிம் . 

இவர்கள் முரீது 
மாம் அலிமூசற்றிலா . 

வர்கள் முரீது 
சைகு மஉறூபுல்கர்கி . 

இவர்கள் முரீது 
சைகு விற்றிஸ்ஷீக்தி . 

இவர்கள் முரீது 
சைகு ஜுனைதுல்பகுதாதி . 

வர்கள் முரீது 
சைகு 

அபூபக்கர் அப்துல்லாஷிப்லி. இவர்கள் முரீது 
சைகு அபுல் அப்பாசு அகுமது ஹுஸைனி. 

இவர்கள் முரீது 
சைகு அப்துல் அஜீஜுல்யமனி . இவர்கள் முரீது 
சைகு யூசுபிபுனு யூசுபு . 

இவர்கள் முரீது 
சைகு அபுல்ஹஸன் அலியுல்ஹன்காரி . இவர்கள் முரீ 
சைகு அபூஸஈதுல் முபாறக்கல்மகுசூமி . இவர்கள் முரீ 
சையிது முகியித்தீன் அப்துல்காதிறு ஜைலானி . 

இவர்கள் முரீ 
சைகு அப்துற்றஜ்ஜாக்குத் தாஜுத்தீன் . இவர்கள் முரீது 
சைகு அப்துல்லா . 

இவர்கள் முரீது 
சைகு 

அபூ இபுறாகீம் ஹுஸைனி . இவர்கள் முரீது 
சைகு ஜகுபறு அகுமதுஹுஸைனி . 

இவர்கள் முரீது 
சைகு அலிஹஸன் . 

இவர்கள் முரீது 
சைகு ஷாஹா முகம்மது , 

இவர்கள் முரீது 
சைகு அப்துல் கப்பாறு . 

இவர்கள் முரீது 
சைகு ஷாஹா மகுமூது . 

இவர்கள் முரீது 
சைகு அப்துற்றஜ்ஜாக்கு . 

இவர்கள் முரீது 
சைகு ஷாஹா அப்துல் வஹ்ஹாபு . இவர்கள் முரீது 
சைகு முகம்மதுகாலின்பனீயிஸ்றாயீல் . இவர்கள் முரீது 
சைகு அபுல்பத்ஹு ஹிதாயத் துல்லா சூபிஸர் மஸ்து . 

இவர்கள் முரீது 
சைகு லுகூறு ஹாஜி குலூறு : இவர்கள் முரீது 


தலை முறைகள் . 


சைகு முகம்மது கௌது குவாலீரி . இவர்கள் முரீதே சை 
யிது அப்துல்காதிறு ஷாகுல் ஹமீது பாத்துஷாசாகிபு ஆண்ட 
வரவர்கள் , 

ஹலறத்து ஆண்டவ ரவர்களின் ஞானாசிரிய ராகிய 
சைகுல் இஸ்லாம் சையிது முகம்மது கௌது குலாலீரி றலி 
யல்லாகு அன்கு அவர்கள் கான்வாதாக்கள் பதினான்கிலும் 
பலரிடத்தில் முரீதாய் , கிலாபத்துப் பெற்றவர்கள் . அது 
போலவே தங்கள் முரீதாகிய ஷர்குல் ஹமீது பாத்துஷா 
சாகிபு ஆண்டவரவர்களையும் பதினான்கு கான்வாதாவிலும் 
முரீதாக்கி , கிலாபத்துக்கொடுத்தார்கள் . அந்த கான்வாதாக் 
களின் தறீக்கு விவரங்களை இங்கே சொல்வதானால் மிகவும் 
விரிவாகு மாதலால் , ஆண்டவரவர்கள் முரீதான தறீக்கு 
களில் பிரதானமான சுத்தாறிய்யா , காதிறிய்யா என்னும் 
இரண்டு தறீக்குகளின் வழியை மாத்திரம் இங்கெழுதினேன் . 
மற்றத் தறிக்குகளின் விவரங்களை அறிந்தமட்டுக்கு இனி 
வரும் 21 - ம் . அத்தியாயத்தில் சொல்லியிருக்கின்றேன் . 

இவ்வத்தியாயத்தில் கூறப்பட்ட மகான்களின் திரு 
நாமங்களுக்குமுன் சையிது என்றும் , சைது என்றும் குறிக் 
க்ப்பட்டிருக்கும் . அவற்றுள் சையிது என்பது குலத்துவத் 
தையும் , சைது என்பது குருத்துவத்தையும் விளக்குவ 
தென்றறிக . சையிது சைகாயும் , சைது சையிதாயும் இருத் 
தலுங் கூடும் . 

தலைமுறைகள் முற்றிற்று 


2 - ம் அத்தியாயம் . 
அவதாரம். 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் அவதாரமான 
தையும் , அக்காலங்களில் நடந்த காரணங்களையும் சொல்லுகின்றது . ) 

அகிலாண்ட புவனங்கள் அனைத்தையும் அகங்கையில் 
அடக்கியாளும் அதிகாரிகளாகிய அக்தாபுகளுக்கு அவ 
தாரஸ்தலமாக அல்லாகுத்த ஆலா அமைத்த பட்டணங்களுள் 
மாணிக்கப்பூரும் ஒன்று . அது , இந்தியாவின் வடகிழக்கி 
லிருக்கும் * அயோத்தி மாகாணத்திலுள்ளது . அப்பிர 
தேசங்கள் பூர்வத்தில் ஹிந்து அரசர்களால் ஆளப்படினும் , 
சில 

நூற்றாண்டுகளுக்கு முன் அவற்றை முஸ்லிமான அர 
சர்களே கட்டியாண்டபடியால் , அந்தப் பட்டணத்துக் 
குடிகளில் முஸ்லிமானவர்களே பிரதான குடிகளர் யிருந் 
தார்கள் . ஸாதாத்துகளான சையிதுமார்களும் , மஷாயி 
குமார்களும் , ஔலியாக்களும் , உலமாக்களுமாய் அநேகர் 
அவ்வூரில் வாசம்பண்ணினார்கள் . 

மலையருவிகள் தவழ்ந்து திரண்டு , அகன்று நீண்டு , 
பலபாகமும் பிரிந்தோடும் நதிகளையும் , மான் மரை முயல் 
முதலிய - புல்வாய் விலங்கினம் துள்ளிவிளையாடும் பசும் 
புல்லடர்ந்த தவழ் குன்றுகளையும் , நறுமணம் வீசும் நானா 
விதப் புஷ்பங்களைப் பூத்துச் சொரியும் மரஞ்செடி கொடி 
களோடு தீந்தேனொழுகும் மதுரமான பலவகைக் கனி 
வர்க்கங்கள் பழுத்துக்குலுங்கும் திருக் 

பக்குலுங்கும் தருக்களுமடர்ந்து , பல 
வினப் பக்ஷிசாலங்களின் கீதநாதங்கள் வஹதானியத்தின் 
துறையில் முழுகிநிற்கும் ஔலியாக்களுக்குப் பேரின்பா 
நந்தத்தைப் பெரிது மூட்டுகின்ற தண்ணென்ற சோலைகளையு 
முடையதாய் , உன்ன தமான மாடமாளிகை கூடகோபு 
ரங்களால் பார்ப்பவர் கண்களைப் பறிக்கத்தக்க பேரழகு 

* அயோத்தியை ஔட் என்பார்கள் . 


அவதாரம் . 


எ 


பெற்ற தாய் விளங்கும் அந்த மாணிக்கப்பூரில் , சையிது 
மார்களுள் ஒருவராகிய மகத்துவமுள்ள ஹலறத்து சையிது 
ஹஸ்ன் குத்தூஸவர்கள் குலத்திலும், - நலத்திலும் தங்க 
ளோடொத்த குடும்பத்தில் , கற்பிலும் அழகிலும் சிறந்த 
சையிதத்து பாத்திமா என்னும் , மாதர் திலகத்தை மணம் 
புரிந்து , தீனுல் இஸ்லாத்தின் முறைமை தவறாது ஒழுகி , 
அல்லாகுத்த ஆலாவுக்குச் செலுத்தக் கடமையான உபூதியத் 
தென்னும் அடிமைத்தனமாகிய வணக்கத்தில் தரிபாடாய் , 
இகபர சாதனங்களை : யேற்று , இல்லாச்சிரமத்தில் எவ்வி 
தக் குறைவுமின்றி , மனிதரெல்லாருங் கொண்டாடும் மனப் 
பாக்கியத்துடன் வாழ்ந்திருந்தார்கள் . 

சையிது ஹஸன் குத்தூஸ் சையிதத்து பாத்திமா என்னும் 
நாயகர் நாய்கி யிருவரும் இவ்வாறு இன்புற வாழுங்காலத் 
தில் , ஹிஜறத்துத் தொளாயிரத்து ஒன்பதாம் வருஷக் 
கடைக் கூற்றில் ஒருநாள் இராப்போஜன மருந்தி , சற்று 
நேரம் இபாதத்தில் பராக்காயிருந்து , பின் பள்ளியறைக் 
குள் சப்பிரமஞ்சத்தில் படுத்து நித்திரை செய்தார்கள் . 
அர்த்தசாமத்தில் முகவஜீகரமுள்ள பெரியோர் ஒருவர் பாத்தி 
மாவுடைய சொப்பனத்தில் தோற்றரவாய் வந்து நின்று , 
அவர்களை நோக்கி " பாத்திமாவே , அல்லாகுத்த ஆலா உமக்கு 
ஸலாம் சொன்னான் . என்னுடைய ஸலாமும் உமக்கு உண் 
டாவதாக . இவ்விரவில் ஔலியாக்களில் ஒருவர் உமது 
வயிற்றில் கருப்பமானார் . அதற்காக அல்லாகுத்த ஆலா 
உமக்கு நன்மாராயஞ் சொல்லுகிறான் என்று சொன் 
னார்கள் . அப்போது பாத்திமா அவர்களைப்பார்த்து புகழ் 
அடங்கலும் அல்லாதுத்த ஆலாவுக்கே யுரியன . தாங்கள் யார் ? 
தங்கள் பெயரென்ன ? என்று கேட்டார்கள் . அதற்கு 
அவர்கள் . " நான் அல்லாதத்தஆலாவுடைய பணிவிடைகளை 
ஔலியாக்களுக்குத் தெரிவிக்கிறவன் ; என்பெயர் கலிறு 
என்று விடைகூறிவிட்டு , மறைந்துபோனார்கள். 


கன்ஜுல் கறாமாத்து . 


சந்தோஷகரமான இந்தச் சொப்பனத்தை பாத்திமா 
கண்டு விழித்தெழுந்து , அருகிற் படுத்திருக்கும் தங்கள் 

சொப் 
நாயகரைத் தட்டியெழுப்பி , இப்போது நான் 
பனங் கண்டேனென்று கண்டகனவைச் சொல்லிக்காட்டி 
னார்கள் . அதைக்கேட்ட ஹலறத்து ஹஸ்ன்குத்தூஸ் மனம் 
பூரித்து , அல்லாதத்த ஆலாவைப் புகழ்ந்து சுக்று செய்தார் 
கள் . சிறப்பான அன்றிரவே ஹலறத்து சையிது அப்துல் 
காதிறு ஷாகுல்ஹமீது பாத்துஷாசாகிபு ஆண்டவரவர்கள் 
தந்தையாகிய சையிது ஹஸன்குத்தூஸ்வர்களின் முதுகந் 
தண்டிலிருந்து , தாயாராகிய பாத்திமாவின் வயிற்றில் கருப்ப 
மானார்கள் . அதற்காக மலக்குகளாலும் , ஜின்களாலும் ,, 
ஔலியாக்களாலும் , சோபனங் கூறப்பட்டது . அன்று 
பொழுது விடிந்ததுமுதல் ஒவ்வொருநாளும் சையிது 
ஹஸன் குத்தூஸவர்களும் , பாத்திமாவும் தங்கள் மகனாக 
ஒரு ஒலியைப் பிறப்பிக்கும் வரிசைக்குச் சந்தோஷப்பட்ட 
வர்களாய் , அந்தநன்றியறிதலாக அல்லாகுத்த ஆலாவை 
மனம் வாக்குக் காயம் ஒத்துத் துதித்துப் புகழ்ந்து 
வந்தார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் கருப்பமான மூன்றா 
மாதம் தந்தையாகிய ஹஸன் குத்தூ ஸவர்களுக்குக் கடுமை 
யான வியாதி கண்டது . அந்தவியாதியிலிருந்து அவர்கள் 
தப்பிப் பிழைப்பார்களென்று எண்ணக் கூடாமையா யிரு 
ந்தது . அதனால் தங்கள் நாயகர் மௌத்தாய் விடுவார்க 
ளென்று பாத்திமா பயந்து , மனங்கலங்கி , அந்த வியாதி 
தீரும்படி அல்லாகுத்த ஆலா இடம் இராப்பகல் துஆ இர 
ந்துகொண் டிருந்தார்கள் . எந்நேரமும் பாத்திமாவுடைய 
மனக்கலக்கத்தினால் முகம் செழிப்பற்றுக்குறாவியிருந்தது . 

இப்படியிருக்கும் நாட்களில் ஒருநாள் கருப்பவதியா 
யிருக்கும் பாத்திமாவுடைய வயிற்றுளிருந்து ஆச்சரியமான 
ஒருசத்தம் பிறந்தது . அதாவது : * என் அன்னையே , 


அவதாரம் . 


கள் 


தாங்கள் அஞ்சாதீர்கள் . என் தந்தை இந்த வியாதியால் 
மௌத்தாக மாட்டார்கள் . இன்றைத்தினமே அவர்கள் 
வியாதி முழுதுந் தீர்ந்து , பூரணசுகத்தைப் பெறுவார்கள் . 
ஆதலால் , தாங்கள் மனங்குளிர்ந்து சந்தோஷமாயிருங் 

என்பதே . 
தங்கள் வயிற்றுளிருந்து எழும்பின இன்பமான மெல் 
லிய குரலோசையை பாத்திமா கேட்டு அச்சந்தீர்த்து , அல் 
லாகுத்த ஆலாவைப் புகழ்ந்தார்கள் . அதனால் அவர்கள் மனம் 
கவலையற்றிருந்தது . அந்தச் சத்தத்தின்படி ஹஸன்குத்தூஸ 
வர்களின் வியாதி முழுதும் அன்றைத்தினமே தீர்ந்து , சுக 
மடைந்தார்கள் . அதைக்கண்ட பாத்திமாவின் இருதயம் 
ஆநந்தசாகரத்தில் முழுகிற்று . 

தந்தைதா யிருவரும் 
வயிற்றுச் சிசுவின் வாய்மொழிக்காக அளவற்ற சுக்று 
செய்தார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் கருப்பமான ஆறாமாதம் 
ஓரிரவில் பாத்திமா நித்திரைசெய்யும்போது , நடுச்சாமத் 
தில் நபி கலிறு அலைகிஸ்ஸலாமவர்கள் கனவில் வந்து நின்று 

பாத்திமா , உமக்கு சோபனமுண்டாவதாக . உமது வயிற்றி 
லிருப்பவர் அல்லாதக ஆலாவுக்கு முடுகுதலான தத்பு . 
ஜீவகோடிகள் அனைத்தையும் ரக்ஷிக்கும் கௌது . அவரை 
நீர் பெற்றெடுத்தவுடன் அப்துல்காதிறு என்று அவருக்குப் 
பெயரிடவேண்டுமென்று அல்லாகுத்த ஆலா கட்டளை பண் 
ணினான் என்று சொல்லிவிட்டு மறைந்தார்கள் . 

இந்தக் கனவை பாத்திமா கண்டுவிழிந்தார்கள் . அந்நேரம் 
தஹஜ்ஜத்து நேரமாயிருந்தது . தஹஜ்ஜத்துத் தொழுகைக்கு 
உலுசெய்வதற்காகத் தண்ணீரள்ளும்படி கலசமும் 
கயிறு .மெடுத்துக்கொண்டு கொல்லைக் கிணற்றிற் போய் 
கயிற்றைக் கலசத்திற்பிணித்துக் கிணற்றிற்குள் விடுத்து , 
தண்ணீரைமொண்டு தூக்கினார்கள் . 

பிணிப்பவிழ்ந்து 


கா 


கன்ஜுல் கறாமாத்து . 


யா 


என்று 


கலசம் கிணற்றுள் விழுந்தது . அப்போது பாத்திமா தஹஜ் . 
ஜத்துத் தொழுகை தவறிப்போகுமென்று அஞ்சி 
அல்லர் , இந்த வேளை தவறாமல் எனக்குக் காத்தருள் 
என்று துஆ இரந்தார்கள் . இரந்தவாய் மூடுமுன் தண்ணீர் 
நிறைந்த கலசம் தங்கள் பக்கத்தி லிருக்கின்றது 

வயிற்றிலிருந்து ஒரு சத்தம் பாத்திமா காதிற் கேட் 

இச்சத்தம் கேட்டவுடன் பாத்திமா திரும்பி , கிணற் 
றுள் அவிழ்ந்து விழுந்த கலசம் தண்ணீர் நிரம்பி அருகி 
விருக்கக்கண்டு, சந்தோஷத்துடன் உலுசெய்துகொண்டு , 
அந்தத் தொழுகையைத் தொழுது முடித்து , அல்லாதத்த 
ஆலாவைப்புகழ்ந்து சுக்று செய்தார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் கருப்பமான ஏழாமாதம் 
மாணிக்கப்பூரில் பஞ்சம்பிடித்தது . தானியாதி ஆகார வர்க்க 
மனைத்தும் நாட்குநாள் அருகின . ஜனங்கள் வெகுவாய் 
வருந்தினார்கள் . பாக்கியவான்கள் கூடப் பட்டினி கிடக்க 
நேர்ந்தது . எளியவர்கள் அவித்துத்தின்று பசி தீர்க்கத்தக்க 
மூலவர்க்கங்களும் காய்ந்தன . இலைகுழைகளை அவித்துத் 
தின்ன ஏழையெளியோர் தலைப்பட்டு மரஞ்செடிகளையெல் 
லாம் மொட்டை யடித்தார்கள் . நெடுநாள் மழையின்றி 
வெயில்காயுங் கொடுமையால் , பூண்டுகளெல்லாம் 
கருகின . ஏரி குளம் கிணறு ஊற்றுகளான ஜலதாரங்கள் 
அனைத்தும் வற்றி வறண்டன . குடிக்கத் தண்ணீருமற்றுக் 
கன்று காலிகளெல்லாம் விழுந்து மடிந்தன 
பலர் மாண்டார்கள் . 

சீவராசிகள் பரிதபித்துத் தத்தளிக்கும் அந்தக் கொடிய 
பஞ்சத்தில் , ஆண்டவரவர்களின் பிதாமாதாக்கள் இருவரும் 
ஆகாரமின்றி மூன்றுநாள் வரையும் ஒரேபட்டினியாயிருந் 
தார்கள் . ஆயினும் , இபாதத்தில் பலங்கொண்டு இறுகின 
தேகிகளாதலால் , அவர்கள் கொஞ்சமும் களைக்கவில்லை . 
திடகாத்திரர்களாயே யிருந்தார்கள் . இருந்தாலும் , குடி... 


பசிய 


மனிதரும் 


அவதாரம் . 


கக 


இந் 


கொண்டிருக்கும் பஞ்சந் தொலைந்து தங்கள் பந்துமித்திரர் 
கள் பசியால் வருந்தாதபடி சுகம் பெறும் பொருட்டு , அல்லா 
குத்த ஆலா இடம் பிரதிதினமும் துஆவிரந்து மன்றாடிக் 
கொண்டிருந்தார்கள் . அக் காலத்தில் ஒருநாள் பாத்திமா: 
வின் வயிற்றிலிருந்து ஒரு சத்தமுண்டாயிற்று , அந்தச் 
சத்தமானது என் அருமையான பிதாமாதாக்களே , 
தப் பஞ்சத்தைப்பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் . உங்கள் 
வீட்டுக் களஞ்சியத்தைப் பாருங்கள் , அதில் தானியமுண் 
டாயிருக்கும் . கொஞ்சமாயிருந்தாலும் அதையெடுத்துப் 
பெரிய பாத்திரத்திற் போட்டுப் பாகஞ்செய்து , பிறருக் 
குங் கொடுத்து நீங்களும் புசியுங்கள் . அது ஒருநாள் முழு 
தும் எல்லாருக்கும் போதுமான தாகும் . பஞ்சந்தீரும் 
வரையும் நாள்தோறும் களஞ்சியத்தில் தானியமிருக்கும் . 
அதை அன்றாடகம் எடுத்து அநுபவித்துக் கொள்ளுங்கள் 
என்பதே . 

தங்கள் அருமைப் பாலகர் வயிற்றி லிருந்துகொண்டு 
சொன்ன இவ்வுத்தம வசனத்தை பாத்திமா கேட்டு , உடனே 
எழுந்துபோய்க் களஞ்சியத்தைப் பார்த்தார்கள் . அதில் 
ஒரு சிறங்கையரிசி மாத்திரம் இருந்தது . அந்த அரிசியை 
யெடுத்துவந்து , ஒரு பாரிய செப்புப்பாத்திரத்திற் போட் 
டுச் சோறாக்கினார்கள் . அது அதிகம்பேர் பசியடங்கவுண் 
ணத்தக்க அவ்வளவாய்ப் பெருகி , அந்தப் பாத்திரம் நிரம்பி 
யிருந்தது . பாத்திமா களிகூர்ந்து , அந்தச்சோற்றைத் தங் 
கள் சுற்றத்தார் , அந்நியர் , எளியோர் எல்லாருக்கும் 
கொடுத்து , தாங்களும் நாயகரும் உண்டார்கள் . 
சிறங்கையரிசியில் ஆக்கினசோறு பெரியபாத்திரம் நிறைந் 
திருந்ததும் அல்லாமல் , அள்ள அள்ளப் பல்கிக்கொண்டு 
மிருந்தது . அன்று தீர்ந்து மறுநாளும் அப்படியே களஞ்சி 
யத்தில் அரிசி யிருக்கக்கண்டு , அவ்விதமே சோறாக்கி அனை 
வர்க்கும் பகிர்ந்து தாங்களுமுண்டார்கள் . இவ்வாறே பஞ்சந் 

1010-3 


கஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


தீரும் வரையும் ஒவ்வொரு நாளும் செய்துவந்தார்கள் . சில 
தினங்களுக்குள் பஞ்சந்தீர்ந்து , தேசம் செழிப்படைந்தது , 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் கருப்பமான ஒன்பதா 
மாதம் மாணிக்கப்பூரில் ஒரு கலகம் நேர்ந்தது . அதாவது : 
அவ்வூரின் பக்கத்திலுள்ள அடர்ந்த வனத்தில் அக்கினி 
யாராதனைகாரர்களான மஜூசிகள் அநேகர் குடியிருந்தார் 
கள் . ஒவ்வொரு சமயங்களில் அவர்கள் திரண்டுகூடி , 
மாணிக்கப்பூரில் வந்து கொள்ளையிடுவது வழக்கமாயிருந் 
தது . அவர்கள் திருட்டுத் தொழிலிலேயே காலங்கழிப்பார் 
கள் . ஆண்டவரவர்கள் கருப்பமாயிருக்கும் ஒன்பதா மாதக் 
கடைக்கூற்றில் அத்திருடர்கள் வழக்கம் போல் ஒருங்கு 
கூடி , ஆயுதபாணிகளாய் , கொள்ளையடிப்பதற்காக மாணிக் 
கப்பூரில் வந்து நுழைந்தார்கள் . பட்டணத்திற்குள் அவர் 
கள் புகுந்த நேரம் இரவாயிருந்தது . அப்போது ஊரிலுள்ள 
ஜனங்கள் எல்லாரும் திகில் பிடித்து அவரவர் மனைகளிற் 
புகுந்து கபாடபந்தனஞ் செய்துகொண்டு , அரவங்காட்டா 
மல் ஒளித்துக் கொண்டார்கள் . அநேகர் உயிரைக் காக்க 
வேண்டி ஊரைவிட்டோட யத்தனமாயிருந்தார்கள் . அதிக் 
கிரமித்துக் கொள்ளையிடவந்து ஊருக்குள் நுழைந்திருக் 
கும் திருடர்களை எதிர்த்து நின்று தட்டிவிலக்க பாரும் 
வெளிவரவில்லை . ஊர் ஒருமிக்கக் கலக்கடிப்பட்டிருந்தது . 

அப்போது ஹலறத்து ஆண்டவரவர்களின் தந்தை 
யாகிய சையிது ஹஸன்தத்தூஸ் தங்கள் இபாதத்துகானாவில் 
புகுந்து , வணக்கத்தில் பராக்காயிருந்தார்கள் . தாயாரா 
கிய பாத்திமா ஊரில் நடக்கும் விஷயங்களைக் கேட்டுத் 
தாங்களும் தங்கள் வீட்டுக் கதவைச் சார்த்தித் தாட்பா 
ளிட்டுக்கொண்டு ,, அல்லாகுத்த ஆலாவை இரண்டு றக்அத் 
துத்தொழுது , அத்தொழுகையின் இருப்பிலேயே யிருந்து 
யா அல்லா , இந்தத்திருட்டு மஜூசிகளின் தீங்கான செய் 


அவதாரம் . 


கங . 


. 


லுக்கு எங்களை இலக்காக்காமல் காப்பாற்று . இத்துஷ்டர் 
களை இங்கிருந்து தொலைந்துபோகும்படி துரத்து என்று 
துஆ விரந்தார்கள் . அந்த துஆ அல்லாகுத்த ஆலா இடம் 
கபூலாக்கப்பட்டது . அந்தநேரத்தில் மாணிக்கப்பூரில் நடக் 
கும் ஒவ்வொரு கருமமும் மறைவில்லாமல் கண்ணாடிக்குள் 
தெரிவது போல , மனைக்குள்ளிருக்கும் பாத்திமாவின் கண் 
களுக்குத் தெரிந்துகொண்டிருந்தது . அதுகளை அவர்கள் 
பிரத்தியக்ஷமாகப் பார்த்துக்கொண்டு மனைக்குள்ளேயே 
யிருந்தார்கள் . 

இவ்வாறிருக்கும் போது , தாயார்வயிற்றில் நிறைகருப்ப 
மாயிருக்கும் ஆண்டவரவர்கள் ஆச்சரியகரமாகவும் அறியப் 
படாமலும் வயிற்றிலிருந்து வெளிப்பட்டு , தக்க பருவ 
முள்ள பாவியராய் , பசுமையான உடைகளணிந்து , பிரகாச 
மிக்க வாளொன்றைக் கையிற் பிடித்துக்கொண்டு தாயார் 
சமுகத்தில் வந்து நின்று என் தாயாரவர்களே , இப்போது 
ஊரிற் புகுந்திருக்கும் திருடர்களுக்காகத் தாங்கள் அஞ்சா 
தீர்கள் . இவ்வூரிலுள்ள ஒரு சிறு துரும்பையும் எடுக்க 
வொட்டாமல் அவர்கள் எல்லாரையும் இங்கிருந்து அடித்து 
வெருட்டுகிறேன் . அவர்கள் மாணிக்கப்பூரைக் கனவிலும் 
நினைக்காதவண்ணம் செய்கிறேன் . இன்று முதல் அவர்கள் 
இவ்வூரில் அடியெடுத்துவைக்கத் துணியமாட்டார்கள் 
என்று சொல்லிவிட்டு , அடைத்திருக்கும் மனையின் தலை 
வாசற் கதவைத் திறந்துகொண்டு வெளிப்பட்டார்கள் .. 
வாசலில் சிவப்புக் குதிரையொன்று நின்றது . 
அதில் ஆண்டவரவர்கள் ஏறி , கையிற் பிடித்த வாளுடன் 
யுத்தசன்னத்தராய் நின்றார்கள் . தங்கள் வயிற்றிலிருக்கும் 
பாலகரே பாலியராய் வந்து சொன்ன சொற்களை பாத்திமா 
கேட்டு , பின் அவர்கள் தலைவாசலிற்போய் நிற்கும் யுத்தயத் 
தனத்தையும் பார்த்துக்கொண்டு , இனி நடப்பதையறிவோ 
மென்று அதிக ஆவலா யிருந்தார்கள் . 


உடனே 


கச 


கன்ஜுல் கறாமாத்து . 


பின்பு , சற்று நேரத்திற்குள் பச்சை நிற வுடைகளுடுத் 
திச் சிவப்புக் குதிரைகளிலேறின ஒரு கூட்டத்தார் ஆயுதங் 
களைக் கையிற் பிடித்தவர்களாய் ஆகாயத்திலிருந்து இறங்கி 
ஒவ்வொருவராக ஆண்டவரவர்கள் சமுகத்தில் வந்து 
கையைத்தொட்டு முத்தமிட்டு ஸலாம் சொல்லி , எல்லாரும் 
ஒருமிக்கத் திரண்டு நின்றார்கள் . உடனே ஆண்டவரவர்கள் 
தாங்களே தளகர்த்தராய் அந்தக்கூட்டத்தைத் திருடர் 
மீதுவிழும்படி கட்டளை பண்ணி நடத்திக்கொண்டு , அங்கே 
வீதிகளில் திரண்டு நிற்கும் மஜூசித் திருடர்கள் மீது 
சிங்கம்போலப் பாய்ந்தார்கள் . அப்போது ஆண்டவரவர் 
களின் அற்புதச்சேனை அத்திருடர்களை நடுவில்வைத்து நாற் 
புறமும் சூழ்ந்து வளைந்து கொண்டது . 


வளைந்து 


எதிர்ப்பாரின்றிச் சுயேச்சையாய்க் கூடிக் கொள்ளை 
யிடத் துணிந்து நின்ற அந்தத்திருடர்கள் , தங்களை ஒரு 
குதிரைச் சேனை திடீரென்று வந்துவிழுந்து 
கொண்டதையும் , அச்சேனைக்கு அதிபராய் முகவஜீகர 
முள்ள ஒரு இளம்பாலியர் சினங்கொண்டு நிற்பதையுங் 
கண்டு கலங்கி , தங்கள் எண்ணம் தட்டுக்கெட்டுத்தடுமாறி 
வெருண்டார்கள் . ஆனால் , அவர்களுள் ஒருவராவது தப்பி 
யோட இடம் வாய்க்கவில்லை . பார்க்குந் திசையெல்லாம் 
அந்தச்சேனையும் அச்சேனாபதியுமே நிற்பதாக அவர்கள் 
கண்களுக்குத் தோற்றின . ஆதலால் , ஓடவும் ஒதுங்கவும் 
அவர்களுக்கு இடம்படவில்லை . இதைக்கண்ட அவர்கள் , 
நாம் எல்லாரும் மாண்டே போவோமென்று நினைத்தார்கள் . 
ஊரிற் கொள்ளையிடக் 

கொண்டிருந்த எண்ணத்தைக் 
கைவிட்டு , இனி தப்பிப்பிழைக்க வழிதேடவேண்டு 
மென்கிற எண்ணத்தையே கொண்டார்கள் . 

அத்திருடர்களான மஜூசிகள் தங்கள் மீது ஆயுதப் 
பிரயோகமுண்டாகுமுன் எல்லாரும் ஒருமித்து , சிதறியோட 


அவதாரம் . 


கரு 


வும் வழியில்லாமல் நம்மை நாற்புறமும் சேனாவெள்ள 
மொன்று வந்து சூழ்ந்து நிற்கின்றது . நாம் ஏதும் முரணு 
வோமானால் , நம்மில் ஒருவரும் தப்பமாட்டோம் . அதோ 
நிற்கிற சேனாபதிக்கு நாம் எல்லாரும் கீழ்ப்படிந்து , அவ 
ரிடம் மன்னிப்புக் கேட்பதே புத்தி யென்று தீர்மானம் 
பண்ணிக்கொண்டு , தங்கள் ஆயுதங்களை யெல்லாம் எரிந்து 
விட்டு , அங்கு நிற்கும் சேனாபதியாகிய ஆண்டவரவர்கள் 
சமுகத்தில் அபயந் தேடினவர்களாய் வந்து கூடி நின்று 

எஜமானவர்களே , தாங்கள் எங்கள் பிழையை மன்னித்து , 
எங்களைக் காப்பாற்றவேண்டும் . இனி ஒருபோதும் நாங்கள் 
இந்த மாணிக்கப்பூரைக் கனவிலும் நினைக்கமாட்டோம் . 
இங்குவந்து கொள்ளையடிக்கும் எண்ணத்தை இப்போதே 
மறந்து விட்டோம் . 

உண்மையென்று தங்கள் 
மேலான சமுகத்தில் சத்தியஞ் செய்கிறோம் . வார்த்தைப் 
பாடும் தருகிறோம் . மனதிரங்கி எங்களை ரக்ஷியுங்கள் 
என்று பரிதாபத்துடன் சொல்லி , கெஞ்சி மன்றாடினார்கள் . 

அகிலரக்ஷகரென்றும் அரிய நாமத்துடன் அவதரிக்க 
விருக்கும் ஆண்டவரவர்கள் அத்திருடர்கள் கெஞ்சி 
மன்றாடுவதில் மன திளகி , கோபந்தணிந்து , தங்கள் சேனா 
வீரர்களை அவர்கள் மீது ஆயுதப் பிரயோகஞ் செய்யாதபடி 
தடுத்துவிட்டு , அவர்கள் 

சொற்படி அவர்களிடம் 
வார்த்தைப்பாடு வாங்கினார்கள் . நாங்கள் இன்று முதல் 
இனி எப்போதும் இந்தவூரில் கொள்ளையிட நினைக்கவுமாட் 
டோம் 

என்று வார்த்தைப்பாடு கொடுத்தார்கள் . பிறகு 
ஆண்டவரவர்கள் அவர்களைப் போகும்படி கட்டளை 
பண்ணினவுடன் , பிழைத்ததே பாக்கியமென்று வந்தவழியே 
மீண்டு போய்விட்டார்கள் . திருடர்கள் ஓடிப்போனபின் 
ஆண்டவரவர்கள் தங்கள் சேனையை வந்தவாறே போக 
உத்தரவு பண்ணிவிட்டு , தங்கள் வீட்டுவாசலில் வந்து 
குதிரையை விட்டிரங்கி உள்ளே புகுந்தார்கள் . இதற்குள் 


கதா 


கன்ஜுல் கறாமாத்து . 


- 


அர்த்த சாமமாயிற்று . இவ்வளவையும் தாயாராகிய பாத்திமா 
மனைக்குள்ளிருந்து பார்த்துக்கொண்டே யிருக்கின்றார்கள் . 

வீட்டுக்குள் புகுந்த ஆண்டவரவர்கள் - தாயார் 
சமுகத்தில் மறுபடியும் போய் நின்று ஸலாம் சொல்லி 

அன்னாய் , தமியேன் தங்கள் வயிற்றிலிருந்து பிறக்கும் 
நாள் முடுகிவிட்டது என்று சொல்லிவிட்டு மறைந் 
தார்கள் . இந்த அற்புதக்காட்சிகள் அனைத்தையும் கண் 
கூடாய்க் கண்ட பாத்திமா ஆநந்தமும் , ஆச்சரியமுமடைந்து , 
பொழுது விடியும் வரையும் அல்லாதத்த ஆலாவைப் 
புகழ்ந்துகொண் டிருந்தார்கள் . 

அன்று பொழுது விடிந்து சூரியோ தயமானவுடன் 
பாத்திமா தங்கள் நாயகர் சமுகத்திற் போய் , தாங்கள் கண்ட 
காட்சிகளையும் , நடந்த சம்பவங்களையும் சொல்லிக் காட்டி 
னார்கள் . இவற்றைக் கேட்ட ஹஸன் குத்தூஸ் நாயகர் அல்லா 
குத்த ஆலாவைப் புகழ்ந்து , தங்கள் மனைவியை நோக்கி , 
உமது வயிற்றிலிருக்கும் குழந்தை அல்லாகுத்த ஆலாவுக்கு 
உவப்பான ஔலியாக்களில் ஒருவர் . அவர் குத்பும் , கௌது 
மாவார் .. உம்முடைய கனவு முதலான காட்சிகளெல்லாம் 
அந்தப் பிள்ளையின் மகத்துவத்தால் உண்டானவையேயன்றி 
வேறல்ல வென்று சொன்னார்கள் . பாத்திமா இதைக் 
கேட்டுப் பின்னும் சந்தோஷத்தில் முழுகினார்கள் . 

அன்றிரவு மஜூசித்திருடர்களால் தங்களுக்கு . 
யாதொரு தீங்கும் நேரிடாமல் ஒவ்வொருவரும் உயிரை 
யும் பொருளையும் காக்கப்பெற்றதையும் , அது இன்னாரால் 
இன்னபடி நடத்தப்பட்ட தென்பதையும் மாணிக்கப்பூரார் 
தெரிந்து , ஆச்சரியமடைந்து , அன்று தொட்டுக் கள்ளர் 
பயம் நீங்கியிருந்தார்கள் . 

பிறகு , ஹலறத்து ஆண்டவரவர்கள் கருப்பமாய் 
ஒன்பது மாதங்களும் நிரப்பமாயின . அவ்வொன்பது மாதங் 


அவதாரம். 


கள் 


களிலும் ஒரு நாளாவது பாத்திமா அற்புதங்காணாத நாளா 
யிருக்கவில்லை . அந்த அற்புதங்களைக் கண்டுகொண்டே 
யிருந்தார்கள் . அல்லாகுத்த ஆலா கலிறு அலைகிஸ்ஸலா மவர் 
களிடம் அடுத்தடுத்து ஆண்டவரவர்களுக்கு 

ஸலாம் 
சொல்லி யநுப்பிக்கொண்டிருந்தான் . காண்பதற்கரிய பல 
காரணாதிகளால் ஆண்டவரவர்களின் பிதாமாதாக்களும் , 
சுற்றத்தார்களும் , சந்தோஷ சாகரத்தில் முழுகி , வயிற்றுப் 
பிள்ளைமீது அதிக பயபக்தியா யிருந்துவந்தார்கள் . - 

இவ்வாறிருக்கையில் , ஹலறத்து ஆண்டவரவர்கள் 
அவதரிக்கும் சிறப்பான நாள் அடுத்தது . ஜமாத்துல் ஆகிறு 
மாதம் ஒன்பதாந் திகதியாகிய வியாழக்கிழமைப் பகல் , 
பாத்திமா பிள்ளைப்பேற்றின் குணங்குறிகளில் ஒன்றுமில் 
லாமல் உட்கார்ந் திருந்தார்கள் . கருப்பஸ்திரீகளுக்குப் 
பேறுகாலத்தில் உண்டாகும் நோக்காட்டின் குறிகூட எவ் 
வளவுமில்லை . அன்று பகல் முழுதும் போய் , வெள்ளிக் 
கிழமை யிரவாயிற்று . ஆனால் , இவ்விரவு பேறுகாலத்து 
இரவாயிருக்கு மென்று மாத்திரம் சிலகாரணங்களால் தெரிந் 
திருந்தது . அதனால் ; அவ்விரவில் அடிமைப் பெண்களும் , 
அயல் வீட்டாரும் , சுற்றத்தாருமான ஸ்திரீகள் பலர் பாத் 
திமா பக்கத்தில் ஹாலிறாயிருந்தார்கள் . அவ்விரா முழு 
தும் போய் , பின்னேரமாகிய தஹஜ்ஜத்து வேளை யாயிற்று . 

மேற்கூறிய சிறப்பான ஹிஜறத்துத் தொளாயிரத் 
துப் பத்தாம் வருஷம் , ஜமாத்துல் ஆகிறு மாதம் , பத்தாந் 
திகதி , வெள்ளிக்கிழமை தஹஜ்ஜத்து நேரத்தில் , சுல்தா 
னுல் ஔலியா , குத்புல் அக்தாபு , கௌதுல் இஸ்லாம் , 
மீறான் சுல்தான் , சையிது அப்துல் காதிறு ஷாகுல் ஹமீது 
கன்ஜஸவாய் கன்ஜபக்ஷ் பாத்துஷா சாகிபு ஆண்டவரவர் 
கள் அற்புதக் கிரணங்களை அள்ளியெறிந்து அஞ்ஞான 
விருளை அறுத்துவிலக்கும் ஞானசூரியன் போல அன்னை 
வயிற்றிலிருந்து அகன்ற மாநிலத்தில் அவதாரமானார்கள் . 


கஅ 


கன்ஜுல் கறாமாத்து . 


ஆலத்திற்கு அதிகாரியான குத்பாகவும் , அளவற்ற 
ஜீவகோடிகளை ரக்ஷிக்கும் அன்பு நிறைந்த கௌதாகவும் , 
தீனுல் இஸ்லாத்தின் சிறந்தசூரியனாகவும் , நபிமார்களுக் 
கும் றசூல்மார்களுக்கும் வாரிதாகவும் , ஆரிபீன்களுக்கும் , 
ஆஷிக்கீன்களுக்கும் ஔலியாக்களுக்கும் அலங்காரமான 
தாஜாகவும் , முஸ்லீம்களுக்கு யஜமானாகவும் , உலமாக்க 
ளுக்கு நாயகமாகவும் , இம்மைக்கும் மறுமைக்கும் ஒலியாக 
வம் , மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் போதக ராகவும் , 
கஷ்பு கறாமாத்துகள் விளை நிலமாகவும் , அற்புதத்திற்கு 
அலைகடலாகவும் , அகலாப்பிணிகளுக்கு அருமருந்தாகவும் 
துன்பந் துயர்களைத் தொலைப்பவராகவும் , ஹனபி மதுஹ 
புக்கு இமாமாகவும் , நபி ஈசா அலைகிஸ்ஸலா மவர்களின் 
இருதயத்தையொத்த இருதய முடையோராகவும் , நாயிபு 
றசூலாகவும் முகியித்தீன் தானியாகவும் , மீறான் சாகிபாக 
வும் , காதிறொலியாகவும் , பிதா மாதாக்கள் வமிசத்தால் 
சுல்தானாகவும் , கியாம பரியந்தம் நிலைத்து நிற்கும் காரணீக 
ராகவும் , அடியார்களுக்கு அருநிதியாகவும் , ஈரடித் 
தொண்டரை யிம்மையிற்காத்து மறுமையிலுங் காக்கு 
மகத்துவராகவும் , எல்லார்தம்மையும் இரக்கம்வைத்தாளும் 
வல்லார் புகழு மன்னவராகவும் , ஹலறத்து ஆண்டவரவர்கள் 
அவதரித்தவுடன் , மலாய்க்கத்துகளும் ஹூறுல்லீன்களும் , 
அன்பியாக்களும் , ஔலியாக்களும் ஆகாய மார்க்கத்தில் 
கூட்டங் கூட்டமாயிறங்கி , ஆண்டவரவர்களைத் தூக்கி 
யெடுத்து முத்தமிட்டு , துஆவும் செய்து , தாயாராகிய 
பாத்திமாவுக்கு ஸலாமும் சுபசோபனமும் சொல்லிப் 
போய்க்கொண்டிருந்தார்கள் . அன்று பொழுது விடியும் 
வரையும் 

நடந்துகொண்டேயிருந்தது . பின்பு , 
பொழுது விடிந்து சூரிய னுதயமாயிற்று . 

சூரியனுதித்த அதிகாலையில் நபி இல்யாஸ் அலைகிஸ் 
ஸலாமவர்களும் , நபி கலிறு அலைகிஸ்ஸலாமவர்களும் பாத்தி 


அவதாரம் . 


ககூ 


மாவின் மாளிகைக்கு வந்து , அன்று பிறந்த பிள்ளையாகிய 
ஹலறத்து ஆண்டவரவர்களைத் தூக்கி முகந்து , அவ்விருவர் 
வாயாலும் சையிது - அப்துல்காதிறு 

என்று 

பெயரிட்டு 
அழைத்து , துஆவும் செய்து , தாயாருக்கு ஸலாமும் , 
சோபனமுஞ் சொல்லிவிட்டுச் சென்றார்கள் . 

அதன் பின் தந்தையாகிய ஹலறத்து சையிது ஹஸ்ன் 
குத்தூஸ்வர்கள் தங்கள் குடும்பத்தாருடன் பலரையும் 
அழைத்து வந்து , மைந்தரைத்தூக்கி மார்போடணைத்து 
முத்தமிட்டு , மடியில் வைத்து , வலதுசெவியில் பாங்கும் , 
இடது செவியில் இகாமத்தும் சொல்லி , சையிது அப்துல் 
காதிறு 

நாமகரணஞ்செய்து , துஆ 
சந்தோஷங் கொண்டாடினார்கள் . பின்பு , தாயார் ஆருந்தத் 
துடன் பாலகரை மடிமீதுவைத்து அமுதூட்டினார்கள் . 


என்று 


விரந்து , 


ஹலறத்து ஆண்டவரவர்கள் பிறந்த அன்றுகாலை 
தொடங்கி மனிதர்கள் திரள் திரளாய் அங்குவந்து , ஆண்டவ 
ரவர்களைத் தூக்கி முத்தமிட்டு , து ஆசெய்து , அவர்களால் 
தங்களுக்கு பறக்கத்துத் தேடிக்கொண்டு போனார்கள் . 
அன்று பகல் , அவ்வூரில் மகோதரநோய் கொண்டிருந்த ஒரு 
பெண்பிள்ளை தான்படும் வருத்தத்துடன் மெல்லமெல்ல 
நகர்ந்து பாத்திமாவின் மாளிகைக்குவந்து , ஆண்டவரவர் 
களின் பக்கத்திற் போயிருந்துகொண்டு , தன் இரண்டு 
கைகளையும் எடுத்தேந்தி , ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்து 
யா அல்லா , இந்தக் குழந்தை உன்னால் உவக்கப்பட்ட 
ஒலியாயிருக்குமானால் , இதன் சங்கைகொண்டு என் வியாதி 
தீரவேண்டும் . இப்போதே நீ என்னைச் சௌக்கியப்படுத்த 
வேண்டும் என்று இரந்தாள் . அவள் இப்படி யிரக்கும் 
வாய்ச்சொல் முடிவுபெறுமுன் அவளுக்கிருந்த மகோ 
தரமும் , மற்றுந் துன்பங்களும் அறவே நீங்கிவிட்டன . திட 
காத்திர சரீரமும் , அவய்வலக்ஷணமும் , சந்தோஷ மனமு 

1010--4 


20 


கன்ஜுல் கறாமாத்து . 


உடனே 


முடையவளானாள் . 

அவள் ஆச்சரியப்பட்டு 
ஆண்டவரவர்களைப் புகழ்ந்து துஆ செய்துவிட்டு , சுகதேகி 
யாய்த் தன் வீட்டுக்குத் திரும்பினாள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் அவதரித்த அந்நாள் 
முதல் இவ்வாறே அநந்த அற்புதங்கள் டைவிடாமல் 
நடந்து கொண்டிருந்தன . ஆண்டவரவர்களை ஒலித்தன 
முள்ள குழந்தையென்று ஊரார் எல்லாரும் வெகு பயபக்தி 
யாகப் போற்றிக் கொண்டாடிப் பாராட்டி வந்தார்கள் . 

அவதாரம் முற்றிற்று . 


கூ - ம் அத்தியாயம் . 
பொற்பணங் கொடுத்தது . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஒரு பகீருக்குக் 
கொடுப்பதற்காகப் பொற்பணங்கொடுத்த வரலாற்றைச் சொல்லு 


கின்றது . ) 


குத்புல் அக்தாபு ஹலறத்து சையிது அப்துல்காதிறு 
ஷாகுல்ஹமீது ஆண்டவரவர்கள் அவதாரமான அந்நாள் 
முதல் அவர்களால் மனிதர்களுக்கு அவரவர் வேண்டின 
அநேக தற்கருமங்கள் நிறைவேறிவந்தன . இவ் வற்புதம் 
பிரஸ்தாப மாகலாகப் பல திசைகளிலுமிருந்து அநந்தம் 
பேர்வந்து ஆண்டவரவர்களைத் தரிசித்து , அவரவர் காரியம் 
கைகூடப்பெற்றுப்போகத் தொடங்கினார்கள் . 

வாத பித்த 
சிலேட்டுமங்களா லுண்டான பலவித ரோகஸ்தரும் , கூன் , 
குருடு, செவிடு , முடம் , மலடுகளான பிறவித் துன்பமுடை 
யோரும் , ஜின் ஷைத்தான்களால் பீடிக்கப்பட்டோரும் , 
மன வேதனையால் மாய்வோருமாகிய எல்லாரும் வந்து 
ஆண்டவரவர்களைத் தரிசித்து , அவரவர் துன்பம் நீங்கி இன் 
பத்துடன் போவார்கள் . அதனால் உண்டாகும் ஜனசந்தடி 


பொற்பணங் கொடுத்தது . 


உக 


பிதா 


ஆண்டவ ரவர்களிருக்கும் வீட்டுவாசலில் மாறாமல் இருந்து 
வந்தது . 

ஹலறத்து ஆண்டவரவர்களை அவர்களின் 
மாதாக்களும் , சுற்றத்தாரும் , ஊராரும் , மற்றோரும் , 
தங்கள் தங்கள் சீவனையும் , இருதய கமலத்தையும் இருகண் 
மணிகளையும் பேணிப் பாதுகாப்பது போலவே காத்து 
வளர்த்தார்கள் . அல்லாகுத்த ஆலா அதிகமான மலக்குகளை 
அவர்களுக்குக் காவலாளராக நியமித்தான் . அதனால் , 
ஆண்டவரவர்கள் அதிக அருமையாக வளர்க்கப்பட்டார்கள் . 
வரவர அற்புதங்களும் அதிகரித்து வந்தன . மூன்று மாதக் 
குழந்தையா யிருக்கையில் , ரமலான் மாத முப்பது தினமும் 
பாலருந்தாமல் பகற்காலத்தைப் போக்கினார்கள் . 

ஐந்துமாதக் குழந்தையா யிருக்கும்போது , ஒரு நாள் 
தாயாராகிய பாத்திமா ஆண்டவரவர்களைத் தூக்கி மடிமீது 
வைத்து அமுதூட்டி , முத்தமிட்டுக் கொஞ்சி விளையாடிக் 
கொண் டிருந்தார்கள் . அப்போது , வீட்டுவாசலில் ஒரு 
பகீர்வந்து நின்று : அல்லாவுக்காக ஏதாவது 

கொடுங்கள் 
என்று கேட்டார் . அந்த வேளையில் அவருக்குக் கொடுக் 
கக்கூடிய வஸ்து ஒன்றாவது வீட்டில் இல்லை . பாத்திமா 
அவர் சொல்லைக்கேட்டு மனம்வருந்தி , இதற்கென்ன செய் 
வோம் ! ஒன்றுங்கொடாமல் அவரைப்போகச் சொல்வது 
தருமமல்லவே ! என்று கவலைப்பட்டு , மடியிலிருக்கும் 
மைந்தர் முகத்தை உற்றுப் பார்த்துக்கொண் டிருந்தார்கள் . 
அப்போது ஆண்டவரவர்கள் வாயிலிருந்து உமிழ்நீர் வடிந்து 
கொண்டிருந்தது . வடியும் அந்த வாய்நீருடன் அவ்வூரில் 
வழங்கும் பொற்பணம் ஒன்றுவந்து வெளியில் பிதுங் 
கிற்று . பொற்பணம் வந்ததை பாத்திமா பார்த்து ஆச்சரியப் 
பட்டு , அதையெடுத்து வாசலில் நிற்கும் பகீர்கையிற் 
கொண்டுபோய்க் கொடுத்து அவரைச் சந்தோஷத்துடன் 
அநுப்பிவிட்டு , அல்லாகுத்த ஆலர்வைப் புகழ்ந்து சுக்றுசெய் 


-22 


கன்ஜுல் கருமாத்து . 


தார்கள் . இப்படியே வாசலில்வரும் பகீர்களுக்குச் கொடுக் 
கும்படி பல தடவைகளில் ஆண்டவரவர்கள் வாயிலிருந்து 
பொற்பணம் வந்துகொண் டிருந்தது . 

பொற்பணங்கொடுத்தது முற்றிற்று . 


ம் அத்தியாயம் 
பிறையறிவித்தது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஊராரால் அறி 
யப்படாமலிருந்த றமலான் மாதப் பிறையை அறிவித்த வரலாற்றைச் 
சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து மீறான்சுல்தான் ஷாதல்ஹமீது பாத்துஷா 
சாகிபு ஆண்டவரவர்கள் பிறந்து பதினைந்துமாதப் பாலகரா 
யிருக்கும்போது , ரமலான் மாதம் வந்தது . அந்தமாதத்துப் 
பிறைகாண வேண்டிய அன்று மாலையில் ஆகாயத்தின் மேல் 
புறம் மேகப்படலம் வந்து மூடி , மந்தாரமா யிருந்தது . ஆத 
லால் , அன்று பிறைகாணப் படவில்லை . அதனால் , ஊரார் 
உபவாசமாகிய நோன்பு வைத்துக்கொள்ளாம லிருந்துவிட் 
டார்கள் . அன்றைப் பின்னிரவாகிய ஷஹறுநேரம் பாத்திமா 
தங்கள் பாலகராகிய ஆண்டவரவர்களைத் தூக்கிப் பாலூட் 
டப்போனபோது , ஆண்டவரவர்கள் பாலருந்தாமல் முகத் 
தைத் திருப்பிக்கொண்டார்கள் அன்று பொழுதுவிடிந் 
தும் பால் குடிக்கவில்லை . 

பொழுது விடிந்தபின்னும் பாலகர் பாலுண்ணாதிருப் 
பதைப் பாத்திமா கண்டு , குழந்தை பாலருந்தாமலிருக்கின் 
றது . இன்றிரவு றமலான் பிறை பிறந்திருக்கும் . சென்ற 
வருஷத்து றமலான் மாத முப்பது தினமும் பாலுண்ணா 
திருந்தபடியால் , இப்போதும் அப்படியே யிருக்கின்றது . 
ஆதலால் , இன்றிரவுதான் றமலான் மாத முதல் திகதியென்று 


பாலைமீட்டினது . 


உங 


தீர்மானித்து , தாமும் அன்றைக்கே உபவாசமாகிய நோன் 
பாயிருந்து கொண்டு , ஊராருக்கும் தெரிவித்தார்கள் , 

சையிது ஹஸ்ன்குத்தூஸின் பாலகரான சையிது அப்துல் 
காதிறு இன்றிரவின் பின்னே ரமுதல் பாலருந்தாதிருப்ப 
தால் , இன்று தான் றமலான் மாத முதல் திகதியென்று ஊரா 
ரனைவரும் ஒருமித்து , எல்லாரும் அன்றைக்கே நோன்பு. 
வைத்துக் கொண்டார்கள் . அந்தவருஷம் அவ்வூராருக்கு 
முப்பது நோன்பும் சரிவரக் கிடைத்தன . 

இவ்வித அற்புத நாயகரான ஆண்டவரவர்கள் மார்க்க 
நிபந்தனைப் பிரகாரம் பால்குடி மறக்குங்காலம் வந்தபோது , 
பிதா மாதாக்களின் முயற்சியின்றித் தாங்களாகவே வலியப் 
பால்குடி மறந்துவிட்டார்கள் . இதுவும் எல்லாருக்கும் ஆச் 
சரியகரமாகவே யிருந்தது . 

பிறையறிவித்தது முற்றிற்று . 


ரு - ம் அத்தியாயம் . 
பாலை மீட்டினது . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் அடுப்பிற் 
கொட்டுண்டபாலை மீட்டின வரலாற்றைச் சொல்லுகின்றது .) 

ஹலறத்து மீறான்சுல்தான் ஷாகுல்ஹமீது பாத்துஷா 
சாகிபு ஆண்டவரவர்கள் தாமாகப் பால்குடி மறந்து , நல் 
லுணவுண்டு , சிற்றடிவைத்து நடக்கும் திருநடைபயின்று , 
மதுரவாய்மழலை மனங்குளிர்ப்பிக்கப் பேச்சுப்பழகி , 
நாளொரு வண்ணமாய் வளர்ந்து வந்தார்கள் . இப்படி 
வளர்ந்துவருங் காலத்தில் வயது மூன்று நிரப்பமாயிற்று . 

அக்காலத்தில் ஒருநாள் அன்னையாகிய பாத்திமா அடுக் 
களையில் பால்காய்ச்சிக்கொண் டிருந்தார்கள் . அப்போது 
ஆண்டவரவர்கள் அங்குப்போய் அன்னையை நோக்கி அன் 
னாய் , அடுப்பிலிருக்கும் பால்காய்ச்சி முடிந்தால் , எனக்குக் 


உச 


கன்ஜுல் கறாமாத்து . 


குடிக்கக் கொடுங்கள் 

என்று கேட்டார்கள் . உடனே ஒரு 
பாத்திரத்தை யெடுத்துக்கழுவி , அதில் அடுப்பிலிருக்கும் 
பாற்பானையைச் சாய்த்துத் தாயார் ஊற்றினார்கள் . கைந் 
நழுவிப் பாற்பானை அடுப்பிற்கவிழ்ந்து , பால் முழுதும் 
கொட்டுண்டது . ஒரு துளியும் அந்தப்பானையி லிராமல் எல் 
லாப்பாலும் தழலடுப்பிற் சிந்தின மாத்திரத்தில் பாத்திமா 
மனஞ்சலித்து , என்ன செய்வோம் ! குழந்தை பால் கேட் 
கிறதே யென்று மயங்கினார்கள் . 

அடுப்பு நெருப்பில் பால் சிந்திப்போனதையும் , அதற் 
காகத் தாயார்மன மயங்குவதையும் ஆண்டவரவர்கள் கண்டு 

அன்னையே , மனவிசனங் கொள்ளாதீர்கள் . அந்தப் பாத் 
திரத்தைத் தங்கள் வலதுகையி லெடுத்து , பிஸ்மில்லாஹி 
என்று அடுப்புக்குள் இட்டு மொண்டெடுங்கள் 

என்று 
சொன்னார்கள் . இச்சொல்லைக் கேட்ட வுடனே தாயார் 
மைந்தர் சொற்படி பாத்திரத்தை அடுப்பிலிட்டு அள்ளி 
யெடுத்தார்கள் . கொட்டுண்டபால் அவ்வளவும் காய்ச்சின 
படி மாசுமறு வில்லாமல் அந்தப் பாத்திரத்தில் மீண்டு 
நிறைந்தது . தாயார் மனம்பூரித்து , அந்தப்பாலை மைந்தர் 
கையில் கொடுத்தார்கள் . அதை ஆண்டவரவர்கள் வாங்கிக் 
கொஞ்சம்பருகிப் பசிதீர்த்து , அல்லாகுத்த ஆலாவைப் 
புகழ்ந்து சுக்று செய்தார்கள் . 

அடிக்கடி இவ்விதப் புதுமைகளைப் பார்க்கும் தாயார் 
முதலான எல்லாரும் இக்குழந்தையைக் கொடுத்த அல்லா 
குத்த ஆலாவைத் துதிக்காதிருந்த நாள் இல்லை . சுற்றத்தார் 
களுக்கு உண்டான ஆநந்தத்திற்கும் அளவில்லை . இவ் 
வற்புதங்கள் அங்குப் பரவிக்கொண்டிருப்பதால் , சுற்று 
நாட்டாரும் அதிக ஆச்சரியமுள்ளவர்களாயே பயபக்தியா 
யிருந்துவந்தார்கள் . 

பாலைமீட்டினது முற்றிற்று . 


சு -ம் அத்தியாயம் . 
திருவாக்களித்தது. 


என்றபடி 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஒருவருக்குத் 
தரித்திரந்தீரத் திருவாக்கு அளித்தவரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து மீறான்சுல்தான் காதிறெலி கன்ஜஸவாய் 
ஆண்டவரவர்கள் அவதரித்த மாணிக்கப்பூரில் , சைகு அப் 
துற்றகுமான் தஜ்ஜாரியென்று ஒரு பாலிய ரிருந்தார் . அவர் 
பெருந்தொழில் செய்து பிரபல வர்த்தகராயிருந்தபடியால் , 
அவருக்கு ஆஸ்திகள் அதிக முண்டா யிருந்தன . 

பாக்கிய 
வந்த னென்னும் மேலான அந்தஸ்தில் வாழுங் காலத்தில் 
திடீரென்று அவருக்குக் கஷ்டதிசை திரும்பிற்று . 

இம்மையில் மனப்பாக்கியத்தைப் பெறும் திரவிய 
வந்தவராய்க் குறைவற்ற செல்வத்துடன் வாழுங் காலத்தில் 
கஷ்டதிசை திரும்பி , தரித்திரம் வந்து தொட்டது . 

உடைமையும் வறுமையு மொருவழிநில்லா 
செல்வமும் , தரித்திரமும் ஒரேவழியில் தரித்து நில்லாமல் , 
மாறி மாறிப் பிறழ்வது உலகத் தியற்கைதானே . ஆதலால் , 

-நிறைசெல்வம் நீரிற்சுருட்டும் நெடுந்திரைகள் - 
என்றார்போல அவருக்குண்டாயிருந்த செல்வப் பெருக்கின் 
அலைகள் ஓங்கியெழுந்து , நில்லாமல் அடங்கி யமிழ்ந்தன . 
அவர் செய்த வர்த்தகமெல்லாம் ஒடுங்கின . அதனாலவர் 
வர வர உண்ண உடுத்த வகையற்று , பரிதபிக்கத்தக்க எளிய 
நிலைமையிலானார் . தாம் பாக்கியவந்தரா யிருந்ததையும் , 
பின் எளிமையடைந்து வருந்துவதையும் , எண்ணியெண்ணி 
அவர் மனம் புண்பட்டது . முன் அநுபவித்த சுகா நுபவங் 
கள் அனைத்தும் மாறி , தற்போது அநுபவிக்கும் அநுபவம் 
அவருக்கு ஆறாத்துயரைக் கொடுத்தது . உன்னத நிலையில் 
நின்ற ஒருவர் மனம் அந்நிலைமாறிக் கீழ்மையடைந்தால் , 


உசு 


கன்ஜுல் கறாமாத்து . 


என்றைக்கு தீராச் 

சஞ்சலத்தில் முழுகியிருப்பது 
இயற்கை தர்ன் . 

அப்துற்றகுமான் தஜ்ஜாரி தரித்திரராய் இவ்வாறு 
மனோ சஞ்சலத்துடன் காலங்கழித்துக்கொண் டிருக்கை 
யில் , ஓரிரா தமது நிலைமையை நினைந்து மனம் நொந்தவ 
ராய் , படுத்து நித்திரை செய்தார் . அந்த நித்திரையில் 
அவருக்கு ஒரு சொப்பனங் காணப்பட்டது . அந்தச் 
சொப்பனத்தில் , யவ்வன சுரூபமுள்ள ஒரு அழகிய பாலியர் 
அருகில் வந்து நின்று , அவரைப் பார்த்து அப்துற் 
றகுமானே , உமது நிலைமையைக் குறித்துக் கவலைப்படாதீர் . 
இவ்வூர் சையிது ஹஸன்குத்தூசுடைய பாலகராகிய சையிது 
அப்துல்காதிறு என்னும் சிறுபிள்ளையை நீர்போய்த் தரிசிப் 
பது ஒன்று மாத்திரம் உமது பாக்கியத்திற்குப் போது 
மானதாயிருக்கும் . ஆதலால் , அவரைப் போய்த் தரிசியும் 
என்று சொன்னார் . இந்தச் சொப்பனத்தைக் கண்ட அவர் 
அதிகாலையில் எழுந்து தமது தகப்பனாராகிய வயோதிப 
ரிடம் சொல்லிக் காட்டினார் . 

மனத்துயர்மிகுந்த மைந்தர் கண்டு சொன்ன கனவை 
அவர் தந்தை கேட்டு அதிக ஆச்சரியப்பட்டு , கண்டபடி 
செய்யவேண்டு மென்று மைந்தரையும் 

அழைத்துக் 
கொண்டு , ஆண்டவரவர்களைத் தரிசிப்பதற்காகப் புறப் 
பட்டார் . அவ்விருவரும் தங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு , 
ஆண்டவரவர்களிருக்கும் வீட்டில் வந்து புகுந்தார்கள் . 
அப்போது ஆண்டவரவர்களுக்கு வயது நான்கு . 

சைகு அப்துற்றகுமான் தஜ்ஜாரியும் , அவர் தந்தை 
யும் தங்கள் வீட்டுக்குள் வந்து புகுந்தபோது , ஆண்டவரவர் 
கள் தொட்டிலாடிக்கொண் டிருந்தார்கள் . இருவரும் 
உள்ளே நுழைந்த மாத்திரத்தில் அவர்களை இதற்குமுன் 
கண்டு பழகி அறிமுகமா யிருந்தது போல அவ்விருவர் 


திருவாக்களித்தது . 


உஎ 


. 


T 


பெயரையுஞ் சொல்லி ஆண்டவரவர்கள் கூப்பிட்டு , பிறகு .. 
அப்துற் றகுமான் முன்னிருந்த பாக்கிய ஸ்திதியையும் , 
இப்போதிருக்கும் நிர்ப்பாக்கியத்தையும் , இதனால் அவ 
ரடையும் துயரத்தையும் விவரமாகச் சொல்லிக்காட்டினார் 
கள் . அதன் பின் , அன்றிரவு அவர் கண்ட கனவையுந் தெரி 
வித்து , அப்துற்றகுமானைப் பார்த்து " அப்துற் றகுமானே 
நீர் முன் சீமானாயிருந்து இப்போது ஏழையானதைப்பற்றித் 
துக்கப்படுகிறீர் . அது சரியன்று . அப்படித் துக்கப்படக் 
கூடாது . 

ஏனென்றால் ; - முன் உமக்குண்டாயிருந்த 
செல்வம் உம்மிடத்தில் நிலைபெறாமற் போனதுபோல் , 
இப்போ துண்டாயிருக்கும் தரித்திரமும் நிலைபெறாமற் 
போய் , பழயசெல்வம் மீண்டுவந்து உம்மைச் சேரவுங்கூடும் . 
முந்தியிருந்த பாக்கியத்தைப் பார்க்கிலும் அதிக பாக்கியத் 
தையும் , ஈடேற்றத்தையும் அல்லாகுத்த ஆலா உமக்குக் 
கொடுப்பான் . அவன் திராணியுள்ளவன் . உமது கஷ்டங்க 
ளெல்லாந் தீர்ந்து , நீர் சுகம் பெறுவீர் . துக்கப்படா தீர் 
என்று ஆறுதல் சொல்லி , இன்னும் பல உத்தம வாக்கு 
களையும் அவர் மனங்குளிரச் சொன்னார்கள் . 

இந்த அருமந்த சொற்களை சைகு அப்துற் றகுமான் 
தஜ்ஜாரியும் , அவர் தந்தையும் கேட்டு இதயம் பூரித்து , 
ஆண்டவரவர்களைப் போற்றிப் புகழ்ந்து விடைபெற்றுக் 
கொண்டு , அங்கிருந்து போய்விட்டார்கள் . ஆண்டவரவர் 
களின் திருவாக்குப்படி சொற்பகாலத்திற்குள் அல்லாகுத்த 
ஆலா அப்துற்றகுமான் தஜ்ஜாரிக்கு அளவற்ற பாக்கியத் 
தைக் கொடுத்தான் . அவர் என்றும் அடையாத செல்வத் 
தையடைந்து , இம்மைப்பேறும் மறுமைப்பேறும் பெற்று , 
தமது சீவியகாலமுழுதும் மனப்பாக்கியத்துடன் சந்தோஷ 
மாய் வாழ்ந்திருந்தார் . 

திருவாக்களித்தது முற்றிற்று . 


1010-5 


எ - ம் அத்தியாயம் 
அடி 

சிலாக்கியது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் தீயிற் பாகஞ் 
செய்யாமல் சோறு முதலியன ஆக்குவித்த வரலாற்றைச் சொல்லு 
கின்றது . ) 

ஹலறத்து மீறான் சுல்தான் ஷாதுல்ஹமீது கன்ஜஸவாய் 
பாத்துஷா சாகிபு ஆண்டவரவர்கள் நான்கு பிராயமாயி 
ருக்கும்போது , பிதா மாதாக்க ளிருவரும் தங்கள் அரு 
மை மைந்தரை மார்க்கவிதிப் பிரகாரம் ஓதுவிக்க வேண்டு 
மென்று , தக்க ஆசிரியரொருவரைத் தேடி , தக்க காலத் 
தில் சுப 

பதினம் பார்த்து வித்தியாரம்பம் செய்தார்கள் . 
அன்று முதல் ஆண்டவரவர்கள் பிரதிதினமும் மதரஸா 
என்னும் கல்விச்சாலைக்குப்போய்க் கல்வி பயின்று கொண்டு 
வந்தார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் அதிகாலையி லெழுந்து 
சிற்றுண்டி யுண்டு கல்விச்சாலைக்குப் போய் மத்தியானம் 
வரையும் ஓதிக்கொண்டிருந்து , பின் மத்தியான வுணவுக்காக 
மனைக்குவந்து ஆகாரம் புசித்து , மீண்டும் கல்விச்சாலைக் 
குப்போய் , மாலைநேரம் மனைக்கு வருவார்கள் . 
தொழுகைக்குரிய ஒவ்வொரு வேளையிலும் 

தவறாமல் 
தொழுது கொள்வார்கள் . இரவு காலங்களைக் கல்விபயிற்சியி 
லும் , வணக்கப் பழக்கத்திலுமே போக்குவார்கள் . மார்க் 
கச் சட்டத்தின் பாரத்தைச் சுமந்துகொள்ளும் பருவத்தை 
யடையு முன்னமே ஆண்டவரவர்கள் அந்தச்சட்ட நிபந்த 
னைப்படி நடக்க நன்றாய்ப்பழகி , விதி விலக்குகளில் எள் 
ளத்தனையுந் தவறாமல் ஒழுகி நடந்து வந்தார்கள் . 

இவ்வித நல்லொழுக்கத்துடன் ஆண்டவரவர்கள் கல்வி 
கற்றுவருங் காலத்தில் , ஒருநாள் அதிகாலையி லெழுந்து 


இடையில் 


அடிசிலாக்கியது . 


உக 


வழமைப்படி கல்விச்சாலைக்குப் போய்விட்டார்கள் . அன்று 
முற்பகல் தாயாராகிய பாத்திமா அல்லாதத்த ஆலாவுக்கு 
ரிய இபாதத்து என்கிற வணக்கத்தில் அதிகநேரம் பராக் 
காயிருந்து விட்டார்கள் . ஆண்டவரவர்கள் மத்தியானவுண 
வுக்காக மனைக்குவரும் வேளை அடுத்தது . 

வணக்கத்தில் பராக்காயிருந்த தாயார் நேரமான 
துணர்ந்து , மைந்தர் பசித்து வருவாரே யென்று பதறியெ 
ழுந்து , நெருப்பெடுத்து வரும்படி அசல் வீட்டுக்கு ஆள 
துப்பிவிட்டு , அதிக விரைவாய் அரிசிகளைந்து அடுப்பி 
லேற்றி , சமைக்க வேண்டிய கறிவகைப் பதார்த்தங்களை 
யெல்லாம் ஆய்ந்து கழுவிப் பாத்திரங்களில் வைத்துக் 
கொண்டிருந்தார்கள் . அந்நேரம் ஹலறத்து ஆண்டவர 
வர்கள் கல்விச்சாலையிலிருந்து மனைக்கு வந்தார்கள் . 

உணவருந்திப் பசிதீர்க்கவந்த ஆண்டவரவர்கள் மனைக் 
குள் நுழைந்தபோதே தாயாரைக் கூப்பிட்டு அம்மா , 
பசிக்கின்றது ; ஆகாரங்கொடுங்கள் என்று கேட்டார்கள் . 
மைந்தர் இப்படிக் கேட்டபோது தாயார் ( என் கண்மணி 
யான மகனே , சற்றே பொறுங்கள் ; ஆக்க வேண்டிய எல் 
லாம் தயாராயிருக்கின்றன ; நெருப்பு மாத்திரமில்லை . அத 
ற்காக அண்டைவீட்டுக்கு ஆள நுப்பியிருக்கிறேன் . இதோ 
வந்தது . ஒரு க்ஷணத்தில் சமைத்துத் தருகிறேன் . கொஞ் 
சம் பொறுத்திருங்கள் என்று அன்புடன் சொன்னார்கள் . 
இச் சொல்லைக்கேட்ட ஆண்டவரவர்கள் மறுத்தும் தாயா 
ரைநோக்கி “ அன்னாய் , இனி நெருப்புவந்து எல்லாஞ் சமை 
த்துத்தீர நேரம்போம் . அல்லாதத்த ஆலா என் பசியையறி 
ந்து உணவு கொடுக்கும் கிருபாகரன் . ஆகையால் , தாங்கள் 
சமைப்பதற்காகத் தயார் பண்ணின 

எல்லாவற்றையும் 
திறந்து பாருங்கள் ; அவை முழுதும் சமைக்கப்பட்டிருக் 
கும் என்று சொன்னார்கள் . இச் சொல்லைக் கேட்டபோது 
தம் புத்திரரின் அற்புதாதிகளைக் கைபு மெய்யுமாக் கண்ட 


ந O 


கன்ஜுல் கறாமாத்து . 


றியுந் தாயாராகையால் , அதை நம்பி உடனே யெழுந்து , 
போய் , அடுப்பிற் களைந்துவைத்த அரிசியைத் திறந்து 
பார்த்தார்கள் . பானை நிறையச் சோறு 

பானை நிறையச் சோறு சமைந்து புழுங்கி , 
ஆவியெழுந்துகொண் டிருந்தது . கறிப் பாத்திரங்களையும் , 
ஒவ்வொன்றாகத் திறந்து பார்த்தார்கள் . அந்தப் பாத்திரங்க 
ளிலுள்ள கறிகளும் பாகஞ்செய்யப்பட்டுச் சுடச்சுடவிருந் 
தன . அவற்றின் ) நறுமணங்களும் : கமகமென்று வீசின , 
இந்த அதிசயத்தைக்கண்ட தாயார் மனமகிழ்ந்து , உடனே 
உண் கலன்களைக் கழுவிச் சோறு முதலியவற்றை வைத் 
துப்பரப்பி , புசிக்கும்படி மைந்தரைக் கேட்டுக் கொண் ) 
டார்கள் . 

அடுப்பில் வைத்துத் தீயாற் பாகஞ்செய்யப் படாமல் 
சமைந்த அருமையான உணவுகளை ஹலறத்து ஆண்டவர் 
வர்கள் சந்தோஷத்துடன் உண்டு , அல்லாகுத்த ஆலாவுக்கு 
சுக்று செய்தார்கள் . அதன்பின் , ஆச்சரியகரமான அந்த 
ஆகாரங்களைப் பிதா மாதாக்களும் ஆநந்தத்துடன் புசித்து , 
என்றும் சமைப்பனவற்றைப் பார்க்கிலும் இவை அதிக 
மதுரமான ருசியுடையனவா யிருக்கக்கண்டு அல்லாகுத்த 
ஆலாவைப்புகழ்ந்து , மைந்தரைக் கொண்டாடினார்கள் . 


அடிசிலாக்கியது முற்றிற்று . 


அ - ம் அத்தியாயம் . 
கலிறு . நபியைத் தரிசித்தது . 





. 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் நபி கலிறு 
அலைகிஸ்ஸலாமவர்களைத் தரிசித்த வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து ஷாதல்ஹமீது ஆண்டவரவர்கள் நான்கு 
யதில் கல்வி கற்றுவருங் காலத்தில் , ஒருநாள் ஒரு மரநிழ 
லில் தனித்து நின்றார்கள் . அப்போது , பரிமளங் கமழும் 
பரிசுத்தமான வெள்ளுடை யணிந்த ஒரு முதியவர் ஆண் 
டவரவர்கள் முகதாவில்வந்து நின்றுகொண்டு அல்லாகுத்த 
ஆலா வுக்கு உவப்பான ஒலியே , ஹஸ்ன் குத்தூஸின் புத்தி 
ரே , அப்துல் காதிறே , இங்கே தனித்தோ நிற்கிறீர் ? உமது 
வாயைத் திறந்து கொள்ளும் என்று சொன்னார்கள் . 

னே ஆண்டவரவர்கள் வாயைத் திறந்தார்கள் . அப் 
போது அந்தப் பெரியவர் . ஆண்டவரவர்களின் வாயில் துப் 
பினார்கள் . மூன்று தரம் துப்பிவிட்டு , பின்னும் பேர்சொல்லி 
யழைத்து “ அல்லாதத்த ஆலா இன்றைத்தினம் உமக்கு இல் 
மையும் , விலாயத்தையும் நிரப்பமாக்கினான் என்று சொன் 
னார்கள் . ஆநந்தந் தரும் இச் சொல்லைக்கேட்டுச் சந்தோஷ 
மாய் , அந்த முதியவரைப் பார்த்து தேவரீர் யார் ? என்று 
ஆண்டவரவர்கள் கேட்டார்கள் . அதற்கு அவர் நான் 
கலிறு என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார்கள் . 

பின்பு அடிக்கடி கலிறு அலகிஸ்ஸலா மவர்கள் வந்து 
ஆண்டவரவர்களைச் சந்தித்து , ஸலாம் சொல்லிப் பேசிக் 
கொண்டிருப்பார்கள் : பல தடவைகளில் மதரஸாவுக்கு 
வந்து ஆண்டவரவர்களுக்கு ஓதிக் கொடுப்பார்கள் . அது 
வன்றியும் , அடுத்தடுத்து மலாய்க்கத்துகளும் , றிஜாலுல்கைபு 
என்னும் மறைவான மனிதர்களும்வந்து ஹலறத்து ஆண் 
டவரவர்களைச் சந்தித்து , ஸலாம் சொல்லி , சோபனங்கூறிப் 


52 


கன்ஜுல் கருமாத்து . 


போவார்கள் . இது நடக்குந் தோறெல்லாம் ஆண்டவ 
ரவர்கள் இதைக் குறித்துப் பிதா மாதாக்களுக்குத் தெரி 
விப்பார்கள் . இதுகளை அவர்கள் கேட்டு ஆநந்தங்கொண்டு , 
மைந்தர் மீது அதிக பக்தியுடன் இருப்பார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஐந்து பிராயம் நிறப்ப 
மாவதற்குள் குறுஆன் முழுவதையும் பாராயணஞ்செய்து , 
மனப்பாடம் பண்ணிவிட்டார்கள் . எட்டுப் பிராயத்திற் 
குள் அறபு இலக்கிய இலக்கணம் முதலான லுகத்து , நதவு 
சருபு முதலிய எல்லா நூல்களையும் ஐயந்திரிபறக்கற்றுத் 
தேறி , பிக்ஹு , அகாயிது , தஸவ்வபு என்கிற மூன்றுவகை 
அறிவுகளையும் கற்றுத்தெளிந்தார்கள் . பதினான்குவகை 
இல்முகளும் அவர்கள் மனமே இருப்பிடமென்று குடி 
கொண்டன . ஆண்டவரவர்களின் மனம் அறிவிற் கடல் 
போற் பரந்தது . இனிக்கற்கவெண்டியது ஒன்றில்லை யென்னு 
மளவு எல்லாக் கல்விகளையும் கற்று நிரப்ப மானார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் வயது ஏற ஏற ஒழுக்க 
வழக்கங்களில் கண்டோர் கேட்டோர் மனங்குளிர்ந்து சந் 
தோஷப்படத்தக்க விதமாக நடந்து வந்தார்கள் . பிதா 
மாதாக்கள் , குடும்பத்தார்கள் . முதலான எல்லாருக்கும் 
நன்றி செய்கிறவர்களாயும் , நற்கருமங்களைச்செய்து மன 
மகிழ்விக்கிறவர்களாயும் ஒழுகி நடந்தார்கள் . 

அன்றியும் , தீனுல் இஸ்லாமுடைய ஷறஉ என்கிற 
கட்டளைப் பிரகாரம் விதிவிலக்குகள் முழுவது முணர்ந்து , 
விதியை உவந்து தொடர்ந்தும் , விலக்கை அருவருத்து 
விலக்கியும் நடந்தார்கள் . ஒரு சிறுபாவத்தையும் பெரும் 
பாவமென்று பாவித்து , கூடியமட்டும் அதைத்தவிர்த்து 
நடக்கவே முயல்வார்கள் . எந்நேரமும் அல்லாதத்த ஆலா 
வின் வணக்கத்திற் பராக்கா யிருந்து , அவனுக்கு அஞ்சி 
அழுவார்கள் . ஐந்து வேளைத் தொழுகைகளையும் வேளை தவறா 
மல் தொழுவார்கள் . பகற்கால முழுதும் உபவாச விர 


புறப்பாடு . 


தத்தோடும் , இராக்கால முழுதும் விழிப்போடு மிருந்து 
வணக்கஞ் செய்வார்கள் . இஷா தொழச்செய்த உலுவுட 
னிருந்து பஜறு தொழுவார்கள் . ஒவ்வோ ரிரவிலும் குறுஆன் 
முழுவதும் ஓதி , ஆயிரம் றக்அத்துக் தொழுவார்கள் . 
அவர்களின் சரீரத்து இயக்க வொடுக்கங்கள் வணக்கத்தி 
லன்றி , மற்றதில் இல்லை . தங்கள் அகக்கருவி புறக்கருவிகள் 
அனைத்தையும் ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் அல்லாதத்த 
ஆலாவின் இபாதத்திற்கே பிரயோகித்து வந்தார்கள் . உலக 
விஷயத்தின் பராக்குக் கொஞ்சமு மில்லை . ஆண்டவரவர் 
களின் செயல் , குணம் , குறி முதலிய எல்லாம் மனிதர்கள் 
அதிசயிக்கத்தக்க மேன்மை பெற்று விளங்கின . 
வர அவர்கள் கருமங்களுஞ் சிறந்து , நிகரின்றிப் புகழத் 
தக்கனவாய் , அதிக மேன்பாடு பெற்றனவாய் விளங்கின . 

கலிறு நபியைத் தரிசித்தது முற்றிற்று . 


வயது வர 


கூ - ம் அத்தியாயம் 
புறப்பாடு . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் முரீ தாகுவதற் 
காக ஞானதேசிகரைத் தேடிப் புறப்பட்ட வரலாற்றைச் சொல்லு 


கின்றது . ) 


ஹலறத்து மீறான் சுல்தான் சையிது அப்துல் காதிறு 
ஷாகுல்ஹமீது பாத்துஷாசாகிபு ஆண்டவரவர்கள் தீனுல்லி 
ஸ்லாமுடைய இல்முகள் எல்லாவற்றிலும் கரைகண்டவர் 
களாய் , மூமீன்களுக்கெல்லாம் நாயகமாய் விளங்கிவரும் 
காலத்தில் , அவர்களுக்கு வயது பதினெட்டு நிரப்பமாயிற்று , 
அறியவேண்டிய முக்கியமான எவ்வகை யறிவுகளிலும் 
குறைவற நிரப்பமாய் , பாத்தின் , லாகிறு என்னும் அகம் புறம் 
ஆகிய இருவகைப் பொருள்களையும் , உலகாதி சிருஷ்டிகளின் 


கன்ஜுல் கருமாத்து . 


அந்தரங்கம் பயிரங்கங்களையும் உள்ளங்கை நெல்லிக்கனி 
போலக் காணத்தக்க பக்குவமடைந்தார்கள் . இகத்தில் 
நடந்து கொள்ள வேண்டிய முக்கிய கடமைகள் இன்னவை 
யென்றும் , பரத்திற் பெறவேண்டியது இன்னது என்றும் , 
இகத்தில் இன்னது செய்தால் , பரத்தில் இன்னது பயக்கும் 
என்றும் நன்றாயறிந்தார்கள் . பிறகு , அல்லாகுத்த ஆலாவை 
உள்ளபடி யறியவேண்டியது ஒன்று மாத்திரம் மீதியா 
யிருந்தது . ஆகையால் , அவர்கள் இருதயத்தில் அவனை 
யறியும் விசாரம் குடிகொண்டது . 

ஆண்டவரவர்களுக்கு மேற்படி விசாரம் பிறந்தபோது , 
நிலத்தையும் நீரையும் வைத்திருக்கும் ஒருவன் , அந் 
நிலத்தில் நட்டி நீர் பாய்ச்சிப் பயிராக்கிப் பலனடையத் தக்க 
வித்தில்லாதிருப்பானாயின் , அவன் என்ன பலனை யடையப் 
போகிறான் ? ஒன்றுமில்லை . அப்படியே நாமும் அல்லாகுத்த 
ஆலாவை யறிவதற்குச் சாதனங்களாகிய நூகையும் , ஜடத் 
தையும் , அறிவையும் வைத்திருக்கிறோம் . இருந்தாலும் , 
இவற்றில் விதைத்துப் பலன்பெறக்கூடிய வித்து நம்மிடத்தி 
லில்லை . அந்த வித்தாவது , தக்க ஆசிரியரால் உபதேசிக்கப் 
படும் உபதேசமேயாம் . அவ்வுபதேசத்தை நாம் பெற்றுக் 
கொள்ள வேண்டும் . அதற்காக ஒரு ஆசிரியரைத் தேடிப் 
போகவேண்டும் என்று நினைத்தார்கள் . ஞான தேசிகரைத் 
தேடும் இந்த உத்தம வெண்ணம் அவர்கள் இருதயத்தில் 
வேரூன்றிற்று . தங்கள் பதினெண் பிராயத்திற் பிறந்த 
இந்த மேலான வெண்ணத்தினால் ஆண்டவரவர்கள் தூண் 

நாள் தங்கள் பிதா மாதாக்களின் சமு 
கத்திற் போய்ப் பணிந்து நின்று , கீழ்வருமாறு சொல்லத் 
தொடங்கினார்கள் . 

என்னை அன்போடு பெற்றெடுத்த என் அருமை 
யான பிதா மாதாக்களே , இப்போது நான் சொல்லும் 
சொற்களை நீங்கள் கவனமாய்க் கேட்கும்படி கேட்டுக்கொள் 


டப்பட்டு , ஒரு 


புறப்பாடு . 


கூரு 


. 


ளுகிறேன் . அவையாவன : - இவ்வுலகத்தில் ஒருவன் எவ் 
வளவுபெரிய பாக்கியவந்தனா யிருந்தாலும் , எவ்வளவு 
மிகைத்த கல்விமானா யிருந்தாலும் , தரையிற் பரந்துகிடக் 
கும் மணல்களையும் , வானத்திலிருந்து சொரியும் மழைத் 
துளிகளையும் அலகிட்டுச் சொல்லவல்லவனா யிருந்தாலும் , 
மறைந்த பொருள்களை யெல்லாந் தெரியக் கூடியவனா யிருந் 
தாலும் , ஆகாய கமனஞ் செய்யுந் திராணியுள்ளவனாயிருந் 
தாலும் , பரகாயப் பிரவேசியாயிருந்தாலும் அல்லாதத்த 
ஆலாவை அறியாதவனா யிருந்தானானால் , அவன் பிரயோ 
ஜனகரமில்லாத அபாக்கியனே யாவான் . நரனாய்ப்பிறந்த 
எவனும் கண்ணுக்கினிமையான காட்சிகளைக் காணவும் , 
காதுக்கினிமையான கீதநாதங்களைக் கேட்கவும் , நாசிக்கினி 
மையான நறுமணங்களை முகக்கவும் , வாய்க் கினிமையான 
பதார்த்தங்களைப் புசிக்கவும் , சரீரத்திற் கினிமையான 
ஸ்திரீ பரிசஞ் செய்யவுமே சித்தங்கொண்டு , தன் இந்திரியங் 
களை அல்லாகுத்த ஆலாவை யறியும் ஞானசம்பந்த விஷயங் 
களிற் பிரயோகிக்காமல் , இவ் வுலகவிச்சையிற் பிரயோகித்து 
நிற்பானானால், அவன் எத்தனை நூல்களைக்கற்றுத் தெளிந்தவ 
னானாலும் மோக்ஷத்தை யடைய மாட்டானென்பது நன் 
றாய்த்தெரிந்த காரியம் . ஆகையால் , கயிற் றரவுபோன்ற 
இவ் வுலகத்தையும் , சொப்பன்க் கூத்துப்போன்ற இவ் 
வுலகவாழ்வையும் , நீர் மேற்குமிழிபோன்ற தேகத்தையும் 
நாம் நம்பி , அல்லாதந்த ஆலாவை யறியுங் கருமத்தில் தலை 
யிடாமல் வாணாளை வீணாளாக்கி மடிவதானால் , பின்பு 
மிகவுந் துக்கிக்க நேரிடும் . இவ் வுலகத்திற் பிறந்த ஒவ்வொரு 
வனும் நாம் இங்கேவந்தது எதற்காக வென்பதை விசாரித் 
தறிந்து , அந்தக் காரியத்தை நிறைவேற்றுவது . கடமை . 
அப்படி வந்தகாரியம் அல்லாகுத்த ஆலாவை யறியும் 
ஒன்றேயன்றி வேறன்று . அந்தக் காரியத்தை அறவே 
மறந்து , இவ்வுலக விச்சையிற் புராக்காயிருந்து மடிந்தால் , 

101.0--6 


கசு 


கன்ஜுல் கறாமாத்து . 


கூடாது . 


பின் அடையும் கைசேதமும் , அனுபவிக்கும் துன்பமும் 
சொல்லவும் வேண்டுமோ ? எவ்வளவு பெரிய கல்விமானையும் 
இவ்வுலகம் மருட்டவுங்கூடும் என்றல்லவா ? முன்னுள்ள 
பெரியோர் பலர் முழுதுந் துறந்து , வனவாசிகளாய்க்காலங் 
கழித்தார்கள் ; அல்லாத பலர் தாமரையில் தண்ணீர் 
போலப் பட்டும் படாமல் இருந்துவிட்டுச் சென்றார்கள் . 
அப்படிப்போல ஒருவன் இவ்வுலகத்தின் பற்றற்று அல்லா 
குத்தஆலாவின் சாயுட்சிய பதவியை யடைய வேண்டுமானால் , 
அவனுக்கு எவ்விதப் பொல்லாங்குகளையும் ஒழித்து 
நல்லாங்கி லொழுகி நடக்கும் நற்கருமங்களோடுகூட , முடி 
வான மந்திரோபதேச மொன்றும் அவசியம் வேண்டும் . 
அவ் வுபதேசம் மேலான சற்குருவிடத்திலல்லாமல் பெறக் 

ஆகையால் , எவ்வளவு தூரங்கடந்த கல்விமானா 
யிருந்தாலும் , ஒருவனுக்கு ஒரு சற்குரு அவசியம் வேண் 
டும் . அவ்விதக் குருவில்லாத எவனும் கண்ணில்லாத 
குருடனுக்குச் சமானமானவனே 

யாவான் . 
மாதாக்களே , இதைப்பற்றி நான் உங்களுக்கு விஸ்தாரமாகச் 
சொல்ல வேண்டியதில்லை . முடிவாகச் சொல்லுகின்றேன் . 
ஒருவன் இம்மையில் அல்லாதத்த ஆலாவை அறியாதவனா 
னால் , அவன் மறுமையிலும் குருடனாயிருப்பான் என்று 
மார்க்க நூல்கள் முறையிடுகின்றன . 

ஆதலால் 
சிருஷ்டியாகிய என்னை இன்னானென்றும் சிருஷ்டிகனாகிய 
அல்லாகுத்த ஆலாவை இப்படிப் பட்டவனென்றும் , எனக் 
குத் தெளிவா யுணர்த்தக்கூடிய ஒரு உத்தம குருவை நான் 
தேடி , அந்தச் சற்குருவின் உபதேசத்தைப் பெற்றுக் 
கொள்ள விரும்புகின்றேன் . தேவரீர்களாகிய நீங்கள் உன் 
. விருப்பத்தின்படி ஒரு சற்குருவைத் தேடிக்கொள்வாயாக் 
என்று இப்போதே எனக்கு உத்தரவு தரவேண்டும் . 

என்று இவ்வாறு ஹலறத்து ஆண்டவரவர்கள் சொல்லி 
உத்தரவு கேட்டபோது , பிதாமாதாக்கள் இருவரும் மன 


என் பிதா 


. 


நமது 


12 


புறப்பாடு . 


கூஎ 


மகிழ்ந்து , மைந்தரை 

மைந்தரை நோக்கி எங்கள் கண்மணியான 
அருமை மகனே , உமது வாய்ச்சொற்கள் எங்களை ஆநந்த 
சாகரத்தில் அமிழப் பண்ணிவிட்டன . அல்லாகுத்த ஆலா 
உமது நாட்டத்தை நிறைவேற்றுவிப்பானாக . நீர் உமது 
கருமங்களை அல்லாகுத்த ஆலா இடம் சாட்டிவிட்டு , அவன் 
புறம் முகம்வைத்து , இன்றைக்கே புறப்படும் . நீர் ஒரு சற் 
குருவைத் தேடிக்கொள்வது எங்களுக்கும் பொருத்தமான 
காரியம் . ஆனால் , மகனே , நீர் குருவைத் தேடிக்கொண்டு 
மற்றெங்கேயும் போகவேண்டாம் . குவாலீர் என்னும் 
பட்டணத்தில் ஔலியாக்களும் , சிறந்த மஷாயிகுகளும் 
அதிகம்பேர் குடியிருக்கின்றார்கள் . நீர் அங்கே போவீரா 
னால் , அல்லாகுத்த ஆலா அங்கேயே உமக்குத் தக்க ஒரு 
குருவை நியமிக்கவுங்கூடும் . 

அவனுடைய அடைக்கலமாக 
நீர்போய் வாரும் மகனே . உமது காரியம் சிறப்பாகக் கட 

என்று ஆசீர்வதித்து உத்தரவு கொடுத்தார்கள் . 
பிதா மாதாக்க ளிருவரும் மேற் கண்டபடி உத்தரவு 
கொடுத்தபோது , ஆண்டவரவர்கள் சற்குருவைத் தேடிக் 
கொண்டு , அவர்கள் சொன்னபடி குவாலீர் நகரத்திற்கே 
பிரயாணப்பட எத்தனப் பட்டார்கள் . தங்கள் பிரயாணத் 
திற்காக வழித்துணை , வழிச்செலவுக்கான பொருள் 
யாதொன்றும் தேடவில்லை . அல்லாகுத்த ஆலா வொருவனே 
தங்களோடிருக்கும் வஸ்துவன்றி , மற்றொன்று மில்லாமல் 
தன்னந்தனியே புறப்படத் துணிந்தார்கள் . 

ஹிஜ்றத்துத் தொளாயிரத்து இருபத்தெட்டாம் வரு 
ஷத்து ஜமாத்துல்லாகிறு மாதத்தில் ஒரு திங்கட்கிழமை 
யன்று ஆண்டவரவர்கள் பிதா மாதாக்கள் உத்தரவுபெற் 
றுக்கொண்டு , மாணிக்கப்பூரை விட்டு குவாலீரைநோக்கி , 
சற்குருவை நாடினவர்களாய்ப் புறப்பட்டார்கள் . 

புறப்பாடு முற்றிற்று . 


போது அவர்கள் இருவருக்குமிடையில் 
ஒரு தாலத்தில் 

ய - ம் அத்தியாயம் 
இல்யாசு நபியைத் தரிசித்தது . 
[ இவ் வத்தியாயம் ஆண்டவரவர்கள் வழியில் நபி இல்யாசு அலை 
கிஸ்ஸலா மவர்களைத் தரிசித்த வரலாற்றைச் சொல்லுகின்றது .) 

ஹலறத்து ஷாகுல்ஹமீது பாத்துஷா சாகிபு ஆண்டவ 
ரவர்கள் மாணிக்கப்பூரைவிட்டுப் புறப்பட்டு , சற்குருவைத் 
தேடிக்கொண்டு குவாலீரை 

நோக்கிப் போகும்போது , 
பாதையில் ஒரு பெரியவர் எதிரேவரக் கண்டார்கள் . கண்ட 
போது , தங்கள் திருவாய் மலர்ந்து அந்தப் பெரியவரை 
நோக்கி ஸலாம் சொன்னார்கள் . உடனே அந்தப்பெரி 
யவர் பிரதிசொல்லி " என் அருமை மகனே , நீர் எங்கே 
போகிறீர் ? என்று ஆண்டவரவர்களைப் பார்த்துக் கேட் 
டார் . அதற்கு ஆண்டவரவர்கள் " நான் அல்லாகுத்த ஆலா 
வில் ஆசை வைத்தவனாய் , முரீதாக வேண்டி ஒரு குரு 
வைத் தேடிக்கொண்டு குவாலீருக்குப் போகிறேன் . தங்கள் 
எனக்காக துஆ செய்யுங்கள் என்று விடைகூறினார்கள் . 
இதைக்கேட்டவுடனே அந்தப் 

பெரியவர் 

ஆண்டவ 
ரவர்களுக்கர்க அல்லர்குத்த ஆலா இடம் துஆ இரந்தார் . அப் 


11 


என்று 


மேலான உணவுகளும் , ஒரு கரகத்தில் தண்ணீரும் , ஆகா 
யத்திலிருந்து தாமாகவே இறங்கின . அப்போது அந்தப் 
பெரியவர் ஆண்டவரவர்களை நோக்கி " மகனே , அல்லாதத்த 
ஆலா உம்மைப் பொருந்திக்கொண்டு , உம்மை விருந்தாக 
வுணவ நுப்பி யிருக்கிறான் . இதை நீர் உண்ணும் 
ஏவினார்கள் . ஆண்டவரவர்கள் சந்தோஷத்துடன் பிஸ்மில் 
சொல்லி அந்த உண்வைப் புசித்துத் தண்ணீர்குடித்து , 
அல்லாகுத்த . ஆலாவுக்கு சுக்று செய்தார்கள் . 

பிறகு , அந்தப் பெரியவர் ஹலறத்து ஆண்டவரவர் 
களை நோக்கி : சையிது அப்துல் காதிறே , நீர் எந்தக் கல்வி 


இல்யாசு நபியைத் தரிசித்தது . 


கூகூ . 


வீராக 


களையும் புத்தியுடன் தெளிய விளங்கிக் கற்றுக்கொள்வீராக ; 
எந்தக் கருமங்களையும் பொறுமையுடன் செய்துகொள் 
ஔலியாக்கள் 

முதலான 

பெரியோர்களின் 
சமூகத்திற் போவீரானால் , அவர்கள் உம்மை உவக்கும்படி 
நடந்து கொள்வீராக . ஏனென்றால் , அவர்கள் ஒருவனை உவந் 
தால் அல்லாகுத்த ஆலாவும் அவனை உவப்பான் ; அவர்கள் 
வெறுத்தால் , அல்லாகுத்த ஆலாவும் வெறுப்பான் என்று 
சொல்லி , இன்னும் பல அறிவுகளையும் கற்பித்து இஸ்ழல்ல 
குலம் என்னும் திருமந்திரத்தையும் போதித்தார்கள் . 


நான் 


* இவ்வளவும் நடந்தபின் ஹலறத்து ஆண்டவரவர்கள் 
அந்தப் பெரியவரைப்பார்த்து * என் பிதாவே , தங்களை 
இன்னாரென்று 

நான் அறியக்கூடவில்லையே . 

அதை 
அறியும்படி தேவரீர் கிருபை செய்யவேண்டும் . தாங்கள் 
யார் ? என்று கேட்டார்கள் . அதற்கு அவர்கள் 
இல்யாசு என்று விடை சொல்லிவிட்டு , உடனே மறைந்து 
போனார்கள் . நபி இல்யாசு அலைகிஸ்ஸலா மவர்கள் தரிசனை 
யாய்ச் - சம்பாஷித்து மறைந்த அப்போதே ஹலறத்து 
ஆண்டவரவர்களுக்குத் தங்கள் 

நபுசு , 

வசப்பட்டது . 
ஷைத்தானிய்யாவின் ஊசாட்டம் அனைத்தும் பற்றறத் 
தொலைந்தன ; மதமானிய்யாவின் 

மேலிட்டது . 
அவர்கள் கருமங்கள் அனைத்தையும் அன்றைத்தினமே 
அல்லாகுத்த ஆலா எளிதாக்கினான் . 

எளிதாக்கினான் .. அவர்களை - அவன் 
பொருந்திக் கொண்டான் . தத்பியத்து : கௌதியத்துகளுக்கு , 
அவர்களைப் பக்குவமாக்கினான் . அவர்கள், இருதயம் களங்க 
மற்ற கண்ணாடி போலாயிற்று . அகிலபுவனங்களா 
சராசரங்கள் எல்லாம் கண்களுக்கெதிரே காணப்பட்ட 
விலாயத்தின் போர்வையைச் சரிவரப் போர்த்து , ஒலித் 
தனத்தில் நிரப்பமானார்கள் . அதன் பிறகு ஹலறத்து . 
ஆண்டவரவர்கள் அங்கிருந்து . குவாலீரை நோக்கி நடந் 


குணம் 


. 


తాం 


கன்ஜுல் கறாமாத்து . 


தார்கள் . 

சிலநாட்களுக்குப்பின் , * முஈனுத்தீன் என்பவ 
ரொருவர் ஹலறத்து ஆண்டவரவர்களுக்கு வழித்துணை 
வராய் இடையில்வந்து கூடினார் . அவரையுங் கூட்டிக் 
கொண்டு இருவருங்கூடிக் குவாலீரை 

நோக்கி நடந்து 
போனார்கள் . 

இல்யாசு நபியைத் தரிசித்தது முற்றிற்று . 


- 


கக 


ம் அத்தியாயம் . 
புலிகள் வழிபட்டது . 


( இவ்வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களுக்குக் காட்டில் 
புலிகள் வழிபட்டுவந்த வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சையிது அப்துல் காதிறு ஆண்டவரவர்கள் 
முஈனுத்தீன் என்பவர் 

கூடவரும்படி வழிநடந்து , ஓங்கி 
வளர்ந்த பலவகை விருக்ஷங்கள் அடர்ந்து நெருங்கின ஒரு 
வனத்திற்போய்த் தங்கினார்கள் . அப்போது அந்த வனத்திற் 
சஞ்சரிக்கும் புலிகள் அடங்கலும் ஒருங்குதிரண்டு , பெருங் 
கூட்டமாய் ஆண்டவரவர்கள் சமுகத்தில் வந்து தலைகுனிந்து 
பணிந்து நின்றன . அப்புலிகளுள் பாரிய வேங்கை யொன்று 
ஆண்டவரவர்கள் முன்வந்து தாழ்ந்து நின்று , ஆண்டவர 
வர்களை விளித்து ஒலியுல்லாவே , தாங்கள் எங்களில் எ 
முதுகில் ஏறியிருந்துகொள்ள வேண்டுமோ அதின் முதுகில் 
ஏறியிருந்துகொண்டு , எங்கெங்கே போகவேண்டுமோ அங் 
கங்கே போகலாம் . இதற்காக நாங்கள் அல்லாகுத்த 
ஆலாவால் ஏவப்பட் டிருக்கிறோம் என்று வாய்திறந்து 

இவர்கள் தாம் ஆண்டவரவர்களின் இரண்டாம் கலீபாவாகிய 
சைகுழஈனுத்தீன் . இவர்கள் அநேக கறாமாத்துகளை ஆண்டவரவர் 
களின் தாயாரிடம் நேரிற் கேட்டதாகவும் , அநேக கறாமாத்துகளை 
ஆண்டவர்கள் கூடவே யிருந்து பார்த்ததாகவும் , தாங்கள் இயற்றிய 
கல்ஜுல் கறமாத்து என்னும் கிரந்தத்தில் சொல்லுகிறார்கள் . 


* 


புலிகள் வழிபட்டது . 


சக 


சொல்லிற்று . தலைமையான வேங்கை இப்படிச் சொன்ன 
போது , மற்றப்புலிகளெல்லாம் தலைசாய்த்து நின்றன . 

புலிகள் திரண்டுவந்து முகதாவில் நின்றுகொண்டு 
சொன்ன இச்சொல்லை ஆண்டவரவர்கள் கேட்டு , அப்புலி 
களைப் பார்த்து நான் உங்கள் முதுகில் ஏறியுலாத்த வர 
வில்லை . உங்களுக்கும் , எனக்கும் , அல்லாகுத்த ஆலாவே 
போதுமானவன் . நீங்கள் உங்கள் காரியத்திற் போகலாம் 
என்று சொல்லி , அந்தப்புலிகளைப் போகும்படி அனுப்பி 
விட்டார்கள் . 

உடனே இச்சொல்லைக்கேட்ட புலிகளெல்லாம் 
காட்டிற் சென்றன . பின் , ஆண்டவரவர்கள் முஈனுத்தீனைப் 
பார்த்து 

மூஈனுத்தீனே , நீர் நன்றாயறிந்துகொள்ளும் 
ஒருவன் அல்லாகுத்த ஆலாவுக்கு வழிபட்டு நடந்தானானால் , 
அவனுக்கு எல்லாப் படைப்புகளும் வழிபடுகிறது மல்லா 
மல் , அவன் அல்லாகுத்த ஆலாவைச் சந்தித்து , விலாயத்தை 
யும் பெற்று , என்றைக்கும் சந்தோஷமாயிருப்பான் 
என்று சொன்னார்கள் . 
பிறகு ஆண்டவரவர்கள் அந்த வனத்தை 

விட்டுப் 
புறப்பட்டு , குவாலீரை நோக்கி நடந்தார்கள் . இவர்கள் 
எந்த 

வனத்திற்குள் புகுந்தாலும் அங்குள்ள எல்லா 
மிருகங்களும் திரண்டுவந்து ஆண்டவரவர்களைப் பணிந்து , 
தரிசனை பெற்றுக்கொண்டு போகும் . இவ்வித மகத்து 

. 
வத்துடன் வனம் , வனாந்திரம் , மலை , நதி எல்லாவற்றை 
யும் கடந்து நடந்து போனார்கள் .. 

புலிகள் வழிபட்டது முற்றிற்று . 


க 2 - ம்- அத்தியாயம் . 
திருடர்கள் வழிபட்டது . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் போகும்பாதை 
யில் வந்து - எதிர்த்த திருடர்கள் இஸ்லாத்தில் வழிபட்ட 
வரலாற்றைச் சொல்.லுகின்றது . ) 

ஹலறத்து ஷாதல்ஹமீது பாத்துஷா சாகிபு ஆண்டவ 
ரவர்கள் தங்களோடு மூஈனுத்தீன் தொடர்ந்து வரும்படி 
குவாலீரை நோக்கி நடந்து போகிறபோது , நான்கு திருடர் 
கள் பக்கத்திலுள்ள வனத்திலிருந்து புறப்பட்டு , ஆண்டவ 
ரவர்கள் முன்வந்து நின்று மறித்துக்கொண்டு : நீங்கள் 
உங்கள் வசத்திலிருக்கிற எவ்விதப் பொருள்களையும் 
எங்களிடம் கொடுத்துவிட்டுப் பேசாமற் போகவேண்டும் . 
இல்லாவிட்டால் , எங்கள் கைகளிலுள்ள இந்த வாட்களால் 
உங்களை வெட்டி வீழ்த்துவோம் என்றுசொல்லி , வாட்களை 
யசைத்து , உறுக்கினார்கள் . இதைக்கண்ட ஆண்டவ 
ரவர்கள் அந்தத் திருடர்களைப் பார்த்து : நாங்கள் உடுத்தி 
யிருக்கும் இந்த டைகளைத்தவிர வேறேயொன்றும் 
எங்கள் வசம் இல்லை . அப்படி நாங்கள் ஒன்றையும் நாளைக் 
கென்று வைத்துக்கொள்ளவு மாட்டோம் என்று சொன்னார் 
கள் . இச்சொல்லைக்கேட்ட திருடர்கள் பின்னும் ஆண்ட 
வரவர்களை நோக்கி . அப்படியா ? ஆனால் , அந்த உடைகளை 
யாவது களைந்து கீழே வைத்துவிடுங்கள் என்று சொன் 

ஆண்டவரவர்கள் மறுத்தும் அந்த திருடர் 
களைப்பார்த்து : உடுத்தியிருக்கும் உடையைக் களைந்தால் 
மருமஸ்தானம் வெளிப்படும் . பிறர் காணும்படி மருமஸ் 
தானத்தை வெளிப்படுத்துவது ஹறாமாயிருக்கும் . அவ்வித 
ஹறாமான காரியத்தை 

நாங்கள் செய்யமாட்டோம் 
என்று சொன்னார்கள் . இச்சொல்லைக் கேட்ட திருடர்கள் 
சினங்கொண்டு , கைகளிலிருக்கும் வாட்களை யோங்கிஹல 


கள் . 


திருடர்கள் வழிபட்டது . 


றத்து ஆண்டவரவர்களை வெட்டினார்கள் . 

அந்த வெட்டு 
கள் அனைத்தும் . ஆகாயத்தில் ஊடுருவுவது போலப் 
போயினவல்லாமல் , ஆண்டவரர்கள் திருமேனியிற் படவே 
யில்லை . அன்றியும் , ஒவ்வொருவன் வெட்டின ஒவ்வொரு 
வெட்டும் அவனவன் சரீரத்திலேயேப்பட்டு , - எந்தெந்த 
வுறுப்பைப்பார்த்து வெட்டினானோ அந்தந்த வுறுப்புகள் 
வெட்டுண்டு , ஒவ்வொருவனாக நான்கு திருடர்களும் தரை. 
யில் முகங்கவிழ விழுந்தார்கள் . 

இந்த நான்கு திருடர்களையும் முந்தி ஏவிய நுப்பிவிட்டு , 
அடவியிற் பதுங்கிநின்று பார்த்துக் கொண்டிருக்கும் 
மற்றத் திருடர்களின் கண்களுக்கு , இந்த நால்வரையும் 
ஹலறத்து ஆண்டவரவர்களே வெட்டி விழுத்தாட்டினது 
போலத் தோன்றிற்று . அதனால் அவர்களுக்கு அதிக சினம் 
மீறி , உடனே அடவியிலிருந்து பெருங் கூட்டமாய் , ஓடி 
வந்து , ஆண்டவ ரவர்களை நெருங்கிநின்று பலதரம் . வாட் 
களை ஓங்கி யோங்கி வெட்டினார்கள் . அந்த வெட்டுகளும் 
ஒன்றாவது ஆண்டவரவர்களின் திவ்விய சரீரத்திற் படரமல் 
அவர்கள் மேலேயேப்பட்டு , காலறுந்தும் , கையறுந்தும் , 
தோளறுந்தும் , துடையறுந்தும் , 
பின்னப்பட்டுத் தரையில் விழுந்தார்கள் .. எல்லாரும் 
குறைப்பிராணியாய் ரத்தம் சிந்திக் காயத்தோடு விழுந் 
தார்களன்றி , ஒருவராவது மாளவில்லை. 

திருடர்க ளனைவரும் உதிரம்பெருகப் படுகாயப்பட்டு 
விழுந்தபோது , அங்கே அழுகுரலும் அமளியும் உண் 
டாயின . --திரக் கதறும் அந்தத் திருடர்களின் , கூக 
குரல் வெகுதூரம் எட்டிற்று . அந்த அடவியில் ஒரு புறத் 
தில் குடிசைகள் கட்டிக் குடியிருக்கும் அந்தத் திருடர் 
களின் னத்தாராகிய திருடர்களின் செவிகளில் இந்த 
அமளியான சத்தம் விழுந்தவுடன் , அங்குள்ள ஆண்பெண் 
அனைவரும் திடுக்கிட்டுப் பதறியெழுந்து ஓடிவந்து , தங்கள் 

1010-7 


பலவாறு 


சின்னா 


F 


கூக் 


கன்ஜுல் கறாமாத்து . 


சாதியார் அனைவரும் குற்றுயிராய் விழுந்து கிடப்பதைப் 
பார்த்து , அருகில் நிற்கும் ஆண்டவரவர்களை விசாரித் 
தார்கள் . அப்போது ஆண்டவ ரவர்களின் மக 
இப்படியாக்கிற்று என்று அவர்களுக்கு நன்றாகத் 
தெரிந்தது . 

உடனே அவர்கள் எல்லாரும் அஞ்சி , ஆண் 
டவரவர்களின் இரண்டு பாத கமலங்களிலும் சாஷ்டாங்க 
மாய் விழுந்து , தங்கள் இனத்தார் செய்த பிழையைப் 
பொறுக்கும்படி மன்றாடினார்கள் . அன்றியும் , அவர்கள் 
இனி ஒருகாலும் இவ்வித வழிப்பறித் தொழில் செய்கிற 
தில்லையென்றும் ஆண்டவ ரவர்கள் சமூகத்தில் வார்த் 
தைப்பாடு செய்தார்கள் . பிறகு , அவர்கள் ஆண்டவரவர் 
களை நோக்கி , எஜமானவர்களே , தங்கள் மகத்துவத்தை 
இன்னதென்று அறியாத மதிகேட்டினால் வெட்டுண்டு 
கிடக்கும் இவர்களைத் தாங்கள் மனதிரங்கிச் சுகப்படுத்தி 
யருளவேண்டும் என்று இரந்து கெஞ்சினார்கள் , 

துன்பஞ் செய்வாருக்கு இன்பமே செய்யும் கருணைக் 
கடலாகிய ஹலறத்து ஆண்டவ ரவர்கள் , சிறியோர் செய்த 
பிழையைப் பெரியோர் பொறுப்பது உத்தமமான காரியம் 
என்பதை உலகத்தாருக்கு மெய்ப்பித்தாற்போல அவர்கள் 

மனதிரங்கி , அறுப்புண்டு கிடக்கும் உறுப்புகள் 
அனைத்தையும் ஒவ்வொன்றாகப் பொருத்தி , அவைகள்மேல் 
தங்கள் திருவாய் உமிழ்நீரை யுமிழ்ந்து அல்லாகுத்த ஆலா 
இடம் இருகரங்களையும் ஏந்தி : இவர்களுக்குச் சுகம் 
புரிவாயாக வென்று துஆ செய்தார்கள் . உடனே அவர்கள் 
எல்லாரும் அவயவங்கள் பொருந்தி , வெட்டின தழும்பு 
மில்லாமல் பண்டுபோல எழுந்து நின்றார்கள் . அப்போது 
அத்திருடர்கள் எல்லாருக்கும் உண்டான ஆச்சரியமும் , 
சந்தோஷமும் கொஞ்சமல்ல . பின் இனி வழிபறிக்கிற 
தில்லையென்று இவர்களும் வார்த்தைப்பாடு கொடுத்தார்கள் . 


திருடர்கள் வழிபட்டது . 


பிறகு , ஹலறத்து ஆண்டவரவர்கள் அந்த எல்லாத் 
திருடர்களையும் பார்த்து : நீங்கள் இவ்வித வழிகேடான 
குபுர் மார்க்கத்தில் இருப்பது சரியன்று . தீனுல்லிஸ்லா 
மென்கிற - பரிசுத்த மார்க்கத்தையே பற்றிப்பிடித்துக் 
கொள்ளுங்கள் . உங்களுக்கு இம்மையிலும் , மறுமையிலும் 
நல்லபலன் கிடைக்கும் என்று பல அறிவுகளையும் போதித் 
தார்கள் . இந்தப் போதனாப்பிரபை அவர்கள் இருதயங் 
களிற் புகுந்து அஞ்ஞானவிருளை அறப்போக்கிவிட்டு , 
மெய்ஞ்ஞானச்சுடரை யெழுப்பி வேரூன்றிப் பதிந்தது . 

டனே அவர்கள் ஆண்பெண் அனைவரும் வழிபட்டு , 
ஆண்டவரவர்களின் கையைப்பிடித்துக் கலிமா சொல்லி , 
இஸ்லாமி லானார்கள் . 

திருடர்களனைவரும் முஸ்லிமானபோது , ஆண்டவ 
ரவர்கள் அவர்கள் கூடவே அவர்கள் குடியிருக்கும் சிறு 
பாடியிற் போய் நாற்பதுநாள் வரையு மிருந்து , மார்க்க 
சம்பந்தமான 

அறிவுகளை அவர்களுக்குக் கற்பித்துக் 
கொடுத்துவிட்டு , பின் அவர்களுக்காக அல்லாகுத்த ஆலா 
இடம் துஆ செய்து அங்கிருந்து புறப்பட்டு , முஈனுத் 
தீனுடன் குவாலீரை நோக்கி நடந்தார்கள் . அங்குள்ள 
திருடர்கள் ஆண்டவர்களின் துஆப்றக்கத்தினால் நேர்வழி 
பெற்று , ஸாலிகான பெரியோர்களாய் விட்டார்கள் . 


திருடர்கள் வழிபட்டது முற்றிற்று . 


க . - ம் அத்தியாயம் . 
ஒலிக்குக் கொம்பு முளைத்தது . 


{ 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவாவர்கள் ஆச்சரிய கா 
மாக நதிகடந்ததும் நஜ - முத்தீனோலிக்குக் கொம்பு முளைத்ததும் , 
அதனை மாற்றின துமான வரலாறுகளைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து காதிறெலி கன்ஜஸவாய் ! கன்ஜபக்ஷ்பாத்து 
ஷாசாகிபு ஆண்டவரவர்கள். சைகுமுஈனுத்தீனுடன் குவா 
லீரை நோக்கி மலை , நதி , வனம் , வனாந்திரங்களை யெல் 
லாங்கடந்து நடந்து போகிறபோது , வழியில் பஸ்தாம் என் 
னும் பட்டணம் எதிர்ப்பட்டது . அந்தப் பட்டணத்தின் 
வெளிப்புறத்தில் ஒரு. அகன்ற நதி ஓடுகின்றது . அந்த 
நதிக்கரையில் ஆண்டவரவர்கள் பேர்னவுடன் சூரியன் 
அஸ்தமித்தது .. 

பொழுதுபட்டபோது , நோன்பு திறந்து பசியாறுவ 
தற்கான யாதொரு உணவும் அவர்களிடம் இல்லை . முன் 
னிருளா யிருந்தபடியால் , பக்கத்திற்போய் உணவுதேடவுங் 
கூடவில்லை . அதனால் , ஆண்டவரவர்கள் கைகளை யேந்தி 
அல்லாகுத்த ஆலா இடம் துஆ செய்தார்கள் . உடனே 
ஆகாயத்திலிருந்து இரண்டு ரொட்டிகளும் , இரண்டு கர 
கத்தில் தண்ணீரும் இறங்கின . அவற்றில் ஒரு ரொட்டியை 
யும் , ஒரு கரகத்தண்ணீரையும் எடுத்து முஈனுத்தீன் 
கையிற்கொடுத்து : இதை நீர்தின்று பசியாறும் என்று 
சொல்லிவிட்டு, மற்றொரு ரொட்டியைத் தாங்கள் நோன்பு . 
திறந்து தின்று பசியாறினார்கள் . இருவரும் பசியாறின 
பின் , ஆண்டவரவர்கள் அந்த ஆற்றங்கரையிலுள்ள ஒரு 
மரத்தின் கீழ் உட்கார்ந்து , அல்லாதத்த ஆலாவின் தொழு 
கையில் பராக்காயிருந்து விட்டார்கள் . 


ஒலிக்குக் கொம்பு முளைத்தது . 


சஎ 


ஆண்டவரவர்கள் அன்று இராமுழுவதையும் இபாதத் 
தாகிய வணக்கத்திலேயே போக்கிக்கொண் டிருந்தார்கள் . 
பின்பு பஜ்றுநேரமாயிற்று . கிழக்கு வெளுத்தபோது 
ஆண்டவரவர்கள் பஜ்று தொழுதுவிட்டு , எழுந்து ஆற்றைப் 
பார்த்தார்கள் ; மிகவும் ஆழ்ந்து அகன்ற அந்தந்தி 
அன்று காலையில் பிரவாகித்து , அதிக வேகமாய் ஓடிக் 
கொண்டிருந்தது . ஏறிக்கடப்பதற்குப் பாலமாவது , ஒரு 
வள்ள மாவது அங்கில்லை. ஆண்டவரவர்கள் அதையறிந்து , 
பக்கத்தில் நிற்கும் ஆலவிருக்ஷத்தின் இலையொன்றைப் 
பறித்துச் சில அஸ்மாக்களை ஓதி அதில் ஊதி , அதை 
ஆற்றில் எறிந்தார்கள் . உடனே அவ்விலை ஒருவள்ள மாய்த் 
தரிபட்டு நின்றது . 

ஆலிலை வள்ளமானபோது ஹலறத்து ஆண்டவரவர் 
கள் முஈனுத்தீனை யழைத்துக்கொண்டு அந்தவள்ளத்தில் 
ஏறி உட்கார்ந்தார்கள் . ஏறி யுட்கார்ந்தவுடன் அந்த 
வள்ளம் அக்கரைநோக்கி ஓடத் தொடங்கிற்று . ஆலிலையே 
ஆளேறிப்போகத்தக்கதாகி , பாய்விரிக்கப்படாமலும் , தண்டு 
வலிக்கப் படாமலும் தானாகத் திரும்பி அக்கரை பிடித்து 
ஓடத் தொடங்கி , அம்பெறிந்தாற்போல ஆச்சரியமாக 
விரைந்து ஓடிற்று . 

அவ்வித விசையாய் ஓடும் வள்ளம் 
நட்டாற்றிற் போனவுடன் , பிரவாகித்து ஓடும் அந் 
நதி திடீரென்று கொந்தளித்தது . காற்று மும்முரத்தினால் 
கொந்தளிப்புக்கொண்ட அலைக்கிளர்ச்சியில் 

ஆண்டவ 
ரவர்கள் ஏறியிருக்கும் வள்ளம் அகப்பட்டுச் சுழன்றது , 
சுற்றிலும் அலைகள் எழுந்து மோதுவதாலும் , காற்று 
விசைத்து அடிப்பதாலும் , வள்ளம் புரண்டு கவிழுந் 
தருணமாயிற்று . இதைக்கண்ட் ஆண்டவரவர்கள் , திடு 
கூறாய் . நேரிட்ட ஆபத்தை நீக்குவதற்காகத் தங்கள் இரு 
கரங்களையும் ஏந்தி , அல்லாதத்த ஆலா இடம் துஆ இரந் 


தார்கள் . 


. 


சஅ 


கன்ஜுல் கறாமாத்து . 


ஹலறத்து ஆண்டவரவர்கள் துஆ இரந்தபோதே 
காற்றுவேகம் தணிந்து , கொந்தளிப்பு அடங்கி , அலைக் 
கிளர்ச்சி ஒடுங்கி , நதி சாந்தமாயிற்று . அதனால் , வள்ளம் 
நேராய் முன்போல அக்கரை நோக்கிச் சீராய் ஓடிற்று . 
நீரோட்டத்தின் குறுக்காய் , வலிதண்டு , பாய்களில்லாமல் 
போகிற காரணவள்ளம் விக்கினமின்றி யோடிக் கரை 
சேர்ந்தபோது , ஆண்டவ ரவர்கள் 

முஈனுத்தீனுடன் 
கரையில் இறங்கினார்கள் . உடனே வள்ளம் பழய ஆலிலை 
யாய்மாறி , ஆற்றில் மிதந்து போயிற்று . 

கரையில் இறங்கின ஆண்டவரவர்கள் லுகறுவேளை 
யடுத்தபடியால் உலு செய்துகொண்டு , ஒருபக்கத்திலிருந்து 
தொழுதுவிட்டு, ஒஜீபா ஓதிக்கொண்டு முஸல்லாவிலேயே 
உட்கார்ந்திருந்தார்கள் . முஈனுத்தீனும் பக்கத்திலிருந்து 
ஓதிக்கொண்டிருந்தார் . இருவரும் ஓதுவதில் பராக்கா 
யிருந்தார்கள் . இவ்விதம் ஓதிக்கொண்டு உட்கார்ந் 
திருக்கும் போது , முஸ்லிமான ஒருகூட்டத்தார் ஹலறத்து 
ஆண்டவரவர்கள் சமுகத்தில்வந்து கைகட்டிப்பணிந்து 
நின்று , ஸலாம் சொல்லி , இதன் கீழ் வருமாறு சொல்லத் 
தாடங்கினார்கள் : 


- 


எஜமானவர்களே , இந்த பஸ்தாம் என்னும் பட் 
டணத்தில் சைகு நஜூமுத்தீன் என்று ஒரு பெரியவர் இருக் 
கின்றார் . அவர் அல்லாகுத்த ஆலாவுக்கு முடுகுதலுள்ள ஒரு 
ஒலி , அவருக்குக் கறாமாத்துகள் அதிகமுண்டு . அடுத் 
தடுத்து அவருக்கு ஜது புவருகிறது வழக்கம் . அதற்காக 
அவர் பட்டணத்திற் குடியிருக்கிறதில்லை . இந்த ஆற்றங் 
கரையில் மாளிகைகட்டி , அதிலிருந்து வணங்கிக் 
கொண்டிருக்கின்றார் . இன்றைத்தினம் அவர் தமது 
மாளிகையின் மேன்மாடத்து ஜன்னலைத் 

டத்து ஜன்னலைத் திறந்து அதில் 
தலையையிட்டுக்கொண்டு , ஆற்றின் பிரவாகத்தைப் பார்த்துக் 


ஒலிக்குக் கொம்பு முளைத்தது . 


சக 


படாது . 


உமது 


கொண்டிருந்தார் . இருக்கையில் , திடீரென்று அவர் தலை 
யில் இருபுறமும் இரண்டு கொம்புகள் முளைத்துக் கிளை 
யிட்டுப் படர்ந்து கொண்டன . அதனால் , தலையை உள்ளுக் 
கிழுக்கக்கூடாமல் மிகவும் வருத்தப்படுகின்றார் . அவரைக் 
காண்கிறதற்காகப் பட்டணத்திலுள்ள பெரிய மனிதர்கள் 
அனைவரும் வந்து கூடி , அவருக்கு நேரிட்ட வில்லங்கத்தைப் 
பற்றி அதிசயப்பட்டுக் கவனித்துக்கொண்டிருந்தார் 
கள் . அப்போது அந்த ஒலி வந்தஜனங்களைப்பார்த்து 

: என் 
நேசர்களே , எனக்கு நேரிட்டிருக்கும் இந்தச் சோதனை 
யான வில்லங்கத்தைப்பற்றி உங்களுக்கு ஒன்றும் புலப் 

து வந்தவழியையும் , விவரத்தையும் நான் 
அறிவேன் . இதை நிவர்த்தித்துக்கொள்ளும் விதம் எனக் 
குத் தெரியும் . இந்த வில்லங்கத்தைத் தீர்க்கும்படி நான் 
அல்லாதுத்த ஆலாஇடம் மன்றாடினேன் . அதற்கு அவன் : 
நஜுமுத்தீனே , 

பிழை பொறுக்கப்பட்டது . 
ஆனாலும் , நீர் யாருக்கு இந்தப்பிழையைச் செய்தீரோ அவர் , 
சையிது அப்துல் காதிறு , அவரிடம் மன்னிப்புக் கேட்பதில் 

பிரயாசை யெடுத்துக்கொள்வீராக என்று கட்டளை 
பண்ணினான் . அந்த சையிது அப்துல்காதிறு என்பவர் இப் 
போது இந்த ஆற்றங்கரையில் இன்ன இடத்தில் தொழுது 
விட்டு , ஒதிக்கொண்டிருக்கின்றார் . நீங்கள் அவரிடம் 
போய் , என்ஸலாம் சொல்லி என் நிலைபரத்தை அறிவித் 
தால் , அவர் மனதிரங்கி என் அருகில்வந்து , என்னைப் 
பார்த்து துஆ செய்வார் . அப்போது இந்த ஆபத்து என்னை 
விட்டு நீங்கிப்போம் என்று சொல்லி , எங்களைத் தங் 
கள் சமுகத்திற்கு அனுப்பி , தங்களை அழைத்துவரச் 
சொன்னார் என்றார்கள் . 

இதைக் கேட்டவுடன் ஹலறத்து ஆண்டவரவர்கள் , 
ஆ ! அப்படியா !! என்று ஹௌக்கலா சொல்லி விரைந்து 
எழுந்து , அவர்களோடு நஜமுத்தீனொலியுடைய மாளிகைக் 


ரு . 


கன்ஜுல் கறாமாத்து . 


குப் போனார்கள் . அங்கே ஊரிலுள்ள பெரிய மனிதர்க 
ளெல்லாம் கூடியிருந்தார்கள் . ஒலிகணாயகமான ஆண்டவ 
ரவர்கள் மாளிகையிற் போய் , நஜுமுத்தீனொலி தலையில் 
கொம்புமுளைத்து ஜன்னலில் மாட்டிக்கொண்டு பாடுபடு 
வதைப்பார்த்து ஆச்சரியப்பட்டு , அவரைநோக்கி : சைகே , 
இதென்னகாரியம் என்று கேட்டார்கள் . அப்போது அவர் 
ஆண்டவரவர்களை நோக்கி என் சகோதரரே , நீர் வள்ளத் 
தில் ஏறிக்கொண்டு நட்டாற்றில் வரும்போது , உம்மைப் 
பார்த்து 

நான் சோதிக்கவேண்டுமென்று நதியைக் 
கொந்தளிக்கப்பண்ணி , வள்ளத்தைப் புரண்டுபோகச் செய் 
தேன் . அப்போது நீர்செய்த பதுஆ வினால் என் தலையில் 
இந்தக் கொம்புகள் முளைத்தன . - அதனால் , தலையை 
யெடுக்க வராமல் வருத்தப்பட்டு , இந்த வில்லங்கந் தீர 
வேண்டுமென்று அல்லாகுத்த ஆலா இடம் இரந்துகேட்டேன் . 
அதற்கு அவன் : இந்த வில்லங்கம் உம்மிடம் மன்னிப்புக் 
கேட்பதைக் கொண்டு தான் நீங்கவேண்டு மென்று கட் 
டளை பண்ணினான் . ஆகையால் , சையிது அப்துல் காதிறே 
நீர் அல்லாதத்த ஆலாவுக்காகவேண்டி நான் செய்த பிழையை 
மன்னித்து , இந்த வில்லங்கத்தை நீக்கி என்னை ரக்ஷிப்பீராக 
று சொல்லி , மிகவும் பிரார்த்தித்தார் . 

அவர் பரிந்து கூறி வேண்டிக்கொண்டபோது ஹல 
றத்து ஆண்டவரவர்கள் சித்தமிரங்கி , தங்கள் வலதுகையைத் 
தூக்கி சைகு நஜுமூத்தினொலி யுடைய தலையில் முளைத் 
திருக்கும் இரண்டு கொம்புகளுக்கும் இடையில் வைத் 
தார்கள் . உடனே அந்தக் கொம்புகள் இரண்டும் சுருங்கிக் 
காணாமற்போயின , அவர் ஜன்னலுக்குள் மாட்டியிருந்த 
தலையையிழுத்துக் கொண்டு உடனேயெழுந்து ஆண்டவ 
ரவர்களைக் கட்டித் தழுவி அதிக மரியாதைபண்ணி , ஒரு 
பீடத்தின் மேல் உட்காரும்படி வேண்டி 

வேண்டிக்கொண்டார் . 
ஆண்டவரவர்கள் அந்தப் பீடத்தில் உட்கார்ந்தார்கள் . 


என் 


ஒலிக்குக் கொம்பு முளைத்தது . 


ருக 


சைகு 


வில்லங்கந் தீர்ந்த 

நஜழத்தீனொலி 

தமது 
மாளிகையில்வந்து கூடியிருக்கும் ஜனங்களைப்பார்த்து 
<< என் நேசர்களே , நீங்கள் எல்லாரும் எழுந்துநின்று 
இவருக்கு மரியாதை பண்ணுங்கள் . இவர் , அல்லர்குத்த 
ஆலாவுக்கு மிகவும் முடுகினவர் . இனிமேல் குத்புகளுக் 
கெல்லாம் குத்பாவார் ; மனிதர்களையும் , ஜின்களையும் 
ரக்ஷிக்கும் கௌதாவார் ; அவ்விரு கூட்டத்திற்கும் நேர்வழி 
காட்டுவார் . 

இவருடைய கறாமாத்துகள் இனி கியாமத் 
துண்டாகும் வரையும் நிலைபெறும் . இவருடைய சீவிய 
காலத்தில் இவரை நாடினஜனங்களை இவர் ரக்ஷிப்பதுபோல , 
மரணத்தின் பின்னும் ரக்ஷிப்பார் . இவரைப் பின்பற்றின 
மனிதர்களும் , ஜின்களும் இவருடைய அடைக்கலத்தில் 
அச்சமற்றிருப்பார்கள் . இவருடைய மகிமை என்னால் 
சொல்லுந் தரமுடைய 

தன்று 

சொல்லிக் 
காட்டினார் . இதைக்கேட்ட அந்த ஜனங்களெல்லாரும் 
எழுந்து நின்று ஹலறத்து ஆண்டவரவர்களுக்குத் தாழ்ந்து , 
மரியாதை பண்ணினார்கள் . 

பிறகு ஹலறத்து ஆண்டவரவர்கள் சைகு நஜூமுத்தீன் 
முதலானவர்களிடம் விடைபெற்றுக்கொண்டு அங்கிருந்து 
புறப்பட்டு , முஈனுத்தீனுடன் பஸ்தாம் என்னும் பட்டணத் 
திற்குள் புகுந்தார்கள் . 

ஒலிக்குக் கொம்பு முளைத்தது முற்றிற்று . 


என்று 


1010--8 


கச - ம் அத்தியாயம் 
க பீதை விலக்கியது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் பஸ்தாம் 
பட்டணத்தில் ஒரு பெண்ணைப் பிடித்திருந்த கபீதை விலக்கின 
வரலாற்றைச் சொல்லுகின்றது .) 

ஹலறத்து ஷாதல்ஹமீது பாத்துஷாசாகிபு ஆண்டவ 
ரவர்கள் பஸ்தாம் என்னும் பட்டணத்துட்புகுந்து , 
அங்குள்ள ஒருபள்ளியிற்போய்த் தங்கியிருந்தார்கள் . அந்த 
வூரில் மலிக்குத்துஜ்ஜாரி என்று ஒருவரிருந்தார் . ஒரு நாள் 
அவர் ஆண்டவரவர்கள் சமுகத்தில்வந்து ஸலாம் சொல்லிப் 
பணிந்துநின்று : எஜமானவர்களே , என் மனைவியை மகா 
கொடுமையான ஒரு கபீதுபிடித்து ஐந்துவருஷமாக மிகவும் 
வாதிக்கின்றது . அதனால் அவள் படும் துன்பம் கொஞ்ச 
மல்ல . எவ்விதப் பரிகாரங்கள் செய்தும் அது விலகவில்லை . 
இராப்பகலாக அவள் அநுபவிக்கும் தாங்கரியவேதனையால் , 
நானும் என் குடும்பமும் பரிதபித்து வருந்துகிறோம் . 
எங்களுக்கு நல்லூண் , நல்லுறக்கம் இல்லை . அவள் சரீர 
மெங்கும் எரிவும் , குத்தலும் , இசிவும் , அலறு தலும் , புலம்பு 
தலும் ஓய் வொழிவில்லாம லிருக்கின்றன . அதற்காகப் 
பக்குவம் பண்ணப் பண்ண இவை அதிகரிக்கின்றனவன்றி , 
இருந்தபடியு மிருக்கவில்லை . பார்ப்பவர் கேட்பவர் 
அனைவரும் பரிதாபப்படத்தக்க வேதனையாயிருக்கின்றது 
என்று முறைப்பாடு செய்து அழுதார் , 

மலிக்குத்துஜ்ஜாரி என்பவர் இவ்வாறு சொல்லி அழுத 
போது , அதைக்கேட்ட ஆண்டவரவர்கள் அவரைப் பார்த்து 
மலிக்குத்துஜ்ஜாரியே , நீர்போய் உமது மனைவியருகில் நின்று 
கொண்டு ஹிபத்து என்னும் கபீதே, இப்போதே நீ 
இவளைவிட்டு புறப்படு ; உன் இருப்பிடம் 

போய்ச் 
சேர் . எளிதாய்ப் போய்விடுவதே உத்தமம் . இல்லாவிட் 
டால் , துன்புறுத்தி வெருட்டப் படுவாய் . ஆதலால் , நீ 


நீ 


கபீதை விலக்கியது . 


( நக 


தானே வலியப்போய்விடு . போனபின்னும் , இனி யாரையும் 
பிடித்து வருத்தாதே என்று சையிது அப்துல்காதிறு என் 
பவர் சொன்னாரென்று அவளுடைய காதில் இரகசியமாகச் 
சொல்லும் என்று சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்பி 
னார்கள் . 

தைக் கேட்ட மலிக்குத்துஜ்ஜாரி சந்தோஷமாய்த் 
தமது மனைக்குவந்து , மனைவி யருகிற்போய் நின்று , ஹல 
றத்து ஆண்டவரவர்கள் சொல்லிக் கொடுத்தபடி அவள் 

தில் இரகசியமாகச் சொன்னார் . ஒரு போதும் உருக் 
கொள்ளாத அந்த கபீது இச்சொல்லைக்கேட்டவுடன் உருக் 
கொண்டு , அவரை விளித்துக் கீழ்வருமாறு பயங்கரமாகச் 
சொல்லுகின்றது : 

ஏ , மலிக்குத்துஜ்ஜாரியே , நீ என்னை ஹிபத்து என் 
கிற கபீதென்று அறிந்து கொண்டாயா ? ஆம் ; நான் 
ஹிபத்துதான் . உன் மனைவியை நான் அதியாய்மாகப் பிடித் 
துக்கொள்ளவில்லை . சொல்லக்கேள் : இவளுடைய பாட்டன் 
அமீரென்பவன் முந்தி என் ஆஸ்திகளைப் பலவந்தமாக 
அபகரித்துக் கொண்டு , என்னையும் கொன்று விட்டான் . 
ஆனதால் , நான் கபீதாய் அவன் மீது சாட்டப்பட்டேன் . 
அன்று முதல் நான் அவனைப்பிடித்திருந்து , அவனைக் 
கொன்றேன் . பின் அவன் சந்ததிகளைத் தொடர்ந்து , ஒவ் 
வொருவராகப் பிடித்துக் கொன்றுவருகின்றேன் . அது 
போலவே அவனுடைய பௌத்திரியாகிய இவளையும் பிடித் 
துக்கொண்டேன் . இன்னும் சொற்பகாலத்திற்குள் இவளை 
யும் கொன்றுவிடுவேன் . ஆனால் , இன்றுமுதல் நான் இவ 
ளிடம் இருக்கவும் , இவளை வாதிக்கவும் , கொல்லவும் இடம் 
பாடில்லை . இன்றைக்கே நான் புறப்பட்டுப் போகும்படி 
எனக்குக் கட்டளைபிறந்து விட்டது . இதோ நான் என் 
இருப்பிடம் போகின்றேன் . இவள் நிமித்தம் இனியாரையும் 
நான் பிடிக்கிற தில்லையென்று சத்தியமுஞ் செய்கிறேன் . 


. 


ருச 


கன்ஜுல் கறாமாத்து . 


என்று இவ்வாறு சொல்லிவிட்டு , உடனே அந்தகபீது 
அவளைவிட்டுப் புறப்பட்டுப் போய்விட்டது . அப்போதே 
அவளுக்குள்ள எவ்விதத் தீங்கும் தொலைந்து , நல்ல 
சுகத்தைப் பெற்றாள் . அவள் சரீரத்திலுள்ள நோய்களும் , 
குணமாறுதலும் நீங்கி , பண்டுபோலானாள் . அன்று முதல் 
அவளுக்கு யாதொரு தீங்கும் உண்டாகவில்லை . தானிருந்த 
நிலைமைகூட அவளறியா தவளா யிருந்தாள் . இதைக்கண்ட 
அவள் கணவராகிய மலிக்குத்துஜ்ஜாரியும் , குடும்பத்தார் 
களும் , ஆச்சரியமாய்ச் சந்தோஷப்பட்டு 

ஹலறத்து 
ஆண்டவரவர்களைத் துதித்து , அல்லாகுத்த ஆலாவுக்கு சுக்று 
செய்தார்கள் . 

கபீதை விலக்கியது முற்றிற்று . 


கரு ம் அத்தியாயம் . 
குவாலீர் சேர்ந்தது . 


( இவ்வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் குவாலீர் என் 
னும் நகரம்போய்ச் சேர்ந்த வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சையிது அப்துல்காதிறு ஷாகுல்ஹமீது பாத் 
துஷாசாகிபு ஆண்டவரவர்கள் சொற்பநாள் அந்த பஸ்தாம் 
பட்டணத்திலிருந்து , பிறகு முஈனுத்தீனையும் அழைத்துக் 
கொண்டு அந்தப்பட்டணத்தை விட்டுப் புறப்பட்டு , குவா 
லீரை நோக்கி நடந்தார்கள் . வழியில் எதிர்ப்படும் உன்னத 
மான மலைகளையும் , அகன்ற நதிகளையும் , அடர்ந்த வனங் 
களையும் , நிர்மானுஷியமான வனாந்தரங்களையும் கடந்து 
நடந்து , மகாமகிமையும் சிறப்புந் தங்கிய * குவாலீர் என் 
னும் நகரம்போய்ச் சேர்ந்தார்கள் . 

அந்தக்குவாலீருக்கு வெளிப்புறத்தில் மனிதர் பழக்க 
மற்றுப் பாழடைந்த ஒரு பள்ளியிருந்தது . ஆண்டவரவர் 

இவ்வூர் வட இந்தியாவில் சிந்தியாநாட்டுப் பிரதான நகரம் . 
இதை இந்துக்கள் காளியூர் என்கிறார்கள். 


குவாலீர் சேர்ந்தது . 


ருரு 


கள் அந்தப் பள்ளியிற்போய்த் தங்கியிருக்க நாட்டங் 
கொண்டு , அங்கே போய்ச் சேர்ந்த அன்றைத்தினமே தங்கள் 
கூட வந்த முஈனுத்தீனைப்பார்த்து முஈனுத்தீனே , நான் என் 
பிதா மாதாக்களுடைய கட்டளைப்படி குவாலீரில் வந்து 
சேர்ந்துவிட்டேன் . ஆனால் , இனி, என் சற்குரு இன்னா 
ரென்று அல்லாகுத்தஆலா -எனக்குத் தெரிவிக்கும் வரையும் 
நான் உண்கிறதில்லை ; உறங்குகிறதில்லை ; இந்தப்பள்ளியை 
விட்டு வெளிப்படுகிறது மில்லையென்று பிரதிக்கினை செய்து 
கொண்டேன் . இதை நீர் அறிவீராக என்று சொன்னார் 
கள் . இதைக்கேட்ட முஈனுத்தீன் : எஜமானவர்களே , எனக் 
கென்ன புத்தி சொல்லுகிறீர்கள் ? என்று கேட்டார் . அப் 
போது ஆண்டவரவர்கள் கீழ்வருமாறு அவருக்கு அறிவு 
சொல்லத் தொடங்கினார்கள் . 
முஈனுத்தீனே , 

நீர் பிரதானமாய் அல்லாதத்த 
ஆலாவைப்பயந்து நடந்து கொள்வீராக . அவனைவணங்கும் 
வணக்கத்தை ஒருபோதும் மறந்திடாதீர்.. துன்யாவுடைய 
இச்சையில் மருண்டு , ஆகிறாவை எண்ணிப்பாராமல் 
இருக்காதீர் . - அல்லாகுத்த ஆலா சொன்னபடியும் , நபிகணா 
யகம் முகம்மது ஸல்லல்லாகு அலைகிவஸல்ல 

மவர்கள் 
சொன்னபடியும் விதியைத் தொடர்ந்து , விலக்கைத் 
தவிர்ந்து ஒழுகி நடப்பீராக . அதிகநேரம் உறங்காதீர் . 
உண்கிற பதார்த்தங்களை வயிறு நிறைய உண்ணாதீர் . 
உபவாசமா யிருப்பதைத் தொடர்ச்சியாக்கிக் கொள்வீராக . 
ஒரு சற்குருவைத்தேடிப் 

கொண்டபின் , 

பெற்றுக் 
வஹதானியத்துடைய விரிப்பில் ஒழுக்கந் தவறினவரா 
யிராதீர் . கல்விமான்களையும் , பெரியோர்களையும் அடுத் 
துக் கற்றுக்கொள்ளுங் கருமத்தில் அவர்களுக்குப் பொருந் 
தும்படி நடப்பீராக . அல்லாகுத்த ஆலாவுக்கு வழிப்பட்டு 
நடப்பதில் பிசகாதீர் . ஒருவன் அவனுக்கு வழிபட்டால் , 
படைப்புகள் அனைத்தும் இவனுக்கு.. வழிபடும் . உமது . 


(ருசு 


கன்ஜுல் கறாமாத்து . 


நபுஸை வசப்படுத்துவதில் பிரயாசைப் படுவீராக , ந புஸ் வழி 
பட்டுவிட்டால் , எல்லாம் உமக்கு வசப்படும் . அல்லா 
தத்த ஆலா உமக்கு நேர்வழி காட்டுவானாக . 

என்றும் , இன்னும்பல அறிவுகளையும் போதித்தார் 
கள் . முஈனுத்தீன் .இந்த நல்லறிவுகளைக் கேட்டுக்கொண்டு , 
ஹலறத்து ஆண்டவ ரவர்களிடம் உத்தரவு பெற்றுக் குவா 
லீருக்குள் போய்விட்டார் . ஆண்டவரவர்கள் மாத்திரம் 
தன்னந்தனியே அந்தப்பாழும் பள்ளிக்குள் 

புகுந்து , 
முன்சொன்ன பிரதிக்கினைப்படி அல்லாகுத்த ஆலாவில் 
பராக்காய் , வேறே யாதொரு ஊசாட்டமும் மனதில் 
இல்லாமல் வணக்கத்திலேயே யிருந்துவிட்டார்கள் . 

அந்தக்காலத்தில் குவாலீரில் ஔலியாக்களும் , மஷா 
யிகுமார்களும் , கல்விச்சாலைகள் வைத்துக் கல்விகற்பிக்கும் 
ஆசிரியர்களும் , மனிதர்களுக்குள் நேர்வழிகாட்டும் 
பெரியோர்களும் அதிகம்பேர் குடியிருக்கின்றார்கள் . இருந் 
தாலும் , அவர்களுக்கெல்லாம் நாயகமாயும் , குத்பாயும் , 
மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் நேர்வழிகாட்டும் சற்குரு 
வாயும் , அந்த அற்புதங்களைச்செய்யும் , அதிபராயும் , 
சைகுல்லிஸ்லாம் ஹலறத்து சையிது முகம்மது கௌது 
சுத்தாறிறலியல்லாகு அன்கு ஆண்டவரவர்களே வீற்றி 
ருந்து , தங்கள் சமுகத்திற்கு வரப்பட்ட மனிதர்களுக்கும் , 
ஜின்களுக்கும் சர்வவுதவிகளும் செய்வித்து , அவரவர்களுக்கு 
இல்முகளும் போதித்து , அல்லாகுத்த ஆலாவுடைய லிகா 
வில் சேரும்படி செய்துகொண்டு , அதிக பிரபலமாயிருக் 
கின்றார்கள் , 

குவாலீர் சேர்ந்தது முற்றிற்று . 
ஹலறத்து ஆண்டவாவர்கள் அந்தப்பள்ளிக்குள் புகுந்தது 
ஹிஜறத்துத் தொளாயிரத்து இருபத்தெட்டாம் வருஷம் , றபீயுல் 
லாகிறு மாதம் , பத்தாந் திகதியென்று குலாஸத்துல்கறமாத்து 
என்னுங் கிரந்தம் சொல்லுகின்றது . 


கசும் அத்தியாயம் . 
சற்குருவரலாறு. 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களின் சற்குருவா 
கிய ஹலறத்து சையிது முகம்மது கௌது றலியல்லாகு அன்கு 
ஆண்டவரவர்களின் வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சையிது அப்துல்காதிறு ஷாகுல்ஹமீது பாத் 
துஷா சாகிபு ஆண்டவரவர்களின் உபதேசகுருவாகிய 
சைகுல்லிஸ்லாம் ஹலறத்து சையிது முகம்மதுகௌது றலி 
யல்லாகு அன்கு அவர்கள் , ஹிஜறத்துத் தொளாயிரத்து 
ஆறாம் வருஷம் , பெர்ஷியா தேசத்து குறாசான் பகுதியி 
லுள்ள நைசாப்பூரில் பிறந்தார்கள் . அவர்கள் பிறந்த 
போது , அவர்களுக்கு முகம்மது என்று பெயரிடப்பட்டது . 
அவர்கள் ஹலறத்து இமாம் ஹுஸைன் றலியல்லாகு 
அன்கு அவர்களின் வமிசத்திலுள்ள சையிது கதீருத்தீன் 
உடைய புத்திரர் . அவர்களுக்கு ஷாஹபூல் என்று ஒரு 
தமையனாருண்டு . 

ஹலறத்து சையிது முகம்மது கௌது சாகிபு ஆண்டவ 
ரவர்கள் ஏழுபிராயமா யிருக்கும் போது ஒரு நாள் பகல் 
தங்கள் 

மாளிகையின் மேல்மாடத்திலிருந்து 
தாழுது ஸலாம் 

கொடுத்தார்கள் ; அப்போது அந்த 
மாடத்தின் சுவர் படீரென்று வெடித்துப் பிளந்தது ,உடனே 
அந்தப் பிளவிலிருந்து ஒரு பெரியவர் 

பெரியவர் வெளிப்பட்டு , 
ஹலறத்தவர்களைப் பார்த்து : மகனே , உன் வாயைப்பிள 
என்று சொன்னார் . இதைக் கேட்ட ஹலறத்தவர்கள் தங்கள் 
வாயைத் திறந்தார்கள் . அந்தப் பெரியவர் ஹலறத்தவர் 
கள் வாயில் ஏழு தரம் துப்பினார் . அதை அவர்கள் விழுங்கி 
விட்டார்கள் . பிறகு அவர் ஹலறத்தவர்களைப் பார்த்து : 
உன் தந்தை ஓதுகிற குறுஆனை எடுத்துக்கொண்டுவா என்று 
சொன்னார் . உடனே ஹலறத்தவர்கள் எழுந்து போய் , தங்கள் 


லுகறு 


ருஅ 


கன்ஜுல் கறாமாத்து . 


தகப்பனார் ஓதுகிற குறுஆனை எடுத்துக் கொண்டுபோய் 
அவர் முன் வைத்தார்கள் . அப்போது அவர் ஹலறத்தவர் 
களைப் பார்த்து : மகனே , குறுஆனை அவிழ்த்து ஒது என்று 
ஏவினார் . ஹலறத்தவர்கள் இச் சொல்லைக்கேட்டு , நாம் இன் 
னும் குறுஆன் ஓதப்படிக்க வில்லையே . இப்போது எப்படி 
ஓதுகிறது ! என்று மன்தில் எண்ணிக் கொண்டு , குறுஆனை 
அவிழ்த்து விரித்துப் பார்த்தார்கள் . பார்த்த அந்த நேரத் 
தில் அட்சரங்கள் அனைத்தும் அவர்களுக்கு நன்றாய்த் 
தெரிந்து , ஓதவந்தது . உடனே ஆதிதொடங்கி ஓதினார்கள் . 

ஹலறத்தவர்கள் காரிகளும் வெட்கும்படி குறுஆனை 
ஓதும் போதே அதிலுள்ள அகப்பொருள் , புறப்பொரு 
ளாகிய இருவகை அர்த்தங்களும் அவர்களுக்கு மிகத் தெளி 
வாய்ப் புலப்பட்டன . ஒவ்வொரு ஆயத்தின் இருவகைப் 
பொருள்களையும் ஹலறத்தவர்கள் விளக்கி , அப்பொருள் 
களை அந்தப் பெரியவருக்குச் சொல்லிக் காட்டினார்கள் : 
அப்போது அந்தப் பெரியவர் ஆநந்தமடைந்து , கைகளை 
யேந்தி , ஹலறத்தவர்களுக்காக துஆ செய்தார் . அதற்கு 
ஹல்றத்தவர்கள் ஆமீன் சொன்னார்கள் . அதன் பிறகு 
ஹலறத்தவர்கள் அந்தப் பெரியவரைப் பார்த்து 
பிதாவே , - தாங்கள் யார் ? என்று கேட்டார்கள் . 
கேள்விக்கு அவர் “ மகனே , நான் உன் பாட்டனாகிய ஜதபறு 
ஸ்ாதித் என்று விடைகூறி விட்டு , வந்த 

ட்டு , வந்த சுவரின் 
பிளப்பிற் புகுந்து மறைந்தார் . பிளந்த 
போலப் பொருந்திக் கொண்டது . 

இமாம் ஜபறுஸாதித றலியல்லாகு அன்கு அவர்கள் 
தரிசனை காட்டிப் போனபின் , அன்றைய தினமே ஹல 
றத்தவர்கள் மனம் கடல் போல் விரிந்தது . அன்று முதல் 
எந்த நூல்களையும் எடுத்து மனப்பாடமாக வாசிக்கவும் , 
அவற்றி னுட்பொருள்களை விளங்கிப் பிறருக்குப் போதிக்க 
வும் , வேறு பல நூல்களைச் சுயமாக இயற்றவும் அவர் 


- என் 


இக் 


சுவர் முன் 


சற்குருவரலாறு . 


நக 


உலு 


களுக்குத் திறன் உண்டாபயிற்று . பதினான்கு இல்முகளும் 
அவர்கள் மனதிற் குடி கொண்டன . கல்விகளிற் சிறந்த 
மகா நிபுணரானார்கள் . 

ஹலற்த்தவர்கள் தங்கள் சிறுபிராயத்திலேயே அல்லா 
குத்தஆலாவைத் தொழ எத்தனிக்குந் தோறும் வானத்தி 
லிருந்து மலக்குகள் இறங்கி , உலு செய்வதற்காகத் தண்ணீர் 
கொணர்ந்து அவர்கள் முன் வைத்து : அல்லாகுத்தஆலா 
வுடைய ஒலியே , நீர் இந்தத் தண்ணீரைக் கொண்டு உலு 
செய்து தொழும் என்று சொல்லுவார்கள் . ஹல்றத்த 
வர்கள் அந்தத் தண்ணீரைக் கொண்டு உலு செய்து தொழு 
வார்கள் . இதை அயலார் அறிந்து ஹலறத்தவர்களை நோக்கி 
உமக்கு 

செய்வதற்காக இந்தத் தண்ணீர் 
எங்கிருந்து வருகிறது ? என்று அடிக்கடி கேட்பார்கள் . 
அதற்கு ஹலறத்தவர்கள் .எவனொருவன் அல்லாதுத்தஆலா 
வுக்கு வழிபட்டு நடந்தானோ , அவன் நாடிய வெல்லாம் 
உண்டாகும் என்று அவர்களுக்கு பதில் சொல்லுவார்கள் . 
ஹலறத்தவர்கள் 

பிராயம் அடைந்தபோது , ஒரு 
நாள் தங்கள் தந்தையாகிய சையிது கதீருத்தீனவர்களின் 
சமூகத்திற் போய்ப் பணிந்து நின்று : என் பிதாவே , 
எனக்குக் குரு யார் ? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் ? 
என்று கேட்டார்கள் . அதற்குத் தகப்பனார் : மகனே , உன் 
தமையன் ஷாஹபூல் என்னைப் பிரிந்துபோய் ஒரு குருவைத் 
தேடிக்கொண்டது போல , நீயும் ஒரு குருவைத் தேடிக் 
கொள்வாயாக என்று கட்டளை பண்ணினார்கள். 

தங்கள் 
ஹலறத்தவர்கள் 

கட்டளை 

தகப்பனார் 
பண்ணின அன்றைத்தினமே குருவைத் தேடிக்கொண்டு , 
ஊரைவிட்டுப் புறப்பட்டார்கள் . தங்கள் பிதா முதலான 
வர்களையும் ஊரையும் விட்டுப் பிரிந்து சற்குருவைத்தேடின 
வர்களாய் , 

அறபிராச்சியஞ்சேர்ந்து , பரிசுத்த 
1010-9 


சு 


கன்ஜுல் கருமாத்து . 


நகரங்களை 


நகரமாகிய மக்காவுக்குப் போய் ஹஜ்ஜு செய்து கொண்டு , 
பின் திவ்விய நகரமாகிய மதீனுவுக்குப்போய் நபி முகம்மது 
ஸல்லல்லாகு அலகிவஸல்ல மவர்களின் றௌலாஷரீபை 
ஜியாறத்துச் செய்துகொண்டு , அங்கிருந்து ஷாமி ராச்சியத் 
திற்குப் போய் பைத்துல் முகத்திசு முதலான பிரதான 

யெல்லாந் தரிசித்துக்கொண்டு , மறுபடியும் 
குருவைத்தேடினவர்களாய்க் கிழக்கு ராச்சியத்திற்குத் 
திரும்பினார்கள் . 

ஹலறத் தவர்கள் பல விராச்சியங்களையும் கடந்து 
இந்தி ராச்சியம்வந்து சேர்ந்து , குருவைத்தேடிப் பலவூர் 
களையுஞ் சுற்றித் திரிந்தார்கள் . திரியும்போது , ஒரு 
தலத்தில் , சுல்தானுல் முவஹ்ஹிதீன் சைதலுகூறு ஹாஜி 
தலூறு றகு மகுல்லா அவர்களைத் தரிசித்தார்கள் . அந்த ஹல 
றத்து சைகுலூகூறு சாகிபவர்களை அவர்கள் சீஷர் கூட்டத் 
துடன் ஹலறத்தவர்கள் கண்டவுடன் , இவர்கள் நமக்குக் 
குருவாயிருப்பதை அல்லாகுத்த ஆலா பொருந்தியிருப்பானா 
னால் , 

நம் கருத்தையெல்லாம் இவர்கள் நம்மிடஞ் 
சொல்லி , நம்மைத் தங்கள் கூட்டத்திற் சேர்த்துக்கொள்ள 
வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டு அவர்கள் 
சமுகத்திற்போய் நின்று ஸலாம் சொன்னார்கள் . அப்போது 
சைதலுகூறு சாகிபவர்கள் ஹலறத்தவர்களைப் பார்த்துப் 
பிரதிஸலாம் சொல்லி முகம்மதே , நீர் குருவைத் தேடிக் 
கொண்டல்லவா திரிகிறீர் ? நல்லது வாரும் ; இந்தக் கூட் . 
டத்திற் சேர்ந்திரும் என்று சொல்லி , தங்கள் சீஷர் கூட் 
டத்திற்சேர்த்துக் கொண்டார்கள் . அப்படியே ஹலறத் 
தவர்கள் அந்தச் சீடர் கூட்டத்தில் சேர்ந்திருந்தார்கள் . 
சைதலுகூறு 

சாகிபவர்கள் சில நாட்களுக்குப் பின் 
ஹலறத்தவர்களைப் பார்த்து முகம்மதே , நீர் என் குருவாகிய 
சைகு ஹிதாயத்துல்லா சூபிஸர்மஸ்த் றகுமகுல்லா 
அவர்களிடம் போயிரும் என்று கட்டளை பண்ணி , அவர்க 


சற்குருவரலாறு . 


காக 


என்று 


தவர்களை 


ளிருக்கும் தானத்திற்கு அனுப்பினார்கள் , ஹலறத்தவர்கள் 
சைகுலுகூறு சாகிபவர்களை விட்டுப் புறப்பட்டு , 

சைகு 
ஹிதாயத்துல்லா சாகிபவர்களைத் தேடிக்கொண்டு , அவர்க 
ளிடம் போய்ச் சேர்ந்தார்கள் . அப்போது அவர்கள் ஹல 
றத்தவர்களைப் பார்த்து : முகம்மதே , நீர் சைதலுகூறிடத் 
திற்கே போவீராக 

கட்டளை பண்ணினார்கள் . 
அதைக்கேட்ட ஹலறத்தவர்கள் 

உடனே அங்கிருந்து 
திரும்பி சைதலுகூறிடம் வத்தார்கள் . சைதலுகூறு 
சாகிபவர்கள் 

பின்னும் ஹலறத் 

சைகு 
ஹிதாயத்துல்லா சாகிபவர்களிடத்திற்கே திருப்பிய நுப்பினார் 
கள் . ஹலறத்தவர்கள் திரும்பி அங்கே போக , அவர்கள் 
மறுபடியும் சைகுலுகூறு சாகிபவர்க ளிடத்திற்கே திருப்பி 
யநுப்பினார்கள் . 

இவ்விதம் ஒருவருக் கொருவர் மாறிமாறி ஆறுதரம் 
ஹலறத் தவர்களைத் திருப்பினபின் , ஏழாந்தரமாக சைகு 
ஹிதாயத்துல்லா சாகிபவர்க ளிடத்திற்கே சைதலுகூறு சாகி 
பவர்கள் திருப்பி விட்டார்கள் . கடைசியாய் ஹலறத் 
தவர்கள் அங்கே வந்தபோது , சைகு ஹிதாயத்துல்லா சாகி 
பவர்கள் ஹலறத்தவர்களைப் பார்த்து மனதிரங்கி : முகம் 
மதே , வாரும் , நீர் என் சீஷர் கூட்டத்திற் சேர்ந்திரும் 
என்று உத்தரவு செய்தார்கள் . ஹலறத்தவர்கள் அந்த 
உத்தரவைப் பெற்றுக்கொண்டு மனமகிழ்ந்து , அந்தக் 
கூட்டத்திற் சேர்ந்திருந்தார்கள் . 

ஹலறத்து சைகு ஹிதயத்துல்லா சூபிஸர் மஸ்த் சாகி 
பவர்களிடம் முரீது பெறுவதற்காக எண்ணிறந்த ஜனங்கள் 
அங்கே வந்து கூடியிருந்தார்கள் . அவர்கள் எல்லாருக்கும் 
அங்கே உணவு முதலியன கொடுக்கப் படுகின் 

றன . உணவும் 
நாள் ஒன்றுக்கு ஒருதரந்தான் கொடுக்கப்பட்டு 
வருகின்றது . அவ்வுணவு சமைக்க ஒவ்வொரு நாளும் 
காட்டிற்போய் விறகு வெட்டிக்கொண்டு வரும்படி ஐம்பது 


காஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


விறகு 


ஆட்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் . அவர்களுள் ஹலறத் 
தவர்களும் ஒருவராகச் சேர்க்கப்பட்டு , அந்தப் பணிவிடை 
யில் இருந்தார்கள் . 

ஒரு நாள் வழக்கப்படி ஹலறத்தவர்களுள்பட ஐம்பது 
பேர்களும் விறகு தறிக்கக் காட்டிற்குப் போனார்கள் . 
போய் , விறகுதறித்துக்கொண் டிருக்கும்போது எல்லாரும் 
தாமதப்பட்டுவிட்டார்கள் . ஹலறத்தவர்கள் மாத்திரம். 
தாமதிக்காமல் விரைவாக ஒரு கட்டு விறகை வெட்டித் 
தோளிற் சுமந்துகொண்டு , எல்லாருக்கு முந்தி வந்து 
விட்டார்கள் . எல்லாரும் விறகு கொணரத் தாமதப் 
பட்டதால் 

சமையற்காரன் ஹலறத்தவர்கள் . முந்திக் 
கொணர்ந்த விறகைக்கொண்டு சமைக்கத் தொடங்கினான் .. 
ஐம்பது பேர் கொணரும் அம்பரமான ஐம்பது கட்டு 
முழுவதுங்கொண்டு 

அத்தனை 

ஜனங்களுக்கும் 
சமைக்கும் சோறு கறி முதலிய எல்லாம் , ஹலறத்தவர்கள் 
கொணர்ந்த ஒரு சிறு கட்டிற் பாதி விறகைக்கொண்டு மற்ற 
விறகுகள் வருமுன் சமைக்கப்பட்டு , பாதி விறகு மீந்தது . 
இது யாருக்கும் ஆச்சரியமாயிருந்தது . ஹலறத்தவர்களா 
லுண்டான இந்த அற்புதமான செய்தி சைகு 
ஹிதாயத்துல்லா சாகிபவர்கள் காதில்விழுந்தபோது , அவர் 
கள் தங்கள் ஏவலாட்களைப் பார்த்து அந்தப் பாலியர் . 
கொணர்ந்த விறகு நிமித்தம் நாள் ஒன்றுக்கு இரண்டு வேளை 
உணவு சமைத்து எல்லாரும் உண்ணுங்கள் என்று கட்டளை 
பண்ணினார்கள் . அவ்வாறே ஹலறத்தவர்கள் பொருட் 
டினால் , ஒவ்வொரு தினமும் இவ்விரு வேளை எல்லாரும் 
உண்டுகளித்து , ஹலறத்தவர்களைப் போற்றி வாழ்த்தி 
னார்கள் . 

ஒரு நாள் சைகு ஹிதாயத்துல்லா சாகிபவர்கள் தங்கள் 
சீஷர்களைப் பார்த்து , ஹலறத்தவர்களைச் சுட்டிக்காட்டி 
" இவர் இனி காமிலான சைகாகவும் , மேன்மையான ஒலி 


சற்குருவரலாறு . 


காங 


யாகவும் , சிருஷ்டிக ளனைத்தையும் ரக்ஷிக்கும் கௌதாக 
வும் , குத்பாகவும் நியமிக்கப் படுவார் 

என்று வியந்து 
சொன்னார்கள் . இதைக்கேட்டுச் சிலர் பொறாமை கொண் 
டார்கள் ; பலர் சந்தோஷங் கொண்டார்கள் 


நாள் சைகு 


இது நடந்து சில நாட்களுக்குப் பின் 

ஒரு 
ஹிதாயத்துல்லா சாகிபவர்கள் ஹலறத்தவர்களை யழைத்து , 
முகம்மதே, நானொரு துறவி . நீர் என்னிடம் உபதேசம் 
பெறுவதைப் பார்க்கிலும் , உம்மை இங்கனுப்பின சைதலு 
கூறிடம் பெறுவது சிலாக்கிய மென்று நினைக்கிறேன் , 
ஆகையால் , நீர் அங்கேயே போவீராக . அவர் இனி உம்மை 
முரீதாக்கி உபதேசஞ் செய்வார் . அவருடைய தீக்ஷை 
கொண்டு நீர் நேர்வழி பெறுவீர் என்று சொல்லி : துஆ 
செய்து பழயபடி சைதலுகூறு சாகிபவர்களிடம் திருப்பி 
யனுப்பி விட்டார்கள் . உடனே ஹலறத்தவர்கள் அந்த 
உத்தரவைப் பெற்றுக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு , 
சைதலுகூறு சாகிபவர்களை நாடி வந்தார்கள் . 

ஹலறத்தவர்கள் முன்போலத் தன்னந் தனியாய் 
சைதலுகூறு சாகிபவர்களை நாடி வரும்போது , வெயிலினா 
லும் , பசியினாலும் , இளைத்து மெலிந்து , ஒரு மலைச்சார 
லில் ஒதுங்கி மெள்ள மெள்ள நடந்து போனார்கள் . அப் 
படிப் போகையில் 

முகம்மது கௌதே நீர் என்னிடம் 
முன்னோக்கி விரைந்து வாரும் என்று ஒரு அழைப்புத் 
தொனி திடீரென்று ஹலறத்தவர்கள் காதிற் கேட்டது . 
இந்த அசரீரியான தொனி தங்கள் காதில் விழுந்தபோது , 
நமது பெயர் முகம்மது தானே . அந்தப் பெயருடன் 
கௌது என்று மற்றொரு பெயரையுஞ் சேர்த்து நம்மைக் 
கூப்பிட்டது யார் ? இப்படிக் கூப்பிட்டவர் ஒருகால் இந்த 
மலைமேலிருக்கக் கூடும் என்று ஹலறத்தவர்கள் எண்ணி 
அந்த மலைமேலேறி அதன் உச்சியிற் போனார்கள் . போய்ப் 


காச 


கன்ஜுல் கருமாத்து . 


மான 


பார்த்து 


பார்த்தபோது , அந்த மலைச் சிகரத்தில் விருத்தாப்பிய 

பெரியவர் ஒருவர் கண்மூடி நிஷ்டையிலிருக்கக் 
கண்டு , அவரருகிற் போய் ஸலாம் சொல்லி , கை கட்டித் 
தாழ்மையாய் நின்றார்கள் . நிற்கும் அப்போது அந்தப் 
பெரியவர் கண்ணைத் திறந்து ஹலறத்தவர்களை ஏறிட்டுப் 

முகம்மது கௌதே , உமது காதிற்கேட்டது 
அல்லாதத்த ஆலாவுடைய கூப்பிடு சத்தம் . அவன் உம் 
மைப் பொருந்திக் கொண்டான் . அவன் கூப்பிடுவதற்கு நீர் 
பிரதி சொல்லும் என்று சொன்னார் . இதைக் கேட்ட 
வுடனே ஹலறத்தவர்கள் அல்லாதத்த ஆலாவுக்குத் தாழ்மை 
யாய் சுஜூதில் விழுந்து , நெடு நேரம் தலையை உயர்த்தா 
மற் கிடந்தார்கள் . அப்போது முகம்மது கொதே உமது 
பிழையைப் பொறுத்து , உமக்கு கௌது பட்டத்தையும் 
கொடுத்து , நீர் செய்த சுஜூதையும் நான் ஒப்புக் 
கொண்டேன் . தலையை உயர்த்தும் என்று மறுபடியும் 
ஒரு சத்தம் கேட்டது . இருதயாநந்தம் பெருகத்தக்க மகத் 
துவம் பொருந்தின இந்தச் சத்தத்தை ஹலறத்தவர்கள் 
கேட்டு , சுஜூதை விட்டுத் தலையை யெடுத்து எழுந்து , 
பக்கத்திலிருக்கும் அந்தப் பெரியவரைப் பார்த்தார்கள் . 
அப்போது அவர் மௌத்தாகிப் பிரேதமாய்க் கிடந்தார் . 

தங்களோடு பேசிக்கொண்டிருந்த பெரியவர் திடீ 
ரென்று மௌத்தாய்க் கிடக்கக் கண்ட ஹலறத்தவர்கள் 
இன்னாலில்லாகி என்று சொல்லி , துக்கப்பட்டுக் கொண்டு 
நின்றார்கள் . அப்போது , வானத்திலுள்ள அநேக மலக்கு 
களும் , கலிறு அலைகிஸ் ஸலாமவர்களும் அங்கே வந்து , ஹல 
றத்தவர்களை நோக்கி 1 

முகம்மது கௌதே , அல்லாகுத்த ஆலா 
உம்மை கெடாது என்றழைத்து , உமக்கு ஸலாமும் சோபன 
மும் சொன்னான் என்று சொன்னார்கள் . இதை ஹலறத் 
தவர்கள் கேட்டுச் சந்தோஷமடைந்து , அல்லாகுத்த ஆலா 
வுக்கு சுக்று செய்தார்கள் . அதன் பிறகு , கலிறு அலைகிஸ் 


சற்குருவரலாறு . 


காரு 


என்று 


ஸலாமவர்கள் ஹலறத்தவர்களை நோக்கி : முகம்மது கௌதே , 
இதோ மௌத்தாய்க் கிடக்கிறவரை நீர் இன்னாரென்று 
அறிவீரா ? இவர் அல்லாதத்த ஆலாவை நெருங்கின ஔலியாக் 
களில் ஒருவராகிய ஹிதாயத்துல்லா சூபிஸர் மஸ்த் . 
அல்லாகுத்த ஆலா இடம் இவர் துஆ கேட்குந்தோறும் 
ஆண்டவனே , நான் மௌத்தானால் , என்னை அடக்கஞ் 
செய்வதற்கு நீ உவந்த ஒலிகளில் ஒருவரை யநுப்பு 
இரந்து கேட்பார் . இவருடைய துஆ கபூலாயிற்று . இவர் 
மௌத்தாகும் வேலையானபோது அடக்கஞ் செய்வதற் 
காக அல்லாகுத்த ஆலா உம்மை இங்கநுப்பினான் என்று 
சொன்னார்கள் . இதைக்கேட்ட ஹலறத்தவர்கள் சுக்று 
செய்தார்கள் . பிறகு , அங்கே மௌத்தாயிருக்கும் சைகு 
ஹிதாயத்துல்லா சாகிபவர்களை மலக்குகள் கொணர்ந்த சுவர்க் 
கத்துத் தண்ணீரால் குளிப்பாட்டி , சுவர்க்கத்து ஆடை 
யால் கபனிட்டு , சுவர்க்கத்துப் பரிமளாதிகளைக் கொண்டு 
செய்யவேண்டிய கருமங்களைச்செய்து , ஹலறத்தவர்கள் 
இமாமாய் மற்றவர்கள் மௌமூமாய் நின்று தொழுவித்து , 
மலக்குகள் கொணர்ந்த குந்தாலி , கடப்பாரை முதலிய 
தரையகழ் கருவிகளால் அந்த மலையில் குழிகல்ளி அடக்கஞ் 
செய்தார்கள் . மகாவரிசை பெற்ற சைகு ஹிதாயத்துல்லா 
சாகிபவர்களை அடக்கினபின் , கலிறு அலைகிஸ்ஸலாமவர்கள் 
ஹலறத்தவர்களை நோக்கி முகம்மது கொதே , நான் கலிறு 
இவர்களெல்லாரும் நீர் சிறுவரா யிருக்கும்போது 
செய்யத் தண்ணீர் கொணரும் மலக்குகள் . நீர் நாடும் 
போது நாங்கள் உம்மிடம் வந்து , உமது கட்டளைகளைச் 
செய்யக் காத்திருக்கிறோம் என்று சொல்லி , ஸலாமும் 
சொல்லிவிட்டுப்போய் விட்டார்கள் . 

கலிறு அலைகிஸ் ஸலாமவர்களும் , மலக்குகளும் போன 
பிற்பாடு , ஹலறத்தவர்கள் தனித்து அந்த மலைச்சிகரத்தை 
விட்டிறங்கி , சைதலுகூறு சாகிபவர்களை நாடினவர்களாய் 


உலு 


கன்ஜுல் கறாமாத்து . 


னாக 


பலவனங்களை 

யெல்லாம் கடந்து அவர்களிருக்கும் 
தலஞ்சேர்ந்து , அவர்கள் சமூகத்தில் போனார்கள் . சைதலு 

சாகிபவர்கள் ஹலறத்தவர்களைக்கண்டு முகம்மது 
கௌதே , வாரும் . உமக்கு அல்லாகுத்த ஆலா அருள் செய்வா 

என்று அன்போடழைத்து , தங்கள் கூட்டத்தில், 
தரிபடுத்தினார்கள் . ஹலறத்தவர்கள் அன்று முதல் அங் 
கேயே தரிபட்டிருந்தார்கள் . 

இதற்கு முந்தியே சையிது கதிறுத்தீனவர்களின் மூத்த 
குமாரரும் , ஹலறத்தவர்களின் தமையனாருமாகிய ஷாஹ 
பூல் சாகிபவர்கள் முரீதாவதற்காகக் குருவைத் தேடித் 
திரிந்து , சைதலுகூறு சாகிபவர்களிடம் வந்து சேர்ந்திருக் 
கின்றார்கள் . தமையனாருடன் ஹலறத்தவர்களுஞ் சேர்ந்து 
அங்கிருந்தார்கள் . சில நாட்களின் பிறகு , சைதலுகூறு 
சாகிபவர்கள் ஹலறத்தவர்களையும் , அவர்கள் தமையனார் 
ஷாஹபூல் சாகிபவர்களையும் அழைத்து , இரண்டு குற்றிகளை 
யுடைத்து அவ் விருவர் கையிலுங் கொடுத்து : நீங்கள் 
இருவரும் வனத்திற்போய் இந்தக்குற்றிகளை நட்டிவைத்து , 
இது தளிர்க்கிற பரியந்தம் இருந்து அல்லாகுத்த ஆலாவை 
வணங்குங்கள் என்று கட்டளை பண்ணினார்கள் . சைகவர் 
கள் இட்ட கட்டளையைச் சகோதரர் இருவரும் தலை 
மேற் சுமந்து , அந்தக் குற்றிகளையும் ஆளுக்கு ஒன்றாக 
வாங்கிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு வனத்திற்குப் 
போய் , அங்கேயொரு ஆட்பழக்கமற்ற தானத்தில் வெவ் 
வேறாக அந்தக் குற்றிகளை நாட்டி , அவரவர் தம்தம் குற் 
றிக்குப் பக்கத்திலிருந்து வணங்கிக்கொண் டிருந்தார்கள் . 

இவ்வாறு இருவரும் சிலநாள் வணங்கிக்கொண்டிருக் 
கும்போது இடையில் ஒரு குற்றியாவது தளிர்க்கவில்லை . 
ஒருநாள் ஷாஹபூல் சாகிபவர்கள் ஹலறத்தவர்களைப் 
பார்த்து : தம்பீ , இந்தக் காய்ந்த குற்றியை நட்டிக்கொண்டு 
எத்தனை நாள் வரையும் நாம் வணக்கஞ் செய்து கொண்டிருக் 


சற்குருவரலாறு . 


சுஎ 


வந்து 


கிறது ! இவை என்றைக்குத் தளிர்க்கும் ! வணங்கினது 
போதும் , எழுந்திரும் ; நமது குருவிடம் போகலாம் என்று 
சொல்லி , ஹலறத்தவர்களின் கையைப்பற்றி இழுத்தார்கள் . 
தமையனார் . சொல்லுக்கு ஹலறத்தவர்கள் உடன்படாமல் 
கையை யுதறிவிட்டு , குருவின் கட்டளைப்படி வணக்கத்திற் 
பராக்கா யிருந்தார்கள் . அதனால் , ஷாஹபூல் சாகிபவர் 
களும் தம் சகோதரைப் போலவே பழையபடி வணக்கத்தி 
லேயே யிருந்து விட்டார்கள் . 

அதன்பின் சில நாட்கள் சென்று சைதலுகூறு சாகி 
பவர்கள் தாங்கள் அனுப்பிய சகோதரர் இருவரையும் 
பார்ப்பதற்காகப் புறப்பட்டு , அந்த வனத்திற்கு வந்தார்கள . 
இருவரையும் பார்த்தபோது , 

ஹலறத்தவர்கள் 
நாட்டின குற்றி மாத்திரம் தளிர்த்திருந்தது . ஹலறத் 
தவர்கள் குற்றி தளிர்த்து , ஷாஹபூல் சாகிபவர்களின் குற்றி 
தளிர்க்காமல் நட்டினபடி யிருப்பதை சைதலுகூறு சாகி 
பவர்கள் கண்டு , அவ்விருவரையும் எழுந்திருக்கச் சொல்லி 
அழைத்துக்கொண்டு தங்கள் இருப்பிடத்திற்கு வந்தார்கள் . 

ஹலறத்தவர்களையும் , அவர்கள் தமையனாரையும் 
தங்கள் இருப்பிடம் அழைத்துக் கொண்டுவந்தபின் , சைதலு 
கூறு சாகிபவர்கள் ஹலறத்தவர்களுக்கு உபதேசஞ் செய்து 
சுத்தாறிய்யா தறீக்கின் படி திக்றையும் போதித்து , அவர்களை 
நோக்கி : நீர் இன்ன மலைச்சாரலிற் போய் , இன்னபடி 
யிருந்து , இவ்விதம் தவஞ்செய்வீராக என்று கட்டளைப் 
பண்ணி அனுப்பினார்கள் . உபதேசம் பெற்றுக் கொண்ட 
ஹலறத்தவர்கள் குருவின் உத்தாரப்படி அந்த மலைச்சாரலிற் 
போய்த் தவஞ் செய்யத் தொடங்கினார்கள் . அப்போது 
ஹலறத்தவர்களுக்குப் பசியெழுந்தது . அந்தப் பசியைத் 
தணிக்கத்தக்க யாதொரு உணவும் அங்கே அகப்படாமை 
யால் , பக்கத்தில் நின்ற வேப்பமரத்தில் ஒருபிடி யிலையை 

1010-10 


काभ 


கன்ஜுல் கறாமாத்து . 


யுருவி வாயிற்போட்டு மென்று விழுங்கிவிட்டு , கண்களை 
மூடிக்கொண்டு , முட்டிக்கால் நிலையில் நிஷ்டையிலிருந்து 
விட்டார்கள் . மூடின கண்களைத் திறவாமலும் , நின்ற நிலை 
பெயராமலும் , பசிதாகம் ஒன்றும் இல்லாமலும் ஒரே 
நிலையாய் , பனிரண்டு வருஷம் வரையும் நின்றுவிட்டார்கள் . 


பனிரண்டு வருஷங்களுக்குப்பின் 

ஹலறத்தவர்கள் 
கண்களைத் திறந்தபோது , அந்தக் கண்களின் பார்வை 
யானது , அந்நேரம் அந்த மலைச்சாரலில் வேட்டை யாடு 
வதற்காக வந்து ஒரு மானைத் துரத்திக்கொண்டு அங்குநின்ற 
அவ்வூர் இராசகுமாரன் மேல் விழுந்தது . ஹலறத்தவர்களின் 
தவச் சுரூபப் பார்வையானது மேற்படி இராசகுமாரன் மீது 
தாக்கினவுடன் , அவன் களிம்புபற்றி யிருந்தபொன் அக் 
களிம்பு தீர்ந்து பிரகாசித்தாற் போலப் பிரகாசித்து , மஸ்து 
கொண்டு மெய்ம்மறந்து , ஆநந்தம் பாடி ஆடத் தொடங் 
கினான் . இவ்விதம் அந்த இராசகுமாரன் ஹலறத்தவர்கள் 
முன்னின்று ஆநந்தக் கூத்தாடுவதை அவன் கூடவந்த 
பரிவார ஜனங்கள் கண்டு அஞ்சி , அங்கிருந்து விரைந் 
தோடிப் போய் , அவன் தந்தையாகிய அரசனிடம் தெரி 
வித்தார்கள் . (வேட்டை யாடப்போன தன் மைந்தன் 

த்திற் சென்றவிடத்து , பித்தேறினாற்போலத் திடீ 
ரென்று நின்று ஆடுகிறான் என்னுஞ்சொல் காதில் விழுந்த 
போது அரசன் பதறி , இனி என் அரசைச் சுமப்பவர் யார் ? 
என் குடிகளைக் காப்பவர் எவர் ? என்று வாய்விட்டுப் 
புலம்பியழுது , ஆசனத்தைவிட்டு எழுந்து , சைதலுகூறு 
சாகிபவர்கள் சமுகத்திற்போய்க் கைகட்டி நின்று , தன் 
மகனுக்கு வனத்தில் திடுகூறாய் நேரிட்டிருக்கும் ஆபத்தை 
முறைப்பாடு செய்தான் . 

முடி மன்னனொருவன் தங்கள் சமுகத்தில் வந்து நின்று 
அழுதிடும் முறைப்பாட்டை சைதலுகூறு 

சாகிபவர்கள் 


சற்குருவரலாறு . 


சுக 


கேட்டு , நிகழ்ந்த காரியம் இன்ன தினாலன்று அறிந்து சந் 
தோஷமாய் , அந்த அரசகுமாரனுடைய நாமத்தைச் 
சொல்லி அழைத்தார்கள் . வனத்தின் மலைச்சாரலில் நிற்கும் 
இராசகுமாரன் பெயரைச் சொல்லி , ஊருக்குள்ளிருக்கும் 
சைதலுகூறு சாகிபவர்கள் அழைத்தவுடன் , அவன் அங்கி 
-ருந்து வெகுவிரைவாய் அவர்கள் சமூகத்தில்வந்து நின்று , 
தனக்கு நேரிட்டது பயங்கொள்ளத்தக்க ஆபத்தல்லவென் 
றும் , மறுமை லாபத்தைப் பெற்றுக்கொண்டதனா லுண் 
டான ஆனந்த மென்றும் தகப்பன் அறிந்து மனமகிழும்படி 
பின்னும் ஆடினான் . பின் சைதலுகூறு சாகிபவர்கள் அவன் 
கொண்டிருக்கு மஸ்தைத் 

தெளித்து அவனைத் தந்தை 
யுடன் போகும்படி யநுப்பிவிட்டு , தங்கள் சீஷருக்குண் 
டான பக்குவத்தைப்பற்றி மனம் பூரித்தார்கள் . 

சத்திய வேதமாகிய குறுஆனில் நமது நிகுமத்தை , 
நாம் நாடிய பேருக்குக் கொடுப்போம் என்று அல்லா 
தத்த ஆலா சொன்னபடி , நமது முரீதாகிய முகப்மது கௌதுக் 
குக்கொடுத்து விட்டான் என்று மன 

மனம்பூரித்த சைதலுகூறு 
சாகிபவர்கள் , பிறகு ஹலறத்தவர்களைப்போய்க் காண்ப 
தற்காக வண்டில் கொணரும்படி கட்டளை பண்ணினார்கள் . 
உடனே இரண்டெருதுகள் பூட்டிய கோலாரிவண்டி. லொ 
ன்று தயாராயிற்று . சைதலுகூறு சாகிபவர்கள் அவ்வண்டி. 
யில் ஏறிக்கொண்டு தங்கள் சீஷரிருக்கும் மலைச்சாரலுக் 
குப் புறப்பட்டார்கள் . அப்போது , தங்கள் குரு தங்களைக் 
காணவருகிறார்கள் என்னும் சங்கதியை அல்லாதத்த ஆலா 
ஹலறத்தவர்களுக்குத் தெரிவித்தான் . அது தெரிந்த போது 
ஹலறத்தவர்கள் , நம் சரு நம்மிடம் வருமுன் நாமே 
எதிர்கொண்டு போகவேண்டு மென்று கருதி எழுந்தார் 
கள் ; பனிரெண்டுவருஷம் வரையும் ஆடாமல் அசையாமல் 
உண்ணாமல் உறங்காமல் ஒரே படியா யிருந்த படியால் 
எழக்கூடவில்லை . அப்போது சைகவர்கள் ஏறிவரும் வண் 


எ O 


கன்ஜுல் கறாமாத்து . 


டிலடியில்வர 


டில் ஹலறத்தவர்கள் கண்களுக்குத் தெரிந்தது . தங்கள் 
கண்களுக்கு முன் குரு ஏறிவரும் வண்டிலைக் கண்டவுடன் 
நாம் அடிபெயர்த்து நடக்கக்கூடாமையால் , உருண்டாயி 
னம் போய் அவர்கள் ஏறியிருக்கும் வண்டிலுருளைகளைய 
டுக்கலாமென்று ஹலறத்தவர்கள் நினைத்து , தாங்கள் இருந்த 
தானத்திலேயே தரையில் 

வீழ்ந்து 

உருண்டார்கள் . 
ஒட்டியுலர்ந்து என் புந்தோலுமாய் மெலிந்தொடுங்கின திரு 
மேனியையுடைய ஹலறத்தவர்கள் தரையிற் கிடந்து உரு 
ண்டுகொண்டு தங்கள் வண்டிலையடுக்க வருவதை சைதலு 
கூறு சாகிபவர்கள் கண்டு , இவரை நம் வண்டிலடி 
விடக் கூடாதென்று கருதி , வண்டிலிலிருந்து கீழே குதித் 
தார்கள் . அவர்கள் குதிக்குமுன் ஹலறத்தவர்கள் நம் குரு 
வின் திருவடிகளைத் தரையிற் படவிடாமல் , நம் புயத்தில் 
தாங்கியே விட வேண்டுமென்று எண்ணி , விரைவா யுருண்டு 
சக்கரத் தருகிற்போய் , குதித்த குருவின் திருவடிகளைப் 
புயத்தில் தாங்கி மெல்ல விடுத்தார்கள் . இதை சைதலுகூறு 
சாகிபவர்கள் கண்டு அதிசயித்து , ஆனந்தங்கொண்டு 
ஹலறத்தவர்களை அன்போடு தழுவி வண்டிலில் ஏற்றிக் 
கொண்டு , தங்கள் மனைக்கு வந்தார்கள் . 

ஹலறத்தவர்களை அழைத்துக்கொண்டு மனைக்குவந்த 
அன்றைத்தினமே சைதலுகூறு சாகிபவர்கள் அவர்களுக்கு 
நல்ல விருந்துகொடுத்து , இன்னுஞ் செய்யவேண்டிய காரி 
யங்களுஞ்செய்து , கிலாபத்துக் கொடுத்து , தங்களுக்கு 
கலீபாவாக்கினார்கள் . பின் , தாங்கள் , செய்த கிதாபு ஒன்றும் 
ஹலறத்தவர்களுக்குக் கொடுத்தார்கள் . அன்றியும் , தாங் 

நூற்றைம்பது வயது வரையிலும் நூற்று முப்பது 
ஆசிரியர்களிடம் கற்ற கல்விகளையும் ஹலறத்தவர்களுக்குப் 
புகட்டினார்கள் . செய்யவேண்டியவை யெல்லாம் ஹலறத் 
தவர்களுக்கு சைதலுகூறு சாகிபவர்கள் செய்தபின் , மேற் 
ஷாஹபூல் சாகியவர்களை 

ஹலறத்தவர்களிடம் 


கள் 


படி 


சற்குருவரலாறு . 


எக . 


சேர்த்து உமது தமையனாராகிய இவருக்கு நீரே உபதேசஞ் 
செய்து முரீ தாக்கும் என்று கட்டளை செய்தார்கள் . 

இது நிகழ்ந்த சொற்ப நாட்களுக்குப் பின் சைதலு 
கூறு சாகிபவர்கள் உபாத்தாய் விட்டார்கள் . தங்கள் குரு 
உபாத்தானவுடன் , ஹலறத்தவர்கள் அவர்களுக்குச் செய்ய 
வேண்டிய பாத்திஹாகத்தம் அடங்கலுஞ்செய்து கொண்டு 
நாற்பது தினம் வரையும் அங்கிருந்து , பின் அங்கிருந்து 
புறப்பட்டுத் தங்கள் தமையனாருடன் குவாலீர் என்னும் 
தங்கள் சுயநகரம்வந்து சேர்ந்து , அங்கேயே குடியாயிருந் 
தார்கள் . 

சைகுல் இஸ்லாம் , சையிதுஸ் .ஸாதாத்து , சைகு 
முகம்மதுகௌது றலியல்லாகு அன்கு அவர்கள் குவாலீர் 
நகரத்தில் தங்களோடொத்த குலத்தில் விவாகஞ்செய்து 
கொண்டு , ஷறஐப்பேணி ஒழுகி நடக்கிற ஔலியாக்களில் 
சிறந்த குத்பாயும் , சீவராசிகளை ரக்ஷிக்கிற கௌதாயும் , 
மனிதர்கள் ஜின்களுக்கு நேர்வழி காட்டுகிற சற்குருவாயும் , 
முன் ஹனபிமதுஹபிலிருந்து பின் முஜ் தஹிதாகிய இமா 
மாயும் , பஞ்சரத்தினம் என்னும் அர்த்தமுள்ள ஜவாஹிறுல் 
கம்ஸா முதலான கிதாபுகளை யியற்றிய நூலாசிரியராயும் , 
மதரஸா என்கிற பாரிய கல்விச்சாலையை ஸ்தாபித்துச் சகல 
கல்விகளையும் போதிக்கிற போதகாசிரியராயு மிருந்து 
விளங்கினார்கள் . அவர்கள் மதரஸாவில் அநேக ஔவி 
யாக்கள் வந்து கல்விபயன்று , முரீதுமாவார்கள் . 

ஹலறத்து ஷாதல்ஹமீது பாத்துஷா சாகிபு ஆண்டவ 
ரவர்கள் மாணிக்கப்பூரிலிருந்து குவாலீசை நாடிவரும் 
போது வழியில் கூடச் சேர்ந்துவந்து , பின்பு முன்னே 
சொன்ன பாழ்ம்பள்ளியிற் பிரிந்துபோன முஈனுத்தீன் என்ப 
வரும் குவாலீரிலுள்ள அந்த மதரஸாவில் போய்ச் சேர்க் 
திருந்து , கல்விபயின்று கொண்டிருந்தார் . ஹலறத்து ஆண் 


எஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


டவரவர்களின் ஞானதேசிகராகிய ஹலறத்து சையிது முகம் 
மதுகௌதுசாகிபு அவர்கள் இவ்விதத் தகுதியுடன் குவாலீ 
ரில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் . 

( ஹலறத்து சையிது முகம்மது கௌது சாகிபு ஆண்டவரவர்கள் 
ஹிஜறத்துத் தொளாயிரத்து எழுபதாம் வருஷம் , ரமலான் மாதம் , 
பதினைந்தாந் திகதி உபாத்தாய் , குவாரிலேயே அடக்கி யிருக்கின் 
றார்கள் . ) 

சத்குருவரலாறு முற்றிற்று . 


கஎ - ம் அத்தியாயம் . 
காரண நாமம் பெற்றது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் அல்லாதத்த 
ஆலாவினால் ஷாகுல்ஹமீது என்கிற காரண நாமம் பெற்ற வரலாற் 
றுடன் , உமக்கு ஆசிரியர் . இன்னார் ; அவரிடம் போவீராகவென்ற 
உத்தரவு பெற்ற வரலாற்றையுஞ் சொல்லுகின்றது .) 

ஹலறத்து சையிது அப்துல்காதிறு ஷாகுல்ஹமீது கன் 
ஜஸவாய் ஆண்டவரவர்கள் முன்சொன்னபடி குவாலீர் நக 
ரத்தின் வெளிப்புறமுள்ள பாழ்ம் பள்ளியுட் புகுந்து , 
எனது குரு இன்னாரென்று அல்லாகுத்த ஆலா எனக்குத் 
தெரிவிக்கும் வரையும் நான் உண்ண மாட்டேன் ; உறங்க 
மாட்டேன் ; இந்தப் பள்ளியைவிட்டு வெளிப்படமாட் 
டேனென்று பிரதிக்கினை பண்ணிக்கொண்டு , வணக்கத்தில் 
ஒரோயிருப்பாயல்லவா இருக்கின்றார்கள் ? இவ்விதக் கடைப் 
பிடியுடன் * சிலகாலம் வரையும் இருந்தார்கள் . 

ஆண்டவரவர்கள் இவ்வா றிருக்கும்போது ஒருநாள் 
பஜ்றுநேரம் தங்கள் சிறப்பான நெற்றியைத் தரையிற்பொருந் 
தவைத்துக்கொண்டு , அல்லாகுத்த ஆலாவின் மேலான 

எழுவருஷம் வரையு மிருந்தார்களென்று சில கிரந்தங்கள் 
சொல்லுகின்றன . 


* 


காரண நாமம் பெற்றது . 


வரிசையை நாடினவர்களா யிருந்தார்கள் . அந்நேரம் ஆகா 
யத்திலிருந்து ஷாகுல்ஹமீதே , எழுந்திரும் . என்னை வணங் 
குங் காரியத்தில் நீர் புகழப்பட்டவரானீர் . அதனால் , ஷாதல் 
ஹமீது என்கிற காரணநாமத்தை இன்றைத்தினம் உமக்கு 
நான் சூட்டினேன் . உமக்கு ஆசானாகிறவர் இவ்வூரிலுள்ள 
சையிது முகம்மதுகௌதிபுனுகதீறுத்தீன் . அவரிடம் போய் 
முரீதாகும் என்று அசரீரியானதொனி ஆண்டவரவர்கள் 
காதில் கேட்டது . இந்தச் சத்தங்கேட்ட அப்போதே 
மலக்கூத்துடைய ஆலமும் , துன்யாவுடைய ஆலமும் , உள் 
ளங்கை நெல்லிக்கனிபோல அவர்கள் கண்களுக்கு முன் 

அன்றியும் , ஞானதேசிகரான ஹலறத்து 

முகம்மது கௌது சாகிபு ஆண்டவரவர்களும் 
எடுத்துக் காட்டப்பட்டுத் தோற்றரவாகக் கண்டார்கள் . 


தெரிந்தன . 
சையிது 


அந்தச்சமயத்தில் நபி கலிறு அலைகிஸ்ஸலா மவர்கள் 
ஆண்டவரவர்கள் சமுகத்தில் வந்து நின்று ஷாகுல்ஹமீதே , 
அல்லாதத்த ஆலா உம்முடைய வணக்கத்தை யேற்றுக் 
கொண்டு , ஷாகுல் ஹமீது என்று உமக்குக் காரணப் பெய 
ரிட்டுக் கூப்பிட்டான் . எழுந்திரும் உமக்குக் குருவாகிற 
வர் இந்தக் குவாலீரி லிருக்கிற முகம்மது கௌது அவர் நீர் 
வருவதை எதிர்பார்க்கின்றார் . அவரிடம் போய் முரீதாகும் 
படி அல்லாகுத்த ஆலா உம்மை ஏவினான் . அவன் உமக்கு 
ஸலாமும் சொன்னான் . என்னுடைய ஸலாமும் உண்டா 
வதாக . புறப்படும் . உமக்கு நன்மாராய முண்டாகக் கட 

என்று சொல்லிவிட்டு மறைந்தார்கள் . 
ஆகாயத்திற் கேட்ட அசரீரி வாக்கியங்கள் முடிந்த 
சமயத்தில் இதுவும் அறிவிக்கப் பட்டவுடன் ஹலறத்து 
ஆண்டவரவர்கள் அதிக ஆனந்த பரவசமடைந்து , சுஜூதி 
லிருந்த தங்கள் தலையையெடுத்து நிமிர்ந்து அல்லாகுத்த ஆலா 
வுக்கு நன்றி யறிதலான சுக்று செய்து , அந்த நேரத்திலேயே 


எச 


கன்ஜுல் கறாமாத்து . 


தாங்களிருந்த பள்ளியை விட்டு வெளிப்பட்டார்கள் . பிர 
மாதமாக வைத்துக் கொண்ட தங்கள் பிரதிக்கனைப்படி 
சாதித்து நிறைவேறின சந்தோஷத்தினால் அதிக விரைவில் 
அங்கிருந்து நடந்து குவாலீருக்குள் புகுந்து , அங்குள்ள 
அலங்காரமான மாடமாளிகைகள் செறிந்த வீதிகளைக் 
கடந்து , ஞானதேசிகரிருக்கும் சாகையைத் தேடிக்கொண்டு 
வந்தார்கள் . 

காரணநாமம் பெற்றது முற்றிற்று . 


கஅ -ம் அத்தியாயம் . 


முரீதானது . 


1 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் முரீதான வர 
லாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து குத்புல் அக்தாபு , கௌதுல் இஸ்லாம் 
மீறான் சுல்தான் , ஷாதல்ஹமீது பாத்துஷா ஆண்டவரவர் 
களுக்குப் பாழ்ம்பள்ளியில் அசரீரியான சத்தங்கேட்ட 
அந்த பஜ்றுநேரம் ஹலறத்து சையிது . முகம்மது கௌது 
சாகிபு ஆண்டவரவர்கள் குவாலீர் நகரத்தில் தங்கள் மாளி 
கையை விட்டுப் புறப்பட்டுத் , அவ்வூர்ப் பிரதான ஆலயத் 
திற்குவந்து , அநேக பெரியோர்கள் மௌமூமாய் நிற்கத் 

இமாமாய் நின்று பஜ்று தொழுகையைத் 
தொழுது முடித்து , அந்த ஆலயமுகப்பில் வந்திருந்து , 
ஒஜிபா ஓதிக்கொண் டிருந்தார்கள் . ஹலறத்தவர்கள் கூட 
ஒளலியாக்களும் , மஷாயிகுமார்களும் , அநேகர் உட்கார்ந் 
திருந்தார்கள் . 

இவ்வாறிருக்கையில் , அங்குக் கூடியிருக்கும் எல்லார் 
காதுகளிலும் அப்துல்காதிறு ஷாகுல்ஹமீதுக்குக் குரு 
வாகிறவர் முகம்மது கௌது சுத்தாறி , என்று அசரீரியான 


தாங்கள் 


முரீதானது . 


எரு 


சத்தம் பலதிக்கிலுமிருந்து கேட்டது . இச்சத்தங் கேட்டு 
அங்குள்ளவர்கள் 

அனைவரும் ஆச்சரியமடைந்து , ஹல 
றத்தவர்களை நோக்கி எங்கள் நாயகமே , இந்த அற்புதகர 
மான சத்தம் யாருடையது ? இச்சத்தத்திற் சொல்லப்படு 
கிற அஃதுல்காதிறு ஷாகுல்ஹமீது என்பவர் யார் ? என்று 
ஆவலோடு கேட்டார்கள் . இப்படிக்கேட்ட தங்கள் சமு 
கத்திற் கூடியிருக்கும் பெரியோர்களை ஹலறத்தவர்கள் 
பார்த்து , கீழ்வருமாறு அவர்களுக்குப் பிரதி சொன்னார்கள் . 
அதாவது : 

என் அரிய சகோதரர்களே , நீங்கள் கேட்ட சத்தம் 
சர்வ வல்லவனாகிய அல்லாகுத்த ஆலா வுடையது . 
எனக்கும் , அந்த அப்துல்காதிறு ஷாகுல்ஹமீது என்பவருக் 
கும் அறிவிக்கும் ஒரு அறிவிப்பு . அவர் எப்படிப் பட்டவ 
ரானால் ; -- குத்புல் அக்தாபு , கௌதுல் அகுலம் , சையிது 
முகியித்தீன் அப்துல் காதிறு ஜைலானியவர்களின் பௌத்தி 
ரர் ; வணக்கத்தில் தரிபாடான . ஔலியாக்களுக்கு நாயக 
மானவர் ; அல்லாகுத்த ஆலா வினால் காக்கப்பட்டவர் ; ஏற்றுக் 
கொள்ளப்பட்டவர் . இனிமேல் குத்புல் அக்தாபாவார் . 
கௌதுல் இஸ்லாமுமாவார் . அவர் தமது ஞானகுரு இன் 
னார் தாமென்று அல்லாகுத்த ஆலா தமக்குத் தெரிவிக்கும்வரை 
யும் உண்ணவும் உறங்கவும் , இருப்பிடம் விட்டுப்பெயரவு 
மாட்டேனென்று கடைப்பிடித்து , இவ்வூர்க்கு வெளியி 
லுள்ள பாழ்ம்பள்ளி புகுந்து வணக்கத்தில் தரிபட்டிருந் 
தார் . இப்போது அல்லாதத்த ஆலா அவரை யேற்றுக் 
கொண்டு , அவருடைய வணக்கத்திற்காக மெச்சிப்புகழ்ந்து , 
ஷாகுல் ஹமீது என்று காரண நாமமும் அவருக்கிட்டு , தன் 
அடிமையாகிய என்னை அவருக்குக் குருவென்று தெரிவித்து , 
என்னிடம் முரீதாகும்படி அனுப்பி யிருக்கின்றான் . அவர் 
என்னைத் தேடிக்கொண்டு இவ்வூருக்குள் வருகிறார் . அவருக் 
குக் குருவாவதற்கு நான் அருகனல்லன் . ஆயினும் அப்படி 

1010-11 


எள் 


கன்ஜுல் கறாமாத்து . 


யாவதற்கு அல்லாதத்த ஆலாவின் கட்டளை பிறந்துவிட்டது. 
ஆதலால் , அவரை நானே எதிர்சென்றழைக்க வேண்டும் 
என்று இப்படிச் சொல்லி முடித்து , உடனே அங்கிருந்து 
எழுந்தார்கள் . அப்போது அங்குக் கூடியிருந்த சர்வஜனங் 
களும் ஹலறத்தவர்கள் கூடவே யெழுந்தார்கள் . 

பெருந்திரளான ஜனங்கள் பின்வர ஹலறத்து முகம் 
மது கௌது சாகிபவர்கள் ஆலயத்தைவிட்டுப் புறப்பட்டு , 
தங்கள் மாணாக்கரை நாடினவர்களாய் , குவாலீரின் ஒரு 
அகன்றவீதி வழியே வந்தார்கள் . முன் பாழ்ம்பள்ளியி 
லிருந்துவந்து குவாலீருக்குட் புகுந்து பல தெருக்களையுங் 
கடந்து , ஆசிரியரைத் தேடிவருகிற ஆண்டவரவர்களும் 
அந்த வீதிவழியே வந்தார்கள் . ஆதலால் அவ்விருவரும் 
அந்த வீதியிலேயே சந்தித்தார்கள் . பெருந்திர 
ஜனங்களுக்கு முன்வருகிற ஹலறத்தவர்கள் மீது ஆண்டவ 
ரவர்களின் பார்வை விழுந்தபோது , தங்களுக்குப் பாழ்ம் 
பள்ளியில் தோற்றரவான ஞானதேசிகர் இவர்களேயென்று 
தெரிந்துகொண்டு , விரைந்தோடி அவர்கள் இரண்டு திரு 
வடிகளிலும் விழுந்து பற்றிப் பிடித்து முத்தமிட்டவர்க 
ளாய் , நெடுநேரம் குப்புறக்கிடந்தார்கள் . 


ஜகசற்குருவாகிய சையிது முகியித்தீன் அப்துல் காதிறு 
ஜைலானி றலியல்லாகு அன்கு அவர்களின் பெளத்திரர் 
தங்கள் பாதங்களில் வந்து விழுந்து , வாலசூரிய னொன்று 
விழுந்து கிடப்பது போலக் கிடந்தபோது , ஹலறத்து 
முகம்மது கொது சாகிபு ஆண்டவரவர்கள் சீக்கிரங் குனிந்து 
ஆண்டவரவர்களின் இருகரங்களையும் பிடித்துத் தூக்கி 
யணைத்து , அவர்கள் முகத்தை உற்றுநோக்கி ஷாகுல்ஹமீதே 
அல்லாகுத்த ஆலா உமக்கு இம்மையிலும் , மறுமையிலும் 
திருவருள் புரிவானாக என்று ஆசீர்வதித்து , அங்கிருந்து 
அழைத்துக்கொண்டு தங்கள் மாளிகைக்கு வந்தார்கள் . 


அரம்பையரைத் தெரிவித்தது . 


எள 


ஹலறத்து சையிது முகம்மது கௌது ஆண்டவரவர்கள் 
ஹலறத்து சையிறு அப்துல் காதிறு ஷாகுல்ஹமீது ஆண்டவ 
ரவர்களைத் தங்கள் மனைக்கு அழைத்துவந்து , பசியாறு 
வதற்குக் காலைப்போசனம் தயார்பண்ணி அன்புடன் 
உபசரித்துக்கொடுத்து , அன்றைத்தினமே பியாலா என்னும் 
ஞானாமிர்தத்தைப் புகட்டி , உபதேசஞ்செய்து , முரீதாக் 
கினார்கள் . ஹலறத்து ஆண்டவரவர்கள் முரீதாய் , அன்று 
முதல் தங்கள் ஞானதேசிகரிடத்திலேயே தரிபட்டிருந் 
தார்கள் . 

முரீதானது முற்றிற்று . 


ககூ - ம் அத்தியாயம் . 
அரம்பையரைத் தெரிவித்தது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் அடிமைப் 
பெண்களுக்குத் தங்கள் சட்டைக்கையில் அரம்பையராகிய ஹூறுல் 
லீன்களைத் தெரிவித்த வரலாற்றைச் சொல்லுகின்றது . 

ஹலறத்து சையிது அப்துல் காதிறு ஷாகுல் ஹமீது 
ஆண்டவரவர்கள் தங்கள் ஞானதேசிகராகிய ஹலறத்து 
சையிது முகம்மது கௌது சாகிபு ஆண்டவரவர்களிடத்தி 
லேயே யிருந்து , சகல கல்விகளையும் பயின்று வந்தார்கள் . 
தேசிகராகிய ஹலறத்தவர்கள் ஆண்டவரவர்களைத் தங்க 
ளிடத்திலிருக்கும் மற்ற மாணாக்கர்களைப் பாவிப்பது 
போலச் சாமானியமாகப் பாவிக்காமல் , தங்கள் சொந்த 

மனிதர்களில் ஒருவராகப் பாவித்து , அதிக 
அன்புடனும் , ஆதரவுடனும் நடத்தினார்கள் . ஆண்டவர 
வர்கள் மீதுள்ள ஆசிரியரின் பக்ஷம் அளவு கடந்ததாய் 
விசேஷித் திருந்தது . அதனால் , வீட்டுமனிதர்களும் , 
மதரஸாவில் பயிலும் மாணாக்கர்களும் , ஆண்டவரவர்களை 
மிகவும் பாராட்டி நடந்தார்கள் . 


எஅ 


கன்ஜுல் கறாமாத்து . 


சற்குருவாகிய ஹலறத்தவர்கள் ஆண்டவரவர்களை 
முரீதாக்கின சில காலத்திற்குள் எல்லா இல்முகளையும் 
அவர்களுக்கு நிறையக் கற்பித்து , உண்மையான வணக்கத் 
திற்குத்தக்க பக்குவப்படுத்தி , தனித்திருந்து வணங்குவதற் 
காகத் தங்களின் தவச்சாலைக் கூடத்தில் குறுக்கே 
சுவரெழுப்பி ஒரு தனியறை தடுத்து , அதற்கொரு வாசலும் 
வைத்து , அவர்களை அவ்வறைக்குள்ளிருந்து வணங்கும்படி 
கட்டளை பண்ணினார்கள் . அக்கட்டளைப்படியே ஆண்டவ 
ரவர்கள் அவ்வறையில் தனித்திருந்து இபாதத்துச் செய்து 
வந்தார்கள் . அவர்களுக்கு அவ்வவ்வேளைகளில் வீட்டி 
லிருந்து ஆகாராதிகள் கொணர்ந்து கொடுப்பதற்கு வீட்டுப் 
பணிப் பெண்களில் இரண்டுபேர் நியமிக்கப்பட்டிருந் 
தார்கள் . அன்றியும் , எப்போதும் ஆண்டவரவர்கள் 
பக்கத்திலிருந்து கொண்டு அவர்கள் இடும் பணிவிடைகளைச் 
செய்து வருவதற்கு , முன்னே கூடவந்த முஈனுத்தீன் 
என்பவரும் நியமிக்கப்பட்டிருந்தார் . அவர் அவ்வறை 
வாசலில் எப்போதும் பணிவிடைக்கு எதிர்பார்த்திருப் 
பார் . இவ்வாறாக ஆண்டவரவர்கள் அவ்வறைக்குள்ளிருந்து 
தவஜ்ஜஹத்துடைய வணக்கமாக அல்லாகுத்த ஆலாவை . 
வணங்கிக்கொண்டு சிலகால மிருந்தார்கள் . 

அறைக்குள்ளிருந்து இபாதத்துச் செய்யும் ஆண்டவர 
வர்கள் சில சமயங்களில் வெளியில் வந்து ஓதிக்கொண் 
டிருப்பது முண்டு . அவ்வழக்கப்படி ஒருநாள் வெளியில் 
வந்து ஓதிக்கொண்டிருந்தார்கள் . அப்போது , முன் நியமித் 
திருக்கும் அடிமைப் பெண்கள் இருவரும் ஆண்டவரவர்கள் 
சமுகத்தில் வந்து , வெகு நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் . 
அப்பெண்கள் எப்போதும் ஆகாராதிகளைக் கொணர்ந்து 
பயபக்தியுடன் கொடுத்துவிட்டுப் போவதே யொழிய , 
தனித்திருந்து நீண்ட நேரம் பேசும் வழக்கமில்லை . இப் 
போது நூதனமாக அப்பெண்கள் ஆண்டவரவர்களோடு 


அரம்பையரைத் தெரிவித்தது .. 


எக 


உடன் 


பேசிக்கொண்டிருப்பதை முஈனுத்தீன் என்பவர் தூரத்தில் 
உட்கார்ந்து பார்த்துக்கொண்டிருந்தார் . அதைப்பற்றி 
அவருக்குப் பல வெண்ணங்கள் பிறந்தன . அதனால் அவர் 
கொஞ்சம் கவனமாக 

கவனமாக நோட்டமிட்டுக் கொண்டிருந்தார் . 
அந்தப்பெண்கள் ஆண்டவரவர்களிடம் இரகசியமாகச் சில 
சொற்களைச் சொல்லுகிறதும் , ஆண்டவரவர்கள் அதற்கு 

படாத விதமாகத் தலையை அசைத்துக்கொண்டு 
ஓதுவதிற் பராக்காய்க் குனிந்தபடியே யிருப்பதுந்தான் 
அவருக்குத் தெரிகின்றன வல்லாமல் , அந்தச் சம்பாஷணை 
இன்னதென்று விளங்கவில்லை . 

தங்களிடம் சொல்லும் சொல்லுக்கு இசையாதவர் 
களாய்த் தலையை யசைத்துக் கொண்டு ஆண்டவரவர்கள் 
ஓதிக் கொண்டிருக்கும்போது , சங்கதி 

சங்கதி சொல்லிக்கொண் 
டிருந்த இருபெண்களும் திடீரென்று தரையில் விழுந்து 
பிரேதம் போலக் கிடந்தார்கள் . அதை ஆண்டவரவர்கள் 
ஏறிட்டுப் பார்க்கவேயில்லை . இவ்வெல்லாவற்றையும் 
தூரத்திற் பார்த்துக் கொண்டிருக்கிற 

முஈனுத்தீன் , 
பெண்கள் பிணமாய் விழுந்து கிடப்பதைக் கண்டு பதறி 
யெழுந்து , ஆண்டவரவர்கள் சமுகத்தில் வந்து கைகட்டி 

எஜமானவர்களே , தங்களோடு பேசிக்கொண் 
டிருந்த பெண்கள் மையத்தாய்க் கிடக்கிறார்களே ! என்றார் . 
இதைக் கேட்ட ஆண்டவரவர்கள் மெல்ல நிமிர்ந்து , அந்தப் 
பெண்களைப் பார்த்தார்கள் . மெய்ம்மறந்து கிடந்த இரு 
பெண்களும் ஆண்டவரவர்களின் மகத்துவமுள்ள பார்வை 
விழுந்தவுடன் ஸ்மரணையடைந்து எழுந்து , அங்கிருந்து 
பறந்து விழுந்து ஓடினார்கள் . திகில் பிடித்தாற்போலப் பதறி 
யோடுகிற பெண்களை முஈனுத்தீன் தொடர்ந்து போய்த் 
தேறுதல் சொல்லி , ஒரு பக்கத்தில் நிறுத்திக்கொண்டு 
நடந்த காரியம் என்ன ? என்று கேட்டார் . மேன் 


நின்று 


அ 


கன்ஜுல் கறாமாத்து , 


மூச்சுக் கீழ்மூச்சுடன் திக்கு முக்காட்டங் கொண்ட அப் 
பெண்கள் முஈனுத்தீனைப் பார்த்துச் சொல்லுகின்றார்கள் : 

நாங்கள் ஹலறத்து சையிது அப்துல் காதிறு அவர்களிடம் 
பேசிக்கொண்டிருந்த தெல்லாம் வேறொன்று மல்ல ; அவர் 
களுக்கு விவாகம் பண்ணும் விஷயத்தைப் பற்றின துதான் . 
நமது எஜமானாகிய ஹலறத்தவர்களின் செல்வமகளாரை 
விவாகஞ்செய்து கொள்ளப் பிரியமுண்டாவென்று அவர்களை 
உசாவும்படி எஜமானியவர்கள் எங்களிடம் சொல்லி , உசா 
வினோம் . அதற்கு அவர்கள் உடன்படாமல் , என் இயக்க 
வொடுக்கங்களெல்லாம் அல்லாகுத்த ஆலா வின் புறத்தில் 
இருக்கின்றன வன்றி , நீங்கள் சொல்லும் கருமத்திலில்லை 
என்று சொல்லி , எங்கள் கேள்வியை மறுத்துவிட்டார்கள் . 
நாங்கள் மறுபடியும் , துறவு பூண்டவர்களே விவாகஞ் செய்ய 
மாட்டார்களென்றும் , அப்படி தாங்களொரு துறவியல்ல 
வாகையால் விவாகஞ் செய்து கொள்ளலாமென்று , விவா 
கஞ் செய்தவன் தீனில் முக்காற் பாகத்தை யெடுத்துக்கொண் 
டவன் 

என்று நபிநாயகமவர்கள் திருவாய் மலர்ந்து 
சொன்ன ஹதீதைக் கவனியுங்களென்றும் , 
செய்வது பிரதான சுன்னத் தென்பது தாங்கள் அறிந்தது. 
தானே யென்றும் , விவாகத்தினால் சந்தான முண்டாய் , 
அதனால் நன்மை விளையுமே யென்றும் அவர்களுக்குச் 
சொன்னோம் . எங்கள் சொற்களை உண்மையென்று அவர்கள் 
ஒப்புக் கொண்டும் , தங்களுக்கு அது சம்மதமில்லை யென்று 
அவர்கள் ஒப்புக் கொண்டும் , தங்களுக்கு அதுசம்மதமில்லை 
யென்று தலையை யசைத்துக்கொண்டு , ஓதுவதில் பராக்கா 
யிருந்தார்கள் . எப்படியும் இவர்களை இணங்கச் செய்ய 
வேண்டு மென்று நாங்கள் கருதி அதை விடாமல் மறுத்தும் 
பலவிஷயங்களை எடுத்துக்காட்டி சொல்லிக் கொண்டிருந் 
தோம் . அதனால் அவர்கள் மனச்சடை வடைந்து , 
எங்களைப் பார்த்து நீங்கள் சொல்லும் காரியத்திற்குப் 


விவாகஞ். 


அரம்பையரைத் தெரிவித்தது . 


அக 


க 


பிரதியாக அல்லாகுத்த ஆலா எனக்குத் தயார்பண்ணிவைத் 
திருப்பதைப் பாருங்கள் என்று சொல்லி தங்கள் இட 
கையைத் தூக்கினார்கள் . அந்தக் கைச்சட்டைக்குள் எங்கள் 
பார்வை விழுந்தது . அதற்குள் நாங்கள் கண்டோம் . 
ஆனால் , கண்டதை என்னென்று சொல்லி முடிப்போம் . 
பலவர்ணப் பூஞ்செடி.களும் ,நானாவகைக் கனிதரும் விருக்ஷங் 
களும் , தண்ணீ ரருவிகளும் நெருங்கியமைந்த அலங்கார 
மான ஒரு பூங்காவனமும் , அதன் நடுவே ரத்தினகஜித 
மாய்த் தங்கமயமாய்ப் பிரகாசிக்கும் பலவிதச் சாமான் 
களால் சோடிக்கப்பட்ட ஒரு சிறந்த மாளிகையும் , எங்கள் 
கண்களில் தேன்றின . நாங்கள் அந்த மாளிகையைப்பார்த் 
தோம் . அதன் மேன்மாடத்து ஜன்னல்கள் திறக்கப்பட் 
டிருந்தன . அந்த ஜன்னல்வழியே எங்கள் பார்வை சென்றது . 
அங்கே உள்ள பவளத்திற் கடைந்த கால்களாலும் முத்துச் 
சட்டங்களாலும் , மாணிக்கப் பலகைகளாலும் அமைந்த 
ரத்தினத்தொட்டில் ஒன்று பொற்சங்கிலியிற் கொளுவி 
ஆடிக்கொண் டிருந்தது . அந்தத் தொட்டிலில் இரண்டு 
பெண்கள் உட்கார்ந் திருந்தார்கள் . அப்பெண்களுக்குப் 
பணிவிடைசெய்யும் தாதிமார் பலர் பக்கத்தில் கைகட்டி 
நின்றார்கள் . அவ்விரு பெண்களின் சுரூபலாவணியத்தையும் , 
அவயவலக்ஷணங்களையும் நாங்கள் எப்படி வருணிப்போம் . 
அப்பெண்கள் இவ்வுலகப் பெண்களா யிருந்தாலல்லவா 
அவர்களின் உறுப்பு ஒவ்வொன்றுக்கும் உவமை சொல்ல 
லாம் ! அவ்வுலகப் பெண்களை யார்தாம் வருணிப்பார் ! அந் 
தப் பெண்கள் மீது எங்கள் பார்வை விழுந்த மாத்திரத்தில் 
பொறிகலங்கி , மெய்ம்மறந்து விழுந்தோம் . அதன் பின் நடந் 
ததை இன்னதென்று அறியோம் . பின்பு உணர்வுபிறந்து 
எழுந்தோம் . அந்தக் கலக்கடியினாலே தான் இப்படி ஓடி 
வருகிறோம் என்று சொன்னார்கள் . இதைக்கேட்ட முஈ 


அஉ 


கன்ஜுல் கறாமாத்து , 


எஜமானி 


னுத்தீன் ஆச்சரியப்பட்டு , அந்த இருபெண்களையும் 
வீட்டுக்கு அனுப்பிவிட்டார் . 

தங்கள் வீட்டுக்குப்போன தாதிமார் இருவரும் நடந்த 
காரியத்தை 

யவர்களிடம் சொன்னார்கள் . 
அன்றோடே விவாக நாட்டம் அவர்களைவிட்டு ஒழிந்தது . 
அந்தரங்கத்தில் நடந்த இந்தச்சம்பவம் பின்பு பயிரங்கப் 
படவே , ஹலறத்து முகம்மது கொது சாகிபவர்கள் காதிலும் 
விழுந்தது . 

உடனே அவர்கள் இனி என் அநுமதி 
பெறாமல் அவருடன் ஒருவரும் பேசவேண்டாம் 

என்று 
கட்டளை பண்ணிவிட்டார்கள் . அப்படியே எல்லாரும் 
அஞ்சியிருந்தார்கள் . 

அரம்பையரைத் தெரிவித்தது முற்றிற்று . 


20 - ம் அத்தியாயம் . 


முகாஷபா . 


[ இவ் வத்தியாயம் 

ஹலறத்து 

ஆண்டவரவர்களின் 
முகாஷபாவிலுண்டான காட்சிவரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து மீறான்சுல்தான் ஷாகுல்ஹமீது பாத்துஷா 
சாகிய ஆண்டவரவர்கள் முரீதாய்ச் சிலகாலஞ் சென்றபின் 
சற்குருவாகிய ஹலறத்தவர்கள் ஆண்டவரவர்களை இரண்டு 
வருஷம் வரையும் நிஷ்டை யென்னும் முஷாஹதாவில் 
வைத்துப் பழக்கினார்கள் . அதன்பின் ஆண்டவரவர்கள் 
தங்களுக்கென்று நியமித்த தனியறையி லிருந்து இபாதத் 
துச்செய்யுங் காலமெல்லாம் அடிக்கடி ஷாஹதா வுண் 
டாய்க் கொண்டிருந்தது . 
ஒரு நாளிரவு 

ஆண்டவரவர்கள் இஷாதொழுது 
முடித்து , ஒஜீபாக்களை ஓதிவிட்டு , மறுபடியும் அத்தஹிய்யாத் 
துடைய இருப்பிலாகி , தங்கள் சிறப்பான தாடியை நெஞ் 


முகாஷ பா . 


அங 


சாங்குழியில் பொருந்தும்படி வைத்துக்கொண்டு , தஹஜ் 
ஜத்து நேரம்வரையும் ஒரேபடி ஷஹூதில் இருந்து விட் 
டார்கள் . தஹஜ்ஜத்து நேரமானவுடன் அவ்விருப்பைவிட்டு 
எழுந்து , அந்தநேரத்துத் தாழுகையைத் தொழுதார் 
கள் . தொழுது முடிந்தவுடன் ஆண்டவரவர்கள் பின்புறம் 
திரும்பிப்பார்த்து அங்கேயிருக்கிறவர் முஈனுத்தீனா ? 
என்று கேட்டார்கள் . அங்கு உட்கார்ந்திருந்த அவர் ஆம் , 
எஜமானவர்களே என்று விடை கொடுத்துவிட்டு , மறு 
படியும் ஆண்டவரவர்களை நோக்கி < 

எஜமானவர்களே இன் 
றிரவிலுண்டான முகாஷபாவில் தாங்கள் கண்ட 

காக்ஷிகளை 
இந்த அடிமைக்குச் சொல்லும்படி, மன்றாடுகிறேன் என் 
றார் . ஆண்டவரவர்கள் முஈனுத்தீனைப் பார்த்துத் தாங்கள் 
கண்ட முகாஷபாவைச் சொல்லுகின்றார்கள் . 

முஈனுத்தீனே , கேட்பீராக . இன்றிரவு முபஷ்ஷிறத்து 
டைய ஆரம்பத்தில் கலிறு அலைகிஸ்ஸலா மவர்கள் என் 
னிடம் வந்து , அல்லாதத்த ஆலாவுடைய ஸலாமும் , தங்கள் 
ஸலாமும் , நன்மாராயங்களும் எனக்குச் சொன்னார்கள் . 
அப்போது எனக்கு மறைவாயிருந்த திரைக ளெல்லாம் 
ஒவ்வொன்றாய்த் திறந்தன . நான் பூமிமுழுவதையும் சுற் 
றிப்பார்த்து , வானத்திற்குப் போனேன் . அங்கே ஏழுவா 
னங்களையுஞ் சுற்றி , அங்கங்குள்ள அற்புதங்களை யெல்லாம் 
கண்டேன் . பின் அங்கிருந்து மகத்துவம் பொருந்திய மகா 
முல் அபுற்று என்னும் தானம் போய்ச் சேர்ந்தேன் . அங்கே 
எனக்குக் கிடைக்கவேண்டிய பதவிகளெல்லாம் கிடைத் 
தன , அவற்றை நான் பெற்றுக்கொண்டு அங்கேயே தரி 
பட்டிருந்து , இறந்தகாலத்து ஔலியாக்கள் அனைவரையுங் 
கண்டு , ஒவ்வொருவருக்கும் ஸலாம் சொல்லித் தரிசனை 
செய்தேன் . 

அவர்களெல்லாம் எனக்குப் பிரதிஸலாம் 
சொல்லி , ஒருவரொருவராக அவரவரை எனக்குத் தெரிவித் 
தார்கள் , அப்போது , சுல்தானுல்லாரிபீன் , சைகு அபாயஜீ 

1010-12 


அச 


கன்ஜுல் கறாமாத்து . 


துல்புஸ்தாமி றலியல்லாகு அன்கு அவர்களும் , அவர்களைச் 
சேர்ந்த ஆரிபீன்களும் என்னைப் பாராட்டிப் பெருமை 
யாக்கி , 

என்னைப்பார்த்து ஷாகுல்ஹமீதே , அறிவீராக ; 
துன்யாவிலுள்ள ஒருவன் , அவன் , வணக்கங்கள் ஒப்புக் 
கொள்ளப்பட்டு குத்பியத்தைப் பெற்றுக்கொண்டாலன்றி , 
இந்த உன்னத பதவியிலுயர்ந்து இங்கே வரமாட்டான் 
என்று சொல்லி , சந்தோஷங் கொண்டாடினார்கள் . மறுபடி 
யும் அங்கே இவ்வாறாக நான் , சைகு சுல்தான் இபுறா 
கீமிபுனு அதுஹம் , சைகு குவாஜா முஈனுத்தீன் சிஸ்தி , 
சைகுகுவாஜா குத்புத்தீன் , சைகு அபாதுறாபுன்னகுஷபீ , 
சைகு அப்துல்வாஹிதி புனுஜைது , சைகு அபா இஸ் 
ஹாக்கு , சைகு தாவூதுத்தாஇ , சைகு ஹபீபுல் அஜமி , 
சைகு அபுல்பலுலு, சைகு பரீதுத்தீன் அத்தாரி , சைகு அலி 
யுல்குர்தீ , சைகு புலைலிபுனு இயாலு , சைகு ஸபீயுத்தீன் ; 
சைகு நஸ்றுத்தீன் , சைகு கப்பாறு , சைகு மாலிக்கிபுனு 
தீனார் , சைகு முகம்மது ஈஸாஜாகிதி , சைகு அபுல்ஹஸன் 
கிர்கானி, சைகு அபுல்காசிமுல்யமனி , சைகு அப்துற்ற 
குமானுல் மதனி , சைகு உவைசுல் கர்னி , சைகு அபுல்ஜ 
ஹ்லில்காமிலி ; சைகு ஸைபானிற்றாஇ , சைகு முகம்மதி 
புனுவாசிஇ , சைகு சுபியானித் தௌரி , சைகு அபுல்காசி 
முஜ் ஜாகிதி , சைகுதின்னூறில்மிஸ்றி , சைகு அபூபக்கரின் 
னஜாசி , சைகு இமாதுத்தீனிஸ்ஸாலிகி , 

சைகு அபீஸா 
லிகு மூசாஜங்கி , சைகு நஸ்முத்தீனுல் இஷ்கி , சைகு பகு 
றுத்தீனுல்சிஸ்தி , சைகு ஷகீகில்பல்கி , சைகு மகுறூபுல் 
கர்கி , சைகு சிற்றிஸ்ஷக்தி , சைகு சுகைலுல்வர் தீ , சைகு 
நிலாமுத்தீனுஸ்ஸூபி , சுல்தா னுல்லாரிபீன் சைகு சையிது 
அதமது கபீறுற்றபாஇ சைகு அபீஸகீதுல் முபாறக்கல் மகு 
ஜூமி , சைகு யகிய புனுமீ ஆது , சைகு மன்சூறுல்கல்லாஜி ,, 
சைகு அகுமதுஜ்ஜைதஇ , சைகுல் அக்பர் முகியித்தீனிபுனு 
அறபி , சைகு ஹஸனில் பசறி , சைகு யகிய புனு அக்தமி , 


முகாஷபா. 


அரு 


பிறகு , 


சைகு உமறிபுனு அப்துல் அஜீஜில்மிஸ்றி , சைகு அபூபக் 
கரிஷ்ஷிப்லி , சைகு பிஷ்றுல்ஹாபி , சைகு சுகைலிபுனு 
அப்துல்லாகில் துஷ்தரி , சைகு சஉதுல் மஜ்னூனி , சைகு 
பகுலுல்மப்தூனி , சைகு அகுமதுல் கர்கி , சைகு மகுமூ 
துல் ஆரிபி , சைகு அகுமதுஷ்ஷுத்தாறி , சைகு ஜுனை 
துல் பகுதாதி , சைகு உதுமான் அலிய்யுல்பாகி , சைகு அபூ 
இஸ்ஹாக்குஷ் ஷுத்தாறி , சைகு அப்துல்லாகில் ஹனபி , 
சைகு நஜ்முத்தீனுல் பிர்தௌசி , சைகு அலாவுத்தீனுத் 
தூசி , சைகு லியாஉத்தீனுச்சிஸ்தி , சைகு வஜ்துத்தீனுல் 
இஷ்கி , சைகு மும்ஸாதுல் உலூவி , சைகு அகுமதுசிஸ்தி , 
சைகு அலிய்யுல் தின்னூறி றலியல்லாகு அன்கும் இத்தனை 
மகான்களையும் , இவர்களையொத்த இன்னுமுள்ள குத்புகளை 
யும் , கௌதுகளையும் , ஔலியாக்களையும் திரள் திரளாகக் 
கண்டேன் , இவர்கள் எல்லாரும் என்னைச் சந்தித்துப் 
பெருமைப்படுத்திக் கொண்டாடினார்கள் . 
என்பாட்டனார் சுல்தானுல் ஔலியா , குத்புல் அக்தாபு , 
கௌதுல் அகுலம் , சையிது முகியித்தீன் அப்துல் காதிறு றலி : 
யல்லாகு அன்கு அவர்களையும் , அவர்கள் கூட இன்னுஞ் 
சில ஔலியாக்களையும் - கண்டு , அவர்களைச் சந்தித்து 
ஸலாம் சொன்னேன் . அவர்க ளெல்லாரும் எனக்குப் 
பிரதி ஸலாம் சொன்னார்கள் . அப்போது என் பாட்டனா 
ரவர்கள் என்னைப் பார்த்து என் அருமை மகனே , உம்மை 
யும் , உமது கருமங்களையும் அல்லாதத்த ஆலா ஏற்றுக் 
கொண்டான் . அன்றியும் உமக்கு உன்னதமான பதவி 
களைக் கொடுத்து , குத்பாகவும் , கௌதாகவும் உம்மைத் 
தெரிந்து கொண்டான் . அவனிடம் நீர் சங்கை பெற்றிருப் . 
பதற்காக வேண்டி உம்மை உயர்த்தும் பொருட்டு இந்த 
மகாமில் வந்து கூடியிருக்கிற ஔலியாக்களுக் கெல்லாம். 
நீரே இமாமாய் நின்று , இரண்டு . றக் அத்துத் தொழுவி 
யும் என்று சொல்லி , என்னை எல்லாருக்கும் முன்னே 


அகா 


கன்ஜுல் கறாமாத்து . 


நிறுத்தினார்கள் . நான் மரியாதைக்காக அப்படி நின்று 
தொழத் தாமதித்தேன் . இதை யறிந்த பாட்டனாரவர் 
கள் பின்னும் என்னைப் பார்த்து ஷாகுல்ஹமீதே , இந்த 
நேரம் உம்முடைய நேரம் . நீர் தாமதியாமல் தொழுது 
துஆ கேட்டுக்கொள்வீராக என்று ஏவினார்கள் . உடனே 
நான் அவர்களுக்கெல்லாம் இமாமாய் நின்று இரண்டு றக் 
அத்துத் தொழுது முடித்து , துஆ கேட்டேன் ; அவர்க 
ளெல்லோரும் ஆமீன் கூறினார்கள் . அந்த நேரத்தில் அல்லா 
குத்த ஆலாவின் புறத்திலிருந்து எனக்கு ஆக வேண்டிய 
வெல்லாம் ஆயின . 

மதுரமான பானகங்கள் கொணர்ந்து 
னக்குக் குடிக்கக் கொடுத்தார்கள் ; மேலான உத்தரீயங் 
கள் கொணர்ந்து எனக்கு போர்த்தினார்கள் ; துப்புரவான 
பரிமளாதிகளை என் மீது சொரிந்தார்கள் . குத்பு என்றும் , 
கௌது என்றும் என்னைக் கூப்பிட்டார்கள் . அந்தத் 
தானத்தில் நான் பெறவேண்டிய வெல்லாம் பெற்றேன் . 
மலக்கூத்துடைய ஆலத்தையும் போய்ப்பார்த்தேன் . பிறகு 
பைத்துல் மஉழறு பள்ளியைப் பிரதக்ஷணம் செய்துகொண் 
டேன் . அங்கே மலக்குகளைக் கண்டு , அவர்களுக் கெல் 
லாம் ஸலாம் சொன்னேன் ; அவர்கள் எனக்குப் பிரதி 
சொன்னார்கள் . சில மலக்குகள் முந்தி எனக்கு ஸலாம் 
சொன்னார்கள் ; நான் பிரதி சொன்னேன் . பின் அல்லா 
குத்த ஆலாவுடைய அற்புதங்களில் காணாதன வெல்லாம் 
அங்கே கண்டேன் . ஒவ்வொரு அற்புதத்திற்கும் அவனைப் 
புகழ்ந்தேன் . அதன் பின் நபிமார்களைக் கண்டேன் . ஆதம் , 
ஷீது , நூகு , இபுறகீப் இதுரீசு , இசுமாயீல் , இசுஹாக்கு , 
ய உகூபு , யூசுபு , லூத்து , யூனுசு , துல்கிப்லி , ஸாலிகு , 
சுஐபு , உஜைறு , கூது , தாவூது , சுலைமான் , மூஸா, ஹாறூன் 
ஈசா அலைகிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களையும் , இன்னுஞ் 
சில நபிகளையும் கண்டு ஸலாம் சொன்னேன் ; அவர்கள் 
எல்லாரும் எனக்குப் பிரதி சொல்லி , துஆ செய்தார்கள் . 


. 


மு காஷ பா . 


அஎ 


இமாம் 


நரகத்திற் புகுந்துப் பார்த்தேன் . அதற்குப் பாத்திர 
மானவர்களுக்கு அங்கே தயார் செய்திருக்கிற யாதனை 
களைக் கண்டு , பிழைபொறுக்கும்படி அல்லாதத்த ஆலா 
இடம் பிரார்த்தித்தேன் . பின்பு , சுவர்க்கத்திற்புகுந்து 
பார்த்தேன் . அதற்குப் பாத்திரமானவர்களுக்கு அங்கே 
தயார் செய்திருக்கிற சுகங்களைக் கண்டு அல்லாகுத்த ஆலா 
வைப் புகழ்ந்தேன் . பிறகு , சுவர்க்கத்து இராஜகுமாரர் 
களாகிய என் 

பாட்டன்மார் இமாம் ஹஸன் , இமாம் 
ஹுஸைன் ரலியல்லாகு அன்குமா இருவரையும் , இமாம் 
ஜைனுல்லாபிதீன் , இமாம் முகம்மது பாகறு , 
ஜகுபறு 

ஸாதிகு , இமாம் மூஸாகாலிம் , இமாம் அலி 
மூஸற்றிலா , இமாம் முகம்மது தகீஇ , இமாம் அலி நகீஇ , 
இமாம் ஹஸன் அஸ்கர் றலியல்லாகு அன்கும் இவர்களையும் , 
இமாமுல் அகுலம் அபூஹனீபா துதமானிபுனுதாபித்து , 
இமாம் மாலிக்கு , இமாம் முகம்மது ஷ்ஷாபிஇ , இமாம் 
அகுமதுல் ஹம்பலி, இமாம் முகம்மதுல் கஜ்ஜாலி றலியல் 
லாகு அன்கும் இவர்களையும் , மற்ற இமாம்களையும் கண்டு 
தரிசனை பண்ணி ஸலாம் சொன்னேன் . அவர்களெல்லாரும் 

னக்குப் பிரதி சொன்னார்கள் . அங்கே எனக்குக் கிடைக்க 
வேண்டிய வெல்லாம் கிடைத்தன . பின் அங்கிருந்து 
மேன்மையும் மகத்துவமுமான மகாழல் மதழது என்னும் 
தானம் போய்ச் சேர்ந்தேன் . அங்கே அல்லாகுத்த ஆலா 
வுடைய றசூல் சுல்தானுல்லன்பியாஇ , தாஜுல் அஸ்பியாஇ , 
அகுமதுல் முஜ்தபா , முகம்மது முஸ்தபா ஸல்லல் 
லாகு அலைகி வஸல்லமவர்களையும் , அவர்கள் பக்கத்தில் 
அமீறுல் மூமினீன் அபூபக்கறுஸ்ஸித்தீக்கு , உமறுபாறூக்கு , 
உமதுமானிஜ்ஜக்கிஇ , அலிய்யில் முறுத்தலா , சஉது , சகீது , 
தல்ஹா , ஜுபைறு , ஆமிறு , அப்துற்றகுமான் , ஹம்ஜா , 
அப்பாசு றலியல்லாகு அன்கும் இவர்களையும் , இன்னுமுள்ள 
மேலான அஸ்ஹாபிமார்களையும் கண்டு , மிகத்தாழ்மையாய் 


அஅ 


கன்ஜுல் கறாமாத்து . 


நின்று ஸலாம் சொன்னேன் ; எல்லாரும் எனக்குப் பிரதி 
சொன்னார்கள் . அப்போது , காத்திமுல்லன்பியா , சையிதுல் 
முறுஸ்லீன் , முகம்மது முஸ்தபா ஸல்லல்லாகு அலைகி 
வஸல்லமவர்கள் என்னைக் கிட்ட அழைத்து , என் இரு 
புருவங்களுக்கு மிடையில் முத்தமிட்டு " என் சின்ன மகனே , 
அல்லாகுத்த ஆலா உமக்கு இருமையிலும் அருள் புரிவானாக . 
உம்மையும் , உமது கருமங்களையும் அவன் பொருந்திக் 
கொண்டு , உம்மைகுத்பாகவும் , கௌதாகவும் ஏற்றுக் 
கொண்டான் என்று சொல்லி , அவர்களும் என்னை 
யுவந்துகொண்டு , மஅரிபத்துடைய இல்முகளையும் எனக் 
குப் போதித்து , துஆ செய்தார்கள் . அப்போதே எனக் 
குள்ள மனத்திகில் முதலான எவ்விதத் தீமைகளும் 
பற்றற்று , பரிசுத்தமான நேர்வழி திறந்தது . உடனே 
நான் அங்கிருந்து அல்லாகுத்த ஆலாவின் லிகாவிற்போனேன் . 
அப்போது , அளவற்ற நிகுமத்துகள் என்மேல் சொரியப் 
பட்டன . பின் அல்லாகுத்த ஆலா தனக்கு முன் என்னை 
நிறுத்திக்கொண்டு ஷாகுல்ஹமீதே , நான் உமக்கு வானங் 
களையும் , பூமிகளையும் சுற்றிப்பார்க்க இடந்தந்து , அங்கங் 
குள்ள அற்புதங்களை யெல்லாம் நீர் காணும்படி வெளி 
யாக்கி , அவற்றை உமக்கு வசமாகச் செய்திருக்கின்றேன் , 
அன்றியும் , மண் , நீர் , நெருப்பு , காற்று என்னும் பூதக் 
களையும் உமது சொற் கேட்டு நடக்கக் கற்பித்திருக்கின் 
றேன் . ஒன்றை ஒன்றாக மாற்றவும் , இறந்ததை உயிர்ப் 
பிக்கவும் , உயிருள்ளதை இறப்பிக்கவும் உமக்கு அதிகாரங் 
கொடுத்திருக்கின்றேன் . இன்னும் உம்மை உயர்ந்த குத்பாக 
வும் , கௌதாகவும் ஆக்கினேன் . என்னை யறியும் இல்மு 
அவ்வளவையும் உமக்குத் தந்தேன் பின்னும் நீர் என்மீது 
ஒரே யாவலாயிருக்கின்றீர் . நல்லது . இன்னும் உமக்கு 
என்ன வேண்டும் ? என்று கேட்டான் . அப்போது நான் 
யா அல்லா , யாறகீம் , யாகறீம் உன்னைத் தவிர எனக்கு 


முகாஷ பா . 


அகூ 


யாதொன்றும் வேண்டியதில்லை . நீயேயன்றி எனக்கு 
வேறே யாருமில்லை என்று பதில் சொன்னேன் . அதற்கு 
அவன் 

நீர் உண்மையான அடிமை ; என்னைவேண்டி 
துன்யாவின் இச்சையைப் பற்றறவெறுத்து விட்டீர் . பரி 
சுத்தமாக என்னை வணங்குகின்றீர் . நான் உம்மை உவந்து 
ஒப்புக்கொண்டேன் 

என்று சொல்லி , எந்தக் காலமும் 
அச்சந் தீர்தலையெனக்குத்தந்து , என்னை அனுப்பிவிட்டான் 
என்று இவ்வளவும் சொல்லி முடித்தார்கள் . அப்போது 
ஹலறத்து ஆண்டவரவர்களின் திருமேனியில் நூதனமான 
பரிமளம் கமழ்ந்து கொண்டிருந்தது . என்று மில்லாத சில 
அடையாளங்களும் 

காணப்பட்டன . முகம் பூரணமதி 
போலப் பிரகாசித்துக் கொண்டிருந்தது . முஈனுத்தீன் 
ஹலறத்து ஆண்டவரவர்கள் சொன்ன வரலாற்றைக் கேட் 
டுச் சந்தோஷமடைந்து , மேனியின் பரிமளாதிகளைக்கண்டு 
புதுமையாய் , அவர்களின் சிறப்பான இரு கரங்களையும் 
பிடித்துக் கண்ணில்வைத்து முத்தமிட்டுக்கொண்டு , தமக் 
காக துஆ இரந்தார் . 


முகாஷ்பா முற்றிற்று . 


2.க - ம் அத்தியாயப் . 

மீட்சி . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஞானதேசிக 
ரின் உத்தரவுபெற்றுக் குவாலீரைவிட்டு மாணிக்கபூருக்கு மீண்ட 
வரலாற்றைச் சொல்லுகின்றது .) 

ஹலறத்து சையிது ஷாகுல்ஹமீது கன்ஜஸவாய் பாத் 
துஷாசாகிபு ஆண்டவரவர்கள் தங்கள் சற்குருவாகிய ஹல 
றத்து சையிது 

சையிது முகம்மது கௌது சாகிபவர்களிடத்தில் 
* பத்து வருஷம் இருந்தார்கள் . இதற்கிடையில் ஆசிரியர் 
வழியாக் கற்றறியவேண்டிய சகல இல்முகளையும் குறை 
வறக்கற்று , இனிக் கற்கவேண்டிய தொன்றில்லை யென்னும் 
படி நிரப்பமானார்கள் . தங்கள் இயற்கையினாலும் , ஆசிரி 
யர் சகவாச முதலிய செயற்கையினாலும் , தீனுடைய கரு 
மங்கள் முழுதும் சித்தியாயின . 

ஒரு நாள் ஹலறத்து ஆண்டவரவர்கள் தங்கள் ஞான 
தேசிகர் சமுகத்திற் போய் ஸலாம் சொல்லிப் பணிந்து 

தமியேன் பிதாமாதாக்களைக் காண்பதற்காக 
மாணிக்கப்பூருக்குப் போகப் பிரியப்படுகிறேன் . தேவரீர் 
உத்தரவருள வேண்டும் என்று கேட்டார்கள் . கிடைப்பதற் 
கரிய தங்கள் அருமை மாணாக்கர் சுயவூருக்குப்போக உத் 
தரவு கேட்டபோது ஹலறத்தவர்கள் சந்தோஷமடைந்து 
ஆண்டவரவர்களை நோக்கி : சையிது அப்துல்காதிறே , உமது 
பிரியப்படி போய்வாரும் என்று உத்தரவு கொடுத்துவிட்டு, 
பின் அவர்களுக்குச் செய்யவேண்டிய கருமங்களில் மீதியா 
யிருந்த கிலாபத்துக் கொடுத்தல் முதலானவைகளைச் செய்து 
முடிக்கத் தொடங்கினார்கள் . 

* பத்து வருஷம் இருந்தார்களென்று பல கிரந்தங்கள் சொல் 
லுகின்றன . இரண்டு கிரந்தங்களில் மாத்திரம் இரண்டு வருஷம் 
இருந்ததாகச் சொல்லப்படுகின்றது . 


நின்று : 


கூக 


அன்கு அவர்களி 
மீட்சி , 
ஞான குருவாகிய ஹலறத்து முகம்மதுகௌது சாகிபு 
ஆண்டவரவர்கள் தங்கள் அருமந்த சீஷராகிய ஹலறத்து 
சையிது அப்துல்கர்திறு ஷாகுல்ஹமீது ஆண்டவரவர்களை 
லிருந்து இமாம் ஹுஸைன் ரலியல்லாகு அன்கு அவர்கள் 
வழியாய்வந்த சுத்தாறிய்யா , காதிறிய்யா என்னும் இரண்டு 
தறீக்குகளிலும் முந்தியே முரீதாக்கி , கிலாபத்துக்கொடுத் 
திருந்தது மல்லாமல் , தாங்கள் கிலாபத்துப் பெற்றுள்ள 
பதினான்கு கான்வாதாக்களிலும் கிலாபத்துக் கொடுத்து , 
கலீபாவாக்கினார்கள் . அந்த கான்வாதாக்களாவன : 
1. ஹபீபிய்யா . 

8. பிர்தெளஸிய்யா . 
2. தைபூரிய்யா . 

9. ஸஹாவர் திய்யா . 
3. கர்கிய்யா .. 

10. ஜைதிய்யா . 
4. ஸக்திய்யா .. 

11. இயாலிய்யா . 
5. ஜுனைதிய்யா . 12. அத்ஹமிய்யா . 
6. காஜறூனிய்யா .. 13. ஹ பைரிய்யா . 
7. தூஸிய்யா . 

14. சிஸ்திய்யர் . 
என்பனவாம் . 

இந்த கான்வாதாக்கள் பதினான்கும் அமீ 
றுல் மூமினீன் அலிறலியல்லாகு அன்கு அவர்களிலிருந்து 
ஹஸ்ன்பஸ்ரி ரலியல்லாகு 

றலியல்லாகு அன்கு அவர்கள் வழியாய் 
வந்தவைகளாம் . 

இவையன்றி , அமீறுல் மூமினீன் அபூபக்கர் றலியல் 
லாகு அன்கு அவர்கள் வாஸ்தாவிலுள்ள தபகாத்திய்யா , 
அமீறுல் மூமினீன் உமறுறலியல்லாரு அன்கு அவர்கள் 
வாஸ்தாவி லுள்ள பாறூக்கிய்யா , அமீறுல் மூமினீன் 
உதுமான் றலியல்லாகு அன்கு அவர்கள் வாஸ்தாவிலுள்ள 
ஹம் தானிய்யா , உவைசுல்கர்னி ரலியல்லாகு அவர்கள் 
வாஸ்தாவிலுள்ள உவைசிய்யா என்னும் இந்தத் தறீக்கு 
களிலும் 

ஆண்டவரவர்களை முரீதாக்கி , கிலாபத்துக் 
கொடுத்தார்கள் . 

1010-13 


கூஉ 


இருதயத்திற் குடிகொண் டிருந்தது . அதைக் கொண்டே 

கன்ஜுல் கருமாத்து . 
[ இன்னும் , அகுமதிய்யா , றபா இய்யா, நக்ஷபந்திய்யா என்பன 
முதலிய பலவேறு வகைப்பட்ட தறீக்குகள் அநந்தமுண்டு . ஆண்ட 
வரவர்கள் மேற்கூறிய தறீக்குகளில் மாத்திரம் கிலாபத்துப் பெற்ற 
தாகச் சொல்லப்படுகின்றதன்றி , மற்றத் தறீக்குகளில் முரீ தாய் 
கிலாபத்துப் பெற்றதாக ஒரு கிரந்தத்திலுஞ் சொல்லப்படவில்லை .) 

ஞானாசிரியர் அருமை மாணாக்கராகிய ஹலறத்து 
ஆண்டவரவர்களைக் குருத்துவத்தில் நிலை நிறுத்தத்தக்க 
சடங்குகள் அனைத்தையுஞ் செய்துமுடித்து , கடைசியாகப் 
போதிக்கவேண்டிய விஷயங்களை ஆரம்பித்து அல்லாதத்த 
ஆலர்வை வணங்கும் வணக்கத்தின் அந்தரங்கங்களையும் , 
இல்லறம் நீத்துத் துறவறம் பூண்டு வனசஞ்சாரிகளாய்த் 
திரிந்து காலங்கழிப்பவர்களின் இயற்கை செயற்கைகளையும் , 
அவர்களின் பராக்கு இன்ன தென்பதையும் , அஸ்மாக்களை 
நியமனமாக ஓதிவரும் இலக்ஷணம் இன்னதென்பதையும் , 
இருந்தோதுவதற்கர்க நியமிக்கப்பட்டிருக்கும் 
கணக்குகளையும் , ஜின்களும் , ஷைத்தான்களும் ,, வசப் 
படுவதற்காக ஏற்பட்டிருக்கும் அஸ்மாக்கள் இவை 
யென்பதையும் , அவற்றை ஓதும் வகை இன்னதென்ப 
தையும் எழுத்தைக்கொண்டும் , சொல்லைக் கொண்டும் , 
பொருளைக் கொண்டும் , 

இலக்கத்தைக் 

கொண்டும் , 
கோடுகீறி 

அஸ்மாக்களை யடைக்கும் விவரங்களையும் 
தெளிவாக வுணர்த்தினார்கள் . 

அதன்பின் , நபிமார்க ளுடையவும் , குத்புமா ருடைய 
வும் , ஒலிமாருடையவுமான இயற்கை செயற்கைகள் இன் 
னின்னவை யென்று தெரிவித்து , நபி முகம்மது ஸல்லல் 
லாகு அலைகிவ ஸல்லமவர்கள் தங்கள் திருவாய் மலர்ந்து 
எனக்கு குறுஆன் இறங்குமுன் ஷத்தாறுடைய இல்மு என் 


நாட் 


நான் எல்லாவற்றையும் அறிந்தேன் என்று பாராட்டிச் 
சொன்ன 

இல்முஷ்ஷத்தாறையும் உணர்த்தி , அனாஸர் 


மீட்சி . 


க . 


டைய 


என்னும் நீர்முதலான நான்குவகைப் பூதங்களினால் எழு 
வகையாய்ப் பிறக்கும் சர்வஜீவராசிகளின் அந்தரங்கங்களை 
யும் , மற்றைய சிருஷ்டி வர்க்கங்களின் அந்தரங்கங்களையும் 
தெரிவிக்கிற ஸிற்றுல்ஹகாயீது என்னும் இல்மையும் 
தெள்ளத் தெளியக் கற்பித்து , ஆபிதீன்களுடைய இபாதத்து 
விவரமும் , ஜாஹிதீன்களுடைய ஜுஹூது விவரமும் , 
தாஇயீன்களுடைய தஅவத்து விவரமும் , முஹக்கிகீன்களு 

அமலின் ஹக்கை , ஆதனங்கொள்ளும் விவரமு 
மாகிய ஐந்து பொருட்களையும் ஐந்து ரத்தினமாகக் கொண்டு 
பஞ்சரத்தினம் என்னும் அர்த்தமுள்ள ஜவாஹிறுல் கம்ஸா 
என்று பெயரிட்டுத் தாங்கள் இயற்றிய கிதாபையும் 
கொடுத்து : ஷாதல்ஹமீதே , இந்தக் கிதாபை நீர் மிகவு 
முவந்திரும் என்று கட்டளை பண்ணினார்கள் . 

பிறகு சற்குரு வவர்கள் தங்கள் கல்விச்சாலையில் 
கல்விபயின்றுகொண்டிருக்கும் நானூறுபேர்க ளடங்கிய 
ஒரு கூட்டத்தாரை அழைத்து ஆண்டவரவர்கள் முன்விட்டு : 
ஷாதல்ஹமீதே , இவர்கள் இன்னிடம் தீக்ஷை பெறுவதற் 
காகவந்து கல்விகற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் . இவர் 
களுக்கு நீர் உபதேசஞ்செய்து முரீதாக்குவதை நான் 
விரும்பியிருக்கின்றேன் . இவர்களை இன்னாரென்று நீர் அறி 
வீரா ? என்று கேட்டார்கள் . அதற்கு ஆண்டவரவர்கள் 
ஆசிரியரை நோக்கி : நாயகமே , நான் இவர்களை அறிந் 
திருக்க வில்லை என்று வதில் சொன்னார்கள் . 

சற்குருவவர்கள் ஆண்டவரவர்களை நோக்கி : ஷாதல் 
ஹமிதே , இவர்கள் மாணிக்கப்பூரைச்சேர்ந்த அடர்ந்த 
வனத்திற் குடியிருந்துகொண்டு , வழிப்போக்கர்களை அடித் 
துப் பறிக்கும் திருடர்கள் . இவர்கள் செய்யும் அவ்வதிக் 
கிரமம் நான்குநாள் அதிகப்பட்டுவந்தாலும் , இவர்களை 
யடக்க வேறுவழி யில்லாததாலும் , நான் அல்லாகுத்த ஆலா 
இடம் பலதரம் கையேந்தி யா அல்லா , வனத்திலிருந்து 


கன்ஜுல் கறாமாத்து . 


* 


கொண்டு மனிதர்களுக்கு வில்லங்கஞ்செய்கிற இந்தத் 
திருட்டுத் துஷ்டர்களைத் திருத்தி , நேர்வழியில் ஆக்கியருள் 
என்று இரந்து கேட்டு வந்தேன் . என் இரப்பாகிய துஆ. 
ஒப்புக்கொள்ளப்பட்டு , இவர்களெல்லாரும் திரண்டு ; 
நேர்வழி பெறுவதற்காக என்னிடம் வலியவந்து சேர்ந் 
தார்கள் . இவர்களெல்லாரையும் கலிமா சொல்லுவித்து , 
தீனுல்லிஸ்லாமில் சேர்ந்தேன் . இவர்கள் உண்மையுள்ள 
முஸ்லீம்களா யிருக்கின்றார்கள் . இனி நீரே இவர்களை முரீ 
தாக்கி , உமக்குச் சீஷர்களாகவும் , வழித் தோழர்களாகவும் 
நியமித்துக் கொள்வீராக வென்று சொல்லி முடித்து , 
அந்த நானூறுபேர்களையும் ஆண்டவரவர்கள் வசம் ஒப் 
படைத்து விட்டு , பின்னும் தங்களிடம் முரீதாகவந்து 
காத்திருக்கும் .* முஈனுத்தீன் ; இபுறாகீம் , முகம்மதுஹஸன் 
முகம்மது ஹுஸைன் என்னும் நால்வரையு மழைத்து 
ஆண்டவரவர்கள் கையிற்பிடித்துக் கொடுத்து : ஷாகுல் 
ஹமீதே , இந்த நால்வரும் , அல்லாகுத்த ஆலா புறத்தில் 
ஆஷிக்கான பாரவான்கள் . இவர்களை உமக்கு கலீபாக்களாக 
நீர் நியமித்துக்கொள்ளுமென்று கட்டளை பண்ணினார்கள் . 

இவ்வளவு மானபின் , சற்குருவவர்கள் தங்கள் மாணாக் 
கராகிய ஆண்டவரவர்களை நோக்கி : ஷாகுல் ஹமீதே , உம் 
மையும் , உமது அமலையும் அல்லாகுத்த ஆலா பொருந்திக் 
கொண்டான் . நீர் குத்பாகவும் , கௌதாகவும் , ஏற்றுக் 
கொள்ளப் பட்டீர் . உமக்கு அவன் றகுமத்துச் செய்வானாக 
வென்று சொல்லி துஆ செய்து , பின்கீழ்வருமாறு சில 
போதனைகளைப் போதித்தார்கள் . 

ஷாதல் ஹமீதே , நீர் குத்பாய் உயர்ந்த பதவியைப் 
பெற்ற போதிலும் , சாமானிய மனிதர் நடந்துகொள்ள 

* இவர் , ஆண்டவரவர்கள் மாணிக்கப்பூரிலிருந்து வரும்போது 
வழியில் வந்து கூடி , கூடவேயிருக்கிற முஈனுத்தீன் என்பவரே .. 


மீட்சி . 


கரு 


களுடைய 


வேண்டிய ஒழுக்க வழக்கங்களைக் கைவிடாதீர் . பிதா மாதாக் 
களுக்கும் , பந்துமித்திரர்களுக்கும் , நன்றி செய்கிறவரா 
யிரும் . அல்லாதத்க ஆலா வுடைய கிதாபாகிய குறுஆனைக் 
கொண்டும் , நபி முகம்மது ஸல்லல்லாகு அலைகி வஸல்லமவர் 

சுன்னத்தைக் கொண்டும் ; குலபாஇற் றஷிதீன் 
களுடைய அமல்களைக் கொண்டும் , இமாம்களுடைய இஜ்தி 
ஹாதைக்கொண்டும் , ஷரீஅத்தைத் தொடர்ந்து கொள் 
ளும் . எந்த நேரமும் அல்லாதத்த ஆலாவின் வணக்கத் 
திற் பராக்காயிரும் . எந்த நிமிஷமும் அவனை திக்று செய் 
கிறவராயிரும் . அந்தந்தத் தொழுகையை வேளை தவறாமல் 
இமாம்ஜமாஅத்தாத் தொழும் . சுன்னத்தான கருமங்களில் 
ஒரு சிறு கருமத்தையும் விடாதீர் . பகற்பொழுது முழுவதும் 
உபவாசமாயிரும் . இராப்பொழுது முழுவதும் வணக்கத்திற் 
பராக்கான விழிப்புடனிரும் . ஹஜ்ஜை நிறைவேற்றும் . 
ஜகாத்தை இடைவிடாமற் கொடும் . மனிதர்களுக்கு நேர்வழி 
காட்டி , அல்லாகுத்த ஆலா புறஞ்சேர்க்கிற காரியத்தில் 
முயன்று நில்லும் . மார்க்கத்தைக் காக்கிறவராயிரும் . ஒரு 
வரை நேசித்தீரானால் , அவருக்கு நேரிடும் எவ்வித வில்லங் 
கத்தையும் நீக்கி , மனங்குளிர உபகாரஞ்செய்யும் . . நீர் 
சோதிக்கப் படுவீரானால் , பதறாமல் பொறுமையோடிரும் . 
அன்றாடகம் கிடைக்கிற இர 

ரணத்தை : உரிமையுடை 
யோருக்குப் பகிர்ந்துண்ணும் . உமக்குக் கிடைக்கும் நிகு 
மத்துகளுக்காக அல்லர்தத்த ஆலாவுக்கு எப்போதும் சுக்று 
செய்கிறவராயிரும் . வணக்கஞ் செய்கிற வஹதானியத்தின் 
விரிப்பில் உள்ளச்ச முள்ளவராயிரும் . எளியோர்கூட்டத்தை 
உவந்திரும் . சையிது அப்துல் காதிறே , உமக்கு அல்லாதத்த 
ஆலா கிருபை செய்வானாக . உம்முடைய காரியங்கள் உயர் 
வனவாக . உம்முடைய கருமங்கள் சிறப்படைவனவாக . 
உம்முடைய இபாதத்துகள் ஒங்கி வளர்வனவாக வென்று 
சொல்லி , மனங்குளிர்ந்து வாழ்த்தி ஆசீர்வதித்தார்கள் 


கசா 


கன்ஜுல் கறாமாத்து . 


. 


அதன்பின் , மறுபடியும் ஞானதேசிக ரவர்கள் தங்கள் 
சீஷராகிய ஆண்டவரவர்களை நோக்கி ஷாகுல் ஹமீதே , நீர் 
விவாகஞ் செய்யப் பிரியமில்லாதவரா யிருக்கின்றீர் . உம்மி 
லிருந்து ஒரு ஆண்பிள்ளை உண்டாக வேண்டிய துண்டு . 
யகுறு 

மின்பைனி என்னும் ஆயத்தில் முதுகந்தன 
டிலிருந்தும் , மார்பினடுவி லிருந்தும் , பிள்ளை வெளிப்படும் . 
என்று அல்லாகுத்த ஆலா சொல்கிறபடி அந்தப்பிள்ளை 
வெளியாகவேண்டுமே ? அதற்கென்ன செய்வீர் ? என்று 
கேட்டார்கள் . அப்போது ஆண்டவரவர்கள் - ஆசிரியரை 
நோக்கி " திரிகால வர்த்தமானங்களையும் அறியும் தகுதி 
யுள்ள தேவரீருக்குத் தமியேன் யாது சொல்லப் போகின் 
றேன் ! * * வமறியமிபுனத என்னும் ஆயத்தின்படி அல்லா 
தத்த ஆலா அந்தப்பிள்ளையை வெளிப்படுத்துவான் என்று 
வதில் சொன்னார்கள் . இதைக் கேட்ட ஆசிரியரவர்கள் 
களிகூர்ந்து ஷாகுல்ஹமீதே , உமக்குப் பிரியமான இடத்தில் 
அதனைச் சேர்ப்பியும் என்று கட்டளை பண்ணினார்கள் . 

எல்லாக் கருமங்களும் முடிந்தபின் , ஆசிரியராகிய 
ஹலறத்து சையிது முகம்மது கௌது சாகிபவர்கள் தங்கள் 
கிடைத்தற்கரிய சீஷர் சிகாமணியான ஹல்றத்து சையிது 
ஷாகுல் ஹமீது ஆண்டவரவர்களுக்குப் பெரும் விருந்து 
கொடுத்து , மேற்கூறிய நானூற்று நால்வரையும் கூடச் 
சேர்த்து மனமகிழ்ச்சியோடு பின்னும் ஆசீர்வதித்து , 
மாணிக்கப்பூருக்குப் பயண மநுப்பினார்கள் . ஆசிரியரவர் 
களைப் பணிந்து ஸலாம் சொல்லிக்கொண்டு பிரியாவிடை 
பெற்ற ஆண்டவரவர்கள் , தங்கள் கூட்டத்தார் நானூற்று 

இந்த ஆயத்தை ஆண்டவரவர்கள் சொன்ன கருத்தானது : 
மறியம் புருஷசம்பந்த மில்லாத கன்னியாயிருக்க எப்படி ஒரு 
பிள்ளையை அவர் வயிற்றில் அல்லாகுத்த ஆலா அமைத்தானோ 
அப்படி நான் ஸ்திரீ சம்பந்த மில்லாத பிரமசாரியாயிருக்க என் 
னிலுள்ள பிள்ளையையும் வெளியாக்குவான் என்பதேயாம் . 


மீட்சி . 


கஎ 


நால்வரும் புடைசூழ்ந்து வரும்படி குவாலீர் நகரத்தை 
விட்டு பிரயாண மானார்கள் . 

நானூற்று நால்வர் திரண்ட ஒரு கூட்டத்துடன் குவா 
லீரி லிருந்து புறப்பட்ட ஹலறத்து ஆண்டவரவர்கள் 
பாதைக ளனைத்தையும் நடந்து கடந்து , பலநாட்களுக்குப் 
பின் மாணிக்கப்பூரிற் போய்ச் சேர்ந்தார்கள் . தங்கள் 
அருமைப்புத்திரர் பலவருஷங்களுக்குப்பின் பெருந் 
திரரளான ஒரு கூட்டத்தாருடன் வந்து சேர்ந்ததனால் பிதா 
மாதாக்கள் இருவரும் ஆநந்தசாகரத்தில் முழுகி , அல்லா 
தத்தஆலாவைப் புகழ்ந்து சுக்று செய்தார்கள் . ஆண்டவ 
ரவர்கள் தங்கள் கூட்டத்தாரை மாணிக்கப்பூருக்குள் வசதி 
யான ஒரு தலத்தில் தங்கியிருக்கக் கட்டளை பண்ணிவிட்டு , 
தங்கள் மாளிகைக்குப் போய்ப் பிதா மாதாக்கள் இருவரை 
யும் - சந்தித்தார்கள் . நெடுநாட் பிரிந்திருந்த தங்கள் 
அருமைப் புத்திர இருவருந் தழுவி , இழந்தகண் 
எய்தினாற்போலச் சந்தோஷமுற்று 

சந்தோஷமுற்று அன்பு பாராட்டி 
னார்கள் . 

பிறகு ஆண்டவரவர்களின் தந்தையாராகிய ஹலறத்து 
சையிது ஹஸன்குத்தூஸ்வர்கள் தங்கள் மைந்தருடன் வந்த 
நானூற்று நால்வரும் சாகைபண்ணிக்கொண்டிருக்கத் 
தங்களுக்குச் சொந்தமான ஒரு தோட்டத்தைக் கொடுத்தார் 
கள் . அந்த அழகிய பூங்காவில் அவர்கள் சாகைபண்ணி 
யிருந்தார்கள் . 

மீட்சி முற்றிற்று . 
ஹிஜறத்துத் தொளாயிரத்து நாற்பத்தேழாம் வருஷம் , ஸவ் 
வால் மாதம் , ஆறாந் திகதி , திங்கட்கிழமைப் பகல் பிரயாண மானார்க 
ளென்று குலாஸ்த்துல் கறமாத்து என்னுங் கிரந்தம் சொல்லு 


தை 


கின் றது . 


+ பிதாமாதாக்களை விட்டுப்பிரிந்து பதினெட்டு வருஷங்களுக் 
குப்பின் வந்து சந்தித்தார்களென்று தலாஸத்துல் கறமாத்து 
என்னுங் கிரந்தம் சொல்லுகின்றது . 


22 - ம் அத்தியாயம் . 


தபோதனர் நியமிப்பு . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் தங்கள் 
கூட்டத்தார் நானூற்று நால்வரையும் முரீதாக்கி , தபோதனர்களாக 
நியமித்த வறலாற்றைச் சொல்லுகின்றது .) 


ஹலறத்து காதிறெலி கன்ஜஸவாய் , ஆண்டவரவர்கள் 
மாணிக்கப்பூரில் பிதா மாதாக்களோடு அதிக அன்பாதர 
வுடன் வாழ்ந்திருந்தார்கள் . நானூற்று நால்வரும் ஆண்டவ 
ரவர்களின் ஆஞ்ஞையின்கீழ் முன்சொன்ன காவனத்தில் 
தங்கி யிருந்தார்கள் . அக்காலத்தில் ஹலறத்து ஆண்டவ 
ரவர்கள் , அந்தக் கூட்டத்தாருள் கல்வியில் 

கல்வியில் நிரப்ப 
மில்லா தவர்களுக்குக் கல்வி கற்பித்து , மற்ற எல்லாரையும் 
நகுவு , ஸறுபு , லுகத்து முதலிய பாஷாலக்ஷணங்களையும் , 
பிக்ஹு , அகாயிது , தஸவ்வபு முதலிய மார்க்கக்கல்வி 
களையும் கசடறக் கற்கச்செய்து , அவர்க ளெல்லாருக்கும் 
ஷரீஅத்து , தறீகத்து , ஹகீகத்து , மஅரிபத்து என்னும் நான்கு 
வகை அறிவுகளையும் புணர்த்தி , வணக்க வொழுக்கங்களையுங் 
கற்பித்து , அல்லாதத்த ஆலா மீது விடாமற் கொண்டிருக்கும் 
பரமவிச்சையாகிய இஷ்கைமூட்டி , தவப்பற்றை யுண்டாக்கி 
னார்கள் . பகற்பொழுதை 

உபவாசத்திலும் , இராப் 
பொழுதை விழித்திருந்து வணங்குவதிலும் போக்கி , எந்த 
வேளையும் திக்று பிக்றுகளைச் சருகாமற் கொண்டுவரப்பழக்கி 
னார்கள் . நியமனமாக குறுஆன் ஓதுவதையும் , ஊணுறக்கங் 
களை யொடுக்குவதையும் வருவித்தார்கள் . ஷரஇன்படியே 
எந்தக் கருமத்தையும் நடத்தச்செய்தார்கள் . பறுலு , 
வாஜிபு , சுன்னத்து , முஸ்தஹபு , நபில்களான தொழுகை 


தபோதனர் நியமிப்பு . 


கக 


நோன்பு முதலிய சற்கருமங்களை இடைவிடாமற் செய்து , 
ஒரு சிறுவிலக்கையுந் தள்ளி , விதியையெடுத்து நடத்துவ 
தைக் கைக்கொள்ளச் செய்தார்கள் . அவர்களின் காரியங்க 
ளெல்லாம் நாட்கு நாள் உயர்வடைந்தன . இயக்க வொடுக் 
கங்களெல்லாம் அல்லாதத்த 

ஆலா . புறத்தி லாயின . 
எல்லாரும் உன்னத பதவியிலானார்கள் . 

நானூற்று நால்வரும் நல்ல பக்குவிகளானபோது , 
ஹலறத்து ஆண்டவ ரவர்கள் அவர்களை முரீதாக்கினார்கள் . 
அல்லாகுத்த ஆலாவைப் பரிசுத்தமாய் வணங்கும் வஹ 
தத்துல் உஜூது என்னும் பதவியை அவர்கள் அடையும்படி , 
தாங்கள் கிலாபத்துப்பெற்ற வாஸ்தாக்கள் எல்லா வற்றி 
லும் அவர்களை நிலைப்படுத்தி , அந்தந்த வாஸ்தாக்களின் 
திக்றுகளைப் போதித்து , வாஸ்தாவுக்கேற்ற கிர்காக்களை 
யும் கொடுத்து , அதன தன் விதிப்படி யிருக்கவேண்டிய 
முஷாஹதாவின் வகை விவரங்களையு முணர்த்தினார்கள் . 
பின்பு , ஊணுறக்கங்களின் பிரமாணம் இன்னதற்கு இவ்வள 
வென்பதைக் கற்பித்து , முரீதான வாஸ்தாவுக்குத் தக்க 

பாவனைகளையுந் தெரிவித்து , புகறாக்க 
ளாக்கினார்கள் . அப்போதே அவர்க ளெல்லாரும் பகீர் 
களாய்விட்டார்கள் . அந்தந்த வாஸ்தாவின்படி சிலர் காவி 
வஸ்திரமும் , சிலர் பச்சை வஸ்திரமும் , சிலர் சிவப்பு வஸ் 
திரமும் , சிலர் வெள்ளை வஸ்திரமும் , சிலர் பலவர்ணத் 
துண்டுகளிணக்கிப் பஞ்சிட்டுத்தைத்த கோதடி யென்னும் 
போர்வையும் , சிலர் கம்பளியு மணிந்து , ஆக எல்லாரும் 
துன்யாவை அறவே வெறுத்து , உலகப்பற்றுவிட்ட துறவி 

தவவேடம் பூண்டார்கள் . அவர்களுள் ஒரு 
பகுதியார் துறவுபூண்ட அறிகுறியாகச் சிரசில் ரோமம் 
வளர்த்து , சடாதாரிகளானார்கள் . 

அந் நானூற்று நால்வருக்கும் அல்லாதுத்த ஆலாவை 
அறிந்து வணங்கி , ஷுஹூதுசெய்து , அவனை முடுகுவதி 

1010-14 


உடை 


நடை . 


களாய் , 


க00 


கன்ஜுல் கறாமாத்து . 


லேயே பராக்கு அல்லாமல் , வேறு பராக்கில்லை . அவர் 
களுக்கு வனவாசப் பிரியமன்றி வேறு பிரியமு மில்லை . 
தபோதனர் என்னும் அரும்பெயர் அவர்களுக்கு ஸ்தாபக 

அப்பெயருக்கு அவர்கள் அருகராயிருந்தார்கள் . 
தபோதனர் நியமிப்பு முற்றிற்று . 


மானது . 


21 - ம் அத்தியாயம் . 
பந்தலை யெரித்தது . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் தங்கள் சலியா 
ணத்திற் கென்று அலங்கரித்திட்ட பந்தலைப் பார்வையால் எரித்த 
வரலாற்றைச் சொல்லுகின்றது .] 

ஹலறத்து ஷாகுல்ஹமீது பாத்துஷா சாகிபு ஆண்டவ 
ரவர்கள் தங்கள் சீஷர்களாகிய தபோதனரென்னும் 
பகீர்கள் நானூற்று நால்வரும் பதவியில் உயர்ந்தவர்களான 
தால் அதிக ஆனந்த மடைந்தவர்களாய் , பிரதிதினமும் 
அவர்களிருக்கும் தோட்டத்திற் போயிருந்து , அவர் 
களுக்குப் போதனாப் பிரசங்கஞ்செய்து வருவார்கள் . 

ஒரு நாள் ஹலறத்து ஆண்டவரவர்கள் தோட்டத்தில் 
பகீர்களுக்குப் போதனாப் பிரசங்கஞ் செய்துவிட்டு , அங்கி 
ருந்து தங்கள் மனைக்கு வந்தார்கள் . அவ்வேளை சாய்ங் 
கால வேளையா யிருந்தது . மனைக்கு வந்தபோது , மனை 
வாசலில் அலங்காரமான பூம்பந்தல் ஒன்று போடப்பட் 
டிருந்தது . அன்றியும் , பந்து ஜனங்களும் , ஊரிலுள்ள பெரிய 
மனிதர்களும் , திரளாய் அங்குவந்து 

கூடியிருந்தார்கள் . 
மனை முழுவதும் கண்ணுக் கலங்காரமாகச் சோடிக்கப்பட் 
டிருந்தது . இன்னும் , விருந்து கொடுப்பதற்காகச் சோறு 
கறிகள் சமைப்பதற்கான சர்வ எத்தனங்களும் நடந்து 
கொண்டிருந்தன . நினையாப்பிரகாரம் தங்கள் வீட்டில் நிக 





பந்தலையெரித்தது . 


காக . 


2 . 


நமது 


1 


என்று 


ழும் இந்த நூதனக் காட்சியை ஆண்டவரவர்கள் கண்டு 
இவை எதற்காகவென்று கவனிக்காமல் மனைக்குட்புகுந்து , 
முந்தித் தந்தையைத் தரிசித்துக்கொண்டு , பின் தாயா 
ரிருக்கும் அந்தப்புரத்திற்குப் போய் அவர்களைத் தரிசித் 
தார்கள் . 

தாயாராகிய பாத்திமா தங்கள் மைந்தரை யழைத்து 
அருகிலிருத்தி என் கண்மணியான மகனே , அப்துல்காதிறே , 
நீர் அறியவில்லையா ! இன்றிரவு உமக்கு விவாகஞ் செய்வ 
தற்காக எல்லாம் தயாராய் முடிவாய் விட்டன . 
மனையில் நீர் காண்கிற நூதனங்களுக்கு அதுவே கார 
ணம் . அல்லாகுத்த ஆலா உமக்கு றகுமத்துச் செய்வானாக 
என்று சொன்னார்கள் . இச் சொல்லைக்கேட்ட ஆண்டவ 
ரவர்கள் உடனே தங்கள் கைகளை ஆகாயத்தில் ஏந்தி 
யாறப்பீ இர்ஹம்ஹ்மா கமா றப்பயானி ஸகீற 
மூன்று தரம் ஓதிவிட்டு , தாயாரைப் பார்த்து : அம்மா ! என் 
இயக்க வொடுக்கங்களெல்லாம் அல்லாதுத்த ஆலாவுடை 
இஷ்கிலேயே முழுகிக் கிடக்கின்றன . பெண்ணாசையுள்ளவர் 
களே விவாகஞ் செய்யலாமன்றி , உலக வாஞ்சையை முற்றி 
லும் , வெறுத்த எனக்கேன் விவாகம் ? ஹகீகியான இஷ் 
கைக்கொண்டு எந்த வேளையும் அல்லாதுத்த ஆலாவுக்கு 
நெருக்கமா யிருப்பதைவிட்டு , மஜாஜியான இஷ்கைக் 
கொண்டு அவனை விலகிப் போவதில் எனக்குப் பிரியமில்லை . 
அது காரியமுமல்ல . அவ்னுடைய அழகு என் கண்களி 
லும் , அவனுடைய வசனம் என் நாவிலும் , அவனுடைய 
உவப்பு என் 

இருதயத்திலும் பதிந்துபோயின . இனி 
அவனை நான் எப்படிப் பிரிவேன் ! என்று சொல்லிவிட்டு, 
அங்கிருந்து எழுந்து தலைவாசலுக்கு வந்த 
ரவர்களின் நிராசையான பார்வை காதற் போம் 
டிருக்கும் பந்தல்மேல் விழுந்தது னே அப்பந்தல் குப் 
ரென்று நெருப்புப்பிடித்து , பற்பெறிந் 

றிந்துசாம்பலாயிற்று . 


2 


டவ 


* க 02 


கன்ஜுல் கறாமாத்து . 


கலியாணப்பந்தல் அக்கினிபற்றிச் சாம்பலானதைக் 

சர்வஜனங்களும் ஆச்சரியத்தினால் திகில்பிடித்து , 
அதைப்பற்றி யாதொன்றும் பேசாதவர்களாய் , ஹலறத்து 
ஆண்டவரவர்களை வியந்து , இவர்கள் பிரமசாரிய நிலையி 
லுள்ள மகத்துவமான ஹசூர் என்று பாராட்டிப் புகழ்ந்தார் 
கள் . பிதா மாதாக்களும் அதைப்பற்றி ஒன்றும் பேசாத 
வர்களானார்கள் . தங்கள் மைந்தர்மீது அவர்களுக்கு அச்ச 
மும் , பக்தியும் அதிகமாயின . அன்று முதல் விவாகமென் 
கிற பேச்சு ஒழிந்தது . 

பந்தலையெரித்தது முற்றிற்று . 


உச - ம் அத்தியாயம் . 
ஜின்கள் வழிப்பட்டது . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் பரதேச சஞ் 
சாரஞ்செய்ய மாணிக்கப்பூரைவிட்டுப் புறப்பட்டதும் , ஜின்கள் வழி 
பட்டதும் , அந்த ஜின்களிடம் சிறைப்பட்டிருந்த இராச குமாரத்தி 
மீட்சி பெற்றதுமான வரலாறுகளைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சையிது ஷாகுல்ஹமீது பாத்துஷா ஆண்டவ 
ரவர்கள் தங்கள் சீஷர்கள் நானூற்றுநான்கு பேர்களுடன் 
சிலகாலம் வரையும் மாணிக்கப்பூரில் பிதா மாதாக்களிடத் 
தில் இருந்தார்கள் . பிறகு ஒரு நாள் தந்தை தாய் இருவர் 
சமுகத்திலும் ஆண்டவரவர்கள் போய்ப் பணிந்து நின்று , 
ஸலாம் சொல்லி : என்மீது அன்புள்ள பிதா மாதாக்களே 
தமியேன் பரதேச சஞ்சாரஞ் செய்யவும் , மக்காவுக்குப் 
போய் ஹஜ்ஜு செய்யவும் நாட்டமுள்ளவனா யிருக்கிறேன் . 
தேவரீர் இருவரும் மனமுவந்து எனக்கு உத்தரவு தர 
- வேண்டும் என்று கேட்டார்கள் . அதற்குப் பிதாவும் மாதா 
வும் சந்தோஷப்பட்டவர்களாய் , தங்கள் அருமந்தகுமாரரை 


ஜின்கள் வழிபட்டது. 


கன 


காக 


நோக்கி : எங்கள் கண்மணியான மகனே , அப்துல் காதிறே , 
அல்லாகுத்த ஆலர் உமது நாட்டத்தை நிறைவேற்றிக் 
கிருபை செய்வானாக . உமது எண்ணப்படி சிறப்புடன் 
போய் வாரும் என்று விடை கொடுத்தார்கள் . 
பின்பு ஹலறத்து ஆண்டவரவர்கள் பிராயணத்திற் 

ஒரு தினத்தைக் குறிப்பிட்டு , அன்றைத்தினம் 
பிரயாணமென்பதைத் தங்கள் கூட்டத்தாராகிய சீஷர் 
களுக்குத் தெரிவித்து , பிரயாணத்திற்கு வேண்டியவைகளைத் 
தயார் செய்து கொண்டிருந்தார்கள் . குறிப்பிட்ட பிரயாண 
நாள் வந்தபோது அன்று தங்கள் பிதா மாதாக்களுக்கும் , 
பந்து மித்திரர்களுக்கும் , மற்றவர்களுக்கும் பயணஞ். 
சொல்லிக் கொண்டு , சீஷர்கள் நானூற்று நால்வருடன் 
மாணிக்கப்பூரை விட்டுப் புறப்பட்டார்கள் . 

தங்கள் சுயநகரத்தை விடுத்துப் பரதேச சஞ்சார் 
நோக்கத்துடன் பிரயாணப்பட்ட ஆண்டவரவர்கள் , பெருந் 
திரரளான சீஷர்கள் புடைசூழ மேற்றிசைநோக்கி நடந் 
தார்கள் . அயோத்தி மாகாணத்திலிருந்து மேற்குப்புறம் 
போகிறபடியால் , காடடர்ந்த மலைகளும் , வனாந்தரங்களும் , 
அகன்ற நதிகளும் பல குறிக்கிட்டன . அவற்றையெல்லாம் 
கடந்து ஆப்கானிஸ்தானுக்குப்போய் , அங்கிருந்து பெலு 
ஜிஸ்தானுக்குப்போய் , அவற்றையுங் கடந்து பாரிஸி ராச் 
சியம் போய்ச் சேர்ந்தார்கள் . 

பாரிஸி ராச்சியம் மகா செழிப்பும் , அலங்காரமு 
முள்ள குறாஸான் முதலிய பல பகுதிகளடங்கின வளமான 
ஒரு அகன்ற தேசம் . அது ஷீயா மதுஹபிலுள்ள ஷாஹா 
என்னும் பட்டவர்த்தனர்களால் ஆளப்படுவது . அதன் 
இராஜதானி திஹிறான் பட்டணம் . அங்குள்ள குடிகள் 
முஸ்லிம்களும் , அக்கினி யாராதனைகாரர்களான மஜூசிக 
ளுமே . அந்தப் பிரதேசத்தில் கண்ணுக் கலங்காரமான 


காசு 


கன்ஜுல் கறாமாத்து . 


. 


தவழ் குன்றுகளும் , தருக்களடர்ந்த வனங்களும் , தெண்ணீ 
ரருவிகளும் அங்கங்கே யுண்டு . அல்லாதத்த ஆலாவை நாடித் 
துறவுபூண்டு வனவாசிகளாய்ப் போகும் மகான்களுக்கு 
அங்குள்ள அடவிகள் அதிக வசதியானவை . 

அஜம் என் 
னும் இந்திராச்சியத்து ஔலியாக்கள் பலர் அந்த அடவி 
களில் வாசஞ் செய்வதுண்டு . இவ்விதச் சிறப்புள்ள அந்த 
ராச்சியத்து அடர்ந்த வனங்களில் 

வனத்தில் 
ஹலறத்து ஆண்டவரவர்கள் தங்கள் புகறாக்களாகிய சீஷர் 
களுடன் போய் விடுதியிட்டுத் தங்கினார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் அந்தப் பெர்ஷியாவின் 
அடர்ந்த வனத்தில் வாசஞ் செய்துகொண்டு சிலநாள் வரை 
யும் இருந்தார்கள் . அங்கிருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவ 
ரவர்கள் தங்களுக்கு வசப்பட்டிருக்கும் ஜின்களுள் 
தலைமையான ஸகர் என்னும் ஜின்னை யழைத்து : இந்த 
வனத்தில் இன்னவிடத்தில் ஆணும் பெண்ணுமாக எழுபத் 
தொரு ஜின்கள் குடியிருக்கின்றன . அந்த ஜின்களிடத்தில் 
மனித ஜாதியிலுள்ள ஒரு இராசகுமாரத்தி சிறைப்பட் 
டிருக்கின்றாள் . நீ அங்கே போய் , அந்த ஜின்களையும் , 
அந்த இராசகுமாரத்தியையும் , இங்கே கொண்டுவாவென்று 
கட்டளை பண்ணினார்கள் . உடனே ஸகர்ஜின் எழுந்து 
விரைவாய் அங்கே போய் , அந்த எழுபத்தொரு ஜின்களை 
யும் , சிறையிருக்கும் பெண்ணையும் அழைத்துக் கொணர்ந்து 
ஆண்டவரவர்கள் சமுகத்தில் விட்டது . அந்த ஜின்களெல் 
லாம் ஆண்டவரவர்கள் சமுகத்தில் தலைசாய்த்துக் கைகட்டி 

றன . சிறைப்பட்டிருக்கும் பெண்ணும் துக்க முகத் 
துடன் தலைவணங்கி நின்றாள் . 


நின்றன . 


ஹலறத்து ஆண்டவரவர்கள் அந்த ஜின்களைப் பார்த்து 
நீங்கள் எந்தக் கூட்டத்தார் ? இந்தப் பெண் யார் ? இவள் 
உங்கள் வசம் அகப்பட்டது எப்படி ? என்று கேட்டார்கள் . 


ஜின்கள் வழிபட்டது . 


காரு 


என்று 


உடனே அந்த ஜின்களுக்குத் தலைமையானஜின் ஆண்டவ 
ரவர்கள் சமுகத்தில் வந்து தாழ்ந்துநின்று : நாங்கள் யகூதி 
மார்க்கத்திலுள்ள ஒரே குடும்பத்தார் . வெகுகாலமாக இந்த 
வனத்திற் குடியிருக்கிறோம் . இவர்களுக் கெல்லாம் நான் 
தான் தலைவன் . இவள் ஒரு அரசன் புத்திரி . 

இவள்மீது 
நான் இச்சைகொண்டு , விவாகம் பண்ணிக் கொள்வதற் 
காகத் தூக்கிக் கொணர்ந்து எழுவருஷங்க ளாயின . இன் 
னும் இவள் ருதுவாகவில்லை . அதுவரையும் இவளை நெருங் 
காமல் காப்பாற்றி வைத்திருக்கின்றேன் . இவளுக்கு ஆக 
வேண்டிய காரியங்களில் 

ஒருகுறைவு மில்லாமல் பரிபாலித்து 
வருகிறேன் 

உண்மையை 

பொளிக்காமல் 
சொல்லிற்று . 

இதைக் கேட்டபின் ஆண்டவரவர்கள் அந்த இராச 
குமாரத்தியைப் பார்த்து : நீ யார் ? உன் காரியம் என்ன ? 
சொல்லென்று கேட்டார்கள் , அந்தப் பெண் ஆண்டவரவர் 
களை நோக்கி : எஜமானே , நான் இஸ்லாமானவள் . 

என் 
பெயர் உம்ரஹபீடா , என் தந்தை அகுமதுஹபீபு என்பவர் . 
எங்கள் குடும்பம் ஹபீபிய்யா என்னும் இராசகுடும்பம் . 
என் தந்தை அறபிராச்சியத்திலுள்ள பல்வா நகரத்தில் அமீரா 
யிருக்கின்றார் . அவருக்கு நான் ஒரே மகள் . நான் சின்னஞ் 
சிறிசா யிருக்கும்போது இந்த ஜின்வந்து என்னைத் தூக்கிக் 
கொணர்ந்து , இந்த வனத்தில் சிறை வைத்திருக்கின்றது . 
என் குடும்பத்தைவிட்டு நான் பிரிந்து ஏழுவருஷங்களா 
யின . 

இதற்கிடையில் மனிதர் முகத்தைக் கண்டறியேன் 
இன்று தான் தங்கள் முகாரவிந்தத்தைக் கண்டேன் . தேவரீர் 
எனக்கு மனமிரங்கி , இந்த ஜின்களை விட்டு 
நீக்கி , என்குடும்பத்தாரிடஞ் சேர்த்துவைக்க வேண்டும் , 
இந்தச் சிறையிருப்பிலிருந்து என்னை மீட்டி ரக்ஷிப்பது தங் 
கள் கடன் . இந்த உற்றசமயத்தில் தாங்கள் கிருபை செய் 
யாது விட்டால் , நான் சாகும்வரையும் இந்த ஜின்களோ 


என்னை 


கா 


கன்ஜுல் கறாமாத்து . 


மன 


டிருந்துவருந்துவேன் . அப்படி நேரிடாமல் கிருபைவைத்து 
என்னை ரக்ஷிப்பீர்களென்று நம்புகிறேன் என்று கண்ணீர் 
விட்டு அழுது முறைப்பாடு பண்ணினாள் . 

கலாபமயில் 
போன்ற இளங்குமரி இவ்விதப் பரிதாபத்துடன் சொன்ன 
சொற்களைக்கேட்ட ஆண்டவரவர்கள் பின்னும் அந்த 
ஜின்களைத் திரும்பிப்பார்த்து , கீழ்வருமாறு சொல்லத் 
தொடங்கினார்கள் : 
ஜின்களே , அநியாய 

காரர்களை 

அடக்கியாள்கிற 
அதிகார வல்லவனாகிய அல்லாகுத்த ஆலா ஒருவன் உண்டென் 
பதை நீங்கள் அறியவும் , அவனுக்கு அஞ்சவும் , ஒருவரும் 
உங்களுக்குப்போதிக்கவில்லையா ? அவன் படைத்த படைப்பு 
களில் மேலான படைப்பாக மனிதர்களையும் ஜின்களையும் 
படைத்து , அவனையறிந்து வழிபட்டு வணங்க 
வறிவையுந் தந்து , விதிவிலக்குகள் இன்னின்னவையென்று 
பிரித்துணர்த்தி , வழிதவறாமல் நடத்துவதற்கு றசூல்மார் 
களையும் , வேதங்களையு மிறக்கிக் கிருபை செய்திருக்க , 
அவன் கட்டளைக்கு மாறாய் நடந்து அவனுடைய சினத் 
திற்கு ஆளாவது என்ன மதிகேடு ? அவன் விதித்த வழியில் 
ஒழுகி நடந்து இருமைப்பேறும் பெற்று , எக்காலமும் 
அழியா தநுபவிக்கும் சுவர்க்கவாழ்வை யடையாமல் , மன 
வறிவின்றி யிழிந்த விலங்கினம் போல மனஞ்சென்ற வழியில் 
நடந்து , இருமையிலும் பெறு பேறு கெட்டுச் சீரழிந்து , 
எக்காலமும் அழியா - தநுபவிக்கும் நரகயாதனையை 
யடையத்தக்க மனிதரையும் , ஜின்களையும் , அவன் ஒரு 
போதும் . உவக்க மாட்டான் . ஆதமுடைய சந்ததிகளான 
மனிதர்களில் அநேகர் வழிதவறி நரகத்திற்குப் பாத்திர 
ரானாற்போல , ஜானுடைய 

ஜானுடைய சந்ததிகளான உங்களிலும் 
அநேகர் வழிதவறி , நரகத்திற்குப் பாத்திர ராகின்றார்கள் . 
அவர்க ளெல்லாரும் விதிவிலக்குகளைப் போதித்துக் 
திருத்துவாருடைய 

போதனைக்குச் செவி 


சாயக்கா 


ஜின்கள் வழிபட்டது . 


கமஎ 


து 


மல் , மூடத்துவத்திற் கொண்ட கொள்கையின் பிடிவாதத் 
தினால் அப்படிக் கெடுகின்றார்கள் . அல்லாகுத்த ஆலாவுக்கு 
வழிபட்டு அஞ்சி நடவாத ஒருவன் பூமிப்பரப்பு முழு 
வதையும் கட்டியாள்கிறவனா யிருந்தாலும் , ஒருபோதும் 
அச்சந் தீர்ந்திரான் . பின் அவன் கை சேதப்பட்டுத் தேடி 
யொதுங்கும் புகலிடம் நரகமேயன்றி வேறில்லை . நரகம் 
எதற்காகப் படைக்கப் பட்டதென்று நீங்கள் நினைக்கின் 
றீர்கள் ? அல்லாகுத்த ஆலாவுக்கு மாறுசெய்யும் மனிதர் 
களுக்கும் , ஜின்களுக்கு மல்லவா படைக்கப்பட்டது ? 
சுவர்க்கம் படைக்கப்பட்டது அவனை வழிபட்ட பாக்கிய 
வான்களுக் கல்லவா ? வரம்பு கடந்து , அதிக்கிரமித்து , 
துஷ்டாட்டஞ்செய்கிற பாவிகள் , அல்லாகுத்த ஆலாவுடைய 
தண்டனைக்குத் தப்பமாட்டார்கள் . இதனை நீங்கள் 
நன்றாயறியுங்கள் . 

தீங்கான கருமம் என்று 
மன தறிந்ததும் , அல்லது மேலோர் தெரிவித்ததுமாகிய 
ஒன்றை , உள்ள பலங்கொண்டு செய்துவிட்டால் , பின்னுக்கு 
அதைப்பற்றிக் கேட்கப் படும்போது என்ன உத்தரம் 
சொல்வோ மென்று , அதிக்கிரமித்து நடக்கும் எவனும் 
எண்ணிப் பார்க்கக்கடவன் . சீவராசிகள் 
பின்னுக்கு அல்லாகுத்த ஆலாவிடம் போய்ச் சேரத்தான் 
வேண்டும் . செய்த நன்மை தீமைகளைப்பற்றி அவனுக்குக் 
கணக்குக் கொடுக்கத்தான் வேண்டும் . அவனவன் செய்த 
ஒரு சிறு நன்மையும் தப்பமாட்டாது ; தீமையும் தர 
மாட்டாது . 

அது அதற்குத் தக்க கூலி கொடுக்கவேபடும் . 
அதை அதை 

வேண்டும் . உங்கள் 
சாதியல்லாத அந்நிய சாதியிலுள்ள ஒரு கன்னிகையை 
நீங்கள் பலவந்தமாகத் தூக்கிக் கொணர்ந்து வைத் 
திருந்து , பின் 

அவளுடைய அநுமதியின்றி அவளைப் 

துணிவது 
புணரத் 

எவ்வளவு பெரிய 

பாதகமான 
செயல் ! இது உங்கள் புத்தியிற் படவில்லையா ? இப் 

1010-15 


முழுவதும் 


அனுபவிக்கவே 


க 0 அ 


கன்ஜுல் கறாமாத்து ,. 


படிப்பட்ட துற்செயல் செய்யத் தகுந்தது தானென்று எந்த 
மார்க்கந்தான் சொல்லும் ! ஆகையால் , ஜின்களே , இனி நீங் 
கள் இவ்விதக் கருமங்களைவிட்டு நீங்கி அல்லாகுத்த ஆலா 
வுக்கு அஞ்சி வழிபடுங்கள் . அதனால் உங்களுக்கு இம்மை 
மறுமைகளில் 

வேண்டியன வெல்லாம் கிடைக்கும் 
என்று இந்த நற்போதனைகளைப் போதித்து , குறு ஆன் என் 
னும் பரிசுத்த வேதத்தில் ஓதிக்காட்ட வேண்டிய ஆயத்து 
களை ஓதிக்காட்டி , நரகத்தைக்கொண்டு அச்சமும் சுவர்க் 
கத்தைக் கொண்டு ஆசையு மூட்டி , நெடுநேரம் வரையும் 
அறிவு சொன்னார்கள் . இவ் வருமையான திருவசனங்கள் 
அனைத்தையும் அந்தத் தலைமையான ஜின்னும் மன்ற ஜின் 
களும் செவிசாய்த்து , உருக்கத்துடன் கேட்டுக்கொண்டு 


நின்றன . 


ஹலறத்து ஆண்டவரவர்களின் இந்த நற்போதனை 
அந்த ஜின்களின் இருதயத்திற் புகுந்து , வேரூன்றிப் பதிந் 
தது . அப்போதே அந்த ஜின்களின் அஞ்ஞான விருள் 
நீங்கி , மெய்ஞ்ஞானசோதி குடிகொண்டது . உடனே 
எல்லா ஜின்களும் ஆண்டவரவர்களின் திருக்கரந் தொட்டுக் 
கலிமா சொல்லி , இஸ்லாம் மார்க்கத்தி லாயின . ஆண்ட 
வரவர்கள் அந்த ஜின்களுக்கு தீனுல்லிஸ்லாம் உடைய விதி 
விலக்குகளைக் கற்பித்து , இபாதத்து முறைமைகளையும் 
போதித்து , நேர்வழியில் தரிபடுத்தினார்கள் . 

பிற்பாடு ஹலறத்து ஆண்டவரவர்கள் அந்த இராச 
கன்னிகையைப் பார்த்து : நீ உன் குடும்பத்தாரிடம் போய்ச் 
சேர்ந்து கொள்கிறாயா ? என்று கேட்டார்கள் . அதற்கவள் : 
ஆம் ; எஜமானவர்களே , அதுதான் என் கோரிக்கை என்று 
பதில் சொன்னாள் . ஆண்டவரவர்கள் இச் சொல்லைக் 
கேட்டு , உடனே முன்சொன்ன ஸகர் என்னும் ஜின் கையில் 
அவளைப் பிடித்துக்கொடுத்து : நீ இவளைக் கொண்டுபோய் 
அறபி ராச்சியத்து பல்வா நகரத்து அமீர் அதமது ஹபீபு 


ஜின்கள்வழிபட்டது . 


கலக 


வசம் ஒப்படைத்துவிட்டு , அவர் கைப்பட ஒரு கடிதம் 
வாங்கிவா என்று கட்டளை பண்ணினார்கள் . 

ஸகர்ஜின் உம்முஹபீபா என்னும் இராச புத்திரி 
யைத் தூக்கிச் சுமந்துகொண்டு ஆகாயவழியி லுயர்ந்து 
மறைந்தது . அப்படி மறைந்த ஜின் பாரிவிராச்சியத்தைக் 
கடந்து ஆகாய மார்க்கமாகவே அறபி ராச்சியஞ் சேர்ந்து 
பல்வா நகரத்திற் புகுந்து அரமனையிற்போய் , அங்கிருந்த 
அரசருக்குமுன் அவளை விட்டு நின்றது . ஏழு வருஷம் 
வரையும் காணாமற் போயிருந்த தம் அருமைக் குமாரத்தி 
திடீரென்று ஒரு அன்னியனோடுவந்து நிற்கக்கண்ட அவள் 
தந்தையாகிய அரசர் ஆநந்தாச்சரிய மடைந்து மகளைக் 
கட்டித் தழுவிக்கொண்டு , ஆதிதொட்டு அந்தம் வரையும் 
நடந்த வர்த்தமானங்களையும் , இப்போது கூடவந்து நிற் 
கும் மனிதன் யாரென்பதையும் அவளிடம் கேட்டார் . 
அப்போது அந்தப்பெண் தன்னை ஜின் தூக்கிப்போனது 
முதல் இப்போது அங்கேவந்து சேர்ந்தது பரியந்தமுள்ள 
எல்லா வரலாறுகளையும் , தன்னைச் சிறைமீட்டி ரக்ஷித்தது 
ஒரு மகாத்துமா வென்பதையும் தந்தைக்குத் தெரிவித் 
தாள் . பின் அவர் மானிட வடிவங்கொண்ட தம் முன் நிற் 
கும் ஸகர்ஜின்னைப் பார்த்து , ஆண்டவரவர்களின் விருத் 
தாந்தங்களை யெல்லாம் விசாரித்தார் . அதற்கு ஸகர்ஜின் 
ஆண்டவ ரவர்களின் வரலாறு முழுவதையும் சொல்லி , 
இப்போது அந்தப் பெண்ணைக் 

கொண்டுபோய் ஒப் 
படைத்துவிட்டு , கடிதம் வாங்கிவரச் சொன்னார்களென்று 
சொல்லி முடித்தது , ஸகர்ஜின் சொன்ன இவ் வர்த்தமானங் 
கள் அனைத்தையும் கேட்டு அகுமதுஹபீபு என்னும் அரசர் 
சந்தோஷப்பட்டு , தம் கைப்பட ஆண்டவரவர்களுக்கு 
ஒரு கடிதம் எழுதினார் . அந்தக் கடிதத்தின் வாசகம் 


ககம் 


கன்ஜுல் கறாமாத்து . 


பிஸ்மில்லாஹி வல்ஹம்துலில்லாகி , வஸ்ஸலாத்து வஸ்ஸ 
லாழ அலர் முகம்மதின் றசூலில்லாஹி . அஸ்ஸலாழ அலைக்க 
யாசை யிதீ , தாங்கள் ஸகர்ஜின்வசம் அனுப்பிய என்மகள் உம்ழ 
ஹபீபாவை நான் ஒப்புக்கொண்டேன் . இப்படிக்கு பல்வா அமீர் 
அகுமது ஹபீபு " என்று இவ்வாறு அறபு பாஷையில் எழுதிக் 
கடிதத்தை மடித்து முத்திரையிட்டு , அதனை ஸகர்ஜின் 
கையிற் கொடுத்து மரியாதை பண்ணி அனுப்பினார் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் சமுகத்திலிருந்து உம் 
ஹபீபாவைத் தூக்கிக்கொண்டு எழும்பின ஸகர்ஜின் ஒரு 
சாமப் பொழுதில் திரும்பி வந்து , அதமது ஹபீபு கொடுத்த 
கடிதத்தைக் கொணர்ந்து ஆண்டவரவர்கள் முன் வைத்துப் 
பணிந்து நின்றது . ஆண்டவரவர்கள் அந்தக் கடிதத்தை 
யெடுத்து முத்திரை விடுத்துப் 

பிரித்து , 

தங்கள் 
சீஷர்கள் அனைவரும் கேட்க வாசித்துக் காட்டினார்கள் . 
பின் ஆண்டவரவர்களும் , பகீர்களும் அதற்காக அல்லாதத்த 
ஆலாவைப் புகழ்ந்து சுஜூது செய்து , சுக்றும் செய்தார்கள் . 


.. 


ஜின்கள் வழிபட்டது முற்றிற்று . 


உரு - ம் அத்தியாயம் . 
சிறுபெண்ணை ரக்ஷித்தது . 


சில 


மகா 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் 

ஷாஹா 
என்னும் அரசரின் குமாரத்தியை 

பிணிதீர்த்து ரக்ஷித்த 
வரலாற்றைச் சொல்லுகின்றது .) 

ஹலறத்து மீறான் சுல்தான் ஷாகுல்ஹமீது கன்ஜஸவாய் 
ஆண்டவரவர்கள் பாரிஸி ராச்சிய வனத்தில் 
நாள் தங்கியிருந்து , பின் அங்கிருந்து புறப்பட்டு அவ் 
விராச்சியத்து இராசமாநகரமாகிய திஹீறன் பட்டணத்திற் 
போய் , வசதியான ஒரு சாகையில் பகீர்கள் கூட்டத்துடன் 
தங்கியிருந்தார்கள் . நபி முகம்மது ஸல்லல்லர்கு அலைகிவஸல்ல 
மவர்களின் பௌத்திரருள் ஒருவரும் , ஔலியாக்களில் 

சிறப்பானவரும் , அதிக அற்புதங்களைச் செய் 
கிறவருமாகிய சையிது அப்துல் காதிறு என்கிற ஒரு மகான் 
இங்கே வந்திருக்கிறார்க ளென்னும் சங்கதி அவ்வூர் 
முழுதும் பரவிற்று . அவர்களின் கறாமாத்துகளும் வெளிப் 
பட்டன . பிரபலமான அந்த மகிமையைக் கேட்டுக் கேட்டு 
அவ்வூர்ப் பிரசைகளாகிய முஸ்லிம்களும் , மஜூசிகளும் 
திரள் திரளாய்வந்து , ஆண்டவ ரவர்களின் 

பாத 
கமலங்களுக்குத் தாழ்ச்சி பண்ணி , அவரவர் குறை 
நிறைகளை முறையிட்டு , நாட்டங்களை நிறை வேற்றிக் 
கொண்டு போகத் தலைப்பட்டார்கள் . 

நாள் தவறாமல் வரும் இச்சனத் திரளால் ஆண்டவ 
ரவர்களின் சமுகத்தில் சந்தடி யொழியாமல் இருந்தது . 
இவ்வா றிருக்கையில் , ஒரு நாள் அவ்வூர் முடி மன்னராகிய 
ஷாஹா என்பவர் தம் மந்திரி பிரதானி முதலிய பரிவாரங்கள் 
புடைசூழ அரமனையை விட்டுப் புறப்பட்டு , ஆண்டவ 


ககஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


ரவர்கள் இருக்கும் சாகைக்கு வந்தார் . வந்தவர் ஆண்டவ 
ரவர்களைப் பணிந்து குறித்த தானத்தில் இருந்து , ஆண்டவ 
ரவர்களை நோக்கி : எஜமானவர்களே , தாங்கள் தங்கள் 
சீஷர்களாகிய தபோதனர்களுடன் தமியேனுடைய வீட் 
டுக்குவந்து விருந்துண்ணும்படி மிகவும் மன்றாடுகிறேன் 
என்று கேட்டுக் கொண்டார் . இராச்சிய பாரந் தாங்கி அரசா 
ளும் ஒரு அதிபதி தங்களைத் தரிசிக்கவந்து விருந்துக்கழைப் 
பதால் , ஹலறத்து ஆண்டவரவர்கள் சந்தோஷப்பட்டு , 
அதற்கு உடன்பாடாய் அநுமதி கொடுத்தார்கள் . அப் 
போதே இன்றைத்தினம் விருந்து என்று நாள் குறிக்கப் 
பட்டது . உடனே ஷாஹா என்பவர் ஆண்டவரவர்களிடம் 
விடைபெற்றுக் கொண்டு அரமனைக்கு வந்து , விருந்துக் 
காகுமானவை யெல்லாம் திட்டஞ் செய்தார் . குறித்த நேரத் 
தில் குறித்தவண்ணம் உயர்தரச் சோற்றுவகை , கறிவகை , 
பலகாரவகை , கனிவகை முதலிய எல்லாந் தயாராயின . 
ஆனபோது ஷாஹா என்பவர் தாமே சில பரிவாரங்களுடன் 
புறப்பட்டு ஹலறத்து ஆண்டவரவர்களிடம்வந்து , விருந் 
துண்ண வரவேண்டுமென்று உபசரித்து அழைத்தார் . 
உடனே ஆண்டவரவர்கள் நானூற்று - நான்கு தபோதனர்க 
ளுடன் புறப்பட்டு ஷாஹாவுடைய அரமனைக்கு வந்தார்கள் . 

அலங்காரமான மாளிகையில் விசித்திரமான பாரிய 
கூடமொன்று விருந்துக்காக ஏற்படுத்தப்பட் டிருந்தது . 
அங்கே ரத்தினகஜிதமான உயர்தரக் கம்பளங்களாகிய 
விரிப்புகள் விரிக்கப்பட் டிருந்தன . ஆண்டவரவர்களுக் 
கென்றுமிக உன்ன தமான 

ரத்தினக்கம்பளம் விரித்து 
உயர்ந்த திண்டுகள் போட்டு , ஒரு தனியிடம் தயாரா 
யிருந்தது . எல்லாரும் அந்தக் கூடத்திற் போய் , அவரவர் 
தராதரப்படி பந்தியிருந்தார்கள் . ஆண்டவரவர்களும் தங் 
கள் இருப்பில் உட்கார்ந்தார்கள் . அன்றியும் , அவ்வூர் 
உத்தியோகஸ்தர் , வர்த்தகர் , பிரபுகளான அநேகர் அந்த 


சிறுபெண்ணை ரக்ஷித்தது . 


ககங 


பட்டது . 


விருந்துக்கென்று அழைக்கப்பட்டு , அங்கேவந்து கூடியிருந் 
தார்கள் . அப்போது அந்தச்சபை இணையின்றி விளங்கிற்று . 

விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் அனைவரும் அவரவர் 
தரப்படி பந்தியிருந்தபின் , ஆகாரங்களைக் கொணர்ந்து 
பரப்பும்படி ஷாஹா கட்டளை பண்ணினார் . அறுசுவைப் 
பதார்த்தங்களும் , பழவர்க்கங்களும் பரப்பின ஒவ்வொரு 
தாலமாக ஒவ்வொருவருக்குங் கொண்டுவந்து வைக்கப் 

எல்லார் முன்னும் எல்லாப் பதார்த்தங்களும் 
கொணர்ந்து வைத்து முடிந்தபின் , ஷாஹா எழுந்து ஒரு 
அறைக்குட் போய் , அங்கிருந்து மூடியிட்ட ஒரு பாத்திரத் 
தைத் தம் இரண்டு கைகளாலுந் தூக்கிக் கொண்டுவந்து 
ஹலறத்து ஆண்டவரவர்களுக்கு முன் வைத்துவிட்டு , இரு 
கைகளையும் மார்போடணையக் கட்டிக்கொண்டு , பக்கத்தில் 
விலகி ஒன்றும் பேசாமல் தலைகுனிந்து நின்றார் . அப்போது 
அந்தச் சபையிலுள்ள எல்லார் 

கண்களும் 

அந்தப் 
பாத்திரத்தின்மேல் விழுந்தன . விழித்தகண் விழித்தபடி 
எல்லாரும் அதைப் பார்த்துக்கொண் டிருந்தார்கள் . 

ஷாஹா தம் கைகளால் தூக்கிக் கொணர்ந்து 
வைக்கப்பட்ட பாத்திரத்தின்மேல் தங்கள் 

பார்வை 
விழுந்தவுடன் ஆண்டவரவர்கள் 

தலையைக் குனிந்து 
கொண்டு சற்றுநேரம் இருந்து , பின் நிமிர்ந்து அந்தப் 
பாத்திரத்தைப் பார்த்து , வலது கையால் அதன் மூடியைத் 
திறந்து பக்கத்தில் வைத்துவிட்டு , பின்னும் அதை உற்றுப் 
பார்த்தார்கள் . அதில் , குருடும் செவிடும் ஊமையுமாய் , 
கால்கைகள் வழங்காமல் முடம்பற்றி , உடல் முழுதும் 
வியாதிகொண்ட ஒரு சிறுபெண் , ஊராமல் உசும்பாமல் 
போட்டபடியே முண்டமாய்க் கிடந்தாள் . 

பலவித ரோகங்களும் பிடித்த ஒரு சிறுபெண் அப் 
பாத்திரத்தில் போட்டபடி மல்லாந்து கிடப்பதை ஹல 
றத்து ஆண்டவரவர்கள் தங்கள் கருணைக் கண்களாற் 


ககச 


கன்ஜுல் கறாமாத்து . 


பார்த்து மன திரங்கி , அவனை ஏ ! இராசகுமாரீ , அல்லாதத்த 
ஆலாவுடைய உத்தரவு கொண்டு நீ சௌக்கியமாய் , எழுந் 
திருந்து நட என்று தேவாமிர்தஞ் சிந்தினாற்போலத் 
திருவாய் மலர்ந்து சொன்னார்கள் . உடனே அந்தப்பெண் 
இச்சொல்லைக் காதாரக் கேட்டு , கண்களைத் திறந்து பார்த்து , 
வாயைத்திறந்து “ அஷ்ஹது அன்லாஇலாஹ இல்லல்லாத வஅஷ் 
ஹது அன்ன முகப்மதன் அப்தது வறசூலது 

என்று சொல்லிக் 
கொண்டு எழுந்து நடந்து , தந்தையாகிய ஷாஹா அருகிற் 
போய் நின்று , அவருடன் பேசினாள் . இந்த அதிசியத்தைச் 
சபையிலுள்ள எல்லாரும் கண்ணாரக்கண்டு , ஆநந்தத்தினால் 
ஆர்பரித்தார்கள் , சபை முழுதும் பிரமித்துத் திகைத்தன . 

பார்க்கக் கேட்கப் பேசக்கூடாமலும் , இருக்க நடக்கப் 
பிடிக்க ஏலாமலும் , வியாதிகளால் மூடிக்கிடந்த தம் 
புத்திரி , சரீரத்தில் எவ்விதத் தீங்கும் எவ்வளவுமின்றிச் 
சுகப்பட்டு , எழுந்து நடந்துவந்து தம்முடன் பேசக்கண்ட 
ஷாஹா 

என்பவர் அளவற்ற ஆச்சரியமும் ஆநந்தமு 
மடைந்து , அவளை அழைத்துக்கொண்டு அந்தப்புரத் 
திற்குப் போனார் . பின்பு விருந்துண்டு சபை கலைந்தது . 
ஹலறத்து ஆண்டவரவர்கள் தபோதனர்களுடன் 
ஷாஹாவின் விடைபெற்று , அரமனையை நீங்கித் தங்கள் 
சாகைக்கு வந்தார்கள் . 

அங்கு நடந்த இந்த ஆச்சரியமான சங்கதி எங்கும் 
பிரஸ்தாபமாயிற்று . இதைக்கேட்ட மஜூசிகள் அநேகம் 
பேர் வந்து ஹலறத்து ஆண்டவரவர்கள் கையைப்பிடித்துக் 
கலிமா சொல்லி , இஸ்லாமி லானார்கள் . 


சிறுபெண்ணை ரக்ஷித்தது முற்றிற்று . 


2.சு - ம் அத்தியாயம் . 
அரசங்கன்று நீர்குடித்தது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஒரு அரசன் 
கன்றுக்கு நீரருந்தியதும் , அதனால் சில மஜூசிகள் இஸ்லாமி 
லான துமான வரலாறுகளைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து ஷாகுல்ஹமீது பாத்துஷா சாகிபு ஆண்டவ 
ரவர்கள் பாரிஸிராசதானியாகிய திஹீறான் பட்டணத்தில் 
சிலநாள் தங்கியிருந்து , பின் அவ்வூரைவிட்டுப் புறப்பட்டு , 
தபோதனர் குழாங்களோடு அத்தேசத்து நாடுகளில் சில 
நாள் வரையும் சஞ்சரித்தார்கள் . நிர்மானுஷிய வனங்களிற் 
போய்த் தவஞ் செய்வதும் , மனிதர் குடியிருப்புக்களில் 
அற்புதங்களைச் செய்வதும் , சோலைகளில் விடுதியிட்டுத் 
தங்கியிருப்பதுமா யிருந்தார்கள் . இவ்வா றிருந்துவிட்டுச் 
சிலநாட்களுக்குப்பின் , ஆண்டவரவர்கள் அந்நாட்டிலுள்ள 
ஒரு அகன்ற பூங்காவனத்திற்போய் விடுதி யிட்டார்கள் . 
அது , மதுரமான தண்ணீர்த் தடாகங்களும் , ஆழ்ந்த துரவு 
களும் , பலவிதக்கனிகளைப் பழுத்துச் சொரியும் விருக்ஷங் 
களும் , கண்ணுக்கு அலங்காரமும் அதிக வாசனையுமுள்ள 
புஷ்பங்களைத் தருகிற செடி கொடிகளும் அமைந்த ஒரு 
பாரிய தோட்டம் . அங்கே மஜூசிகளின் அக்கினி யாரா 
தனை செய்கிற ஆலயங்களும் , ஆசாரிய மடங்களும் உண்டா 
யிருந்தன . - 

அங்குள்ள மடங்களுள் ஒரு சிறந்த மடத்தில் 
மஜூசிகளின் பிரதான ஆசாரிய னொருவன் அநேக சீஷர் 
களோடு வாசஞ்செய்துகொண் டிருந்தான் , 

அந்தக் காவனத்தில் வாசஞ்செய்யும் ஆசாரியன் 
சகலகலாபண்டிதன் . அவன் சொல்லுக்கு அந்தச் சாதி 
யார் அனைவரும் தலைசாய்ப்பார்கள் . அவன் கருமத்திற்கு 

1010-16 


ககா 


கன்ஜுல் கறாமாத்து . 


அனைவரும் அஞ்சி நடு நடுங்குவார்கள் . அவனிடம் மாந்த 
ரீகபலமும் இருந்தது . அவன் கையால் ஒரு துரும்பை 
யெடுத்து மந்திரோச்சாரணம்பண்ணி எறிவானானால் , அது 
பலதலைகளை யுடைய பாரிய சர்ப்பமாகும் . அந்தச் சர்ப் 
பத்திலிருந்து பலவித விஷசெந்துக்களும் வெளிப்படும் . 
தன்னோடு எதிர்க்கும் எந்த விரோதிகளையும் இவ்வித மந் 
திரப் பிரயோகத்தினாலேயே ஜயிப்பான் , அவனை . யெதிர்க் 
கும் எவரும் அந்த மந்திரபலத்தினால் மாண்டு போவார்கள் . 
இவ்விதம் செய்து செய்து அவன் எல்லாரையும் அடக்கி 
யொடுக்கித் தன்சொற்கீழ் ஆக்கிக் கொண்டான் . தன்னை 
யடர்ந்து எதிர்ப்பாரின்றி இணையற இறுமாந்து மேற் 
சொன்ன 

தோட்டத்தில் வசித்துக் கொண்டிருந்தான் . 
அவனை இராச்சியத்தார் அனைவரும் மிகக் கொண்டாடி 
வந்தார்கள் . 

அக்காலத்தில் ஹலறத்து ஆண்டவரவர்கள் நானூற்று 
நான்கு தபோதனர்களுடன் மேற்படித் தோட்டத்திற் 
போய் விடுதியிட்டபோது , அந்த ஆசாரியன் கேள்விபட்டு , 
தன் சீஷர்கள் புடைசூழ மடத்தைவிட்டு எழுந்துவந்து 
ஆண்டவரவர்கள் முன் நின்றுகொண்டு , அவர்களை நோக்கி : 
முகம்மதீய பெரியவரே , இது எங்களுடைய பரிசுத்த ஆல 
யங்களிருக்கும் தோட்டமென்று அறிந்திருக்க 
வில்லையா ? உமது பெரிய கூட்டத்தாருடன் எப்படிவந்து 
நீர் தங்கலாம் ? இப்போது இங்கே நீங்கள் வந்து தங்கின 
படியால் , எங்கள் ஆலயங்களும் , ஆராதனை மடங்களும் , 
நாங்களும் , அசுசிப்பட்டுப்போக 

நேரிட்டதே . 

இனி 
ஆலயாதிகளைப் பரிசுத்தமாக்கி , நாங்களும் பரிசுத்தமாகப் 
பிரதிஷ்டை பண்ணுவதற்குச் செலவு எவ்வளவு பெருந் 
தொகைப் பணம் பிடிக்கும் . நீரே இவ்விதப் பொல் 
லாங்கை யுண்டுபண்ணின 

யுண்டுபண்ணினபடியால் , இந்தச் செலவின் 
பணத்தைக் கொடுத்துவிட்டு , மறுத்தொன்றும் பேசாமல் 


அரசங்கன்று நீர்குடித்தது . 


ககஎ 


அப்புறப்பட்டுப் போய்விடவேண்டும் . இதுவன்றி வேறே 
எதும் எதிர்த்துப்பேச வருவீரானால் , உமக்கும் ; உமது 
கூட்டத்தாருக்கும் மானபங்கமும் ; வில்லங்கமும் வந்து 
சம்பவிக்கும் என்று சொல்லிப் பயமுறுத்தினான் . இறுமாப் 
புள்ள அவன் தன்னையொத்த காபிர்களில் யாரையும் 
அடக்கி யொடுக்கித் தன் அடிக்கீழ்ப் படுத்திக்கொள்ளும் 
வழக்கமுடையவனாகையால்தான் இவ்விதச் சொற்களைச் 
சொல்ல நேர்ந்தது . இந்தச்சொல்லை ஹலறத்து ஆண்டவ 
ரவர்கள் கேட்டு , அவனைப்பார்த்துக் கீழ்வருமாறு சொல்லு 
கின்றார்கள் : 

ஏ , காபிரானவனே , முஸ்லிமானவர்கள் அனைவரும் 
பரிசுத்தவான்கள் ; அவர்கள் கருமங்களனைத்தும் பரிசுத்த 
மானவை . காபிரானவர்கள் அனைவரும் அசுசியானவர்கள் ; 
அவர்கள் கருமங்களனைத்தும் அசுசியானவை . 

* எங்க் 
ளுடைய துஆ உவக்கப்பட்டது ; - உங்களுடைய 
அருவருக்கப்பட்டது . நீ நெருப்பை வணங்கும் காபிர் . 
ஷைத்தானுடைய கருமமும் , இன்ஸ்ானுடைய கருமமும் 
இன்னதென்று , உனக்கு விளங்காது . உன் மனம் இரு 

ததாகையால் , உண்மையை யறியமாட்டாது . இனி 
நீ இஸ்லாமிலாய் , 

அல்லாதத்த 

ஆலாவுக்கு வழிபட்டு , 
அவனுடைய வணக்கத்தில் ஸ்திரப்பட்டால் , அறியாத 
காரியங்களை யெல்லாம் அறிவாய் . அப்போது , நீ யிருக்கும் 
வழியும் , அதனால் சம்பவிக்கும் தீங்கும் நன்றாய் விளங்கும் . 
எங்கள் மார்க்கத்து மகிமையும் தெளிவாய்த் தெரியும் 
என்று சொல்லி , இன்னும் அவன் மனதிற்படப் பல 
நல்லறிவுகளையும் போதித்தார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்களின் இந்தச்சொற்கள் அவ் 
னுக்குக் கோபத்தை எழுப்பின. அதனால் அவன் தாங் 
கரிய சினங்கொண்டு , மறுத்து யாதொன்றும் பேசாமல் 
கையிலிருந்த கழியை வீசியெறிந்தான் . அது உடனே எழு. 


ககஅ 


கன்ஜுல் கறாமாத்து . 


அதன் வாயி 


தலைகளையுடைய பாரிய சர்ப்பமாயிற்று . 
லிருந்து கங்கிகங்கியாய் அக்கினிப் பொறிகள் சிந்தின . 
அந்தச் சர்ப்பம் கக்கும் அக்கினிப்பொறி ஒவ்வொன்றும் 
பாம்பாகிப் பலவித விஷ்செந்துக்களாய்க் கிடந்து நெளிந் 
தன . மேற்படித் தாய்ப்பாம்பு படம் விரித்து வலமிடந் 
திரும்பி நின்று , ஹலறத்து ஆண்டவரவர்களைப் பார்த்து 
ஆடிற்று . 

தங்கள் முன் கிடந்து புரண்டு நெளியும் விஷப்பிராணி 
களை ஆண்டவரவர்கள் பார்த்துக் குறுநகை செய்தார்கள் ; 
உடனே அவையனைத்தும் - மறைந்து 

* மறைந்து இல்லாமையாய்ப் 
போய் , ஆசாரியன் எறிந்த கம்புமாத்திரம் அங்கே கிடந்தது . , 

இந்தச் சம்பவத்தைக் கண்டமாத்திரத்தில் ஆசாரிய 
னுக்கும் , அவனைச்சேர்ந்த சீஷர்களுக்கும் , பின்னும் சினத்தீ 
மூண்டது . ஒவ்வொருவரும் அவரவருக்குத் தெரிந்த 
எல்லா மந்திரங்களையும் உச்சாரணம் பண்ணித் பிரயோ 
கித்தார்கள் . அதனால் ஒரு பிரயோஜனமும் உண்டாக 
வில்லை . அவர்கள் வாயலுக்க ஜபித்தமந்திரங்களால் ஒன்றும் 
பலிதமாகாததுபற்றி , எல்லாரும் வெட்கித் தலைகுனிந்து 
நின்றார்கள் . அப்போது ஹலறத்து ஆண்டவரவர்கள் அந்த 
ஆசாரியனைப்பார்த்து மெய்யான காரியம் வெளியான 
வுடன் , பொய்யானகாரியம் அழிந்துபோம் என்பதைப் 
பார்த்தாயா ? நீ அல்லாகுத்த ஆலாவின் புறம் திரும்புவதற்கு 
இன்னும் என்ன திருஷ்டாந்தம் உனக்குவேண்டும் . அதைச் 
சொல் ; அவன் முடித்துத் தருவான் என்று சொன்னார்கள் . 

இச்சொல்லைக் கேட்ட ஆசாரியன் . தன் சீஷர்களைப் 
பார்த்து : இவர் செய்த செயலையும் , சொன்ன சொற்களையும் 
கவனித்தால் , இவரிலிருந்து ஒரு நன்மைக்கு இடமாகவுங் 
கூடும் ஆனாலும் , இவரால் ஏலாத ஒரு காரியத்தைச் செய் . 
-யும்படி நாம் இப்போது கட்டாயப்படுத்தலாம் . அதனால் 
இவர் கர்வபங்கமடையவுங்கூடும் . ஒருகால் நாம் ஏவும் 


அரசங்கன்று நீர்குடித்தது . 


ககக . 


பாரதூரமான 


காரியத்தைச் செய்து , முடிப்பாரானால் , 
நாமெல்லாம் இவரைப் பின்பற்றி , இவர்களுடைய மார்க்கத் 
திற் பிரவேசிப்பது உத்தமமாகும் . இதற்கு நீங்கள் என்ன 
சொல்லுகிறீர்கள் ? என்று கேட்டான் .. அவன் கருத்திற்கு 
எல்லாரும் இணங்கி உடன்பட்டார்கள் . 

பிறகு ஆசாரியன் ஹலறத்து ஆண்டவரவர்களை நோக் 
கிப் பெரியவரே யென்று விளித்து , அங்குள்ள ஒரு அகன்ற 
தண்ணீர்த் தடாகத்தையும் , அதன் பக்கத்தில் நிற்கும் ஒரு 
அரசங்கன்றையும் சுட்டிக்காட்டி : இந்த அரசங்கன்றானது . 
தானிருக்கும் தரைமட்டத்தில் நடந்துபோய் , இந்தத்தடா 
கத்துத் தண்ணீரையெல்லாங் குடித்துவிட்டு, மறுபடியும் 
தன் தானத்தில் வந்து தரிபடவேண்டும் . இப்படி நீர் 
செய்விப்பீரானால் , நாங்கள் எல்லாரும் முகம்மதுநபியுடைய 
உங்கள் . இஸ்லாம் மார்க்கமே உண்மை யென்று விசுவாசங் 
கொண்டு , கலிமா சொல்லி இஸ்லாமிலாய் , உம்மை எங்கள் 
சற்குருவாக வைத்துப் பின்பற்றுவோம் . இது செய்யத் 
தவறினால் , நீரும் , உமது கூட்டத்தாரும் எங்களுக்குக் 
கீழ்ப்படிந்து , தொண்டர்களாகவேண்டும் . என்ன சொல்லு 
கிறீர் என்று கேட்டான் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் இச்சொல்லைக்கேட்டு 
அதற்கு உடன்பட்டு , உடனே உலு செய்து இரண்டு றக் 
அத்துத் தொழுது அல்லாதத்த ஆலா இடம் துஆ செய்து 
கொண்டு , அந்த அரசங்கன்றைப்பார்த்து அரசங்கன்றே ,, 
நீ அல்லாதத்த ஆலாவின் உத்தரவுகொண்டு தரைமட்டில் 
நடந்துபோய் , இந்தக் குளத்து நீர் அடங்கலையும் குடித்து 
விட்டு , மறுபடி மீண்டு உன் தானத்தில் வந்து தரிபடு " 

திருவாய்மலர்ந்து சொன்னார்கள் . ஆண்டவ 
ரவர்களின் திருவாய்மொழி பிறந்த அந்தக்ஷணமே அந்த 
அரசங்கன்று தரைமட்டத்தில் நகர்ந்து நடந்து குளத் 
தருகிற்போய் , தன் தலையை நீரிற் சாய்த்து வீழ்த்திக் 


என்று 


க 20 


கன்ஜுல் கறாமாத்து . 


கிடந்து , அதன் நீர் முழுவதையும் உரிஞ்சிற்று . குளம் 
வற்றி வறண்டு வெறுந்தரையாயிற்று . நீர் முழுதும் குடித்து 
முடிந்தபின் , தலையைத் தூக்கி மெல்ல நடந்து தன் 
தானத்தில் வந்து முன்போலத் தரிபட்டு நின்றது . 

இந்த ஆச்சரியமான காரியத்தை ஆசாரியன் கண்டு 
விலவிலத்து , தன் சீஷர்களைப்பார்த்து : இது , உலக 
சிருஷ்டிகனாகிய ஒரே கடவுள்பேரில் பிரமாணிக்கமாக 
அவனைக்கொண்டு 

உண்டானதன்றி , மற்றொன்றுமல்ல . 
ஆன தால் , முகம்மதுநபியுடைய 

இஸ்லாம் மார்க்கமே 
உண்மையானது . அந்த மார்க்கக்காரர்களே ஜயம் 
பெற்றவர்கள் . நாம் அந்த மார்க்கத்தைத் தொடர்ந்தால் , 
இம்மைப்பலனும் , மறுமைப்பலனும் , நமக்குக் கிடைக் 
கும் . நேர்வழியும் , மோக்ஷிகதியும் , அந்தமார்க்கத்தி 
லேயே யுள்ளன . நாம் இன்றைக்கே அந்தப் பரிசுத்த 
மார்க்கத்தைப் பற்றிப் பிடிப்போமாக என்று சொன்னான் . 
பின் ஆசாரியன் முதல் ஒவ்வொருவராக ஹலறத்து 
ஆண்டவரவர்களின் கையைப் பிடித்துக் கலிமா சொல்லி , 
இஸ்லாமிலானார்கள் . அதன்பின்பு ஹலறத்து ஆண்டவ 
ரவர்கள் அவர்கள் எல்லாருக்கும் மார்க்கத்து விதிவிலக்கு 
களைக் 

கற்பித்து , உபதேசமும் சொல்லி , தீக்ஷை 
கொடுத்தார்கள் . 

சிலநாள்வரையும் அந்தத் தோட்டத்தில் ஆண்டவ 
ரவர்கள் இருந்து , புதிதாய் இஸ்லாமான அவர்களுக்குப் 
போதிக்கவேண்டிய நற்போதனைகளைப் போதித்துவிட்டு , 
அங்கிருந்து புறப்பட்டார்கள் . 


அரசங்கன்று நீர்குடித்தது முற்றிற்று. 


உ.எ - ம் அத்தியாயம் . 
இறந்தவரை யழைத்தது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஒரு பெண்ணி 
னுடைய மன்றாட்டுக்காக , இறந்துபோன அவள் புருஷனை அழைத் 
துக் கொடுத்த வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து காதிறெலி கன்ஜஸவாய் ஆண்டவரவர்கள் 
முன்சொன்ன பாரிஸிராச்சியத்துக் கடற்கரைப் பகுதி 
களில் சிலநாள் சஞ்சாரம்பண்ணி , ஒருபோது அந்தக் கடற் 
சார்பிலுள்ள ஒரு பட்டணத்தில் - தபோதனர்களுடன் 
போய்ப் புகுந்தார்கள் . அன்றைய தினம் வெள்ளிக் 
கிழமையாயிருந்தது , குத்பாவுக்குரிய பரிசுத்தமான அன்று 
ஆண்டவரவர்கள் . அவ்வூர்ப்பள்ளியில் பகீர்மார்களுடன் 
போய் ஜும்ஆ தொழுதுவிட்டு , பின் அங்கிருந்து வஅலு 
சொல்லத்தொடங்கினார்கள் . அப்போது அவ்வூர் முஸ்லி 
ஜனன்கள் அதிகம்பேர் 

அங்கேவந்து கூடி 
யிருந்தார்கள் . பெருந்திரளான ஜனங்களுக்கு நடுவில் 
ஆண்டவரவர்கள் பாலசூரியனொன்று உதயமானாற்போல 
வீற்றிருந்து , தேன்மாரி பெய்தாற்போலத் திருவாய் 

இம்மை மறுமைகளைப்பற்றிய விஷயங்களைப் 
பிரசங்கித்தார்கள் : 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் இவ்விதம் போதனாப் 
பிரசங்கமென்னும் வஅலு சொல்லிக்கொண் டிருக்கும் 
போது , அநேக ஆடவர்கள் மலிந்த அந்தச் சபையில் ஒரு 
பெண் தன் சரீரமுழுவதையும் போர்வை போர்த்து மூடின 
வளாய் ஆண்டவரவர்கள் 

சமுகத்தில் நின்று 
கொண்டு , அதிக வுருக்கத்துடன் : எஜமானவர்களே , 
எனது கணவர் கப்பல் யாத்திரையிற் போய்ப் பதினொரு 


மான 


மலர்ந்து , 


வந்து 


கஉஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


காரியம் 


வருஷங்களாயின . 

இதுவரையும் அவருடைய 
யாதொன்றும் தெரியவில்லை . இன்னதிக்கில் , இன்ன 
தானத்தில் இருக்கிறாரென்பதையும் அறியேன் . தேவரீர் 
தாங்கள் இந்த அடியாள் மீது இரக்கம் வைத்து , அவரை 
யழைத்துத் தரவேண்டும் என்று சொல்லி , அழுது கெஞ்சி 
மன்றாடினாள் . 

தங்கள் முகதாவில் வந்துநின்று அழுது புலம்பும் 
அந்தப்பெண்ணின் பரிதாபத்தை ஹலறத்து ஆண்டவ 
ரவர்கள் பார்த்து மனதிரங்கி , அவளை அங்கே ஒருபுறம் 
இருவென்று சொல்லிவிட்டு , இரண்டு கைகளையும் உயர்த்தி 
ஒருசா அத்து நேரம்வரையும் ஒரேபடியாய் துஆ செய்து 
கொண்டிருந்தார்கள் . அப்போது திடீரென்று 
மனிதர் அந்தச்சபையில் ஆண்டவரவர்களுக்கு முன்வந்து 
பணிந்து ஸலாம் சொல்லி நின்றார் . உடனே அந்தப்பெண் 
ஓடிவந்து அந்தமனிதரைக் கட்டிக்கொண்டு அழுதாள் . 
அவருடைய பந்துஜனங்களும் அப்போது அங்கே 
யிருந்தபடியால் அவர்களும் 

அவரைச்சூழ்ந்து 
கொண்டார்கள் . 
பதினொருவருஷம் வரையில் காணாமற் போயிருந்த 

அங்குள்ள ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு 
அவரைச் சூழ்ந்துகொண்டு : நீர் இதுவரையும் எங்கே 
போயிருந்தீர் ? நடந்தகாரியங்கள் என்ன ? 
விசாரித்தார்கள் . அப்போது அவர் கீழ்வருமாறு 
சொல்லுகின்றார் : 

" நான் விவாகம்பண்ணி மூன்றுவருஷங்களுக்குப்பின் 
யாத்திரை செய்ய நாடிக் கப்பலேறினேன் . நான் ஏறிய கப் 
பல் பாய்விரித்து நாடிய துறை நோக்கி ஓடிற்று . கப்பல் துறை 
விட்டுப் புறப்பட்ட மூன்றாம் நாள் நடுக்கடலிற் போகும் 
போது , திடுகூறாய் எனக்கு ஒரு அபாயம் நேரிட்டது . 
அது , கப்பலின் பாய்மரச்சாமான்களி லொன்று என்மேல் 


வந்து 


வரை 


என்று 


இறந்தவரை யழைத்தது . 


கஉங 


விழுந்து உண்டான படுகாயமே . அந்தக்காயத்தினால் நான் 
பிழைக்கக் கூடாமல் சிலநாள் கிடந்தேன் . பின் எனக்கு 
மௌத்து நெருங்கி ஸக்றாத்து உண்டாயிற்று . ஸக்றாத்தில் 
படவேண்டிய துன்பமெல்லாம் பட்டு , மௌத்தானேன் . 
என்னை விதிப்படி செய்யவேண்டியவைகளைச் செய்து கட 
லில் எறிந்துவிட்டார்கள் . பின் என் ஜடம் அந்தக்கடலில் 
அலைந்துலைந்து , அணுவணுவாய் உருக்குலைந்து போயிற்று . 
நான் இன்ன தானத்தில் . இன்னவிதமாக . இத்தனைகால 
மிருந்தேனென்று அறியக்கூடவில்லை . பிறகு , எங்கேயோ 
ஓரிடத்தில் நான் இருக்கிறதாக அறிந்தேன் . அப்போது , 
என்னைக் கூப்பிட்டு : நீ ஷாகுல் ஹமீதுடைய வேண்டு தலைக் 
கொண்டு மறுபடியும் உண்டாக்கப்பட்டிருக்கிறாய் ; அவ 
ரிருக்கும் சபைக்கு இப்போதே போ என்று எனக்குச் 
சொல்லி , என்னை ஒருமனிதர் வசம் ஒப்படைத்து அனுப்பு 
வதுபோலத் தோற்றரவாயிற்று . அவர் என்னை யழைத்துக் 
கொண்டு இந்தச் சபையிற் கொணர்ந்துவிட்டார் . உடனே 
எனக்குத் தெளிவுபிறந்தது . என்னைக் - கூட்டிக்கொண்டு 
வந்த அவரை யாரென்று பார்த்தேன் . அவர் இந்தச் சபா 
நாயகராகிய ஆண்டவர்கள் தாம் . இவர்கள் வசந்தான் நான் 
ஒப்படைக்கப்பட்டு வந்தேன் . இவர்கள் தாம் ஷாகுல் ஹமீது 
என்று பின் எனக்குத் தெரிவிக்கப்பட்டது . உடனே நான் 
இவர்களுக்குப் பணிந்து ஸலாம் சொன்னேன் 

என்று 
சொல்லிக்காட்டினார் . 

அந்த மனிதர்சொன்ன இந்தச் சொல்லைக்கேட்டு அங் . 
கிருந்த ஜனங்களெல்லாரும் மகா பெரிய ஆச்சரியத்தை 
யடைந்து , அல்லாகுத்த ஆலாவைப் புகழ்ந்து , ஹலறத்து 
ஆண்டவரவர்களை வியந்து பாராட்டிக்கொண்டாடினார்கள் . 
அப்போதே ஆண்டவரவர்கள் அவரை அருகில் அழைத்து 
நீர் இன்னுஞ் சிலகாலம் உமது மனைவியுடன் கூடி வாழ்கி 
றீரா ? அல்லது , இப்போதிருந்த தானத்திற்கே போய் விடு 

1010-17 


கஉச 


கன்ஜுல் கறாமாத்து . 


கின்றீரா ? 

என்று இரகசியமாகக் கேட்டார்கள் . அதற்கு 
அவர் : நான் இன்னுஞ் சிலகாலம் என் மனைவி முதலான 
வர்களுடன் இருக்க விரும்புகிறேன் என்று விடை சொன் 
னார் . பிறகு ஆண்டவரவர்கள் அவரை மனைவியுடன்கூட்டி , 
துஆ செய்து அநுப்பினார்கள் . 

இறந்தவரை யழைத்தது முற்றிற்று . 


2 அ - ம் அத்தியாயம் . 


பட்டமரந் தழைத்தது . 


[ இவ் வத்தியாயம் பட்டுப்போன ஒரு ஆலமரம் ஹலறத்து 
ஆண்டவரவர்களால் தழைத்த வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து ஷாதல் ஹமீது பாத்துஷா சாகிபு ஆண்ட 
வரவர்கள் பின்னும் பாரிஸிராச்சியப் பல பாகங்களையும் 
சுற்றிக்கொண்டு , அங்குள்ள குறாஸான் பகுதிக்குவந்து , 
அப்பகுதியின் தலைநகரத்திற் புகுந்தார்கள் . நானூற்று 
நான்கு பகீர் மார்களோடு அவ்வூரிற்புகுந்து வரும்போது , 
அங்குள்ள பெரியவீதியின் இருபுறத்திலும் குருடர் , செவி 
டர் , ஊமையர் , முடவர் , கூனர்களும் குஷ்டரோகிகள் 
மகோதரகாரர் , காமாலைகாரர் . க்ஷயரோகிகள் முதலான 
கொடிய வியாதிஸ்தர்களும் பந்திபந்தியாயிருந்து , போவார் 
வருவாரைக் கூப்பிட்டுத் தம்தம் நிலைபரத்தைச் சொல்லிப் 
பிச்சையிரந்துகொண் டிருந்தார்கள் . 

அவர்கள் அழுதுகூப்பிடும் முறைப்பாட்டையும் சரி 
ரங்களிலுள்ள வியாதிகளையும் ஹவறத்து ஆண்டவரவர் 
கள் அறிந்து மனமிளகி , தங்கள் கைகளையேந்தி : இவர்கள் 
வியாதிகளைத் தீர்ப்பாயாக வென்று அல்லாகுத்த ஆலா இடம் 


பட்டமரந் தழைத்தது . 


கஉரு 


துஆ இரந்தார்கள் . ஆண்டவரவர்களின் து ஆபறக்கத்தைக் 
கொண்டு , அப்போதில் அங்கிருந்த எழுபத்தைந்து பேர் 

ளுடைய பலவிதமான சகல ரோகங்களுந் தீர்ந்து , சரீரங் 
கள் பரிசுத்தமாயின . இந்தக்காரணம் ஊரெங்கும் பிரஸ் 
தாபமாயிற்று . அதனால் , ஜனங்கள் கூட்டங் கூட்டமாக 
ஆண்டவரவர்களைத் தேடிவரத் தலைப்பட்டார்கள் . 

பிறகு , அவ்வூர் அமீராகிய மதழதுகான் பாத்துஷா என் 
பவர் இதைக் கேள்விப்பட்டு ஹலறத்து ஆண்டவரவர் 
களைத்தரிசிப்பதற்காகத் தமது பரிவாரங்களோடு புறப்பட்டு 
வந்தார் . அவர் தங்கள் சமுகத்தில் வந்தவுடன் ஆண்டவ 
ரவர்கள் அவரைப்பார்த்து “ மதழதே , பட்டுப்போன ஆல 
மரம் தழைத்ததா ? என்று கேட்டார்கள் . அப்போது 
அவர் ஆம் , எஜமானவர்களே , தழைத்தது என்று மறு 
மொழி சொல்லிவிட்டு, பின்னும் ஆண்டவரவர்களை நோக்கி : 
அவ்விஷயத்தில் நான் செய்த பிழையைத் தாங்கள் பொறுக்க 
வேண்டு 

பிரார்த்தித்தார் . ஆண்டவரவர்கள் 
அதற்கு வதில் சொல்லிவிட்டு , நடந்தகாரியம் என்ன ? 
என்று மறுபடியும் அவரிடம் கேட்டார்கள் . அப்போது 
அவர் பின்வருமாறு சொல்லுகின்றார் : -- 

எஜமானவர்களே , நான் வெகுகாலமாகப் பிள்ளை 
யில்லாமல் சஞ்சலப்பட்டவனா யிருக்கின்றேன் . அதற் 
கென்று நான் செய்த பிரயத்தனங்களெல்லாம் விருதாவாய்ப் 
போயின . இனிச் செய்யாத முயற்சி ஒன்றில்லை . ஒரு 
முயற்சியாலும் எனக்குப் பலனுண்டாகவில்லை . பின்பு , நான் 
செய்யும் பிரயத்தனங்களைக் கைவிட்டுத் துக்கத்தில் முழுகி 
யிருந்தேன் . இப்போது திடீரென்று தங்கள் செய்தி என் 
காதில் விழுந்தது . உடனே நான் இந்த முற்றத்தில் பட் 
டுப்போய் நிற்கிற இந்த ஆலமரம் தழைத்து , பூத்து , 
காய்த்து , பழுத்துச் சொரியுமானால் , அவரை நாம் போய்த் 
தரிசிக்கலாம் ; அல்லாகுத்த ஆலா அவர் பொருட்டால் நமக் 


மென்று 


கஉகா 


கன்ஜுல் , கறாமாத்து , 


குப் பிள்ளையுண்டாகச் செய்வான் என்று சொன்னேன் . 
நான் சொன்னவாய் மூடுமுன் என் கண்ணெதிர் நின்ற 
பட்டமரம் பச்சென்று தழைத்து , பூத்து , காய்த்து , பழுத் 
துச்சொரிந்தது . அந்த மரத்தினின்று , திடுகூறாக் ஒருவிதச் 
சத்தமும் என் காதில் விழுந்தது . உடனே நான் தங்களைத் 
தரிசித்து என் குற்றத்திற்காக மன்னிப்புக்கேட்டு , என் 
நாட்டத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமென்று 
புறப்பட்டு வந்தேன் . தேவரீர் தமியேனை அடிமைகொள்ள 
வேண்டுகின்றேன் என்று சொல்லிப் பிரார்த்தித்தார் . 
இதைக்கேட்டு ஆண்டவரவர்கள் அவர்மீது மன திரங்கி , 
அவருக்கு இரண்டு ஆண்பிள்ளைகளும் , இரண்டு பெண்பிள்ளை 
களும் பிறக்கும்படி துஆ செய்தார்கள் . உடனே அது 
கபூலாகி , ஆண்டவரவர்களின் துஆவின்படி அந்த அமீர் 
மகுமூது கான்பாத்துஷாவுக்கு நான்கு பிள்ளைகள் பிறந்து , 
க்ஷேமமாயிருந்து வாழ்ந்தன . 

பட்டமரந் தழைத்தது முற்றிற்று . 


. 


உகூ - ம் அத்தியாயம் 
ஜின்னிடர் தவிர்த்தது . 


( இவ்வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஒரு குடும்பத் 
தாருக்கு உண்டாயிருந்த ஜின்களின் இடரைத் தவிர்த்த வரலாற் 
றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து காதிறெலி கன்ஜஸவாய் கன்ஜபக்ஷ் 
பாத்துஷா சாகியு ஆண்டவரவர்கள் குறாஸானில் இருக்கும் 
போது , அங்குள்ள சைதவஜுதுத்தீன் குறஸானி என்பவர் ஒரு 
நாள் ஆண்டவரவர்கள் சமுகத்தில் வந்து ஸலாம் சொல்லிப் 
பணிந்து நின்று என் எஜமானவர்களே , நானும் , என் குடும் 
பத்தாரும் எந்தவீட்டிற் போய்க் குடியிருந்தாலும் , அந்தந்த 
வீட்டிலும் ஆகாசத்திலிருந்து அசரீரியாக ஏ , வஜுதுத் 
தீன் , உன் பெண்மக்கள் எல்லாரும் எங்களுக்கே புரியர் 
என்றும் , இன்னும் பல பயங்கரமானதுமாகிய சத்தம் 
கேட்கின்றது . அன்றியும் கல் , மண் , கூழாங்கல் , மல 
முதலியவைகள் , வாரி வீட்டிலும் போடப்படுகின்றன . நாங் 
கள் உடுத்தியிருக்கும் புடவைகளில் திடீரென்று தீப்பிடித்து 
எரிகின்றது . என் பெண்மக்களையெல்லாம் செய்யாத சேட் 
டைகள் செய்கின்றது . என் மக்களில் ஒரு பெண்ணையும் 
கொண்டுபோய் விட்டது . இந்தச் சம்பவம் இன்னதென்று 
அறியக்கூடவில்லை . இதற்கு எத்தனைவிதப் பரிகாரம் 
பண்ணியும் நிவிர்த்தியாகவில்லை . பரிகாரம் பண்ணப்பண்ண 
மேற்சொன்ன துஷ்டாட்டம் அதிகரித்துக்கொண்டே 
வருகிறது . 

இனி என்னால் . ஆவது ஒன்றில்லை . தேவரீர் 
தாங்கள் இங்கே வந்திருப்பதைத் தமியேன் கேட்டு , இனி 
நம் கஷ்டம் தீருமென்று ஆதரவுடன் நம்பித் தங்கள் சந்நிதி 
தேடி வந்தேன் . 

. 

ஆகையால் எஜமானவர்களே , மேற் 
சொன்ன என் கஷ்டமான வில்லங்கத்தைத் தீர்த்து , 


. 


கஉஅ 


கன்ஜுல் கறாமாத்து . 


என்னையும் , என் குடும்பத்தையும் ரக்ஷிக்கவேண்டும் என்று 
சொல்லி , கண்ணீர்சிந்த அழுதார் . 

சைகு வஜுதுத்தீன் குறாஸானி என்பவர் அழுது 
இட்ட முறைப்பாட்டை ஹலறத்து ஆண்டவரவர்கள் 
கேட்டு மனங் கசிந்து , அவரைப்பார்த்து வஜுதுத்தீனே , 
அஞ்சாதீர் . நீர் வரும் இரவின் அர்த்தசாமத்தில் எழுந்து 
பரிசுத்தமாகக் குளித்து , வெள்ளுடை யணிந்து , பரிமளம் 
பூசி , மனித சஞ்சாரமற்ற ஒதுக்கான ஒரு மேட்டிற்போய் , 
சதுராகாரமாக ஒரு கோடுகீறி அதற்குள் இருந்துகொண்டு , 
நான் தரும் இந்த ரக்ஷையை உமக்கு வலது புறம் வைத்து 
விட்டு , இரண்டு றக்அத்துத் தொழுது முடித்து , நூறு தரம் 
ஸலாவாத் தோதி , வானத்தைப்பார்த்து ஆண்டவனே , 
என்னை இங்கே யநுப்பின சையிது அப்துல் காதிறுடைய 
பொருட்டினால் ஜின்களுக்குத் தலைமையான இராசஜின்னை 
எனக்கு வசமாக்கித் தருவாயாக என்று சொல்லிவிட்டு , 
சூறத்துல் யாஸீனை ஓதிக்கொண்டிரும் . அப்போது , ஜின் 
கள் கூட்டம் புடைசூழ இராசஜின் உமக்கு முன் வந்து 
நின்று , உம்மைப்பார்த்து உம்மை இங்கே யநுப்பினவர் 
யார் ? 

என்று கேட்கும் . உடனே நீர் என் பெயரைச் 
சொல்லும் . பிறகு அந்த ஜின்னரசு உமது காரியங்களை விசா 
ரிக்கும் . அப்போது உமக்கு நிகழும் சம்பவங்களை யெல்லாம் 
அதனிடம் முறையிடும் என்று சொல்லி , ஒரு ரக்ஷையையும் 
எழுதி அவர்கையிற் கொடுத்து அனுப்பினார்கள் . 

சைகு வஜுதுத்தீன் குறாஸானி ஆண்டவரவர்களின் 
கட்டளைப்படி அர்த்த சாமத்தில் எழுந்து நீராடி , 
வெள்ளாடை புனைந்து , வாசனை யணிந்து , ஆளரவமில்லாத 
ஒதுக்கான மேட்டிற்போய்க் கோடுகீறி , அதற்குள்ள மர்ந்து 
தாழுது முடித்து துஆ விரந்துவிட்டு யாஸீனை ஓதிக் 
கொண்டிருந்தார் . 


.. 


ஜின்னிடர் தவிர்த்தது . 


கஉகூ 


எ , 


இவ்வாறு ஓதிக்கொண் டிருக்கும்போது , பெருந் 
திரளான ஜின்கள் புடைசூழ ஒரு பல்லக்குவந்து அவருக்கு 
முன் அவரிருக்கும் கோட்டுக்கு வெளியில் நின்றது . அதை 
சைகுவஜுதுத்தீன் பார்த்துக்கொண்டு , ஓதுவதிற் பராக்கா 
யிருந்தார் . உடனே அந்தப் பல்லக்குக்குள் இருக்கும் 
இராசஜின் அவரைப்பார்த்து மனிதனே , உன்னை 
இங்கே யநுப்பினவர் யார் ? என்று கேட்டது . இக் 
கேள்விக்கு அவர் என்னை இங்கே யநுப்பினவர் , சையிது 
அப்துல்காதிறு ஷாகுல் ஹமீது என்று விடைகொடுத்தார் . 
இந்தத்திரு நாமத்தைக் கேட்டவுடன் அந்த ஜின்னரசு தான் 
ஏறியிருந்த பல்லக்கைவிட்டுத் தரையில் இறங்கி , அவரைத் 
தாழ்ந்து நின்று “ உமக்கு ஆகவேண்டியது என்ன ? " என்று 
கேட்டது . உடனே அவர் அந்த ஜின்னரசை நோக்கி , தமது 
கஷ்ட நிஷ்டூரமான சம்பவங்களை யெல்லாம் சொன்னார் .. 

சைகுவஜுதுத்தீனுடைய பரிதாபமான முறைப் 
பாட்டைக் கேட்ட இராசஜின் கண்கள் ரத்தஞ் சிந்தக் கர்ன 
கடூரமாகத் திரும்பி , தன் பரிவார ஜின்களைப் பார்த்தது . 
உடனே அக்கூட்டத்திலுள்ள சில ஜின்கள். வெருண்டு ஓடிப் 
போய் , சில நிமிஷத்திற்குள் மூன்று கொடிய ஜின்களையும் , 
சைகுவஜு துத்தீனுடைய காணாமற்போன மகளையும் 
கூட்டிவந்து அங்கேவிட்டன . 

பிறகு ஜின்னரசு அந்த மூன்று துஷ்ட ஜின்களையும் 
சினந்து பார்த்து : இவ்வித அநியாயம் நீங்கள் ஏன்செய் 
தீர்கள் ? என்று கேட்டது . அதற்கு அவை ஒன்றும் பேசா 
மல் , அஞ்சித் தலைகுனிந்து நின்றன . இராசஜின் அம்மூன்று 
ஜின்களுக்கும் கழுத்தையும் , கால் கைகளையுஞ் சேர்த்து 
விலங்கிட்டுச் சிறைப்படுத்தி விட்டு , சைகுவஜு துத்தீனு 
டைய மகளை அவர்வசம் ஒப்படைத்து , அவரை நோக்கி : 
நீர் அஞ்சாதீர் . இனி ஒருகாலும் இவ்விதச் சம்பவம் 


க x0 


கன்ஜுல் கறாமாத்து . 


உமக்கு உண்டாகாது ; சந்தோஷமாய்ப் போயிரும் என்று 
சொல்லிப் பணிந்து போய்விட்டது . 

சைகுவஜு துத்தீன் அங்கிருந்து தம் மகளை யழைத் 
துக்கொண்டு வீட்டுக்கு வந்தார் . அவர் வீட்டுக்கு வந்தது 
முதல் முன்னடந்த துஷ்டாட்டம் ஒன்றும் காணப்பட 
வில்லை . அதனால் அவர் சந்தோஷப்பட்டு , அன்று பொழுது 
விடிந்த அதிகாலையில் எழுந்து இரவு நடந்த வரலாறுகளை 
ஹலறத்து ஆண்டவ ரவர்களிடம் தெரிவிக்கவேண்டிப் 
புறப்பட்டு வந்து , ஆண்டவ ரவர்களைப் பணிந்துநின்று 
நடந்ததைச் சொல்லிக் காட்டினார் . அதை ஆண்டவ 
ரவர்கள் கேட்டு , அவரைப்பார்த்து : முன் உண்டான தீங்கு 
களில் ஒன்றாவது இனி உமக்கு நேரிடாது . நீர் சந்தோஷ 
முற்று நிர்ப்பயமாயிரும் என்று சொல்லி , அவருக்காகவும் , 
அவர் குடும்பத்திற்காகவும் துஆசெய்து அனுப்பினார்கள் . 
இதுநடந்த அன்றுமுதற் கொண்டு மேற்சொன்ன துஷ்ட 
கிர்த்தியம் ஒன்றும் நேரிடாமல் சைகுவஜு துத்தீன் குறா 
ஸானி என்பவர் சந்தோஷமாய் வாழ்ந்திருந்தார் . 


ஜின்னிடர் தவிர்த்தது முற்றிற்று . 


Ⓡo- ம் அத்தியாயம் . 
மான்குட்டிகளை மீட்டினது . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஒனாய்தின்ற 
இரண்டு மான்குட்டிகளை உயிருடன் மீட்டியவரலாற்றைச் சொல்லு 


கின்றது .) 


ஹலறத்து ஷாதல் ஹமீது கன்ஜஸவாய் பாத்துஷா 
சாகிபு ஆண்டவரவர்கள் குறாஸானிலிருந்து புறப்பட்டு , 
தங்கள் நானூற்று நான்கு தபோதனர் கூட்டத்துடன் 
துறுக்கிஸ்தானை நோக்கி நடந்தார்கள் . மலை , வனம் , நதி 
முதலான துகளைக் கடந்து போகும்போது , வழியில் ஒரு 
அடர்ந்த வனத்தில் விடுதியிட்டுத் தங்கினார்கள் . 

அன்றைத்தினம் அந்தவனத்திலுள்ள ஒரு பெண்மான் 
ஹலறத்து ஆண்டவரவர்கள் சமுாத்தில் வந்து தாழ்ந்து 
நின்று : 

எஜமானவர்களே , நான் வெகுகாலம் மலடா 
யிருந்து வருந்தி , ஒரு மாதத்திற்குமுன் ஒரேசூலில் இரண்டு 
கன்றுகளை யீன்றேன் . மலடாயிருந்து பெற்ற அவ்விரண்டு 
குட்டிகளையும் நான் அதிகம் உவந்து ஒரு மாதம்வரையும் 
அன்பாய் வளர்த்துவந்தேன் . இன்று காலையில் அக்குட்டி 
களுக்கு நான் பாலூட்டி ஒரு புதரில் விளையாடிக்கொண் 
டிருக்கும்படி வைத்துவிட்டு , என்வயிற்றுக்கு இரைத்தேடிச் 
சற்றுத் தூரத்திற் போனேன் . நான் போனவிடத்தில் 
இரைமேய்ந்து , திரும்பிவந்து பார்க்கும்போது என் இரு 
குட்டிகளும் காணாமற் போய்விட்டன . அவையிருந்த 
புதரிலும் , அதன் பக்கத்திலும் ஓடி யோடிப் பார்த்தேன் ; 
அவ்விடங்களிலும் இல்லை . பின் காடெங்கும் தேடியோடிப் 
பெருந்தொனியிட்டுக் கூப்பிட்டேன் ; ஓரிடத்திலும் காணக் 
கிடைக்கவில்லை . அதனால் என் மனம் சஞ்சலமுற்றுப் 

1010-18 


கஙஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


இந்த 


மானின் 


பதைக்கின்றது . தேவரீர் என்மீது இரக்கம் வைத்து 
நான் பெற்றிழந்த அருமந்த கன்றுகளை அழைத்துத் தர 
வேண்டும் என்று சொல்லிற்று . அந்தப் பெண்மான் 
இவ்வாறு 

சொல்லி வாய்மூடுமுன் , அவ்வனத்திற் 
சஞ்சரிக்கும் ஓனாய் ஒன்று அங்கேவந்து , அந்த மானுக்குப் 
பக்கத்தில் நின்று கொண்டு , ஆண்டவரவர்களை நோக்கி : 
எஜமானவர்களே , 

கன்றுகளை என் 
பசியாற்றாமையால் நான் தான் அடித்துத் தின்றுவிட்டேன் 
என்று சொல்லிற்று . 

கன்றிழந்த மானின் முறைப்பாட்டையும் , ஒனாய் 
சொன்னதையும் ஹலறத்து ஆண்டவரவர்கள் கேட்டுச் 
சிரித்துக்கொண்டு , ஒனாயைப்பார்த்து : நீ கொன்று புசித்த 
மான்கன்றுகளின் உறுப்புகளில் கழித்து மிஞ்சினது ஏதும் 
உண்டா ? இருந்தால் , அதை இங்கே கொண்டுவா என்று 
கட்டளை பண்ணினார்கள் . இச்சொல்லைக் கேட்டவுடன் 
ஒனாய் அங்கிருந்து ஓடிப்போய் , தான் தின்ற மான் கன்று . 
களின் ஒற்றைக்காற் குளம்பு ஒன்றை வாயிற் கவ்விக் 
கொண்டுவந்து , ஆண்டவரவர்கள் சமுகத்தில் வைத்தது . 
ஆண்டவரவர்கள் அந்தக் குளம்பையெடுத்துக் கழுவித் 
தரையில் வைத்து ஒரு கம்பளியால் மூடி , சற்று நேரத்திற்குப் 
பின் அந்தக் கம்பளியை யெடுத்தார்கள் . உடனே இரண்டு 
மான்கன்றுகள் அந்தக் கமபளிக்குள் ளிருந்து துள்ளித் 
துடித்துக் கத்திக்கொண்டு எழுந்து , அங்கே நிற்கும் தாய் 
மான் கிட்டப்போய் அதன் மடியிற் சுரந்து கட்டியிருக்கும் 
பாலை இணையாய் நின்று குடித்தன . அப்போது அந்தப் 
பெண்மான் அக் குட்டிகள் தான் ஈன்றவைதாமா வென்று 
அடிக்கடி முகந்து பார்த்து , பின் அவற்றின் அழகிய 
மேனியை நக்கிக்கொண்டு , ஆநந்த சந்தோஷத்துடன் பால் 
கொடுத்து நின்றது . பின் ஹலறத்து ஆண்டவரவர்கள் 
கன்றுகள் கிடைக்கப்பெற்ற மானையும் , ஒனாயையும் , வனத் 


இறந்தவனையெழுப்பினது . 


கங் 


திற்கு அனுப்பி விட்டார்கள் . அவைகள் ஒன்றுக்கொன்று 
விரோதமில்லாமல் போய்விட்டன . 

பிற்பாடு , ஒரு நாள் ஆண்டவரவர்கள் அப்பகுதியில் 
துஷ்டாட்டஞ் செய்துவந்த மஜூசிக் காபிர்களில் ஒருவனை 
ஒரு புலியைத் தோற்றரவாக்கி இரண்டாகப் பிளந்தெறியச் 
செய்து , பின் அவன் உடலை ஒன்றாய்ச்சேர்த்து உயிராக்கி 
விட்டு , அவர்கள் அனைவரையும் இஸ்லாமிலாக்கினார்கள் . 
அதனால் , அங்கேயுள்ள மஜூசிகள் எல்லாரும் ஆண்டவ 
ரவர்களுக்கு மிகவும் அஞ்சி நடந்தார்கள் . 

மான் குட்டிகளை மீட்டினது முற்றிற்று . 


ஙக - ம் அத்தியாயம் . 
இறந்தவனையெழுப்பினது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் இறந்துபோன 
ஒரு மஜூசிச் சிறுவனை உயிருடன் எழுப்பின வரலாற்றைச் சொல்லு 


கின்றது . ) 


ஹலறத்து மீறான் சுல்தான் ஷாகுல்ஹமீது பாத்தூஷா 
ஆண்டவரவர்கள் பின் அங்கிருந்து புறப்பட்டு பாரிராச் 
சிய எல்லையைக்கடந்து , துறுக்கிஸ்தானிற் போய்ச் சேர்ந் 
தார்கள் . அவ்விராச்சியத்தில் தூறான் பருவதம் என்று 
பிரபலமான ஒரு மலையுண்டு. ஆண்டவரவர்கள் தங்கள் 
தபோதனர்களுடன் அந்த மலையின் கெபியிற்போய் , 
நாற்பது நாள் வரையும் கல்வத்திலிருந்தார்கள் . 

நிஷ்டையின் நாட்கள் நாற்பதுந் தீர்ந்தபின் ஹலறத்து 
ஆண்டவரவர்கள் தங்கள் பாட்டனாராகிய குப்புல்லக் தாபு 
சையிது முகியித்தீனப்துல்காதிறு ஜைலானி றலியல்லாகு 
அன்கு அவர்கள் பேரால் கந்தூரிகொடுத்துவிட்டு , பின்பு 


கஙச 


கன்ஜுல் கறாமாத்து . 


அந்த மலைக்குகையில் வணக்கஞ் செய்து கொண்டிருந்த 
சைகு ஷம்சுத்தீன் , சைகு வஜ்ஹுத்தீன் என்னும் இரண்டு 
பெரியோர்களையும் , அவர்கள் கூட்டத்தாரையும் சந்தித்துத் 
தரிசனை பண்ணிக்கொண்டு , அங்கிருந்து புறப்பட்டு அத் 
தேசத்து நாட்டுப் பகுதிகளில் சில நாள் சஞ்சரித்தார்கள் . 

அக்காலத்தில் அப்பகுதிகளில் வசிக்கும் முஸ்லிம் 
களும் , மஜூசிகளும் , ஹலறத்து ஆண்டவரவர்களின் 
பிரபல மகிமையைக் கேள்விப்பட்டுவந்து , அவரவர் நாட்டங் 
களை 

முறைப்பாடு செய்து நிறைவேற்றிக்கொண்டு 
போவார்கள் . அதனால் அந் நாடெங்கும் ஆண்டவரவர் 
களின் மகத்துவம் பிரஸ்தாபப்பட்டது . 
கைகூடாத 

காரியங்களைக் கைகூடுவித்தும் , தீராத 
நோய்களைத் தீர்த்தும் , மனிதர்களைச் சந்தோஷப்படுத்தி 
வருவதால் , ஹலறத்து ஆண்டவரவர்கள் மீது அங்குள்ள 
சில மஜூசிகளுக்குப் பொறாமை மூண்டது . அதனால் 
அப்பொறாமை கொண்ட சிலர் ஒரு கூட்டங்கூடி நாம் இந்த 
முகம்மதிய பெரியவரை எவ்விதத்திலும் தாழ்மைப்படுத்தி 
விடவேண்டும் . இல்லாவிடில் நம் இனத்தார் அனை 
வரையும் தங்கள் இஸ்லாம் மார்க்கத்திற் சேர்த்து விடுவார் . 
அப்படி இவரைத் தாழ்மைப்படுத்த வேண்டுமானால் , சில 
மாதங்களுக்குமுன் இறந்து புதைக்கப்பட்ட ஏழு பிராய 
முள்ள இன்ன சிறுவனை உயிருடன் எழுப்பித் தரவேண்டு 
மென்று இவரிடம் கேட்போம் . அது இவரால் * கூடாத 
காரியம் . அப்போது இறுமாப்படங்கிப் பங்கமடைந்து , 
நமக்குத் தாழ்ந்து போவார் . இதுதான் தக்க உபாயம் என்று 
ஆலோசித்துத் தீர்மானம் பண்ணிக்கொண்டு , எல்லாரும் 
புறப்பட்டு ஹலறத்து ஆண்டவரவர்கள் சமுகத்தில் வந்து 
நின்று , தங்களுள் ஒருவனைச் சுட்டிக்காட்டி : இவருடைய 
எழு வயதுள்ள ஒரு மகன் இறந்து மூன்று மாதமாயின . 
அவன் இன்ன தானத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறான் . இப் 


இறந்தவனையெழுப்பினது . 


ககூரு 


போது அவனை உயிருடன் எழுப்பித் தரவேண்டும் என்று 
கேட்டார்கள் . 

ஆண்டவரவர்கள் இச் சொல்லைக்கேட்டு உடனே 
யெழுந்து , அவர்கள் எல்லாரையும் அழைத்துக்கொண்டு 
அந்தச் சிறுவனைப் புதைத்திருக்கும் சவச் சாலையிற் போய் , 
அவன் பிரேதக்குழியருகில் நின்றுகொண்டு , அவன் பெய 
ரையும் , அவன் தாயின் பெயரையுஞ் சேர்த்துக் கூப்பிட்டு 

தம்பி இதுனில்லாஹ என்று திருவாய் மலர்ந்து சொன் 
னார்கள் . உடனே 

அந்தச் சிறுவன் உயிர்பெற்று , 
முன்னிருந்தபடி எழுந்துவந்து நின்றான் ... 

ஹலறத்து ஆண்டவ ரவர்கள்மீது பொறாமை 
கொண்ட அந்தக் கூட்டத்தார் . இந்த ஆச்சரியமான 
மகிமையைக் கண்ணெதிரேகண்டு திடுக்கிட்டு , வேறொன்றும் 
பேசாமல் , அனைவரும் ஒருமித்து ஆண்டவ ரவர்களின் 
திருக்கரத்தைப் பிடித்துக் கலிமாசொல்லி இஸ்லாமிலாய் , 
நேர்வழியும் , ஈடேற்றமும் பெற்றார்கள் . 

பிற்பாடு ஆண்டவரவர்கள் அந்தநாட்டுப் புறங்களை 
விட்டு , அத்தேசத்தின் பிரதான நகரமாகிய பலகு என்னும் 
பட்டணத்தில் தங்கள் தபோதனர்களுடன் போய்ச்சேர்ந்து , 
ஒரு சாகையில் விடுதியிட்டுத் தங்கியிருந்தார்கள் . 

இறந்தவனை யெழுப்பினது முற்றிற்று . 


$ 2 - ம் அத்தியாயம் . 
சைகுமுஈனுத்தீன் தாயாரைத்தரிசித்தது . 


( இவ் வத்தியாயம் சைகுமுஈனுத்தீன் ஹலறத்து ஆண்டவரவர் 
களின் உத்தரவுகொண்டு , தமது இறந்துபோன தாயாரைத் தரி 
சித்த வரலாற்றைச் சொல்லுகின்றது . ] 

ஹலறத்து சையிது அப்துல்காதிறு பாத்துஷாசாகிபு 
ஆண்டவரவர்கள் பலகு நகரத்தில் இருக்கும்போது , தங்கள் 
கலீபாக்களுள் ஒருவராகிய சைகு முஈனுத்தீன் என்பவர் 
வந்து பணிந்து நின்று : எஜமானவர்களே , தமியேன் 
இந்த பலகு நகரத்திலேதான் பிறந்தேன் . நான் பிறந்து 
ஏழு பிராயமான போது என் தகப்பனார் மௌத்தாய்விட் 
டார் . அப்போதே நான் என் தாயையும் , குடும்பத்தாரை 
யும் விட்டுப் பிரிந்து போனேன் . இதுவரையும் ஒருதர 
மாவது மீண்டுபோய் அவர்களைச் சந்திக்கவில்லை . காலம் 
அதிகமாய் விட்டபடியால் , இப்போது போய் அவர்களைச் 
சந்திக்க நாடுகிறேன் ; எனக்கு உத்தரவு தரவேண்டும் 
என்று கேட்டார் . ஆண்டவரவர்கள் , போய்வாரும் என்று 
அவருக்கு உத்தரவு கொடுத்தார்கள் . 

சைகு முஈனுத்தீன் ஆண்டவரவர்களிடம் உத்தரவு 
பெற்றுக்கொண்டு புறப்பட்டுத் தமது வீடுதேடிப்போய் , 
குடும்பத்தாரைக் கண்டு வெகு ஆவலாய்க் கொண்டாடினார் . 
பின் : என் தாய் எங்கேயென்று அவர்களிடம் கேட்டார் . 
உமது தாய் மௌத்தாய் ஐந்து வருஷமாயினவென்று 
அவர்கள் சொன்னார்கள் . இதைக்கேட்டு சைகு முஈனுத்தீன் 
சஞ்சலப்பட்டு , தமது தாயாரின் கபுறை விசாரித்துப் 
போய் , அங்கே பாத்திஹாவோதி ஜியாறத்துச் செய்து 
கொண்டு , அங்கிருந்து ஹலறத்து ஆண்டவரவர்களிருக்கும் 


சைகுமுஈனுத்தீன் தாயாரைத்தரிசித்தது . கஙஎ 


சாகைக்கு வந்து , நடந்த காரியங்களை ஆண்டவ ரவர்கள் 
சமுகத்தில் சொல்லிக்காட்டி : என் தாயை நான் உயிருடன் 
சந்தித்துக் கொள்ளும்படி தேவரீர் கிருபைபுரிய வேண்டும் 
என்று பிரார்த்தித்தார் . அப்போது ஆண்டவரவர்கள் 
அவரைப்பார்த்து : முஈனுத்தீனே , நீர் இப்போதே உமது 
தாயின் கபுறடியிற்போய் , கிபுலாவை முன்னோக்கி ஸலாம் 
சொல்லிவிட்டு , பாத்திஹா வோதிக்கொண்டிரும் ; உமது 
நாட்டத்தை . அல்லாகுத்த ஆலா நிறைவேற்றுவான் என்று 
உத்தரவுபண்ணி அநுப்பினார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் சொன்னபடி சைகுமுஈ 
னுத்தீன் மறுபடியும் தாயாரின் கபுறடியிற்போய் ஸலாம் 
சொல்லிவிட்டு , ஓதிக்கொண்டு நின்றார் . அப்போது , அவர் 
தாயாரின் கபுறு துளும்பி , இரண்டாய்ப்பிளந்து விரிந்தது . 
அவருடைய தாயார் அதற்குள்ளிருந்து ஆடையாபர 
ணங்கள் அணிந்து . பரிமளவாடை கமகமென்று வீசும்படி , 
நிலவைச் சொரியும் பூரணமதிபோன்ற முகத்துடன் 
வெளிப்பட்டார் . 


சைகு முஈனுத்தீன் தமது தாயாரைக் கண்குளிரக் 
கண்டு : 

அஸ்ஸலாழ அலைக்கும் யா உம்மீ என்று ஸலாம் 
சொன்னார் . உடனே அவர் தாயார் வாய்திறந்து அலைக்கு 
முஸ்ஸ்லாம் யாபுனை இ என்று பிரதிசொன்னார் . பிறகு 
அவர் தாயை நோக்கி : அம்மா , தாங்கள் மௌத்தானபின் 
தங்களுக்கு நேரிட்ட சம்பவங்கள் என்ன ? என்று கேட் 
டார் . அதற்கு அவர் தாயார் : மகனே , நான் செய்திருந்த 
நன்மைகளைக் கொண்டு அல்லாகுத்த ஆலா என் பாவங்களைப் 
பொறுத்து , என்னைச் சுவர்க்கத்திற் குடியிருத்தி , எனக்கு 
வேண்டுமான நிகுமத்துகளையும் தந்தான் என்று சொல்லி 
விட்டு , பின்னும் " புகழ் அடங்கலும் அல்லாவுக்கேயுரியன . 
அவன் எப்படிப் பட்டவனானால் , அவனுடைய வார்த்தைப் 


கக அ . 


கன்ஜுல் கருமாத்து . 





ரத் 


பாட்டை நமக்கு உண்மையாக்கினானே அப்படிப்பட்டவன் . 
இன்னும் , சுவர்க்கம் என்கிற பூமியை நமக்குக் காணியாட்சி 
யாக்கித் தந்தானே அப்படிப்பட்டவன் . அந்தச் சுவர்க் 
கத்தில் நாம் வேண்டிய இடத்தில் ஒதுங்குவோம் . இது , 
நற்கருமஞ் செய்கிறவர்களுடைய பொறுமைக்குப் பிரதியா 
யிருக்கும் என்று பொருள்படுகிற குறுஆன் ஆயத்தையும் 
ஓதிக் காட்டினார் . இதைக் கேட்டவுடன் சைகு முஈனுத் 
தீனுக்கு அழுகை வந்து , கண்களி லிருந்து தண்ணீர் தாரை 
தாரையா 

யோடிற்று . பிறகு அவர் கண்ணீரை 
துடைத்துக்கொண்டு பார்த்தார் ; தமக்கு எதிரே நின்ற 
தாயாரைக் காணவில்லை . 

விரிந்திருந்த கபுறு மூடிப் 
பொருந்தி , முன்போ விருந்தது . 
அதன்பிறகு 

முஈனுத்தீன் அங்கிருந்து 
ஹலறத்து ஆண்டவ ரவர்கள் சமுகத்தில் வந்து , தாம் 
கண்ட காட்சி முதலியவற்றைச் சொல்லிவிட்டு , அல்லாகுத்த 
ஆலாவைப் புகழ்ந்து நபி முகம்மது ஸல்லல்லாகு அலைகி 
வஸல்லமவர்கள் பேரில் ஸலவாத்துச் சொல்லி , பொறுமை 
யுடன் சுக்று செய்திருந்தார் . 


சைகு 


சைகுமுஈனுத்தீன் தாயாரைத்தரிசித்தது முற்றிற்று . 


* 


கூகூ - ம் அத்தியாயம் . 
ஜபலுல் ஔலியாவுக்குப்போனது . 


. 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் துறுக்கிஸ்தானி 
லுள்ள ஜபலுல் ஔலியா என்னும் மலைக்குப்போய் , அங்கே ஒரு 
பெரியோரைத் தரிசித்த வரலாற்றைச் சொல்லுகின்றது .) 

ஹலறத்து சையிது அப்துல்காதிறு ஷாகுல்ஹமீது பாத் 
துஷா சாகிபு ஆண்டவ ரவர்கள் பலகு நகரத்திலிருந்து 
புறப்பட்டுத் தபோதனர் கூட்டத்துடன் மஷ்ஹது என்னும் 
தலத்திற் போய் , அங்கே அடங்கி யிருக்கும் ஹலறத்து 
இமாம் சையது அலிழசற்றிலா றலியல்லாகு அன்கு அவர் 
களின் றொளலாஷரீபை ஜியாறத்துச் செய்துகொண்டு 
மூன்று தினம் கல்வத்திலிருந்து , பின் பாத்திஹா கத்தம் ஓதி 
கந்தூரி கொடுத்துவிட்டு , அங்கிருந்து ஜபலுல் ஔலியா 
என்னும் மலைக்குப் போனார்கள் . 

ஆண்டவ ரவர்கள் அந்தமலையில் நாற்பது தினம் 
கல்வத்தி லிருந்தார்கள் . கல்வத்துத் தீர்ந்தபிறகு அங்குள்ள 
ஔலியாக்கள் அனைவரையும் ஜியாறத்துச் செய்தார்கள். 
பிறகு , கஸ்தூரிக்குகை என்று பெயர் வழங்குகிற அம்மலைக் 
கெபிக்குப் போனார்கள் . அதன் வாசல் திறக்கப்பட்டு , 
அங்கிருந்து கஸ்தூரி வாடை வீசிற்று , ஆண்ட வரவர்கள் 
அந்த வாசல் வழியாய்க் கெபிக்குள் நுழைந்து , அங்குள்ள 
சர்வ பாக்கியங்களையும் , அதிசயங்களையும் ஒவ்வொன்றாகக் 
கண்டு 

அல்லாதத்தஆலாவுக்கு சுக்றுசெய்து , 
மறுபடியும் 

பார்த்தார்கள் . 

அங்கே 
பெரியவர் ஒருவர் ஆகாய் நிஷ்டை செய்துகொண்டிருந்தார் . 
அவர் முகமாதியுடல் முழுதும் பிரகாசம் ஜொலித்துக் 
கொண்டிருந்தது . அன்றியும் , அவரிடத்தி லிருந்து கஸ்தூரி 
மணம் எழுந்து எங்கும் வியாபித்துக் கமழ்ந்துகொண் 

1010-19 


களித்து 


ஒருபுறமாகப் 


கச O 


கன்ஜுல் கறாமாத்து . 


டிருந்தது . அவர் ஆடாமல் அசையாமல் எழுதிய சித்திரம் 
போல இயக்கமற்றிருந்தார் . 
அந்தப் பெரியவரை ஹலறத்து 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் 
கண்டு அருகிற் போய் , அவர் காதில் இஸ்ழல்லதலம் என்னும் 
திருமந்திரத்தை யோதி ஊதினார்கள் . அம் மந்திரம் 
தில் ஏறினவுடன் அவர் 

அவர் தெளிவடைந்து எழுந்து 
ஆண்டவரவர்களின் கையைப் பிடித்து ஸலாம் சொல்லி . 
அளவளாவிக் கொண்டாடினார் . பின் அவர் அல்லாதத்த 
ஆலாவைத் துதித்து , நபி 

ஸல்லல்லாத அலைகிவஸ்ல்ல 
மவர்கள் பேரில் ஸலவாத்துச் சொல்லி ஆநந்தத்தில் முழுகி , 
சுக்று செய்தார் . அதன் பிறகும் அவர் ஹலறத்து 
ஆண்டவரவர்களின் திருநாமத்தைச் சொல்லிப் புகழ்ந்து 
பாராட்டினார் . 


அப்போது ஆண்டவரவர்கள் அந்தப் பெரியவரிடம் 
சில உபதேசங்களைப் பெற்றுக்கொண்டு , பின் அவரை 
நோக்கி : தாங்கள் என் நாமத்தை எப்படித் தெரிந்து 
கொண்டீர்கள் ? என்று கேட்டார்கள் . அதற்கு அந்தப் 
பெரியவர் ஆண்டவரவர்களை நோக்கி : ஷாகுல்ஹமீதே , நீர் 
அவதாரமாகுமுன் உம்மை நான் அறிவேன் ; உமது பதவி 
யின் உயர்வும் இவ்வளவென்று எனக்குத் தெரியும் . நீர் 
பிறக்குமுன் எழுபது பெரியோர்கள் கூடிய ஒரு சபை 
உமது திருநாமத்தைக் கேட்டுத் தலைசாய்த்தது . அப்போது 
நான் : ஆண்டவனே , நான் மரண மடையும் நேரத்தில் 
இந்தச் சபையில் துதிக்கப்பட்ட ஹாதல் ஹமீது என்பவரை 
ஹாலிறாக்கு என்று அல்லாகுத்த ஆலாவிடம் இரந்தேன் . 
உடனே அல்லாகுத்த ஆலா என் இரப்பை ஒப்புக்கொண்டு : 
அவர் உம்மிடம் வந்தபோது நீர் தெளிவடைந்து மௌத்தா 
வீர் என்று எனக்கு விடைதந்தான் என்று சொல்லிவிட்டு : 
ஆண்டவனே ! நீ என் இரப்பை ஏற்றுக்கொண்டது போல் , 


மாணிக்கப்பூருக்கு மீண்டது . 


கச்க் 


என் றூகையும் ஏற்றுக்கொள்வாயாக என்று ஒரு சத்த 
மிட்டார் ; உடனே அவர் உயிர் பிரிந்தது . 

மகா உன்னத பதவியில் நிஷ்டை புரிந்துகொண்டிருந்த 
பெரியவர் மௌத்தானபோது ஹலறத்து ஆண்டவரவர்கள் 
அவரை அடக்கஞ் செய்துவிட்டு , நாற்பது தினம் வரையில் 
அங்கேயே நிஷ்டையிலிருந்தார்கள் . 

ஜபலுல் ஔலியாவுக்குப்போனது முற்றிற்று . 


கூச - ம் அத்தியாயம் . 
மாணிக்கப்பூருக்கு மீண்டது . 


( இவ் வாத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஜபலுல் 
ஔலியாவிலிருந்து தங்கள் சுயநகரமாகிய மாணிக்கப்பூருக்கு மீண்ட 
தும் , பிதா மாதாக்களின் மௌத்துக்கு ஹாலிறாயிருந்து அவர்களை 
அடக்கின துமாகிய வரலாறுகளைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சையது அப்துல் கர்திறு ஷாகுல்ஹமீது 
பாத்துஷா சாகிபு ஆண்டவரவர்கள் முன்சொன்ன ஜபலுல் 
ஔலியாவில் இருந்து புரிந்த நிஷ்டையில் நாற்பது தினமுந் 
தீர்ந்து கத்தம் , பாத்திஹா முதலியன முடித்து , மறு நாள் 
இரவு இஷா தொழுதபின் தங்கள் தபோதனர்களைப் 
பார்த்து : இன்று காலை என் தகப்பனார் ஹலறத்து சையது 
ஹஸ்ன்குத்தூஸ்வர்களின் மரண வேளையாயிருப்பதால் , அவர் 
களின் மௌத்துக்கு நான் ஹாலிறாயிருக்க வேண்டும் 
என்று சொல்லிவிட்டு, அவர்களெல்லாரையும் தங்களுக்குப் 
பின்தொடர்ந்து நடக்கும்படிக் கட்டளையிட்டு , மேற் 
சொன்ன மலையினின்று இறங்கி , மாணிக்கப்பூரை நோக்கி 
நடந்தார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் அன்றிரவே பிரயாணப் 
பட்டுவருகையில் , அர்த்தசாம மானபோது வெளிச்சமுள்ள 


கசஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


முடுகின வழிகளும் , தூரந் தொலையிலுள்ள மலைகளும் , 
வனங்களும் , நதிகளும் , நாடு நகரங்களும் மிகச் சமீபமாய்க் 
குறுக்கிட்டு , அதிக விரைவாய்ப் பின்போயின . ஆண்டவ 
ரவர்களின் பிரயாண விரைவுக் கென்று பூமிசுருங்குஞ் 
சத்தம் , செக்காடுஞ் சத்தம் போல் அவர்கள் எல்லார் 
காதிலும் அன்றிரா முழுதுங் கேட்டுக்கொண்டிருந்தது . 
அன்றியும் , பூமியுள் புதைந்து கிடக்கும் பொருள்களெல் 
லாம் அடிக்கடி வெளியாய் , மின் வெட்டினாற்போல 
மறைந்து கொண்டிருந்தன . 

இவ்வாறாக ஹலறத்து ஆண்டவரவர்கள் அன்றிரா 
முழுதும் துறுக்கிஸ்தானிலிருந்து அயோத்தி மாகாணத் 
திற்குவரும் விசாலமான நீண்ட 

பாதைகளையெல்லாம் 
அற்புதகரமாகக் கடந்து , பொழுது விடியுமுன் மாணிக்கப் 
பூருக்கு வந்து சேர்ந்தார்கள் . 
தஹஜ்ஜத்து என்னும் 

வைகறைப் பொழுதில் 
ஆண்டவரவர்கள் மாணிக்கப்பூருக்குள் 

பிரவேசித்து , 
தங்கள் மனைக்குப் போனார்கள் . அப்போது , அவர்கள் 
தகப்பனார் ஹலறத்து சையிது ஹஸன்தத்தூஸ்வர்களுக்கு 
மரணத் தறுவாயா யிருந்தது . உடனே ஆண்டவரவர்கள் 
அவர்கள் பக்கத்திலிருந்து அப்போது ஆகவேண்டிய 
கருமங்களை மிக மரியாதையுடன் செய்துகொண்டிருந்தார் 
கள் . கூட வந்த தாபோதனர் நானூற்று நால்வரும் 
பக்கத்திலுள்ள தோட்டத்தில் விடுதியிட் டிருந்தார்கள் . 
அன்று பஜ்றுவேளையானபோது ஹலறத்து சையிது ஹஸன் 
குத்தூஸ்வர்கள் உபாத்தானார்கள் . அவர்கள் உபாத்தானது : 
ஹிஜறத்துத் தொளாயிரத்து நாற்பத்தொன்பதாம் 
வருஷம் , ஜமாத்துல் அவ்வல்மாதம் , ஐந்தாந்திகதி . தகப் 
பனாரவர்கள் உபாத்தானபோது , அவர்களுக்கென்று பரி 
தாபப்பட்டு அழும்பந்து மித்திரர்கள் அனைவரையும் 
ஆண்டவரவர்களே - தேற்றி , பின் தந்தையின் பிரேத 


கசா 


மரணச் 


ஹலறத்து ஆண்டவரவர்களின் இந்தப் புறப்பாடு ஹிஜறத்துத் 

மாணிக்கப்பூருக்கு மீண்டது , 
க்ஷேமச் சடங்குக்கு ஆகுமானவைகளையெல்லாம் தயார் 
செய்து அடக்கி , கத்தம் பாத்திஹா எல்லாம் முடித்தார்கள் . 

தகப்பனா ரவர்கள் உபாத்தான, ந்தாம் நாள் தாயா 
ராகிய சையிதத்து பாத்திமாவும் உபாத்தானார்கள் . ஹல 
றத்து ஆண்டவரவர்கள் தாயா ரவர்களுடைய 
சடங்குகளையும் நிறைவேற்றி முடித்து , தங்கள் மனையிலேயே 
நாற்பது தினம் வரையும் நிஷ்டையி லிருந்தார்கள் . அந்த 
மகத்துவமான நிஷ்டையின் நாற்பது நாட்களும் தீர்ந்து 
தங்கள் பாட்டனார் நபி முகம்மது ஸல்லல்லாகு அலைகிவ ஸல்ல 
மவர்கள் பேரிலும் , பாட்டனார் ஹலறத்து முகியித்தீன் அப்துல் 
காதிறு ஜைலானி றலியல்லாகு அன்கு அவர்கள் பேரிலும் , 
பிதா மாதாக்கள் பேரிலும் கத்தம் , பாத்திஹா ஓதி கந்தூரி 
கொடுத்துவிட்டு, நானூற்று நான்கு தபோதனர்களும் புடை 
சூழ்ந்துவர மாணிக்கப்பூரைவிட்டுக் கடைசியாகப் 
ணப் பட்டார்கள் . 

மாணிக்கப்பூருக்கு மீண்டது முற்றிற்று . 
தொளாயிரத்து நாற்பத்தொன்பதாம் வருஷம் , ஜமாத்துல் ஆகிறுமா 
தம் ; இருபத்து மூன்றாந் திகதியென்று குலாசத்துல் கறமாத்து 
என்னும் கிரந்தஞ் சொல்லுகின்றது . ஏனைய கணக்கிற்கு இது 
பொருந்தா தாயினும் , தகப்பனா ரவர்களின் உபாத்துக் கணக்கின்படி 
ஒத்திருக்கின்றது . 


பிரயா 


கசன் 


கன்ஜுல் கருமாத்து . 


மேனியும் பொன்மயமாய் இலங்கிற்று . அவர் மனைவியும் 
அப்போதே கருமாரி தீர்ந்து , அங்கேயே ஒரு ஆண்குழந் 
தையை யீன்றாள் . புருஷரும் , மனைவியும் நோயற்ற யவ் 
வன சுரூபதேகிகளாய் நின்றார்கள் . இதைக்கண்ட அவர் 
கூட்டத்தார் அனைவரும் ஆச்சரியப் பட்டார்கள் . 

பிறகு , அந்த அதிபரும் , அவர் மனைவியும் , பரிவார 
ஜனங்களும் சந்தோஷமடைந்து , ஹலறத்து ஆண்டவரவர் 
களைத் துதித்து உத்தரவு பெற்றுக்கொண்டு , தங்கள் சாகை 
போய்ச் சேர்ந்தார்கள் . பிற்பாடு ஆண்டவரவர்கள் தங்கள் 
கூட்டத்தாருடன் அங்கிருந்து புறப்பட்டு , கீழ்த்திசையி 
லுள்ள சீனாத்தேசத்தை நோக்கி நடந்தார்கள் . 

குஷ்டந்தீர்த்தது முற்றிற்று . 


கூ 


ம் அத்தியாயம் . 
திரவியாலயத்தை வசமாக்குவித்தது . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் சீனாராச்சியத் 
தின் ஒரு பகுதியாருக்கு அவர்கள் முன்னோருடைய திரவியா 
லயத்தை வசமாக்குவித்த வரலாற்றைச் சொல்லுகின்றது .) 

ஹலறத்து சையிது அப்துல்காதிறு ஷாகுல்ஹமீது 
பாத்துஷாசாகிபு ஆண்டவரவர்கள் தங்கள் பகீர் மார்களோடு 
சீனாவைச் சார்ந்த தார்த்தாரிதேசத்து ஒரு மாகாணத்திற் 
போய்த் தங்கினார்கள் . அப்போது அங்கே வாசஞ்செய்கிற 
காபிர்களின் அதிபதியுடைய சேவகவீரர்கள் பெருந்திர 
ளாய் ஆண்டவரவர்கள் சமுகத்தில்வந்து : நீங்கள் யார் ? 
என்னகாரியத்திற்காக இங்கே வந்தீர்கள் ? என்று கேட்டார் 
கள் . அப்போது ஆண்டவரவர்கள் : நாங்கள் இஸ்லாமான 
வர்கள் . எங்கள் பரிசுத்த நகரமாகிய மக்காவுக்குப் போகப் 
புறப்பட்டு , பரதேச சஞ்சாரஞ்செய்து வருகிறோம் என்று. 





திரவியாலயத்தை வசமாக்குவித்தது . கச எ 


யாதா 


அவர்களுக்கு வதில் சொன்னார்கள் . இதைக்கேட்ட. அவர் 
கள் ஆண்டவரவர்களை நோக்கி : இந்த ராச்சியத்தில் எவனா 
னாலும் ஒருவன் நான் இஸ்லாமானவன் என்று சொல்லுவா 
னாயின் , அவன் , 

விசாரணையின்றிக் கொல்லப்படுவா 
னென்று 

ராசகட்டளை பிறந்திருப்பது உங்களுக்குத் தெரி 
? நீங்கள் இஸ்லாமானவர்கள் என்பது இங்கே 
பிரஸ்தாபப்படு முன் , வேறு ராச்சியத்திற்குப் போய் 
விடுங்கள் . இல்லாவிட்டால் , அநீதமாகக் கொல்லப்பட்டுப் 
போவீர்கள் என்று சொல்லி , பயமுறுத்தி வெருட்டினார் 
கள் . இதை ஹலறத்து ஆண்டவரவர்கள் கேட்டு , அவர் 
களைப் பார்த்து : இங்கே வாருங்கள் சேவகர்களே , நாங்கள் 
இந்தராச்சியத்திற்கு வந்த காரணமானது , இங்கே குடி 
யிருக்கிற காபிர்களை எங்கள் இஸ்லாம் மார்க்கத்தில் அழைத் 
துச் சேர்ப்பது ஒன்றே யல்லாமல் வேறில்லை . அதற் 
காகவே , நாங்கள் ஏவப்பட்டு வந்திருக்கின்றோம் . இந்தச் 
சங்கதியை நீங்கள் உங்கள் அரசனிடம் போய்க் கட்டாயம் 
அறிவியுங்கள் என்று மனோதைரியத்துடன் சொன்னார்கள் . 


தங்கள் கொள்கைக்கு மாற்றமான இந்தச் சொல்லைக் 
கேட்ட அந்தச் சேவகவீரர்கள் ஆண்டவரவர்கள் மீது சினங் 
கொண்டும் யாதொரு தீங்கும் செய்யத் திராணியில்லாத 
வர்களாய் , ஒன்றும் பேசாமல் அங்கிருந்து மீண்டுபோய் 
அரசனிடம் அறிவித்தார்கள் . இதைக்கேட்ட அவ்விராச் 
சியத் தலைவன் கோபங்கொண்டு அவர்களை ஏன் கொல்லா 
மல் விட்டுவிட்டு வந்தீர்கள் ? என்று சொல்லி , வேறு சில 
ரணவீரர்களைத் திரட்டி நீங்கள் போய் அவர்கள் எல்லாரை 
யும் சங்கரித்துவிட்டு வாருங்களென்று கட்டளை பண்ணி 
யநுப்பினான் . 

அரசன் உத்தரவுபெற்ற அந்த வீரர்கள் ஆயுதபாணிக 
ளாய் அகங்காரங்கொண்டு புறப்பட்டு , அதிக ஆரவாரத்து 

1010--201 


கசஅ 


கன்ஜுல் கறாமாத்து . 


சம்ப 


டன் ஆண்டவரவர்கள் இருக்குந் தலத்தைநோக்கி வந்தார் 
கள் . வீர தீரமுள்ள சேனாவகுப்பில் ஒன்று தங்கள் மீ 
அடர்ந்து வருவதை ஹலறத்து ஆண்டவரவர்கள் அறிந்து , 
உடனே தங்கள் இருகரங்களையும் உயர்த்தியேந்தி , அல்வா 
குத்த ஆலா இடம் துஆ இரந்தார்கள் . அப்போதே அந்த 
ரணவீரர்கள் அணிந்திருந்த ஆயுதங்கள் எல்லாம் பறிபட் 
டுப்போய் , எல்லாரும் நிராயுதபாணிகளாய் , பலங்குன்றி , 
சித்தப்பிரமை கொண்டு , தெறிகெட்டுப் பலவழியிலும் 
சிதறி , முகங்கொண்ட போக்கில் ஓடினார்கள் . இவ்வித 
ஆபத்து அவர்களுக்கு நேரிட்ட அந்தக்ஷணமே அவர்கள் 
அரசனுக்கும் மனக்கலக்கமுண்டாய் , வெறிபிடித்துப் புலம் 
பத் தொடங்கினான் . இதை யறிந்த மற்ற ஜனங்கள் எல்லா 
ரும் திகில் பிடித்துக் கலங்கினார்கள் . 

அரசனுக்கும் , அவன் சேனாவீரர்களுக்கும் 
வித்த இந்த விபத்தை நிவர்த்திசெய்வதற்காக அவ் விராச் 
சியத்துப் பண்டிதர் பலர் எட்டு நாள்வரையும் வெகு பிர 
யாசை யெடுத்துப் பார்த்தார்கள் ; ஒரு வழியிலும் பலிதப் 
படவில்லை . அவர்கள் குருமார்களும் அதிகப் பாடுபட்டுப் 
பார்த்தார்கள் ; பரிகரிக்குந் தோறும் அவர்களுக்குண்டான 
குணக்கேடு அதிகரித்துக்கொண்டே வந்தது . 

அவர்களுக்கு நேரிட்ட வில்லங்கத்தின் தன்மையை 
யும் , அது எவ்விதப் பக்குவ பரிகாரங்களாலும் நீங்கிச் 
சுகப்படாமல் அதிகரிப்பதையும் அவ்விராசனுடைய மந் 
திரி எண்ணிப்பார்த்து , இது இன்ன காரியத்தா லன்றித் 
தீரமாட்டாது என்று தனக்குள் சிந்தனை பண்ணித் தீர்ப் 
பிட்டுக் கொண்டு , சித்தப்பிரமை கொண்ட அரசனையும் , 
வெறிபிடித்துத் திரியும் அவன் வீரர்களையும் அழைத்துக் 
கொண்டு புறப்பட்டு , ஹலறத்து ஆண்டவரவர்கள் சமுகத் 
தில் வந்து பணிந்து நின்று : எஜமானவர்களே , சிறியோர் 
செய்த பிழையைப் பெரியோர் பொறுத்தல் இயற்கையென் 


திரவியாலயத்தை வசமாக்குவித்தது . கசக 


பது உலகறிந்த காரியம் . தாங்களோ , சர்வ வல்லமையுள் 
கடவுளுக்கு உவப்பான மகாபெரிய நாயகர் . ஆனதால் 
அடியேங்கள் செய்த அறியாப்பிழையை அன்புடன் 
பொறுத்து ரக்ஷிப்பது தங்கள் அரியலக்ஷணங்களில் ஒன்று . 
எஜமானே , இப்போது எங்கள் குற்றத்தை இரக்கம் வைத்து 
மன்னித்து , எங்களுக்கு உண்டாயிருக்கும் தீங்கை நீக்கி 
ஆளவேண்டும் என்று சொல்லி , கெஞ்சி மன்றாடினான் . அப் 
போது ஆண்டவரவர்கள் அவர்கள் மீது இரக்கம் வைத்து , 
அவ்வரசனை அருகிலழைத்து , அவன் வாயில் தங்கள் அமிர் 
தம்போன்ற வாய்நீரை யுமிழ்ந்து . கைகளை யேந்தி : 
யா அல்லா ! இவர்கள் மீதிறங்கின வில்லங்கமான பலாயை 
நீக்கி , இவர்களின் இருதயத்திற் குடிகொண்டிருக்கும் குபுர் 
என்னும் இருளையும் அகற்றி , எல்லாரும் நேர்வழியாகிய 
இஸ்லாமிலாகக் கிருபை செய் என்று துஆ செய்தார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் இரந்த துஆ உடனே 
கபூலாயிற்று . அப்போதே அரசனுக்கும் , அவ்வீரர்களுக் 
கும் பிடித்திருந்த சித்தப்பிரமை தீர்ந்து சுகமுற்று , அவர் 
கள் எல்லாரும் இஸ்லாமிலாக உடன்பட்டார்கள் . அப் 
போது , மேற்படி மந்திரி ஆண்டவரவர்களை நோக்கி : எஜ 
மானவர்களே , தங்கள் அடியேங்களுக்கு இன்னும் ஒரு 
காரியம் ஆகவேண்டியது உண்டு . அது : - எங்கள் மூதாட் 
கள் சேகரித்து க்ஷேமித்து வைத்த திரவியங்கள் அடங் 
கின மாளிகையொன்று இங்கே யிருக்கின்றது . அந்தத் 
திரவியாலயத்தைச் சூழக் கொஞ்சந்தூரம் வரையும் மனி 
தர் அணுகக்கூடாதபடி பூதங்கள் காத்து நிற்கின்றன . 
அதனால் , நாங்கள் அவ்வாலயத்தை நெருங்கி , அங்குள்ள 
திரவியத்தைக் கைக்கொள்ளக் கூடவில்லை . இப்போது 
தாங்கள் அந்தத் திரவியாலயத்தைப் பூதகாவலி லிருந்து 
நீக்கி , எங்களுக்கு வசமாக்கித் தருவது ஒன்று தான் . 


கரும் 


கன்ஜுல் கறாமாத்து . 


படியானால் , உடனே நாங்கள் எல்லாரும் இஸ்லாமிலர் 
கிறோம் என்று சொன்னான் . 
இதைக்கேட்டு ஹலறத்து ஆண்டவரவர்கள் 

அவ் 
விராசனையும் , அவன் வீரர்களையும் , மேற்படி மந்திரியை 
யும் அழைத்துக்கொண்டு, அங்கிருந்து அந்தத் திரவிய 
மாளிகைக்கு வந்தார்கள் . அம்மாளிகை யானது , நூறடி 
அகலமும் , இருநூறடி உயரமு முள்ள சதுராகாரமான 
மதிலும் , மேலே வளைந்தமண்டபமு முள்ளதும் , வாசல் 
இல்லாததும் , மிகப் பலமானதுமா யிருந்தது . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் அந்தமாளிகை யருகிற் 
போய் , தங்கள் வலதுகைச் சுட்டுவிரலால் அதன் சுவரில் 
கீறினார்கள் . உடனே அவ்வாலயம் அதிர்ந்து இரண்டாய்ப் 
பிளந்து சரிந்தது . அப்போதே அதைக் காத்து நின்ற 
பூதகணங்கள் அனைத்தும் தெறிகெட்டுச் சிதறி வெருண் 
டோடி விட்டன . 

. 

மாளிகைக்குள் ஒன்பதுவகை ரத்தினங் 
களும் , பொற்பணங்களும் கணக்கின்றிக் குவிந்து கிடந்தன . 
அவைகள் அனைத்தையும் ஆண்டவரவர்கள் அவர்கள் வச 
மாக்கினார்கள் . அவர்கள் அவைகளை ஒப்புக்கொண்டு . 
சந்தோஷப்பட்டவர்க ளானார்கள் . பிறகு மேற்படி 
அரசனும் , அவன் மந்திரி பிரதானிகள் , சேனாவீரர்கள் , 
குடிஜனங்கள் எல்லாரும் ஒருமித்து , ஹலறத்து ஆண்டவ 
ரவர்களின் கையைப்பிடித்துக் கலிமாசொல்லி இஸ்லாமி 
லானார்கள் . ஆண்டவரவர்கள் அந்த ஜனங்களுக்கு இஸ் 
லாம் மார்க்கத்து விதிவிலக்குகளைக் கற்பித்துக்கொடுத்து 
தங்கள் தபோதனர்களுடன் அங்கேயே சிலநாள் வரையும் 
தங்கியிருந்தார்கள் . 

திரவியாலயத்தை வசமாக்குவித்தது முற்றிற்று . 


ங எ - ம் அத்தியாயம் . 
ஒட்டக மழைத்தது . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் சந்நியாசிகள் 
அறுத்துத்தின்ற ஒட்டகத்தை உயிர்ப்பித்து அழைத்த வரலாற்றைச் 
சொல்லுகின்றது .) 

ஹலறத்து மீறான் சுல்தான் ஷாகுல்ஹமீது பாத்துஷா 
சாகிபு ஆண்டவரவர்கள் முன்சொன்ன தார்த்தாரி 
தேசத்தை விட்டு மறுபடியும் மேற்குப்புறமாக மீண்டு 
வந்து , இந்தியாவின் வடபாகத்து நாடுகளிற் சஞ்சரித் 
தார்கள் . சிலநாள் அப்பகுதிகளிற் சுற்றி , பின் ஒரு 
அகன்றகாட்டில் விடுதியிட்டிருந்தார்கள் . 

அப்போது , ஆண்டவரவர்களின் பகீர் மார்களென்னும் 
தபோதனர் கூட்டத்திலுள்ள சைகு இபுறகீம் என்னும் 
ஒருவர் , தமது ஒட்டகமொன்றைப் பக்கத்தில் மேயவிட் 
டிருந்தார் . காலை வேலையில் மேயவிட்ட அவ்வொட்டகம் 
அன்று மாலைவரையும் வரவில்லை . பின் இராமுழுதும் 
சைகு இபுறகீம் அதைத் தேடித்திரிந்து , அடுத்தநாள் 
முழுதும் பலவிடங்களில் போய்ப்பார்த்தார் . 

இரண்டு 
நாளாயும் அகப்படவில்லை. மூன்றாநாட் காலையிலும் 
புறப்பட்டு எங்குஞ்சுற்றிப் பார்த்துக்கொண்டு அங்கே ஒரு 
தோட்டத்திலிருக்கும் காபிர்களின் மடத்திற்போய் : என் 
ஒட்டகமொன்று இங்கேவரக் கண்டீர்களா ? என்று அந்த 
மடத்திலிருக்கும் சந்நியாசிகளிடம் கேட்டார் . அதற்கு 
அவர்கள் சைகு இபுறகீமைப் பார்த்து அதட்டி : நீ யாரைக் 
கேட்கிறாய் ? உன் ஒட்டகத்தைக் கண்டது யார் ? போ ! 
போ ! வென்று வைது துரத்தி வெருட்டினார்கள் . அவர் 
அங்கிருந்து பேசாமல்வந்து தம் கூட்டத்திற் சேர்ந்து 
இருந்துவிட்டார் . 


கருஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


எஜமானுடைய 


சைகு இபுறகீமுடைய ஒட்டகம் காணாமற்போன 
சங்கதி பகீர் மார்களுள் பிரஸ்தாப மாயிற்று . அதை ஹல 
றத்து ஆண்டவரவர்கள் கேள்விப்பட்டு சைகு இபுறகீமை 
யழைத்து : நீர்போய் அந்தச் சந்நியாசிகளின் காதிற் 
கேட்கும்படி சத்தமிட்டு உமது ஒட்டகத்தைக் கூப்பிடும் 
என்று சொல்லி யநுப்பினார்கள் . உடனே அவர் புறப்பட்டு 
அந்த மடத்தருகிற்போய் நின்றுகொண்டு , தம் குரல் 
அங்கிருக்கும் சந்நியாசிகளின் காதில்விழச் சத்தமிட்டு , 
ஒட்டகத்தை அழைத்தார் . 

சைகு இபுறகீம் குரலெழுப்பிக் கூப்பிட்டமாத்திரத்தில் 
அந்த மடத்திலிருக்கும் சந்நியாசிகள் எல்லார் வயிற்றிலு 
மிருந்து அவ்வொட்டகத்தின் பிரதிதொனி எழும்பிற்று : 
கூப்பிடுதலுக்கு 

வயிறுகளிலிருந்து 
பிரதிகொடுத்த ஒட்டகச் சத்தம் எல்லார்காதிலும் கேட்ட 
போதே , அவர்கள் வயிறுகளெல்லாம் மகோதரமாய் வீங்கி 
வருத்தங்கண்டு , கீழேவிழுந்து உருண்டு புரண்டார்கள் : 
அச் சந்நியாசிகள் அனைவரும் நோய் தாங்காமல் தரையிற் 
கிடந்து உருண்டு புரண்டு துன்பப் படும்போது , அவர்கள் 
வயிற்றுக்குள் ளிருந்து எழும் ஒட்டகத்தின் உறுமுதல் 
ஓயவில்லை ; அடிக்கடிக் கேட்டுக்கொண்டே யிருந்தது . 
உடனே அந்தச் சந்நியாசிகள் எல்லாரும் தங்களுக்கு 
நேரிட்ட் வில்லங்கம் இன்னது தான் என்று நன்றா யறிந்து 
கொண்டு , உபத்திரவந் தாங்காமல் எழுந்துவந்து சைகு 
இபுறசீமுடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்புக் கேட் 
டார்கள் . அப்போது அவர் அவர்களுக்காக மனதிரங்கி பரி 
தபித்து அழும் அவர்கள் எல்லாரையும் அழைத்துக்கொண்டு 
ஹலறத்து ஆண்டவரவர்கள் 

சமுகத்திற் . கொணர்ந்து , 
விட்டு நடந்த வர்த்தமானத்தை சொல்லிக் காட்டினார் . 

ஹலறத்து ஆண்டவர்வர்கள் அந்தச் சந்நியாசிகளைப் 
பார்த்து : நீங்கள் செய்த காரிய மென்ன ? என்று விசாரித் 


ஒட்டக மழைத்தது . 


கருங 


அடியேங்க 


தார்கள் . அப்போது அவர்கள் : எஜமானவர்களே , நாங்கள் 
அந்த வொட்டகத்தைக் களவிற்பிடித்து , கொன்று தின்று 
விட்டோம் . நாங்கள் செய்த இச்செயல் தவறு தான் என்று 
இப்போது மனதார ஒப்புக்கொள்ளுகிறோம் . 
ளாகிய எங்கள் பிழையைத் தேவரீர் பொறுத்து ரக்ஷிக்கும் 
படி பிரார்த்திக்கிறோம் . தங்களையன்றி எங்களுக்கு இனித் 
திக்கில்லை என்று சொல்லி , எல்லாரும் சாஷ்டாங்கமாய் 
விழுந்தார்கள் . 

கருணைக் கடலாகிய ஆண்டவரவர்கள் அந்தச் சந்நியாசி 
கள் படும் பரிதாபத்தையும் , கெஞ்சி மன்றாடி அழும் அமளி 
யையும் கண்டு மன திரங்கி , தின்று தீர்ந்த அந்த ஒட்ட 
கத்தின் மீந்த என்புகளையும் , தோல்களையும் கொண்டுவரச் 
சொல்லி ஒருபக்கத்திற் குவித்து , அதன் மேல் ஒரு கம்பளி 
யைப்போர்த்து , ஒரு கழியைநோக்கி ஓங்கி “ கும்பி இனில் 

என்று சொல்லி அதன்மேல் அடித்தார்கள் . அடித்த 
மாத்திரத்தில் அறுத்துத் தின்னப்பட்ட அந்த ஒட்டகம் 
அந்தக் கம்பளிக்குள் முடங்கியொடுங்கியிருந்து எழுந்து , 
சத்த மிட்டுக்கொண்டு , சைகு இபுறகீமுக்கு அருகிற்போய் 

அப்போதே அந்தச் சந்நியாசிகள் கொண்ட 
மகோதரங்கள் வற்றி , நோக்காடு தீர்ந்து , பழயவயிறுக 
ளாயின . 

நோய் தீர்ந்து சுகமடைந்த அச்சந்நியாசிகள் அனை 
வரும் இந்த அற்புதத்தினால் அச்சமும் , ஆச்சரியமுங் 
கொண்டு , அப்போதே ஹலறத்து ஆண்டவரவர்களின் 
கையைப்பிடித்துக் கலிமாசொல்லி இஸ்லாமிலாய் , 
முரீதுமாய் , தீக்ஷைபெற்றார்கள் . 

ஒட்டக மழைத்தது முற்றிற்று . 


லாகி , 


நின்றது . 


ங அ - ம் அத்தியாயம் . 
ராபுலிகள் வழிபட்டது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களுக்கு ராபுலிகள் 
வழிபட்டு , கன்னத்துஜமாஅத்தில் சேர்ந்த வரலாற்றைச் சொல்லு 
கின்றது . ) 

ஹலறத்து குத்புல் அக்தாபு காதிறெலி கன்ஜஸவாய் 
பாத்துஷா ஆண்டவரவர்கள் தங்கள் பகீர்மார்களாகிய 
தபோ தனர் கூட்டத்துடன் அங்குள்ள ஜவாக்கீர் நகரத்து 
குத்பாப் பள்ளியிற் போய்த் தங்கியிருந்தார்கள் . ஒரு வெள் 
ளிக்கிழமை யன்று அவ்வூர்த் தலைவராகிய நவாபும் , அவ 
ருடைய மந்திரி பிரதானிகளும் , ஊர் வர்த்தகர் முதலான 
சர்வஜனங்களும் பெருந்திரளாய் ஜும்ஆ தொழுவற்காக வந் 
திருந்து , தொழுது தீர்ந்தது . பின்பு சிலர் ஹலறத்து ஆண்ட 
வரவர்கள் சமுகத்தில் பணிந்து நின்று : எஜமானவர்களே , 
அதோ நிற்கும் இவ்வூர் நவாபு சுன்னத்துஜமாஅத்திற் சேர்ந்த 
வரல்ல . ராபுலிமதுஹபி லுள்ளவர் . அவர் அந்த மதுஹபி 
லிருந்துகொண்டு சுன்னத்துஜமாஅத்தி 

லுள்ளவர்களைக் 
கலைத்து , ராபுலியாக்கி வருகிறார் என்று தெரிவித்தார்கள் . 

ஆண்டவரவர்கள் இதைக்கேட்டு அந்த நவாபையும் 
பார்த்துக்கொண்டு , ஜும்ஆ. தொழவந்துகூடின ஜனங்கள் 
கலையுமுன் அப்பள்ளியின் மின்பறில் ஏறி நின்று , தேவா 
மிர்தம் சிந்தினாற்போல மனிதர்களின் 

ரிதர்களின் மனங்கள் 

உருகி 
நேர்வழியில் தரிக்கும்படி , கீழ்வருமாறு பிரசங்கம் செய்யத் 
தொடங்கினார்கள் . : -- 

பிரசங்க ஆரம்பத்தில் அல்லாதுத்த ஆலாவைப் புகழ்ந்து , 
நபி முகம்மதுஸல்லல்லாது அலைகிவ ஸல்லமவர்கள் பேரிலும் , 
அவர்கள் அவலாதுகள் பேரிலும் , அஸ்ஹாபுகள் - பேரி 


ராபுலிகள் வழிபட்டது . 


கருரு) 


லும் ஸலவாத்தும் , ஸலாமும் சொல்லி, மனிதர்களே , அல்லா 
தத்தஆலா சுவர்க்கத்தையும் , நரகத்தையும் , மனிதர்களுக் 
கென்றும் , ஜின்களுக்கென்றுமே படைத்திருக்கின்றான் . 
அவனுக்கும் , அவனுடைய றசூல் நபி முகம்மது ஸல்லல் 
லாகு அலைகிவ ஸல்லமவர்களுக்கும் வழிபட்டு நடந்து , 
நன்மை செய்தவர்கள் சுவர்க்கத்திற்கும் , தீமை செய்தவர் 
கள் நரகத்திற்கும் பாத்திர ராவார்களென்பது சத்தியம் . 
சுவர்க்கம் மகா இன்பமும் , ஆநந்தமுமானது ; நரகமோ 
தாங்கரிய கொடுமையும் , யாதனையுமுள்ளது . சுவர்க்கத் 
தைப்பற்றி ஆதரவுவையுங்கள் ; நரகத்திற்கு அஞ்சுங்கள் . 
பல பிரிவுகளாயிருக்கும் முஸ்லிமானவர்களும் , ஜின்களும் , 
சுன்னத்துஜமா அத்திற்சேர்ந்து , அந்த மதுஹபின்படி 
அகீதா என்னும் நேரான நிர்ணயத்துடன் அமல் செய்து 
வருவது வாஜிபாயிருக்கும் . அப்படியானால் , அவர்களின் 
இபாதத்துகளும் , அமல்களும் அல்லாதத்தஆலா இடம் 
கபூல் செய்யப்படும் . அவர்கள் தாம் சுவர்க்கத்தைக் 
கொண்டு நன்மாராயமும் , ஜயமும் பெற்றவர்கள் . சுன்னத்து 
ஜமாஅத்துக்கு விரோதமாக மூடத்தன்மையால் பிது அத்து 
என்னும் நூதனமான அகீதாக்களைக்கொண்டு நடக்கிற 
ராபுலி , காறிஜி முதலான பிரிவுடையவர்கள் அனைவரும் 
உண்மையாய்ப் பேறிழந்தவர்க ளாவார்கள் . கன்னத்து 
ஜமாஅத்துக்கு மாற்றமான மதுஹபில் இருப்பதும் , அதில் 
மனிதர்களைச் சேர்ப்பதும் , அது நன்மையுடையதென்று 
அதன்படி அமல் செய்வதும் ஹறாமாயிருக்கும் . அவர் 
களின் இபாதத்துகளையும் , அமல்களையும் அல்லாதத்தஆலா 
கபூல் செய்யமாட்டான் , அவர்கள் அனைவரும் விருதா 
வாய் , பின் கைசேதப் படுவார்கள் . சுன்னத்துஜமாஅத்தின் 
மதுஹபோ எப்படிப்பட்ட தென்றால் , -- அல்லாதத்தஆலா 
வுடைய சொல்லாகிய குறுஆன் கிதாபைக்கொண்டும் , நபி 
முகம்மது ஸல்லல்லாகு அலைகிவஸல்லமுடைய சொல்லும் , 

1010-21 


கருகா 


கன்ஜுல் கறாமாத்து . 


மதுஹபு . 


செயலுமாகிய சுன்னத்தைக்கொண்டும் . அவற்றிற்கு 
ஒத்ததாக மேலான இமாம்களால் தரிபடுத்தின பரிசுத்த 

ஆகையால் , ராபுலிமதுஹ்பி லிருந்து பேறிழக் 
காமல் அதைவிட்டுத் தொபாசெய்து மீண்டு , சுன்னத்து 
ஜமாஅத்திற்சேர்ந்து , ஈமானுடையதும் , இஸ்லா முடை 
யதுமான பதினொரு விஷயங்களிலும் குற்றமற்ற கொள்கை 
யுடன் ஒழுகிநடந்து , நபிமுகம்மது ஸல்லல்லாகு அலைகி 
வஸல்லமவர்களையும் , அவர்கள் அஸ்ஹாபுகளையும் உவந்து 
கொண்டு அமல் செய்வதே மேன்மையாம் . அப்படியானால் , 
அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு , நபி முகம்மது ஸல் 
லல்லாகு அலைகிவஸல்லமவர்களுடைய ஷபாஅத்திற்கு 
அருகராய் , முஸ்லிமான சகோதரர்களுடன் சுவர்க்கத்தைக் 
கொண்டு ஜயம்பெற்று , அல்லாகுத்த ஆலாவின் ஒப்பற்ற 
லிகாவையும் 

பெற்றுக் கொள்வார்கள் . ஜனங்களே , 
கேளுங்கள் ; நபிழகம்மதுஸல்லல்லாது அலைகிவ ஸல்லமவர்கள் 
திருவாய் மலர்ந்து 

உம்மத்துமார் இனிமேல் 
எழுபத்துமூன்று கூட்டங்களாய்ப் பிரிவார்கள் . அவர்களில் 
ஒரு கூட்டத்தாரே சுவர்க்கத்திற்குப் பாத்திரர் ; அவர்க 
ளுக்கு : அஹ்லுல் சுன்னத்து வல் ஜமாஅத்து என்று பெயர் . 
மற்ற எழுபத்திரண்டு கூட்டத்தாரும் நரகத்திற்கு பாத்திரர் . 
அவர்களுக்கு பிதுஅத்துக்காரர் என்று பெயர் . அவர்களே 
ராபுலி முதலான கூட்டத்தார் . அல்லாதத்தஆலாவின் சொற் 
படி அவர்கள் எல்லாரும் முனாபிகீன்கள் ; வெறுக்கப்பட்ட 
வர்கள் : வேதனை படுகிறவர்கள் . அப்படியே நபி முகம்மது 
ஸல்லல்லாகு அலைகிவ ஸல்லமவர்களும் திருவாய் மலர்ந்து 
சொல்லியிருக்கின்றார்கள் . ஜனங்களே , ராபுலி முதலான 
கூட்டத்தார்கள் கொண்டிருக்கும் இன்ன இன்ன கொள் 
கைகள் இன்ன இன்ன 

இன்ன நியாயப் பிரமாணத்தினால் தவறா 
கும் . அவர்களின் சொல்லும் , செயலும் , மிகவும் பிசகா 
கும் . ஆகையால் , அவர்கள் சொல்லை நம்பி , அவர்கள் செய் 


1. என் 


ராபுலிகள் வழிபட்டது . 


கருஎ 


லைத்தொடர்ந்து , அவர்களைச் சேர்ந்து நடக்காமல் , இன்ன 
கொள்கைகாரர் இன்ன கூட்டத்தார் என்று தெரிந்து 
கொண்டு அவர்களை விட்டுவிலகி , நேர்வழியான சுன்னத்து 
ஜமாஅத்துமதுஹபைப் பற்றிப் பிடித்து நிற்பது உங்கள் 
பேரில் கடமையாயிருக்கும் . முசா அலைகிஸ்ஸலாம் , ஈசா 
அலைகிஸ்ஸலாமைப் போன்ற நபிமார்களின் உம்மத்துமார் 
கள் மூடத்தனத்தினாலும் , அறியாமையினாலும் , பிடிவாதத் 
தினாலும் மனம்போனபடி 

நிர்ணயங்களைப் பகுத்துக் 
கொண்டு , பல பிரிவாய் தங்கள் வேதத்தையும் , மார்க்கத் 
தையும் பழுதாக்கி , வழிகெட்டுப் போனதை நீங்கள் அறிய 
வில்லையா ? அப்படி யாகாமல் முஸ்லிமான அனைவரையும் 
அல்லாகுத்தஆலா காப்பானாக . ஜனங்களே , அல்லாகுத்த ஆலா 
தன் படைப்புகளில் மேலான படைப்புகளாகப் பத்து 
வகைப் படைப்புகளைப் படைத்திருக்கின்றான் . அவற்றுள் 
ஒன்பது வகைகள் மலாயிக்கத்துகள் . மற்ற ஒரு வகையை 
நூற்றிருபத்தைந்து பிரிவாக டத்திருக்கின்றான் . 
அவற்றுள் - நூறு பிரிவு யாஜூஜு மாஜூஜு . மற்ற 
இருபத்து நான்குபிரிவுகள் யகூதி , நஸாறா, மஜூசி , 

, 
வதனிய்யா முதலான காபிர்கள் . மீதியான ஒருபிரிவு முஸ்லி 
மானவர்கள் . இவர்களே எழுபத்து மூன்று கூட்டமாவார் 
கள் . அவற்றுள் : சுன்னத்து ஜமாஅத்தான ஒரு 

கூட்டந் 
தவிர , மற்ற எழுபத்திரண்டு கூட்டமும் பாவிகள் . ஆகை 
யால் , ஜனங்களே , உங்களைத் தோஷித்தனத்தை விட்டு 
அல்லாகுத்த ஆலா காப்பானாக ; நீங்கள் சுவர்கத்தைக்கொண்டு 
ஜயம் பெறுவீர்களாக ; உங்களுக்குச் சோபனம் உண்டாவ 
தாக . 

உங்கள் அமல் கபூலாவதாக என்று இம்மட்டும் 
பிரசங்கித்து , முடிவில் தோத்திரவகையாக அவர்களுக்கு 
துஆ இரந்து வாழ்த்தினார்கள் . அப்போது அங்கே கூடி 
யிருந்த சுன்னத்து ஜமாஅத்துகள் அனைவரும் ஆமீன் 
ஆமீன் . ? என்று ஆர்ப்பரித்தார்கள் . 


கரு.அ 


கன்ஜுல் கறாமாத்து . 


ஹலறத்து ஆண்டவரவர்கள் இவ்வாறு பிரசங்கித்து , 
ராபுலி முதலான கூட்டத்தாரின் கொள்கைகளை ஒவ்வொன் 
றாக எடுத்துக்காட்டி , அவற்றிற்குத் தக்கநியாயஞ் சொல்லி - 
அதுகளை நிராகரித்த தெல்லாம் , மேற்சொன்ன நவாபுக் 
கும் , அவரைச் சேர்ந்தவர்களுக்கும் , நல்லறிவுண்டாகட்டு 
மென்றல்லவா ? அந்த அருமையான பிரசங்கத்தை வாய் 
மூடிக் கேட்டுக்கொண்டிருந்த மேற்படி நவாபு 

பிரசங்க 
முடிந்தவுடன் சினங்கொண்டு ,, கண்கள் அக்கினிசிந்தத் 
தமது அரையிற் சொருகியிருந்த உடைவாளை உருவி , ஆண் 
டவரவர்களின் சிறப்பான மார்பிற் குத்தினார் ; அந்தவாள் 
ஆண்டவரவர்களின் மார்பிற் பாயாமல் அந்த நவாபின் மார் 
பிற் குத்திப் பாய்ந்தது . தமது மார்பிலேயே தாம் குத்திய 
வாள் - சொருகுண்டபோது நவாபு கலங்கி , மல்லாந்து 
விழுந்து மௌத்தானார் . நவாபு தம் கையாலேயே குத் 
துண்டு விழுந்து மாண்டவுடன் , அவரைச்சேர்ந்த பரிவார 
ஜனங்கள் அனைவரும் ஆண்டவரவர்களை 

ஒரு தீங்கும் . 
செய்யத் திராணி கெட்டு , மிகவும் அஞ்சி நடுநடுங்கினவர்க 
ளாய் , நவாபின் பிரேதத்தைத் தூக்கிக்கொண்டு போய்விட் 
டார்கள் . 

பிறகு , ஹலறத்து ஆண்டவரவர்கள் மின்பறிலிருந்து 
இறங்கி , பள்ளியில் தங்கள் இருப்பிற்போ யிருந்தார்கள் . 
நவாபுடைய பிரேதம் அரமனைக்குப் போனபோது , அங்கே 
பெரும் அமளியுண்டாயிற்று . அங்குள்ள சேனா வீரர்கள் 
அனைவரும் துடிதுடித்தார்கள் . இவ்வாறாக நம் நவாபை 
மாளச்செய்த மனிதனை நாம் கொல்லவே வேண்டு மென்று 
பதைத்தார்கள் . பின்பு அவ்வீரர்கள் பெருந்திரளாய்க்கூடி 
ஒரு சேனாபதியையும் அழைத்துக்கொண்டு , அங்கிருந்து 
புறப்பட்டுப் பள்ளியை நோக்கி அதிக ஆத்திரத்துடன் வந் 
தார்கள் . அனைவரும் பள்ளியின் வாசலில் வந்து கூடின 
போது , பள்ளிக்குள் பிரவேசிக்க அவர்களில் ஒருவருக் 


ராபுலிகள் வழிபட்டது . 


கருகூ 


1 , 


கும் திராணி யிருக்கவில்லை . அவர்கள் எவ்வளவு பிரயா 
சைப்பட்டும் எந்த விதத்தாலேயோ உள்ளே நுழைய ஏலா 
மல் , மனங்கலங்கி நின்றார்கள் . அப்போது , அவர்களுக்குத் 
தலைவராய் வந்த சேனாதிபதிக்கு , இது உள்ளேயிருக்கும் 
ஹலறத்து அவர்களின் கறாமாத்தினாலான தன்றி மற்றொன் 
றாலான தல்ல வென்று நன்றாய் விளங்கிக்கொண்டது . 
உடனே அவர் தம் சேனாவீரர்களைப்பார்த்து அல்லாகுத்த 
ஆலாவுடைய ஔலியாக்கள் அச்சந்தீர்ந்தவர்கள் ; காக்கப் 
பட்டவர்கள் என்னும் அர்த்தமுள்ள குறுஆன் ஆயத்தை 
ஓதிக்காட்டி : வீரர்களே , இங்கேயிருக்கும் பெரியவர் ஒலி . 
இவரை உலகத்தார் எல்லாரும் ஒருங்கு திரண்டு எதிர்த் 
தாலும் , ஒரு தீங்கும் செய்ய ஏலாது . இவருக்கு நாம் 
வழிபட்டு இவரைத் தொடர்ந்து கொண்டால் , துன்யா 
விலும் , ஆகிறத்திலும் நமக்கு நன்மையுண்டாகும் என்று 
அறிவுறுத்தி , தம் வருகையை ஆண்டவரவர்களுக்குத் 
தெரிவித்து , உள்ளேபுகுத அனுமதி கேட்டார் . பின் 
அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப் பட்டது . 

சேனாவீரர்களும் , தலைவரும் பள்ளிக்குள் புகுந்து 
ஹலறத்து ஆண்டவரவர்களின் கையைப் பிடித்துத் தௌபா 
செய்து ; சுன்னத்து ஜாமாஅத்திற்சேர்ந்து , ஹனபி மதுஹபி 
லானார்கள் . பின்பு நவாபுடைய பிரேதம் அடக்கஞ்செய் 
யப்பட்டது . அவ்வூரில் ராபுலி ஒருவனு மில்லாமல் , எல் 
லாரும் சுன்னத்து ஜமா அத்தாயிருந்தார்கள் : 

ராபுலிகள் வழிபட்டது முற்றிற்று . 


கூகூ - ம் அத்தியாயம் . 
கொலையுண்டவர்கள் பிழைத்தது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் பொருட்டினால் , 
வனத்தில் திருடர்களாற் கொல்லப்பட்ட இருவர் பிழைத்த வர 
லாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து ஷாகுல்ஹமீது பாத்துஷா சாகிபு ஆண்டவ 
ரவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு மலை , வனம் , நதிகளனைத் 
தையுங்கடந்து , பஞ்சாபிராச்சியத்தில் வந்து சேர்ந்து , தவழ் 
குன்றுகளும் , அடர்ந்த தருக்களும் பரந்த ஒரு தானத்தில் 
விடுதி யிட்டார்கள் . ஒலிகணாயகமான ஆண்டவரவர்கள் 
தங்களின் நானூற்று நான்கு பகீர் மார்களோடு விடுதியிட்டு 
அவ்வனத்தில் தங்கியிருக்கும் போது , ஒரு சிறுவன் திகிலடி 
பட்டு வெருண்டோடித் தொய்ந்தவனாய் , ஆண்டவரவர்கள் 
சமுகத்தில்வந்து மனம் பதற நின்றுகொண்டு : எஜமானவர் 
களே , என் பிதாவும் , என் தமையனும் , நானுமாக மூன்று . 
ஒட்டகங்களில் சரக்கேற்றிக்கொண்டு , எங்கள் சுயநகரமாகிய 

கூரிலிருந்து புறப்பட்டு குறாஸானுக்குப்போய் வியா 
பாரஞ்செய்து , பின் அங்கிருந்து சரக்கு வாங்கி அவ் ஒட்ட 
கங்களில் சுமத்திக்கொண்டு மீண்டுவந்தோம் . எங்களைப் 
போல வர்த்தகராகச் சில திருடர்கள் கூடவந்தார்கள் . 
கள் எல்லாரும் இதனடுத்த வனத்தில் வரும்போது , அந்தத் 
திருடர்கள் என் பிதாவையும் , தமையனையும் பதைக்கத் 
துடிக்கக் கொன்றுவிட்டு , என்னைப் பயமுறுத்தித் துரத்தி 
விட்டு , எங்கள் சரக்கும் ரொக்கமும் ஏற்றின மூன்று ஒட்ட 
கங்களையும் பிடித்துக்கொண்டு போய் விட்டார்கள் . 
அகதியாய்த் தவித்தோடி வருகிறேன் . தேவரீராகிய தாங்கள் 
திக்கற்ற என்னைக் 

காத்து ரக்ஷிக்கவேண்டும் 
முறையிட்டு அழுதான் . 


நாங் 


நான் 


என்று 


கொலையுண்டவர்கள் பிழைத்தது . 


காக 


மனதரக்க 


திரக்கமுள்ள ஹலறத்து ஆண்டவரவர்கள் அந் 
தச் சிறுவனின் முறைப்பாட்டைக் கேட்டுக்கொண் டிரு 
ந்து , பின் அவனைப்பார்த்து : இங்கேவா ; அஞ்சாதிரு . உன் 
காரியத்தில் அல்லாகுத்த ஆலா உதவி செய்வானாக என்று 
சொல்லிவிட்டு , போர்வையை யெடுத்து மேனி முழு 
தூம் போர்த்துக்கொண்டு . ஒரு ஷாஅத்து நேரம் வரையும் 
அல்லாகுத்த ஆலா இடம் துஆ இரந்தார்கள் . இவ்விதம் துஆ 
இரந்து கொண்டிருக்கும்போதே அச் சிறுவனின் கொலை 
யுண்டிறந்த தந்தையும் , தமையனும் உயிற்பெற்று , ஹவ 
றத்து ஆண்டவரவர்கள் சமுகத்தில் விரைவாய்வந்து 
பணிந்து நின்றார்கள் . அவர்களுக்குப் பிறகே அவர்கள் 
ஒட்டகங்கள் மூன்றும் பொருட்சேத மில்லாமல் வந்து 


நின்றன . 


இந்த ஆச்சரியமான கருமத்தைக்கண்ட சிறுவன் மிக 
வும் சந்தேஷமுற்று , அல்லாகுத்த ஆஜலாவுக்கு சுக்றுசெய்து , 
ஆண்டவரவர்களையும் துதித்தான் . பிறகு அந்த மூவரை 
யும் ஐந்து நாள் மட்டும் ஹலறத்து ஆண்டவரவர்கள் தங் 
கள் கூடவே 

கூடவே வைத்திருந்து , பின் லாகூருக்குப்போகும் 
காபிலாவுடன் சேர்த்து அனுப்பினார்கள் . மூவரும் ஆந்த்த 
மடைந்து , விடைபெற்றுக்கொண்டு லாகூருக்குப்போய்ச் 
சேர்ந்தார்கள் . 


கொலையுண்டவர்கள் பிழைத்தது முற்றிற்று . 


ச 0 - ம் அத்தியாயம் . 
ஹலறத்து சையிது முகம்மது யூசுபுசாகிபு 

அவதரித்தது . 


[ இவ்வத்தியாயம் ஹலறத்துசையிதுமுகம்மதுயூசுபு சாகிபு ஆரிப் 
பில்லாஹியவர்கள் அவதாரமான வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சையிது அப்துல்காதிறு ஷாகுல்ஹமீது கன் 
ஜஸவாய் ஆண்டவரவர்கள் முன்சொன்ன வனத்திலிருந்து 
புறப்பட்டு , நானூற்று நான்கு தபோதனர்களுடன் அந்தப் 
பஞ்சாபின் தலைநகரமாகிய லாகூரிற போய்சேர்ந்து , அவ் 
வூர்ப் பெரிய குத்பாப்பள்ளியில் சாகை பண்ணிக்கொண்டு 
அங்கே தங்கினார்கள் . அப்போதே , நபி முகம்மது ஸல்லல் 
லாகு அலைகிவ ஸல்லமவர்களுக்கும் , குத்புல் அக்தாபு 
சையிது முகியித்தீன் அப்துல்காதிறு றலியல்லாகு அன்கு அவர் 
களுக்கும் பௌத்திரராகிய சையிது அப்துல்காதிறு நாயக 
மவர்கள் மாணிக்கபூரிலிருந்து புறப்பட்டு , அளவற்ற அற்பு 
தங்களை வெளிப்படுத்தி அநந்த தேசங்களைச் சுற்றிக்கொ 
ண்டு , இங்கே வந்திருக்கின்றார்களென்று அவ்வூர் முழுதும் 
பிரஸ்தாபமாபிற்று . 

ஹலறத்து ஆண்டவரவர்களின் மகத்துவங்களை முந் 
தியே கேள்விபட்டு அறிந்திருக்கின்ற அவ்வூர் முஸ்லிம்க 
ளனைவரும் இப் பிரஸ்தாபத்தைக்கேட்டு ஆநந்தக்கடலில் 
அமிழ்ந்து , ஆண்டவ ரவர்களின் திருவடித் தரிசனைக்கு 
ஆவல் கொண்டார்கள் . ஆண்டவரவர்கள் அங்குப்போய்த் 
தங்கின அன்று முதல் அவ்வூரிலுள்ள அமீர்முதல் பகீர் 
வரையும் தனித்தும் , சிலர் கூடியும் , பலர் திரண்டும் வந்து 
தரிசித்துப்போகத் தொடங்கினார்கள் . அவரவர் நாடிவரு 
கிற கருமம் ஒவ்வொன்றும் நிேைவறி வந்தது . ஆண்டவ 
ரவர்களின் சந்நிதியில் ஜனசந்தடி ஓயாமலிருந்தது . ஊர்ப் 


முகம்மது யூசுபுசாகிபு அவதரித்தது . கசுகூ 


பெரிய மனிதர்களுள் பலர் ஆண்டவரவர்களுக்குப் பலி 
விடை புரிய ஒருவருக் கொருவர் முந்தினவர்களாய் , அங்கி 
ருந்து அகலாமல் காத்திருந்தார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்களின் ஊழியத்திற்குக் காத் 
திருக்கும் பெரிய மனிதர்களுள் , இஸ்லாம் மார்க்கத்துச் 
சட்டப் பிரகாரம் ஆளுகை செய்கிற காலியும் , நான்கு மது 
ஹபுகளின் நிபந்தனைகள் அனைத்தையும் ஐயந்திரிபற 
வறிந்து தீர்ப்பிடும் முப்தி யுமாகிய மகத்துவமுள்ள சைது 
நூறுத்தீன் என்போரும் ஒருவர் . ஆண்டவரவர்களுக்கு மற் 
றவர்கள் செய்யும் வந்தனை வழிபாடுகளைப் பார்க்கிலும் இந்த 
காலி நூறுத்தீன் முப்தியவர்கள் செய்வது அதிகரித்திருந்தது . 
இவர்கள் பிரதிதினமும் ஆண்டவரவர்கள் சமுகத்தில் 
வந்து ஒரு தொண்டருக் கொப்பாயிருந்து , எல்லாப் பணி 
விடைகளையும் செய்வார்கள் . இவர்கள் செய்யும் ஊழியம் 
பிறர் செய்வதிலும் அதிகமாயிருந்தபடியால் , அவ் வூராரில் 
இவர்களே ஆண்டவரவர்கள் சமுகத்தில் விசேஷித்திருந் 
தார்கள் . ஆண்டவரவர்களின் அன்பும் இவர்கள் மேல் அதி 
கரித்திருந்தது . அவ் வன்பு இவர்கள் மேல் அதிகரித்தற்குத் 
தக்க கராணமும் ஒன்றுண்டு. அது : - இனி வரப்போகிற 
ரகசியர்ற்புதம் வெளியாவதே . 

இது இப்படி நிகழும் நாட்களில் கர்லி நூறுத்தீன் முப்தி 
யவர்கள் தங்கள் மீது ஹலறத்து ஆண்டவரவர்களின் அன்பு 
மிகுந் திருப்பதை யறிந்து களிகூர்ந்து , ஒரு நாள் ஆண்டவ 
ரவர்கள் தனித்திருக்குஞ் சமயத்தில் அவர்கள் சமுகத்திற் 
போய் ஸலாம் சொல்லித் தாழ்ந்துநின்று , பின் வருமாறு 
முறைப்பாடு செய்தார்கள் ; 

நாயகமே . அடியேன் இவ்வூருக்கு காலியும் , முப்தியு 
மாயிருக்கிறேன் . எனக்கு இம்மையில் வேண்டிய எல்லாப் 
பாக்கியங்களும் உண்டாயிருந்தும் , ஒரு குறைவு மாத்திர 
மிருக்கின்றது . 

அது புத்திரபாக்கிய மில்லாக் குறைவே 
1010--22 


கசுசு 


கன்ஜுல் கறாமாத்து , 


யன்றி , வேறொரு குறைவுமல்ல : இல்லற் வாசிகளான 
பாருக்கு புத்திரவாஞ்சை இல்லாமலிராது . - இம்மையில் 
யார் யார் என் னென்ன பேறுகளைப் பெற்றிருந்தாலும் , 
மகப்பே றில்லா திருந்து வாழும் வாழ்க்கை மனப்பாக்கிய 
முள்ள வாழ்க்கை யல்லவே . ஒருவனுக்கு மலடனென்னும் 
பெயர் ஏற்படுமானால் , அது , அவன் மனோரம்மியத்தைக் 
குறைக்கத்தக்க ஒரு கருவியல்லவா ? எனக்கு எல்லாச் 
சுகா நுபவங்களு முண்டாயிருந்தும் , ஒரு மைந்தனில்லா 
மையே என் மனதைப் புண்படுத்தி விட்டது . இம் மனப் 
புண்ணாற மருந்துதேடி அநேக மகான்களையடுத்து எனக் 
கொரு மைந்தனுண்டாக அநுக்கிரகிக்க வேண்டுமென்று 
மன்றாடினேன் , சிலர் : உமக்கு மகப்பே றில்லையென்றும் , 
சிலர் ; அல்லாதத்தா ஆலர் நாடினால் உண்டாகுமென்றும், உறு 
திப்பாடின்றிச் சொல்லிவிட்டார்கள் . அவற்றைக் கேட்ட 
பின் என் மனப்புண்ணாற வழியில்லை யென்று நான் கவலை 
கொண்டு , அநுபவிக்கும் சுகங்களனைத்தையும் துக்கமாகவே 
காண்கின்றேன் . என் எஜமானவர்களே , ஒருவன் சந்ததி 
யற்றுப்போனால் , பிறர் அவனைச் சுட்டி : இவன் கருமசண் 
டாள னாதலால் தான் சந்ததியற்றுப் போனான் என்று நிந் 
தித்துப் பேசவும் இட முண்டாகுமே . அவ்விதப் பேச்சுக்கு 
இட்ம் படாமல் நான் பிள்ளையைப் பெற வேண்டு 
மென்றும் , இல்லாவிடில் , சீக்கிரம் இறந்துபோக வேண்டு 
மென்றும் , ஓய் வொழி வில்லாமல் சிந்தனை பண்ணிக் 
கொண்டு , துயரக்கடலில் முழுகிக் கிடக்கின்றேன் . நான் 
மனத்துயரில் மடிந்து கிடக்கும் இக்காலத்தில் தேவரீ 
ருடைய திருவடிகள் இங்கெழுந்தருளியது , பாவியாகிய 
எனக்குப் புத்திரபாக்கியத்தை உண்டாக்குவதற்கு என்றே 
நினைக்கின்றேன் . இது வரையும் ஆறாதிருந்த என் மனப்புண் 
இனி எளிதில் ஆறுமென்று நம்பி -தங்கள் திருவடித் 
தாண்டனாய் அடைக்கலம் புகுந்தேன் . இப்போது அடி 


ெ 


முகம்மது, யூசுபுசாகிபு அவதரித்தது . கசுரு 


யேன் எனக்குப் புத்திர பாக்கியந் தரவேண்டு மென்று தங் 
கள் மகிமையுள்ள சந்ததியில் மன்றாடுகின்றேன் என்று இவ் 
வாறு முறையிட்டார்கள் . 

காலி நூறுத்தீன் முப்தி யவர்களின் முறைப்பாடு முழு 
வதையும் ஹலறத்து ஆண்டவரவர்கள் கேட்டு , அவர்களை 
நோக்கி " தங்கள் யாருடைய வமிசம் ? என்று கேட்டார் 
கள் . அதற்கு அவர்கள் எஜமானே , அடியேன் அமீறுல் 
மூமினீன் அபூபக்கர் ஸித்திக்கு றலியல்லாகு அன்கு அவர் 
களின் வமிசத்திலுள்ளவன் . என் தந்தை பெயர் முஈனுத்தீன் . 
என் மனைவியும் என்னோடொத்த வமிசத்தி லுள்ளவள் 
தான் என்று மறுமொழி சொன்னார்கள் . ஆண்டவரவர் 
கள் இதைக்கேட்டு , ஞானதேசிகர் உமக்குப் பிரியமான 
இடத்தில் அதனைச் சேர்ப்பியும் என்று கட்டளையிட்ட 
படி , நமது சந்ததியைச் சேர்ப்பிக்கத்தக்க பிரியமான இடம் 
இதுதானென்று சிந்தித்துக் களிகூர்ந்து , பின்னும் அவர் 
களை நோக்கி : நூறுத்தீனே , தாங்கள் போய்த் தங்கள் மனை 
வியை யழைத்துக்கொண்டு , கொஞ்சம் தாம்பூலமு மெடுத் 
துக்கொண்டு வாருங்கள் என்று உத்தரவு செய்தார்கள் . 
காலி நுறுத்தீன் முப்தியவர்கள் சந்தோஷத்தில் முழுகி , 
உடனே அங்கிருந்து புறப்பட்டு மாளிகைக்குப் போய் , 
ஆண்டவரவர்கள் சமுகத்தில் - நடத்த வர்த்தமானங்கள் 
அனைத்தையும் தங்கள் மனைவியிடம் சொன்னார்கள் . அதைக் 
கேட்டு அவர்கள் மனைவி அதிக ஆநந்தமடைந்தார்கள் . 

பின்பு பொழுதுபட்டு இரவாயிற்று . அது திங்கட் 
கிழமை யிரவு , ஆகவே , காலி நூறுத்தீன் முப்தி யவர்கள் தங் 
கள் மாளிகைக்கும் , ஆண்டவரவர்களிருக்கும் பள்ளிக்கும் 
இடை வழியில் ஏரே படியாக மூடுதிரையிடுவித்து , அருமை 
மனைவியாகிய மாதுசிரோமணி ஜூஹறுபீவி யவர்களையும் , 
அவர்கள் சகோதரியையும் அழைத்துக் கொண்டு , கொஞ்சம். 
தாம்பூலமு மெடுத்துக்கொண்டு , அவ்விரு பெண்களையும் 


காசா 


கன்ஜுல் கறாமாத்து . 


அந்தத்திரைக்குள் நடந்துவரச் செய்து பள்ளிக்குவந்து , 
ஆண்டவரவர்களின் பக்கத்தில் ஒரு வளை திரையிடுவித்து 
அத்திரைக்குள் தங்கள் மனைவியையும் , அவர்கள் சகோதரி 
யையும் இருக்கச் செய்துவிட்டு , தாங்கள் கொணர்ந்த தாம் 
பூலத்தை ஆண்டவரவர்கள் சமுகத்தில் வைத்துப் பணிந்து 
நின்றார்கள் . 


இஷா தொழுதுவிட்டு ஒாறதுகள் ஓதிக்கொண்டிருந்த 
ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஓதி முடிந்தபின் , தங்கள் சமு 
கத்திலிருக்கும் தாம்பூலத்தை யெடுத்து , சிறப்பான திரு 
வாயிலிட்டு * மென்றார்கள் . சற்றுநேரம் மென்றபின் அத் 
தம்பலத்தைக் கையிலெடுத்து , காலி நூறுத்தீன் முப்திய 
வர்கள் கையில் தின்னும்படி + கொடுத்தார்கள் . 


* மென்றபோது ஆண்டவரவர்களின் திருமேனி வியர்த்துநடுங் 
கிற்றென்றும் , சற்றுநேரம் கரங்களை தரையிலூன்றி யிருந்தார் 
களென்றும் , அவற்றிற்குக் காரணம் .-- முன்னொருபோதும் தாம் 
பூலம் தின்றறியாததும் , தின்னும் அப்பியாசர்களுக்கும் பித்தத்தைக் 
கலக்கிடுவதும் , அதன்காரமுமே யென்றும் , கா ரணப்புராணம் 
சொல்லுகின்றது . 

t காலி நூறுத்தீன் முப்தியவர்களுக்கு மாத்திரம் கொடுத்தார் 
களென்றும் , ஜுஹறபீவிக்கி மாத்திரம் கொடுத்தார் களென்றும் , 
இருவருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்களென்றும் , சில கிரந்தங்கள் 
ஒன்றுக்கொன்று பேதப்படச் சொல்லுகின்றன . மவுலூது என்னும் 
பிரதானகிரந்தம் காலி நாறுத்தின் முப்தியவர்களுக்கு மாத்திரம் 
கொடுத்ததாகக் கட்டுரைப்பதால் , அத்தம்பலத்தை ஜுஹாபீவிக்கே 
கொடுக்கும்படி காலிநூறுத்தீன் முப்தியவர்கள் கையில் கொடுத்த 
தாகச் சித்தாந்தப் படுகின்றது . அன்றியும் காரணப்புராணம் 
லாகூர்ப்புக்கபடலம் , நங - ம் செய்யுளில் , ஷாகுல் ஹமீது 
நாதர் அகயகிழ்ந் தெழுந்தமுத்த மவ்வயின் சேர்த்தார் 
சொல்லுகிறபடி , தங்கள் சந்ததியை அவர்களிடம் ஒப்படைத்திட் 
டார்களென்றும் புலப்படுகின்றது . 


முகம்மது யூசுபுசாகிபு அவதரித்தது . 


களஎ 


பிறகு , ஹலறத்து ஆண்டவரவர்கள் காலிநூறுத்தீன் 
முப்தியவர்களைத் தங்கள் சமுகத்திலிருத்தி , வலது கையி 
னால் அவர்கள் முகத்தில் மூன்று தரம் தடவி அல்லா 
ஹும்ம ஜுத்லுஹ பனீன அறுபஅத்தன் வபனாத்து என்று 
மூன்று தரமோதி துஆ செய்துவிட்டு , அவர்களை நோக்கிக் 
கீழ்வருமாறு சொல்லுகின்றார்கள் : 

நூறுத்தீனே , அல்லாதத்தஆலா தங்களுக்கு நான்கு ஆண் 
மக்களையும் , சில பெண் மக்களையும் தந்தருள்வான் . அந்த 
ஆண்மக்கள் நால்வருள் முந்தின பிள்ளை என்னுடையது . 
அந்தப் பிள்ளைக்கு என் தமையனாருடைய திருநாமமாகிய 
சையிது முகம்மதுயூசுபு என்கிற நாமத்தை யிடுங்கள் . அந்தப் 
பிள்ளை இனி என் சுதந்திர ராவார் . அந்தப் பிள்ளையின் 
சந்ததியார்களே எனக்கு உரிமைகாரர்கள் . இன்னும் அந் 
தப்பிள்ளை என் கண்ணுக்குக் கண்ணான மனங்குளிர்ந்த 
மகன் . அல்லாதத்தஆலா எனக்குக் கொடுக்கும் நன்கொடை 
யனைத்தையும் அநுபவிக்கும் பாத்திரர் அவரே என்னுடைய 
நிலையில் நிற்பவரும் , எனக்குப்பின் என்னுடைய தானத்தில் 
தரிப்பட்டிருப்பவரும் அவரே . அவர் பிறந்து ஏழுவயதாகு 
முன் குறுஆன் ஓதிமுடித்து , மற்ற இல்முகளனைத்தையும் 
கசடறக் கற்றுத்தேறி , இபாதத்தாகிய வணக்கத்தில் பராக் 
காவார் . சகல வொழுக்கங்களும் அவருக்குண்டாய் விடும் . 
சரிவர ஏழுவயதானவுடன் உங்களைப் பார்த்து : “ என் தந்தை 
யார் ? அவர்கள் எங்.ே .ருக்கின்றார்கள் ? எனக்காக அவர் 
கள் ஏதும் தந்ததுண்டா ? நான் அவர்களைத் தேடிப்போக 
வேண்டும் என்று விசாரிப்பார் . அக்காலத்தில் நான் 
மக்கா விலிருப்பேன் . உமது தந்தை மக்கா விலிருக்கிறா 
ரென்று நீங்கள் அவருக்குத் தெரிவித்து , உமக்கு அவர்கள் 
கொடுத்த அடையாளம் இந்தப் பற்கொம்பு தானென்று 
இதை அவர்கையிற் கொடுத்து , அவர் நாட்டத்திற்கு அநு 
மதி கொடுங்கள் .. அவர் இதைவாங்கிக் கொண்டு என்னைத் 


கசு அ 


கன்ஜுல் கறாமாத்து . 


தேடிப் பயணப்படுவார் . நீங்கள் அவரைத் தடுக்காதீர்கள் . 
சந்தோஷத்துடன் அனுப்புங்கள் . அல்லாகுத்த ஆலா வின் 
உதவிகொண்டு அவர் என்னை மக்கா வில் வந்து சந்திப்பார் . 
நான்சொன்ன இவை யனைத்தையும் மறந்துவிடதீர்கள் . 
ஞாபகத்திலிருக்கட்டும் என்று இம்மட்டுஞ் சொல்லி , ஓர் 
பற்கொம்பை யெடுத்து அவர்கள் கையிற் கொடுத்தார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் சொன்ன திருவாய் 
மொழி ஒவ்வொன்றையும் காலி நூறுத்தீன் முப்தியவர்கள் 
தலைசாய்த்துக் காது தாழ்த்திக்கேட்டு , அவற்றை இதய 
பூர்வமாக வொப்புக்கொண்டு , பற்கொம்பையும் வாங்கிக் 
கொண்டார்கள் . பின் ஆண்டவரவர்கள் காலி நூறுத்தீன் 
முப்தியவர்களின் மனைவியாகிய ஜுஹாபீவியை அவர்கள் 
மனைக்குப்போக உத்தரவு கொடுத்துவிட்டு , காலி நூறுத்தீன் 
முப்தியவர்களை அப்போதே தங்கள் சாகையில் தனித் 
திருந்து ஓதும்படி ஒரு குறுஆன் ஆயத்தையும் , ஒரு 
அஸ்மாவையும் சொல்லிக் கொடுத்து , நாற்பது தினம் வரை 
யும் ஒரேயிருப்பா யிருக்கும்படி கட்டளை பண்ணினார்கள் . 
அப்படியே அவர்கள் அவற்றை யோதிக்கொண்டு , குறிப் 
பிட்ட நாள் முடியுமட்டும் அங்கேயே தங்கியிருந்தார்கள் . 

காலி நூறுத்தீன் முப்தியவர்கள் சந்தானவிர தங்காத்த 
நாற்பதுதினங்களுந் தீர்ந்த மற்ற நாள் , அறுசுவைக் கறிக 
ளுடன் புலவுச்சோறாக்கி , நபி முகம்மது ஸல்லல்லாகு அலை 
கிவஸல்லமவர்கள் பேரிலும் , ஹலறத்து முகியித்தீன் 
அப்துல்காதிறு ஜைலானி றலியல்லாகு அன்கு அவர்கள் 
பேரிலும் கத்தம் பாத்திஹாவோதி , - அவ்வூர் ஜனங்க 
ளனைவருக்கும் விருந்து கொடுத்தார்கள் . அதன்பின் காலி 
நூறுத்தீன் முப்தியவர்கள் தங்கள் வீட்டுக்குப் போகவேண்டி 
ஆண்டவரவர்களிடம் விடைப் பெற்றுக்கொண்டு , பள்ளியி 
"லிருந்து வீடுபோய்ச் சேர்ந்தார்கள் . அவர்கள் வீட்டிற் 


முகம்மது யூசுபுசாகிபு அவதரித்தது . கசுக 


போனபோது , தங்கள் மனைவியாகிய ஜ்ஹாபீவிக்கு உண் 
டாயிருந்த நூ தனக்குறிகளைக் கண்டு , நமது நாட்டம் நிறை 
வேறும் அடையாளமிதுவென்று சந்தோஷக்கடலில் முழு 
கினார்கள் . 

அதன்பின் காலி நூறுத்தீன் முப்தியவர்கள் வழக்கம் 
போல ஹலறத்து ஆண்டவரவர்களின் பணிவிடையிலேயே 
யிருந்து கொண்டு வந்தார்கள் . சிலநாட்களுக்குப்பின் ஆண் 
டவரவர்கள் லாகூரிலிருந்து பிரயாணப்பட எத்தனித்தார் 
கள் . அதையறிந்த காலி நூறுத்தீன் முப்தியவர்களும் , 
மற்றப் பெரிய மனிதர்களும் , சாமானிய ஜனங்களும் 
பெருந்திரளாய்த்திரண்டு ஆண்டவரவர்களுக்கு வந்தனை 
வழிபாடுகள் செய்து , பயண மநுப்பினார்கள் . ஆண்டவரவர் 
கள் 

தங்கள் நானூற்று. நான்கு தபோதனர்கள் 
லாகூரை விட்டுப் புறப்பட்டார்கள் . 

லாகூரில் காலி நாறுத்தீன் முப்தியவர்களும் , அவர் 
களின் பிராண நாயகியான ஜுஹறுபீவியும் சந்தோஷகரமாய் 
வாழ்ந்திருந்தார்கள் . பின்பு , ஜூஹாபீவி கர்ப்பமாயிருக் 
கின்றார்களென்று வெளிப்பட்டது . அதை இரு குடும் 
பத்தாரும் அறிந்து , அல்லாகுத்த ஆலாவைப் புகழ்ந்து சுக்று 
செய்தார்கள் . 

நாயகராகிய காலி நூறுத்தீன் முப்தியவர் 
களுக்கு உண்டான ஆநந்தம் கொஞ்சமல்ல . இவ்விதச் சந் 
தோஷத்துடன் ஜஹபீவியின் கருப்பம் நாட்குநாள் 
வளர்ந்து , வரவரக் கருமுதிர்ந்து நிரப்பமாயின . 

ஹிஜறத்துத் தொளாயிரத்து ஐம்பத்தொன்பதாம் 
வருஷம் , றஜபு மாதம் , பனிரண்டாந் திகதியன்று காலி 
நூறுத்தீன் முப்தியவர்களின் மனைவியாகிய ஜுஹபீவி ஹல 
றத்து சையிது அப்துல்காதிறு ஷாகுல்ஹமீது கன்ஜஸவாய் 
- பாத்துஷாசாகிபு ஆண்டவரவர்கள் பொருட்டால் , அல்லா 
தத்த ஆலாவின் உதவி கொண்டு , முதலாவதாக ஒரு ஆண் 
குழந்தையை யீன்றார்கள் . பிள்ளை பிறந்தபோது 

காலி 


கஎ O 


கன்ஜுல் கறாமாத்து . 


மாதாக்களின் 


நூறுத்தீன் முப்தியவர்கள் ஆநந்தத்தில் முழுகி , தங்கள் குடும் 
பத்தாருடன் வந்து பிள்ளையைத் தூக்கி முகர்ந்து , மார்க்கப் 
படி அதற்குச் செய்யவேண்டிய சடங்குக ளனைத்தையுஞ் 
செய்து , சையிது முகம்மதுயூசுபு என்று பெயரிட்டார்கள் , 
வெகுகாலம் வரையும் மகப்பேறிழந்திருந்த காலி நூறுத்தீன் 
முப்தியவர்களுக்கு ஆண்பிள்ளை யுண்டானதென்று லாகூர் 
முழுதும் சந்தோஷம் பரவியிருந்தது , 
ஹலறத்து சையிது முகம்மது யூசுபு சாகிபவர்கள் பிதா 

இருபெருமரபாராலும் கொண்டாடிப் 
போற்றி வளர்க்கப் பட்டு , நாளொருவண்ணமும் , பொழு . 
தாரு மேனியுமாக வளர்ந்து வந்தார்கள் . குடும்பமுழுதும் 
அவர்களை அருமந்தபிள்ளையென்றும் , செல்வக்குழந்தயென் 
றும் பாராட்டி வந்தனர் . பிள்ளையின் சிறுபருவத்திலேயே 
அதன் மகத்துவம் விளங்கித் துலங்கிற்று . 

காலி நூறுத்தீன் முப்தியவர்களுக்கு முதலாவதாக 
சையிது முகம்மதுயூசுபு சாகிபவர்கள் பிறந்தபின் , இரண் 
டாங்குமாரராக முஈனுத்தீன் என்றும் , மூன்றாங் குமாரராக 
ஹஸன் என்றும் , நான்காங் குமாரராக பதறுத்தீன் என்றும் 
மூன்று ஆண்மக்கள் பிறந்தார்கள் . அதன்பின் சில பெண் 
மக்களும் பிறந்தார்கள் . இம்மக்கள் அனைவருள்ளும் ஹல 
றத்து சையிது முகம்மதுயூசுபு சாகிபவர்களே அதிக பக்ஷத் 

வளர்க்கப்பட்டு வந்தார்கள் . பிள்ளையில்லா 
பெருங்குறை கொண்டிருந்த காலி நூறுத்தீன் முப்தியவர்கள் 
ஹலறத்து ஆண்டவரவர்களின் பொருட்டால் இத்தனை 
புத்திரபாக்கியத்துடன் லாகூரில் வாழ்ந்திருந்தார்கள் . 
சையிது முகம்மது யூசுபுசாகிபு அவதரித்தது முற்றிற்று . 


துடன் 


த 


சக - ம் அத்தியாயம் . 
விக்கிரக நாசஞ் செய்தது . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஒரு பிரதான் 
ஆலயத்திலுள்ள விக்கிரகங்களை நாசஞ்செய்தவரலாற்றைச் சொல்லு 
கின்றது . ) 

ஹலறத்து மீறான் சுல்தான் ஷாகுல்ஹமீது பாத்துஷா 
சாகிபு ஆண்டவரவர்கள் லாகூரை 
ரைவிட்டுப் புறப்பட்டுப் 
பஞ்சாபிராச்சியத்தைக் கடந்து , சிந்தியா நாட்டுக்கு வந்து , 
அங்குப் பிரவாகித்து ஓடும் சிந்துநதிக் கரையில் தங்கள் 
தபோதனர் கூட்டத்துடன் விடுதியிட்டுத் தங்கினார்கள் . 
அந்த நதிக்கரையில் காபிர்களின் பேர்போன ஆலயமொன் 
றிருந்தது . அவ்வாலயத்தில் பசும் பொன்னாற்செய்த ஒரு 
பாரிய விக்கிரகமும் , அதை சூழ அறுபது பொற்சிலைகளும் 
வைக்கப்பட்டு இருந்தன . அவ்விக்கிரகங்களுக்குப் பூசைமுத 
லியன செய்ய ஆயிரம் ஆசாரியர்களும் , அவர்களுக்குத் தலை 
மையாய் ஒரு மூப்பனும் , அநேக தொண்டர்களும் அங் 
கிருந்தார்கள் . அந்நாட்டு ஜனங்கள் அந்த விக்கிரகங்களைத் 
தெய்வமென்றும் , அவ்வாசாரிமார்களை அத் தெய்வங்களின் 
புத்திரர்களென்றும் வழிபட்டு , ஆராதனை செய்து 
தார்கள் . அந்த ஆலயத்திற்கு உள்ளேயாவது , பக்கத்தி 
லாவது அந்நிய மதஸ்தர் ஒருவரோ , சிலரோ , பலரோ , பிர 
வேசிப்பதானால் , அங்கிருக்கும்பைசாசங்களின் பலத்தினால் 
அவர்கள் . அக்கினிபற்றி எரிந்து கருகிச் சாம்பலாய் அழிந்து 
போவது : வழக்கம் . இது பிரத்தியக்ஷமாக நடந்து வரு 
வதால் , காபிர்களுக்கு அவ்வாலயத்தின்மேல் மனவுறுதி 
பதிந்திருந்தது . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் அந்த ஆலயத்தின் தன் 
மையையும் , . அங்குள்ள விக்கிரகங்கள் ஆசாரிமார் முதலி . 


வந் 


1010-23 


கஎஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


- 


யோரின் விவரங்களையும் பிறமதஸ்தர் அங்கே பிரவேசித் 
தால் , அவர்கள் தீப்பற்றி எரிந்து சாம்பலாவதே அதன் 
தீட்டுக்கழி வென்பதையும் கேள்விப்பட்டு , அங்கே நாம் 
போய் அறிவோமென்று எண்ணி , தங்கள் சாகையிலிருந்து 
எழுந்து நானூற்று நான்கு தபோதனர்களையும் அழைத்துக் 
கொண்டு அந்த ஆலயத்திற்குட் பிரவேசித்து , அதன் முத 
லாம் பிரகார மண்டபத்தில் தங்கினார்கள் . அன்று சாய 
ரக்ஷையா யிருந்தது . 

அப்போது ஹலறத்து ஆண்டவரவர்கள் , அங்கே பல 
விடத்திலும் அடுப்புகள் மூட்டி , சோறு கறி சமையுங்கள் 
என்று தங்கள் சீஷர்களாகிய பகீர்மார்களுக்குக் கட்டளை 
யிட்டார்கள் . அவ்வாறே அன்றுபொழுது படுமுன் அங் 
கங்கே பல அடுப்புகள் மூட்டிச் சோறுகறியாக்கி எல்லாரும் 
புசித்தார்கள் . 

பின் அஸ்தமித்தபோது , பெருந் தொனியிட்டு பாங்கு 
சொல்லும்படி உத்தரவு கொடுத்தார்கள் ; அப்படியே பாங்கு 
சொல்லப்பட்டது . அதன் பின் ஹலறத்து ஆண்டவ 
ரவர்கள் இமாமாய் , தபோதனர்கள் மௌமூமாய் நின்று 
மகுறிபு தொழுது இஷாவரையும் ஓதிக்கொண்டிருந்து 
இஷாவானபோது தொழுது முடித்து , வழமைப்படி நெடு 
நேரம் ஓதிக் கொண்டிருந்தார்கள் . 

அர்த்தசாம மானவுடன் . அந்த ஆலயத்திற்குள் 
ளிருந்து அறுபது துஷ்டப் பிசாசுளும் , ஒரு தலைமைப் 
பிசாசும் புறப்பட்டு , கைகளில் பலவித ஆயுதங்களையும் , 
எரி கொள்ளிகளையும் பிடித்துக்கொண்டு , அதிக ஆரவாரத் 
துடன் அக்கினிமயமாய் , பெரும் அமளியுடன் ஹலறத்து 
ஆண்டவரவர்களுக்கு நேரே வந்தன . பலவித விகார ரூபங் 
களையுடைய அப் பிசாசுகள் பயங்கரமான காட்சியுடன் தங் 
களுக்கு எதிரே வருவதை ஆண்டவரவர்கள் கண்டார்கள் . 


விக்கிரக நாசஞ் செய்தது . 


கஎட 


அங்கே பிரவேசிக்கும் அந்நிய மதஸ்தரை எரித்துச் 
சாம்ப லாகும்படி வழக்கம்போலக் கர்னகடூரமாம் வரும் 
அந்தப் பிசாசுகளை ஆண்டவரவர்கள் கண்டு அல்லாதத்த 
ஆலாவைப் புகழ்ந்து , நபிழகம்மது ஸல்லல்லாகு அலைகி வஸல் 
லமவர்கள் பேரில் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி , பின் 
அந்தப்பிசாசுகளைப் பார்த்து , சூறத்து யாஸினையும் , சூறத்து 
முல்கையும் ஓதிக்கொண் டிருந்தார்கள் .. பகீர்மார்களும் 
குறுஆனிலுள்ள பலபல சூறத்துகளையும் ஓதினார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஓதிக்கொண்டிருக்க 
அவர்களை எதிர்த்துவரும் மேற்படிப் பிசாசுகளின் ஆரவார 
மும் , அமளியும் வரவரக் குன்றிப்போய் அடங்கின : அவற் 
றின் கைகளிலிருந்த ஆயுதங்கள் எல்லாம் தாமாக நழுவி 
விழுந்தன ; எரிகொள்ளிகள் அவிந்தன . பின் அப் பிசாசுகள் 
எல்லாம் பலங்குன்றி , ஜின்களால் சிறையாக்கப்பட்டு , 
பரக்க விழிக்கத் தொடங்கின . கொடுமையான ஆரவார 
மும் , அமளியும் ஒழிந்து , அடங்கி யொடுங்கிச் சிறைப் 
பட்ட பிசாசுகள் அனைத்தும் ஹலறத்து ஆண்டவர்களை 
மன்றாடி , அடைக்கலந்தேடி முறையிட்டு அழுதன . 
பிறகு ஆண்டவரவர்கள் அடைக்கலம் 

தேடியழும் அப் 
பிசாசுகளைப் பார்த்து , சூறத்து றகுமானையும் , சூறத்து முஜம் 
மிலையும் ஓதினார்கள் . அவை ஓதிமுடியும் வரையும் சாய்த்துக் 
காது தாழ்த்திக் கேட்டுக்கொண்டிருந்தன . ஓதிமுடிந்தபின் , 
மறுத்தொன்றும் பேசாமல் எல்லாப் பிசாசுகளும் ஒரு 
மித்து ஆண்டவரவர்களுக்கு வழிப்பட்டன . பிறகு ஆண்டவ 
ரவர்கள் அந்தப் பிசாசுகளைச் சிறைவிடுத்து அனுப்பிவிட் 
டார்கள் . பலங்குன்றி வழிபட்ட பிசாசுகள் அனைத்தும் 
ஹலறத்து ஆண்டவரவர்களைப் பணிந்து போனபின் , 
ஆண்டவரவர்கள் மனமகிழ்ந்து அல்லாகுத்த ஆலாவுக்கு சுக்று 
செய்துவிட்டு , விடியும் வரையும் ஓதிக்கொண்டிருந்தார்கள் . 


கஎச , 


கன்ஜுல் கருமாத்து . 


டுள்ளது . இ 


பொழுது விடிந்தபோது ஆண்டவரவர்களும் , பகீர் 
மார்களும் பஜ்று தொழுது , மறுபடியும் ஓதிக்கொண் டிருந் 
தார்கள் . சூரியோதயமானவுடன் அந்த ஆலயத்து ஆசாரி 
மார் ஆயிரம் பேர்களும் , அவர்கள் தலைவனும் , அடியார் 
களும் பெருங்கூட்டமாய்க் கூடி , ஆண்டவரவர்கள் சமு 
கத்தில் வந்து பணிந்து கைகட்டி நின்றார்கள் . அப்போது 
ஆசாரிமார்களின் தலைவன் ஆண்டவரவர்களை நோக்கிக் கீழ் 
வறுமாறு சொல்லூகிறான் : 
எஜமானவர்களே , இந்த ஆலயம் தொன்று தொட் 

இதிலுள்ள அறுபத்தொரு விக்கிரகங்களும் எங் 
களுக்குப் பராபரனாகப் பூர்வத்திலேயே ஏற்பட்டவை . 
நாங்கள் எங்களை இச் சிலாரூபங்களுக்கும் புத்திரர்களென்று 
பாவித்து வருகிறோம் . இத் தெய்வங்களைத் தொழாத 
அந்நியர் இதற்குள் நுழைந்தால் , அவர்கள் எரிந்து சாம்ப 
லாய்ப்போவதே இதற்கு உண்டான தீட்டு நீங்குவதாம் . 
ச்சங்கதி எல்லாருக்கும் தெரிந்தது . தாங்களும் , தங்கள் 
தபோதனர்களும் , இந்த ஆலயத்திற் பிரவேசித்தபோது , 
உங்களை எரித்துச் சாம்பலாக்கச் சினங்கொண்டு ஆயுதங் 
களும் , எரி கொள்ளிகளும் கைகளில் ஏந்தி , ஆரவாரத் 
துடன் புறப்பட்டுவந்த அந்த தேவதைகள் , சினந்தணிந்து 
எங்களிடம் சந்தோஷமாகவந்து , எங்களை நோக்கி : என் 
மக்களே , இன்று தான் நமக்கு நற்காலம் பிறந்தது . எல்லா 
வுலகங்களையும் , அவ் வுலகங்களிலுள்ள எல்லாப் பொருள் 
களையும் சிருஷ்டித்த ஏக பராபரன் ஒருவன் இருக்கின்றான் . 
அவனுக்கு நாம் வழிப்பட்டு அவனுடைய திருவாக்காகிய 
குறுஆன் என்னும் சத்தியவேதத்தை யோதி , இஸ்லாமாவதே 
காரியம் . இனி நீங்கள் மேற்சொன்ன ஏகபரனாகிய 
கடவுளாற் சிருஷ்டிக்கப்பட்ட எங்களைத் தெய்வமென்று . 
ஆராதனை செய்வதை விட்டொழிந்து , இன்று முதல் , 
நேர்வழி பெறுங்கள் . இல்லையானால் , நீங்களும் , உங் 


கஎரு 


அறுபத்தொன்றையும் , 
விக்கிரக நாசஞ் செய்தது . 
களாற் பூசிக்கப்படுகிற நாங்களும் அக்கினிநகரமாகிய நரகத் 
திற்குப் பாத்திரர்காளாவதில் சந்தேகமில்லை . நமக்கு 
மன்னிப்புங் 

கிடைக்கமாட்டாது . ஆகையால் , இனி 
நீங்கள் உங்கள் கொள்கைகளை விட்டு இங்கே வந்திருக்கும் 
ஷாகுல் ஹமீது என்னும் பெரியவரிடம் போய் , அவருக்கு 
வழிபட்டு இஸ்லாம் மார்க்கத்தைப் பற்றிப் பிடித்துக் 
கொள்ளுங்கள் . அதனால் நேர்வழி பெறுவீர்கள் : 
இப்போதே புறப்படுங்கள் என்று எங்களுக்குக் கட்டளை 
பண்ணி 

அநுப்பின் . ஆகையால் , தேவரீர் எங்களை 
ரக்ஷித்து நேர்வழிகாட்டுங்கள் என்று சொன்னார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் இச் சொல்லைக்கேட்டு 
மனமகிழ்ந்து , அல்லாகுத்த ஆலாவுக்கு 

அல்லாகுத்த ஆலாவுக்கு சுக்று செய்து , 
சுஜூதும் செய்து , அவர்கள் எல்லாரையும் இஸ்லாமாக்கி , 
அவர்களுக்குத் தீக்ஷை கொடுத்து , அவர்கள் தலைவராகிய 
மூப்பருக்கு கிலாபத்துக்கொடுத்து , மார்க்கத்தின் நியமங் 
களையும் , இப்பாதத்தின் வகை விவரங்களையும் கற்பித்து , 
அவர்கள் அனைவரையும் பாரம் பரியமாய் அங்கேயே 
வசிக்கும்படி ஸ்தாபித்தார்கள் . பின்பு அவர்களுக்கு 
ஆகவேண்டியவை யனைத்தையும் செய்தார்கள் . 

அதன்பின் , ஹலறத்து ஆண்டவரவர்கள் அந்த 
ஆலயத்திலுள்ள 

விக்கிரகங்கள் 
அவைகளிருக்கும் தானத்திலிருந்து எழுந்து வலிய நடந்து 
வரும்படி அழைத்தார்கள் , அழைத்தவுடன் அந்த 
விக்கிரகங்களெல்லாம் இருப்பைவிட்டுப் பெயர்ந்து நடந்து , 
ஆண்டவரவர்கள் சமுகத்தில் வந்து வரிசையாய் நின்றன . 

ஆண்டவரவர்கள் அவைகளைப்பார்த்து : 
சிலைகளே , நீங்கள் எல்லாரும் அதோ இருக்கும் சிந்து 
நதியிற்போய் விழுந்து , ஆழ்ந்து விடுங்கள் என்று கட்டளை 
யிட்டார்கள் . ஆண்டவரவர்களின் திருவாக்குப் பிறந்த 
மாத்திரத்தில் அந்த அறுபத்தொரு விக்கிரகங்களும் தடை 


உடனே 


கஎசு 


கன்ஜுல் கறாமாத்து . 


யின்றி 

விரைவாய் நடந்துபோய் , நதியில் விழுந்து 
ஆழ்ந்தன . 

பிறகு , அந்த ஆலயத்தை மஸ்ஜிது என்னும் தேவாலய 
மாக்கி , அதில் ஒவ்வொரு தினத்து ஐந்து நேரங்களிலும் 
பாங்கு இகாமத்துச் சொல்லி இமாம் ஜமாஅத்துடன் தொழுது 
வரும்படிக்கும் , ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் குத்பா 
ஒதும்படிக்கும் நியமித்துவிட்டு , 

அந்த 

ஆலயத்தின் 
பக்கத்தில் மதரஸா என்னும் கல்விச்சாலை யொன்றும் 
கட்டி , அதற்குத்தக்க ஏற்பாடுகளும் செய்வித்து , அங்குள்ள 
எல்லாரையும் நேர்வழியில் தரிபடுத்தினார்கள் . 

விக்கிரக நாசஞ்செய்தது முற்றிற்று . 


ச 2 - ம் அத்தியாயம் . 
முனிவர்கள் வழிபட்டது . 


சையிது 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களுக்கு மலையில் 
வசிக்கும் இருஷிகள் வழிபட்ட வரலாற்றைச் சொல்லுகின்றது .) 
ஹலறத்து 

ஷாதல்ஹமீது காதிறொலி 
கன்ஜஸவாய் பாத்துஷா சாகிபு ஆண்டவரவர்கள் சிந்து 
நதிக் கரையை விட்டுப் புறப்பட்டு , தங்கள் தபோதனர் 
புடைசூழக் கௌன் என்னும் மலைச்சாரலிற் போனார்கள் . 
போனபோது , அம் மலையில் முற்றத் துறந்த முனிவர் 
பலரும் , அவர்களுக்குத் தலைமையான இருஷிகள் மூவரும் 
வாசஞ்செய்கிறார்கள் என்னும் செய்தி , ஆண்டவரவர்களுக் 
குத் தெரிந்தது . இந்தச் செய்திகேட்ட ஆண்டவரவர்கள் 
அவர்களைச் 

சற்றும் மதிக்காமல் தங்கள் பகீர்மார் 
நானூற்று நால்வரும் 

புடைசூழ அந்த மலைமேல் 
ஏறினார்கள் . பெருந்திரளான தபோதனர்களுடன் 
ஹலறத்து ஆண்டவரவர்கள் வருவதை அந்த இருஷிகள் 


முனிவர்கள் வழிபட்டது . 


கஎஎ 


கண்டு : இவன் யார் ? இங்கே நாம் இருக்கிறோம் என்பதைப் 
பற்றிக் கொஞ்சமும் மதிக்காமல் , ஒழுங்கீனமாகக் காலிற் 
பூண்ட மிதியடியுடன் இறுமாப்பாய் வருகிறான் . இவ்விதம் 
வருவது இவனுடைய வாலிபப் பருவத்தின் செருக்கா ! 
அல்லது , கற்ற கல்வியின் செருக்கா ! என்னதான் என் 
நாம் அறிவோம் ! இவனை இன்று இலகுவில் விடக்கூடாது 
என்று சொல்லிச் சினங்கொண்டு , அந்தமலைப் பொதும்பு 
களில் திரள் திரளாய்கூடிக் குடியிருக்கின்ற கருங் குளவிகளை 
விட்டு ஹலறத்து ஆண்டவரவர்களையும் , பகீர்மார்களையும் 
கொட்டும்படி ஏவினார்கள் . 

சித்தில்வல்ல இருஷிகளின் ஏவலுக்குக் கீழ்ப்படிந்த 
அந்தக் கொடியவிஷமுள்ள குளவிகளனைத்தும் ஆகாயம் 
நிறைய நெருங்கிப் புறப்பட்டு ; திரள் திரளாய்ப் பறந்து ; 
ஆண்டவரவர்களை 

அடுத்துக் கொட்டவந்தன . கருங் 
குளவிகள் பேரிரைச்சலுடன் கூடி முன்னோக்கி வருவதை 
ஆண்டவரவர்கள் கண்டு , அவற்றைப் பார்த்து ; நீங்கள் 
எதற்காக இப்படித்திரண்டு வருகிறீர்கள் ? 
கேட்டார்கள் . அற்புதநாயகராகிய ஹலறத்து ஆண்டவ 
ரவர்கள் இவ்வாறு கேட்டபோது , அக்குளவிகள் வாய் 
திறந்து : இந்தமலையில் வசிக்கும் இருஷிகளுடைய ஏவற் 
பிரகாரம் உங்களைக் கொட்டி வருத்தவந்தோம் என்று பிரதி 
சொல்லின . அவைகள் சொன்ன இச்சொல்லை ஹலறத்து 

கண்டவரவர்கள் கேட்டு , மறுத்தும் அக்குளவிகளைப் 
பார்த்து : குளவிகாள் , எங்களைக் கொட்டும்படி ஏவின 
அந்தத் துஷ்டர்களையே நீங்கள் திரும்பிப்போய்க் 
கொட்டுங்கள் என்று கட்டளை பண்ணிணார்கள் . சர்வ 
சிருஷ்டிகளும் வழிபட்டு ஒழுகி நடக்கும் காரண நாயகர் 
ஏவினவுடன் அற்பஜெந்துவாகிய அக்குளவிகள் கீழ்ப் 
படிந்து , அந்த முனிவர்களை நோக்கித் திரும்பின . 


என்று 


காஅ 


- கன்ஜுல். கறாமாத்து . 


அல்லாதத்த ஆலாவின் ஔலியாக்களிற் சிறந்த நாயக 
ரவர்களையும் , அவர்கள் கூட்டத்தாரையும் சற்றும் 
மதிக்காமல் அந்தப் பாதகர்கள் ஏவ நாம் அறியாத் 
தன்மையர் லல்லவா அவர்களைக் கொட்டவந்தோம் ? இனி 
அந்தப் பாதகர்களையே கொட்டிவருத்த வேண்டும் என்று 
அதிக ஆத்திரத்துடன் மீண்ட அந்தக்குளவிகள் தங்களை 
ஏவின இருஷிகள் மீது போய்விழுந்து கொட்டத் 
தொடங்கின . 

பிறரைக்கொட்டும்படி தங்களால் ஏவப்பட்ட குளவி 
கள் திரும்பிவந்து தங்களையே . கொட்டக்கண்ட அந்த 
இருஷிகள் அஞ்சி , கடுப்புப்பொறுக்க ஏலாமல் அலறி , 
பலவழியும் சிதறியேரடினார்கள் . அவர்கள் எந்தவழி 
யோடினாலும் அந்தவழியெங்கும் குளவிகள் தொடர்ந்து 
போய் , அவர்களை ஓடவொளிக்க விடாமல் , பதைக்கத் 
துடிக்கக் கொட்டின, குளவிக்கொட்டுக்குத் தப்பியோட 
வழிபார்த்தும் அவர்களாற் கூடவில்லை . பின்பு எல்லாரும் 
குளிசங்களை வாயிலிட்டுக்கொண்டு , ஆகாயத்திற் பறக்கத் 
தலைப்பட்டார்கள் , 
இருஷிகள் குளவிகளுக்கு அஞ்சிவெருண்டு ஆகாயத் 

பறப்பனத் ஹலறத்து ஆண்டவரவர்கள் . கண்டு , 
தங்கள் திருவடிகளிற் பூண்டிருக்கும் சிறந்த பாதுகங்கள் 
இரண்டையும் பார்த்து : ஆகாயத்திற் பறக்கும் அந்தத் 
துஷ்டர்களைப் போய்த்தாக்கி , இங்கே கொண்டுவாருங்கள் 
என்று சொல்லி , ஆகாயத்தில் எறிந்தார்கள் . 

உடனே 
அவ் விரு பாதகுறடுகளும் ஆகாயத்திற்போய் , அங்கே 
பறந்து திரியும் இருஷி ஒவ்வொருவனையும் தலையில் தாக்கித் 
தரையில் இறங்கச்செய்து , ஆண்டவரவர்கள் சமுகத்தில் 
கொணர்ந்து வரிசையாக நிறுத்தின . 

விஷக்குளவிகளின் கொட்டுதலாலுண்டான கடுப்பினா 
லும் , மிதியடி புடைத்த புடைப்பினாலும் உடல் சோர்ந்து , 


தல் 


1 


முனிவர்கள் வழிபட்டது . 


கஎக் 


உள்ளம் ஒடுங்கி , பலங்குன்றி , வீரமற்று வந்துநிற்கும் 
அந்தச்சண்டாள முனிவர்கள் ஹலறத்து ஆண்டவரவர்களை 
நோக்கிக் கண்ணீர்விட்டு அழுது : எஜமானவர்களே , அறிவு 
கெட்ட நாங்கள் தங்களை இன்னாரென்று தெரியாமல் 
குளவிகளை ஏவினோம் . பின் . தங்கள் மகத்துவம் இன்ன 
தென்று எங்களுக்கு நன்றாய் விளங்கிற்று . இனித் தங்களை 
யன்றி எங்களுக்கு வேறு துணையில்லை . இப்போதே தேவரீர் 
எங்களுக்கு நேர்வழிகாட்டி , எங்களை ரக்ஷிக்கவேண்டும் 
என்று கெஞ்சி மன்றாடினார்கள் . 

யார்யார் என்னென்ன தீமை செய்யினும் அவற்றைக் 
கொஞ்சமும் , பாராட்டாமல் , அவர்களுக்கு நன்மையே 
செய்யும் .. கருணாநிதியாகிய ஹலறத்து ஆண்டவரவர்கள். 
அந்த இருஷிகள் கெஞ்சி மன்றாடினபோது மனங்கரைந்து , 
இஸ்லாம் மார்க்கத்தின் மகிமையை அவர்களுக்குப் போதித் 
தார்கள் . உடனே அந்த இருஷிகள் எல்லாரும் மன்ந் 
திரும்பி , ஆண்டவரவர்களின் கையைப் பிடித்துக் கலிமா 
சொல்லி இஸ்லாமிலானார்கள் . 

இருஷிகளெல்லாரும் ஈமான் கொண்டு முஸ்லிம்களான 
பின் , அவர்களிற்சிலர் . ஆண்டவரவர்களை நோக்கி : எஜமான 
வர்களே , இந்த மலைச் சிகரத்தில் எங்களுக்குத் தலைவனும் , 
ணையில்லாத ... வீரதீர முள்ளவனும் , சித்தர்களில் சிறந்த 
வனுமாகிய ஒரு முனிவன் இருக்கிறான் என்று தெரிவித் 
தார்கள் . இதைக்கேட்ட ஆண்டவரவர்கள் தங்கள் ஜின் 
களில் ஒன்றையழைத்து : நீபோய் , அவனை இங்கே 
கொண்டுவா என்று . கட்டளையிட்டார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்களின் கட்டளைபெற்ற ஜின் 
அங்கிருந்து விரைவாயெழுந்து மலையுச்சத்திற்போய் , அந்த 
முனிவனை அழைத்தது . அப்போது அந்தமுனிவன் வர 
உடன்படாமல் - மறுத்து , ஜின்னோ . டெதிர்த்துப் 
போராடினான் . ஜின் அவனுடன் நெடுநேரம் மல்லாடி 

1010--24 


கஅ 


கன்ஜுல் கறாமாத்து . 


அவனைக்கீழே தள்ளி மிதித்துச் சிறைப்படுத்தி , தூக்கிக் 
கொணர்ந்து ஆண்டவரவர்கள் சமுகத்தில் விட்டது . 

ஜின்னால் உதைப்பட்டுத் திகில் பிடித்துக் கலங்கிச் சிறை 
யாக்கப்பட்ட அவன் ஆண்டவரவர்களைக் கண்டமாத்திரத் 
தில் பின்னும் மனந்தடுமாறி , ஆண்டவரவர்களை நோக்கி : 
எஜமானவர்களே , அடியேனுக்கு அடைக்கலந்தந்து ரக்ஷிக்க 
வேண்டும் என்று கூக்குரலிட்டு அழுதான் . அப்போது 
ஆண்டவரவர்கள் அவனுக்கும் கலிமாவைப் போதித்துப் 
இஸ்லாமி லாக்கினார்கள் . 

பிற்பாடு ஹலறத்து ஆண்டவரவர்கள் தங்கள் தபோ 
தனர்களாகிய பகீர்களை நோக்கி : இப்போது இஸ்லாமிலான 
சித்தர்கள் அனைவருக்கும் தீனுல்லிஸ்லாமுடைய விதி 
விலக்குகளைக் கற்பியுங்களென்று கட்டளை பண்ணிவிட்டு , 
அந்த மலையின் ஒருபக்கத்திலுள்ள கெபிக்குள்ளே போய் 
கல்வத்திலிருந்து விட்டார்கள் . அப்போது அல்லா குத்த 
ஆலா அவர்களுக்கு அளவிறந்த மகிமைகளை யுண்டாக்கினான் . 

ஆண்டவரவர்கள் அலங்காரமான அந்த கெபிக்குள் 
நாற்பது நாள் கல்வத்திருந்து , பின் அங்கிருந்து வெளியா 
னார்கள் . பிறகு , அங்கே முஸ்லிம்களான இருக்ஷிகள் சிலர் 
ஆண்டவரவர்கள் சமுகத்தில் வந்து தாழ்ந்துநின்று : 
எஜமானவர்களே , எங்களுக்குக் கீமியா என்கிற இரச 
வாதமும் , ஹீமியா என்கிற உருவழிதலும் , சீமியா என்கிற 
மறையுணர்வும் , றமியா என்கிற பரகாயப்பிரவேசமும் 
தெரியும் . தாங்கள் உத்தரந்தருவீர்களாயின் இந்த பகீர் 
மார்களுக்கு அவற்றைக் கற்பிக்கிறோம் என் கேட்டார்கள் . 
அதற்கு ஆண்டவரவர்கள் : அவற்றை இவர்களில் விரும்பின 
வர்களுக்குக் கற்பியுங்கள் என்று உத்தரவு கொடுத்தார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்களின் உத்தரவின்படி கீமியா , 
ஹீமியர் , சீமியா , றீமியா என்னும் நான்கு வித்தைகளையும் 
அவற்றை விரும்பின பகீர்களுக்கு அந்தச் சித்தர்கள் கற் 


குடித்தபாலை மீட்டினது . 


கஅக . 


பித்தார்கள் . அதன்பிறகு , அங்கே இஸ்லாமிலான 
சித்தர்கள் எல்லாரும் அல்லாதுத்த ஆலாவை வணங்கும் 
வணக்கத்தின் வகைவிவரங்கள் முழுவதையும் நன்றாய்க் 
கேட்டுத் தெளிந்து கொண்டு , மலையிலும் , 

மலையிலும் , காட்டிலு 
மிருந்து வணங்கக் கட்டளை பெற்றுக்கொண்டு போனார்கள் . 
அவர்களை யநுப்பின பிறகு , ஹலறத்து ஆண்டவரவர்கள் . 
தங்கள் நானூற்று நான்கு தபோதனர்களுடன் அந்த 
மலையை விட்டிறங்கி , தாங்கள் நாடிச் செல்லும் திசையை: 
நோக்கி நடந்தார்கள் . 

முனிவர்கள் வழிபட்டது முற்றிற்று . 


சக - ம் அத்தியாயம் . 
குடித்தபாலை மீ ட்டினது . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் காந்தமலை 
கவர்ந்த இரும்பாயுதங்களையும் , பகீர்மார்கள் கவர்ந்து குடித்த பாலை 
யும் , மறுபடி மீட்டிக்கொடுத்த வரலாறுகளைச் சொல்லுகின்றது .) 

ஹலறத்து சையிது ஷாகுல் ஹமீது பாத்துஷா சாகிபு. 
ஆண்டவரவர்கள் தங்கள் தபோதனர்க ளென்னும் பகீர் 
மார் திரளுடன் வழிநடந்து , உயர்ந்த மலைகளையும் , பரந்த 
காடுகளையும் , அகன்ற மைதானங்களையும் , நீண்ட நதி 
களையும் கடந்து வரும்போது , பார்ப்பவர் கண்களைக் 
கவரும் பிரகாச மிக்க காந்தமலையொன்று எதிர்ப்பட்டது . 
ஆண்டவரவர்களும் , தபோதனர்களும் அந்தக் காந்த 
மலைக்குப் பக்கத்தில் ஆனவுடன் , தபோதனர்களாகிய பகீர் 
மார்கள் வசத்திலிருக்கும் இரும்பு ஆயுதங்கள் அனைத்தும் 
திடீரென்று பறிபட்டுக் காணாமற் போயின . 

கைகளிலும் , தோட்களிலும் , இடைகளிலும் , பூண் 
டிருந்த எல்லா இரும்பாயுதங்களும் காணாமற்போனபோது . 


கஅஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


( 


பகீர்மார்கள் : அதிசயித்து , பலபுறமும் மருண்டு பார்த் 
தார்கள் ; அவ்வாயுதங்கள் அருகிலுள்ள மலையிற்போய் 
ஒட்டிக்கொண் டிருப்பதாகத் தெரிந்தது . இருப்புக் கருவிக் 
ளனைத்தும் பறிபட்டு மலையிற்போய் ஒட்டியிருப்பதை 
பகிர்மார் கண்டு ஆச்சரியப்பட்டு , ஹலறத்து ஆண்டவ 
• ரவர்கள் சமுகத்தில் வந்து : எஜமானவர்களே , எங்கள் 
ஆயுதங்களை இந்த மலை * கவர்ந்துகொண்டதே யென்று 
முறையிட்டார்கள் . 

இம் முறைப்பாட்டைக் கேட்டன் ஆண்டவரவர்கள் , 
இந்தமலை காந்தத்தினா லானதாகையால் , இரும்பாயுதங்களை 
இழுத்துக்கொண்டது என்று கருதி , உடனே அம்மலைமேல் 
ஏறி , அல்லாகுத்த ஆலாவை இரண்டு றக்அத்துத்தொழுது , 
அவ்வாயுதங்கள் அடங்கலும் முன்போல 

பகீர்மார் 
கைகளில் தாமாகவந்து சேரவேண்டு மென்று துஆ செய் 
தார்கள் . பறிபட்டுப்போன அபுதங்கள் முழுவதும் உடனே 
காந்தமலையை விட்டுப்பிரிந்து , அவரவர் 

ஆயுதங்கள் 
அவர்வரிடம் பழயபடி வந்து சேர்ந்தன . இந்த அற் 
புதத்தைக் கண்ட பகீர்கள் அல்லாகுத்த ஆலாவைப் புகழ்ந்து , 
ஆண்டவரவர்களை வாழ்த்தினார்கள் 

பிற்பாடு ஹலறத்து ஆண்டவரவர்கள் தங்கள் பகீர் 
மார்களுடன் அந்தக் காந்தமலையை நீங்கி , பல் மலைச்சாரல் 
களையும் , விளைநிலங்களையும் , காட்டுச் சார்புகளையும் , கமர் 
பரந்த சுடுநிலமாகிய பாலைவனங்களையும் கடந்து , ஒரு 
பாழ்ந்தோப்பில் வந்து விடுதியிட்டார்கள் . அப்போது பகீர் 
மார்களுக்குப் பசியும் , தண்ணீர்த்தாகமும் அதிகமாயிருந் 
தன் . அவர்கள் நாலாபக்கமும் உணவும் , நீரும் தேடி , ஓடி 
யோடி நெடுநேரம் திரிந்தார்கள் . பலபுறமும் ஓடியலைந்து 
தேடியும் எழுந்த பசிக்குக் கொஞ்சம் ஆகாரமும் , தாகத் 
திற்குச் சிறங்கைத் தண்ணீரும் கிடைக்கவில்லை , பார்க் 
குந்திசை யெல்லாம் பாழாயிருந்தன . அதனால் , பகீர்மார் 


. 


குடித்தபாலை மீட்டினது . 


கஅா , 


கை 


கள் வருந்தி மெய் சோர்ந்து மீண்டு வரும்போது , பாதை 
யின் பக்கத்தில் பத்துக் குடங்களில் பசும்பால் கொணர்ந்து 
சுமையாற வேண்டி இறக்கி வைத்துக்கொண்டு , சுமையாட் 
கள் அருகில் உட்கார்ந்திருந்தார்கள் . 

"உட்கார்ந்திருந்தார்கள் . அத்தப் பாற் 
குடங்களைத் தபோதனர்களாகிய பகீர்கள் கண்டு : இதோ 
குடங்களில் பால் இருக்கின்றது ; குடிப்போம் வாருங்கள் 
என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டு , குடங்களைத் 
தூக்கிக் வாயில் வைத்துக் குடித்தார்கள் . அப்போது 
அந்தப் பாற்குடங்களைச் சுமந்துக்கொண்டுவந்த சுமை 
காரர் பகீர்மார்களை நோக்கி : ஏ , மனிதர்களே , 

மனிதர்களே , இதென்ன 
அநியாயம் ! இவ்வித முறைகேடான கருமத்தை நீங்கள் 
செய்யலாமா ! இது , எங்கள் தேசிகர் பூசை --செய்வதற் 
காகக் கொண்டுபோகும் பாலாயிற்றே . இதை நீங்கள் கை 
தீண்டி வாய்வைத்துக் குடித்து எச்சிலாக்கி விட்டீர்களே . 
நீங்கள் தபோமய வேடதாரிகளாகயிருந்தும் இவ்வித ஒழுங் 
கீனமான கருமத்தைச் செய்யத் துணிந்தது அறிவீன 
மல்லவா ! அச்சமற்றுச் செய்த இந்த அதிக்கிரமத்தை எங் 
கள் தேசிகர் அறிந்தால் , உங்களைப் பஞ்சாய்ப் பறக்கடித்து 
விடுவாரே என்று கூக்குரலிட்டார்கள் . 
. பாற்காசர் இவ்வாறு சொல்லிக் கூக்குரலிட்டுப் 
பரிதபித்தவுடன் பகீர்மார்கள் சினங்கொண்டு , கையில் 
இருக்கும் தடிகளால் அவர்களை அடித்து வெருட்டித் 
துரத்தி , குடித்துமீந்த பால்களைத் தரையில் ஊற்றிவிட்டுக் 
டங்களை உருட்டி விட்டார்கள் . இவ்வதிக்கிரமத்தைக் 
கண்ட அந்தப் பாற்காரர் அடிப்பட்டு அஞ்சி வெருண்டு 
அலறிக்கொண்டு , அதிக விரைவாய் அங்கேயுள்ள மடாலயத் 
தில் இருக்கும் ஆசாரியன் சமுகத்திற்போய்ச் சாஷ்டாங்கஞ் 
செய்து , கண்ணீர் சொரிய அழுது , பின்வருமாறு முறை 
யிட்டார்கள் : 


கஅச 


கன்ஜுல் கறாமாத்து . 


என்று 


எங்கள் ஆண்டவரே , இந்நாள் வரையும் இடைவழியில் 
யாதொரு ஆபத்துமின்றி நாங்கள் , தங்கள் சந்நிதிக்குப் 
பூசைப்பால் கொணர்ந்து கொடுத்துவந்தோம் . வழமைப் 
படி இன்றைய தினம் பால் கொண்டுவரும்போது 

எங் 
களுக்கு நேரிட்ட ஆபத்தை என்னென்று சொல்வோம் ! 
அதோ இருக்கும் தோப்புக்குப் பக்கத்தில் நாங்கள் 
கொணர்ந்த பாற்குடங்களை இறக்கி வைத்துவிட்டு , இளைப் 
பாறிக்கொண்டிருந்தோம் . தவவேடம் பூண்ட சிலர் வந்து , 
அப்பாற் குடங்களைத் தூக்கி வாயில் வைத்துக் குடித்து எச் 
சிலாக்கி விட்டார்கள் . இவ்வித அதிக்கிரமம் நீங்கள் செய்ய 
லாமா ? 

நாங்கள் 

கேட்டதற்கு , அவர்கள் 
எங்களை உதைத்து துரத்திவிட்டார்கள் . அவர்கள் செய்த 
வலோற்காரமான இந்தக் கருமத்தைத் தேவரீர் விசாரித்து , 
அவர்களுக்குப் பிரதிசெய்யும்படி கேட்டுக்கொள்ளு 
கின்றோம் என்று இப்படி முறையிட்டவுடன் , இதைக்கேட்ட 
தேசிகன் தாங்கரிய சினங்கொண்டு தன் ஆட்களில் ஆயிரம் 
பேரை ஒருங்கு சேர்த்து : நீங்கள் போய் , அந்தத்துஷ்டர் 
களின் வீரங்குன்ற அடித்துப் பிடித்துத் தண்டனை பண்ணுங் 
கள் என்று கட்டளை பண்ணினான் . மடத்தின் தேசிகன் 
இவ்வாறு எவினவுடன் அந்த ஆயிரம் காபிர்களும் ஒன்று 
கூடி , பலவிதம் சபதம் பேசினவர்களாய் பகீர்மார்கள் மேல் 
விழுந்து தாக்கும்படி வந்தார்கள் . 

இதற்கிடையில் பால்குடித்த பகீர்மார் தங்கள் சாகை 
யிற் போய்த் தங்கியிருந்தார்கள் . அவர்களைத் தண்டிப்ப 
தற்காக அகோரத்துடன் வரும் அக்காபிர்கள் ஆயிரம் பேர் 
களும் ஹலறத்து ஆண்டவரவர்களின் சாகையை நோக்கி 
வந்தார்கள் . காபிர்கள் திரண்டு அதிக ஆத்திரத்துடன் 
வருவதை ஆண்டவரவர்கள் கண்ணாற்கண்டு , இவர்கள் 
என்னவோ ஒரு தீங்கை நாடிவருகிறார்களென்று தெரிந்து 
கொண்டு , தங்கள் திருவாய்மலர்ந்து " ஏ , பூமி , தீங்கை 


குடித்தபாலை மீட்டினது . 


கஅரு 


நாடிவரும் இந்தக் காபிர்கள் எங்களிடம் நெருங்கி வரவிடா 
மல் ; அவர்கள் கால்களை இறுகப்பிடித்துக்கொள் என்று 
பூமியைப் பார்த்துச் சொன்னார்கள் . ஆண்டவரவர்களின் 
திருவாய்மொழி பிறந்தமாத்திரத்தில் அக்காபிர்கள் நடந்து 
வரும் தரை சேறுபோல் இளகி , அவர்கள் முழந்தாள்வரை 
யும் , பதிய இழுத்துக்கொண்டு , பின்பு கட்டியாயிறுகி , 
இரும்புப்பூண் இட்டாற்போலப் பிடித்துக்கொண்டது . 

திடீரென்று தங்கள் கால்கள் முழந்தாள் அளவி பூமி 
யிற்புதைந்து பிடிக்கப்பட்டபோது , அக்காபிர்கள் கால் 
களைப் பெயர்க்கக் கூடாமல் திகைத்துக் கலங்கி , கண்கள் 
மருண்டு , உடல்சோர்ந்து , தம்பங்களை நாட்டினாற்போல 
ஆடாமல் அசையாமல் நின்றுவிட்டார்கள் . அப்போது 
அவர்கள் மனம் பட்டபாடு கொஞ்சமல்ல . 

தன் ஏவலாட்கள் அத்தனைபேர்களும் தம்பம் ஸ்தா 
பித்தாற்போல நின்றுபோனதைத் தூரத்தில் நின்ற தேசி 
கன் கண்டு கடுஞ்சினங்கொண்டு , விரைந்தோடி ஹலறத்து 
ஆண்டவரவர்கள் சமுகத்தில்வந்து நின்றுக்கொண்டு : ஏ , 
மனிதனே , உன் ஆட்கள் என் பூசைக்காகக் கொண்டுவந்த 
பாலை வலோற்கரமாகப் பறித்துக் குடித்து , அந்தபாலைச் 
சுமந்துவந்த என் ஆட்களை மடித்துத் துரத்தும்படி ஏவின 
வன் நீயல்லவா ? இவ்வித அதிக்கிரமம் செய்ய உனக்கு 
என்ன துனிகரம் ! என்று படபடத்துக் கேட்டான் . இச் 
சொல்லைக் கேட்ட ஆண்டவரவர்கள் ஆற அமற அவனைப் 
பார்த்து : ஏ , மௌட்டிகனே , இப்படிச் செய்யுங்கள் என்று 
என் ஆட்களை 

நான் எவினவன் அல்ல . அவர்கள் 
செய்தது இன்னது என்று எனக்குத் தெரியாது . - நீ 
உன் கோபத்தை அடக்கு . இக்கருமம் என்னாலானது 
என்படை 

தை விட்டு விடு . ஆனாலும் குற்றமில்லை . உன் பால் 
இல்லாமற் போகவில்லை . அதோ குடங்களைப்பார் ; பால் 


கஅகா, 


கன்ஜுல் கறாமாத்து . 

. 


இருக்கின்றது . எடுத்துக் குடித்து உன் கிரியைச் செய்து 
கொள் என் மதுரமான சொற்களாகச் சொன்னார்கள் . 

இதைக்கேட்ட தேசிகன் கோபத்தால் விறைத்துக் 
கொண்டு ; கண்கள் சிவக்கத் திரும்பி , அங்கேயுருண்டு 
கிடக்கும் பாற்குடங்களைப் பார்த்தான் . அப்போது , 
புரண்டுருண்ட குடங்கள் பத்தும் தனித்தனி நிமிர்ந்து 
அவற்றில் பால் நிரம்பி 

நுரைந்து வழிந்துகொண்டு 
இருந்தன . குடங்கள் நிறையப் பால் நிரப்பி வரிசையாக 
வைத்திருப்பதைத் தேசிகன் பார்த்து , பாலைக் குடித்து 
விட்டதாகச் சொன்னார்களே , இப்போது குடம் நிறைய 
இருக்கின்றதே . இது என்னவோ அற்புதமாயிருக்கும் 
என்று ஆண்டவரவர்களின் மகிமையைப்பற்றிக் கொஞ்சு 
மும் எண்ணிப் பாராமல் , தன் மூடத்தன்மையால் பின்னும் 
ஆண்டவரவர்களைப்பார்த்து : உன் கூட்டத்தார் குடித்து 
மிஞ்சின எச்சிற்பாலையா என்னைக் குடிக்கச் சொல்லுகிறாய் ? 
என்று கோபமாகச் சொன்னான் . அறிவு சிறி துமில்லாத 
வனான மௌட்டிகதேசிகன் குடம் நிரம்பப் பாலிருக்கக் 
கண்டு , பின்னும் இப்படிச் சொன்னபோதுதான் ஆண்டவ 
ரவர்களுக்குக் கொஞ்சம் சினம்பிறந்தது . பிறந்தபோது 
அவனைப்பார்த்து சர்வவல்லவனாகிய கடவுளின் சினத்திற் 
குப் பாத்திரனான ஏடா , முட்டாள் , இனி நீ க்ஷணப் 
பொழுதும் என் முகதாவில் நிற்காதே . போய்விடு என்று 
கோபமாகச் சொன்னார்கள் . 


ஆண்டவரவர்களின் கடுமையான் . இச்சொற்களை அந் 
தத் தேசிகன் கேட்டுச் சிறிதும் அஞ்சாமல் , - மறுத்தும் 
ஆண்டவரவர்களை நோக்கி : என்னை நீ யாரென்று அறி 
வாயா ? இன்னான் என்று அறியமாட்டாய் போலும் ! அறிந் 
தால் , இப்படி மதிப்பின்றிப் போவென்று சொல்லமாட் 
டாய் ! இப்போது நீ சொல்வது விந்தையாயிருக்கின்றது . 


குடித்தபாலை மீட்டினது . 


கஅஎ 


உனக்கு இவ்வளவு தீரம் எதனாலுண்டாயிற்று ? நீ என் 
னோடொத்த வீரியசித்தனானால் , எங்கே , என்னுடன் 
எழுந்து ஆகாயத்திற் பறந்துவா . உன் மகிமையையும் , என் 
மகிமையையும் பிரித்தறியலாம் என்று சொன்னான் , 

மதிகேடுள்ள அவன் சொன்ன சொல்லை ஹலறத்து 
ஆண்டவரவர்கள் கேட்டு , அவனைப் பார்த்து : நல்லது , 
பார்ப்போம் . நீயே முந்தியெழுந்து ஆகாயத்திற் பற என்று 
சொன்னார்கள் . இச்சொல்லைக் கேட்டவுடன் அந்தத் 
தேசிகன் கர்வத்துடன் வாயுவை ஸ்தம்பிக்கப்பண்ணிக் 
கொண்டு ,. குபீரென்று எழுந்து ஆகாயத்தில் உயர்ந்து 
பறக்கத் தொடங்கினான் . 

உன்னியெழுந்த தேசிகன் - ஒரு சவளத்தின் அளவு 
ஆகாயத்தில் உயர்ந்தபோது ஆண்டவரவர்கள் அவனைப் 
பார்த்துச் சிரித்துவிட்டு , அவனை அங்கிருந்து உயரப் 
போகாமலும் , தாழ இறங்காமலும் , வலம் 
யசைந்து ஒதுங்காமலும் பண்ணி நிறுத்தி , சூரியனை 
விளித்து : இந்தத் துஷ்டனை உடல்கருகி ஊனம் உருகி 
வடியும் வரையும் சுடுவாயாக என்று கட்டளையிட்டார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்களின் கட்டளை உண்டான 
வுடன் சூரியன் தன் முழுவெப்பத்தையும் அந்தத் தேசிகன் 
மீது தாக்கத் தொடங்கிற்று . சூரியவெப்பம் சுட்டபோது 
ஒரு சிலாரூபத்தை , அல்லது ஒரு சித்திரப் படத்தை 
அந்தரத்தில் தூக்கிநிறுத்தினாற் போல நிற்கும் அவன் 
யாதனையையும் , 

மனம்படும் 

பாட்டையும் 
யார்தாஞ் சொல்லவல்லவர் ! அவன் உடல் முந்தி வியர்வை 
மாரி பொழிந்து , பின் நெருப்பிலிட்ட தளிர்போல வாடிக் 
கருகி , புழுப்போல் துடித்து , ஊனத்தை உகுத்தது . 
அதனால் , அவன் வீர தீரங்குன்றி இளைத்து வருந்தினான் . 
இது வன்றி , அங்கே பட்டாளம் அணிவகுத்த சித்திரப் 

1010-25 


டம் ஆடி 


உடலின் 


- 


கஅஅ 


கன்ஜுல் கறாமாத்து . 


படத்தைப் பார்த்தாற் போலத் தரையாற் பிடிப்புண்ட 
கால்களுடன் ஒரேபடியாய் நிற்கும் ஆயிரம் வீரர்களையும் 
சூரியோஷ்ணம் 

விடவில்லை . அவர்களையும் 
கொளுத்தத் தொடங்கிற்று . அவர்களும் ஆடாமல் 
அசையாமல் நின்று வெகுபாடு பட்டார்கள் . 


சும்மா 


நெடுநேரம் இப்படித் தாக்குண்டபோது மேற்படித் 
தேசிகனும் , அவன் ஆட்களும் தாங்கரிய யாதனையால் 
பதை பதைத்து , ஏன் நாம் இந்தப் பெரியவரைப் பேணாமல் 
எதிர்த்து நிற்கவந்து மாட்டிக் கொண்டோம் ? இது நம் 
ஊழ்விதியா ? என்று சிந்தனை பண்ணி , இனி இவரை 
இரந்தாலன்றி இந்த வில்லங்கத்தி லிருந்து மீக்ஷிபெற 
மாட்டோமென்று தீர்மானித்து , அந்தரத்தில் ஆணியறைந் 
தாற்போல நிற்கும் அந்தத் தேசிகமடையனும் , அவன் 
ஆட்களும் வாய்திறந்து : எஜமானவர்களே , தங்கள் 
மகத்துவம் இப்படிப்பட்ட தென்று நாங்கள் இப்போது 
அறிந்தோமன்றி , முந்தி அறியவில்லை . அப்படி 
அறிந்திருந்தால் , தங்களை எதிர்த்து இந்த மரணாபத்தில் 
சிக்கிக்கொள்ளமாட்டோம் . அப்போதே தங்கள் திரு 
வடிக்குத் தொண்டர்களா யிருப்போம் . ஆகையால் , 
அறியாமற் செய்த எங்கள் 

குற்றத்தை 
இப்போது நாங்கள் படும் துன்பத்தை நீக்கி , எங்களை 
ரக்ஷிக்கவேண்டும் என்று சத்தமிட்டு அலறி அழுதார்கள் . 
தீமை செய்தவருக்கு நன்மை செய்யும் வழக்கம்போல 
ஹலறத்து ஆண்டவரவர்கள் மனதில் இரக்கம் 
உண்டாயிற்று . உடனே மனதிரங்கி , அந்தரத்தில் நிற்கும் 
தேசிகனைப் பார்த்து : நீ கீழேயிறங்கு என்றும் , பூமியால் 
பிடிக்கப்பட்ட ஆயிரம் பேர்களையும் பார்த்து : நீங்கள் 
நடந்து வாருங்கள் என்றும் உத்தரவு செய்தார்கள் . உடனே 
தேசிகன் இறக்கி விட்டாற்போலத் தரையில் இறங்கி 


மன்னித்து , 


குடித்தபாலை மீட்டினது . 


கஅகூ 


உடனே 


ஆண்டவரவர்கள் சமுகத்தில் வந்தான் ; அவன் ஆட்களும் 
கால்களைப் பெயர்த்து முன்போல நடந்துவந்தார்கள் . 

தேசிகனும் , அவன் ஆட்களும் , ஹலறத்து ஆண்டவ 
ரவர்கள் சமுகத்தில் வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து 
கிடந்து : இனி எங்களை ரக்ஷித்து ஈடேற்றுபவர் தாங்களே 
எங்களுக்கு வேறுகதியில்லை 

என்று 

கூக்குரலிட்டு , 
குடங்களில் இருக்கும் பால்களை எங்களுக்குத் தந்தருள 
வேண்டும் என்றும் கெஞ்சிக்கேட்டார்கள் . 
ஆண்டவரவர்கள் பகீர் மார்களை நோக்கி : அந்தப் பாற் 
குடங்களை இவர்கள் . வசம் ஒப்படையுங்களென்று உத்தரவு 
செய்தார்கள் . அப்படியே பகீர்கள் அக்குடங்களைக் கொடுத் 
தார்கள் . அவர்கள் அவற்றைவாங்கி : இந்தப்பாலினால் 
நாங்கள் முத்தியும் புத்தியும் பெற்றோம் என்று கூறி , 
எல்லாப்பாலையும் குடித்துப் பூரித்தார்கள் . அப்போதே 
அவர்களுக்குப் பரமாநந்தம் உண்டாயிற்று . 

பின்பு தேசிகனாதியோர் எல்லாரும் ஹலறத்து 
ஆண்டவரவர்களைப் புகழ்ந்து ; எஜமானவர்களே , தாங்கள் 
எங்களுக்கு நேர்வழிகாட்டுங்கள் 

என்று மன்றாடிக் 
கேட்டார்கள் . உடனே ஆண்டவரவர்கள் அவர்களுக்குக் 
கலிமாவைப் புகட்டி , எல்லாரையும் இஸ்லாமாக்கினார்கள் . 

தேசிகரும் , அவர் ஆட்களும் ஈமான் கொண்டு இஸ்லா 
மானபின் , ஆண்டவரவர்கள் அவர்களுக்கு மார்க்கத்து 
விதிவிலக்குகளையும் , வணக்க நியமிப்புகளையும் கற்பித்து , 
இனி நடந்து கொள்ள வேண்டிய முறைமைகளையும் சரிவரப் 
போதித்து , அவர்களை அங்கேயேயிருக்கச் செய்துவிட்டு , 
தங்கள் பகீர்மார்புடைசூழ அங்கிருந்து கவுரவத்துடன் 
பிரயாணப்பட்டார்கள் . 

குடித்தபாலை மீட்டினது முற்றிற்று . 


சச - ம் அத்தியாயம் . 
முடந் தீர்த்தது . 


துக்கி 


[ இவ்வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஒரு பெண்ணின் 
முட முதலிய பிணிகளைத் தீர்த்தவரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சையிது ஷாதல் ஹமீது பாத்துஷா சாகிபு 
ஆண்டவரவர்கள் கன்ஜுமாகாணத்தில் ஒரு சிற்றூரிற் 
போய்த் தங்கியிருந்தார்கள் . அப்போது அவ்வூரில் வாசஞ் 
செய்கிற ஒரு இஸ்லாமான பாலியன் தன் மனைவியைத் 

முதுகிற் சுமந்துகொண்டு ஆண்டவரவர்கள் 
சமுகத்தில் வந்து அவளை இறக்கிவைத்துவிட்டு , வாய்திறந்து 
யாதொன்றும் பேசாமல் 

கைகளைக் 

கட்டிக்கொண்டு 
தலைசாய்ந்து நின்றான் . 

அப்போது , புருஷன் முதுகில் சுமந்து வந்து இறக்கி 
வைக்கப்பட்டிருக்கும் அந்தப்பெண் ஹலறத்து ஆண்டவ 
ரவர்களை நோக்கி , கண்ணீர் 

தாரை தாரையாயோடப் 
பரிதாப அழுகையாக அழுது : என் எஜமானவர்களே , 
தமியாளாகிய நான் பாலிகு என்னும் ருதுவையடைந்து 
இற்றைக்கு மூன்றுவருஷங்க ளாயின . 

ருதுவான அன்று 
முதற்கொண்டு இதுபரியந்தம் ஒரு க்ஷணப்பொழுதும் 
இடைவிடாமல் என் அந்தரங்கஸ் தானத்தில் தாங்கரிய 
எரிவும் , குத்தலு முண்டாய் வருத்துகின்றன . அன்றியும் , 
பெரும்பாடு என்னும் உதிரப்பெருக்கும் ஓயாமல் ஓடிக் 
கொண்டிருக்கிறது . அன்றுதொட்டு என் கைகால்கள் 
நீட்டமுடக்கக் கூடாமல் முடம்பற்றிப்போயின . அதனால் , 
எனக்குண்டாயிருக்கும் வேதனை மெத்த . எனக்காகப் 
பண்ணின பக்குவ பரிகாரங்கள் கொஞ்சமல்ல , ஒன்றிலும் 
சுகமாகவில்லை . ஊணுறக்கமற்றுத் தவிக்கிறேன் . அடியாள் 


முடந்தீர்த்தது . 


ககக 


சுகப்பட்டிருந்து அல்லாதத்த ஆலாவுக்குச் செய்யவெண்டிய 
கடமையாகிய வணக்கமுதலான கிரியைகளைச் செய்து 
முடிக்கவும் , நாலுபேரைப்போல நாயகனோடு கூடிவாழ்ந்து 
சுகத்தை யநுபவித்துப் பிள்ளைகளைப் பெறவும் , எனக்கு 
அதிக ஆசையுண்டு , என் ஊழ்விதி இவ்வாறாக்கிற்று . 
இதனால் என் மனம் புண்பா டடைந்து சஞ்சலக்கடலில் 
தத்தளித்துத் திரிகின்றது . தேவரீர் தாங்கள் இந்தச்சிற்றடி 
யாளுக்கு இரங்கி , என் முடமாதி நோய்கள் முழுதும் 
என்னைவிட்டு நீங்கி , என்நாட்டங்களும் நிறைவேறும்படி 
செய்யவேண்டும் என்று சொல்லி , மிகப் பரிதாபத்துடன் 
பிரார்த்தித்தாள் . 


ஹலறத்து ஆண்டவரவர்கள் இந்த முறைப்பட்டைக் 
கேட்டு அந்தப் பெண்மீது இரக்கங்கொண்டு , அவளை 
நோக்கி : அஞ்சாதே ; உனக்குண்டான எல்லாவியாதிகளும் 
இப்போதே உன்னைவிட்டு நீங்கின . நீ இன்று முதல் சுக 
தேகியாய் , உன் நாயகனோடு கூடிச் சகல சுகங்களையும நுப 
வித்து , பிள்ளைகளைப் பெற்றுப் பெரிய குடியாய்த் தழைத்திரு 
என்று திருவாய்மலர்ந்து சொன்னார்கள் . ஆண்டவரவர்கள் 
சொன்ன இந்த மந்திரமொத்த சொல் அவளுக்கு உடனே 
பலித்தது . இச்சொல்லைக் கேட்டவுடன் அவள் நெடு 
நாள் முடம்பட்டிருந்த தன் கைகால்களை உதறி நீட்டி , 
பூரணசவுக்கியத்துடன் நல்ல மனுஷியைப்போல எழுந்து 
நிமிர்ந்து நின்றாள் . அப்போது அவள் அந்தரங்கஸ்தானத்தி 
லிருந்து இரத்தப்பையொன்று விழுந்தது . அது விழுந்த 
வுடன் அங்குண்டாயிருந்த எரிவு , குத்தல் முதலான எல்லா 
நோவும் பற்றறத் தொலைந்துபோயின . 

இது நடந்தபின் , சஞ்சலக்கடலில் தவித்த அந்தப் 
பெண் சந்தோஷக்கடலில் முக்குளித்தவளாய் , ஹலறத்து 
ஆண்டவரவர்களைப் பலவாறு துதித்து உத்தரவு பெற்றுக் 


ககஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


கொண்டு , தன் ஆசை நாயகனோடு நடந்து வீடுபோய்ச் 
சேர்ந்தாள் . 

முடம் முதலான வியாதிகளனைத்தும் கையுமெய்யு 
மாகத் தீர்ந்து நடந்து போய்ச் சேர்ந்த அந்தப் பெண் 
ஆண்டவரவர்கள் இட்ட திருவாக்கின்படி நாயகனோடுகூடிச் 
சுகமனுபவித்து , பலபிள்ளைகளையும் பெற்று , பெருங்குடி 
யாய்த் தழைத்து வாழ்ந்திருந்தாள் . 

முடந்தீர்த்தது முற்றிற்று . 


சரு - ம் அத்தியாயம் . 
சர்ப்பத்தை நீக்கினது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஒரு மனித 
ருடைய சிரசிற் குடியிருந்த சர்ப்பத்தை நாசிவழியாக நீக்கின 
வரலாற்றைச் செல்லுகின்றது .) 

ஹலறத்து மீறான் சுல்தான் ஷாதல்ஹமீது பாத்துஷா 
ஆண்டவரவர்கள் கன்ஜு மாகாணத்து மற்றோர் ஊரிற் 
போய் , அவ்வூர்ப்பள்ளியில் ஜும்ஆதொழுதபின் விதிவிலக்கு 
களைப்பற்றிப் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருந்தார்கள் . 

நெடுநேரம் பிரசங்கஞ்செய்து முடிந்தவுடன் , ஒருவர் 
ஆண்டவரவர்கள் சமுகத்தில்வந்து கைகட்டி நின்று : எஜமா 
னவர்களே , தமியேன் நித்திரைசெய்யுந்தோறெல்லாம் 
என்னைத் துண்டந்துண்டமாக வெட்டிக் குவிப்பதுபோலப் 
பயங்கரமான சொப்பனங் காண்கிறேன் . அப்படிக்காணும் 
போது எனக்கு உண்டாகும் திகிலடி சொல்லக்கூடிய 
தல்ல . வெட்டிக் குவிக்கையில் தட்டிவிலக்கும் பிரயத்தினம் . 
எதுவும் செய்ய எனக்குத்திராணியில்லாமற் போகிறது . 
அதனால் , அஞ்சி , வெருண்டு , பதறிவிழிக்கிறேன் ... 


சர்ப்பத்தை நீக்கினது . 


கககூட 


விழிக்கும்போது என் உடலில் இருக்கும் வருத்தம் கொஞ்ச 
மல்ல . கைகால்களைத் தூக்க எடுக்க ஏலவில்லை . பின் வர வர 
அந்த வருத்தந்தீர்ந்து சுகமாகின்றது . இது என் நித்திரை 
தோறும் தவறாமல் நடக்கின்றது . இவ்விதம் இன்று 
நேற்றல்ல ; ஆறுவருஷங்களாகப் பாடுபடுகிறேன் . இடை 
யில் இதற்கென்று செய்த பரிகாரம் அற்பசொற்பமல்ல . 
அவைகளால் ஒருபலனு முண்டாகவில்லை . தேவரீர் இரக்கம் 
வைத்து இந்த வேதனையைத் தீர்த்து ஏழையை ரக்ஷிக்க 
வேண்டும் என்று முறையிட்டார் . 


. 


இந்த முறைப் பாட்டை ஹலறத்து ஆண்டவரவர்கள் 
கேட்டு , அவரை அருகில் அழைத்து , வலதுகையை அவர் 
தலைமேல் வைத்தார்கள் . சிரசில் வைத்த கையை மறுபடி 
எடுத்தவுடன் அந்தச்சிரசில் இருந்து நாசித்துவாரவழியாய் 
ஒரு பாம்பு புறப்பட்டு , நெளிந்து வளைந்து . நிலத்தில் - 
விழுந்தது . விழும்போது சின்னஞ்சிறி தாய்க் காணப்பட்ட 
அந்தப்பாம்பு விழுந்தபின் பெரிதாய் நீண்டு பருத்து , படம் 
விரித்து நின்று ஆடிற்று . 

அப்போது ஆண்டவரவர்கள் அந்தச் சர்ப்பத்தைப் 
பார்த்து 

நீ எதற்காக இவருடைய தலையில் புகுந்திருந்து 
வேதனை செய்தாய் ? என்று கேட்டார்கள் . அதற்கு அந்த 
நாகம் ஆண்டவரவர்களை நோக்கி 

" எஜமானே , இவர் ஒரு 
பெண்ணைக் கொலை செய்துவிட்டார் . அதற்காக நான் இவர் 
மீது ஏவப்பட்டு வேதனை செய்துகொண்டிருந்தேன் 
என்று பிரதிகூறிற்று . வை ஆண்டவரவர்கள் கேட்டு 
அந்த மனிதரைப்பார்த்து அது மெய்தானா ? 
வினாவினார்கள் . அவர் ஆம் ; எஜமானே , மெய்தான் " 
என்று சொல்லிவிட்டு , தாம் செய்த அந்தக் கொலைக் 
குற்றத்திற்காக ஆண்டவரவர்கள் சமுகத்திலேயே தௌபா 
செய்து மன்னிப்புப் பெற்றுக்கொண்டார் . 


, 


என்று 


ககச 


கன்ஜுல் கருமாத்து . 


பிறகு ஆண்டவரவர்கள் அந்தநாகத்தைக் கொல்லாமல் 
தடுத்து : நீ 

து : நீ இனிமேல் இவரை நினைத்தும் பாராதே ; உன் 
பழைய தானத்திற் போய்ச்சேர் . என்று கட்டளைபண்ணி 
அநுப்புவிட்டார்கள் . அன்று முதல் அவர் முன் சொன்ன 
படி சொப்பனங்காணுதல் ஒழிந்து சுகமாயிருந்தார் . 

சர்ப்பத்தை நீக்கினது முற்றிற்று . 


சசும் அத்தியாயம் . 
நதிகடந்தது . 


மலை , 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் குடகிராச் 
சியத்து நதியை அற்புதகரமாகக் கடந்து போன 

போன வரலாற்றைச் 
சொல்லுகின்றது . ) 
ஹலறத்து சையிது 

அப்துல் காதிறு மீறான்சாகிபு 
ஆண்டவரவர்கள் தங்கள் சீஷர்கூட்டமாகிய பகீர்மார் 
நானூற்று நால்வரும் புடைசூழ்ந்து வரும்படி முன் 
சொன்ன ஊரிலிருந்து புறப்பட்டு , வனம் , வனாந்திரம் , 

நதி அனைத்தையுங் கடந்து நடந்து , குடகிராச் 
சியத்தில் வந்து சேர்ந்தார்கள் . அவ்விராச்சியத்து இராஜ 
தானி நகரத்திற்குப் புறத்தில் அகன்ற நதியொன்று 
ஒடுகின்றது . அந்த நதிக்கு இக்கரையில் ஆண்டவரவர்கள் 
வந்து , அங்குள்ள அலங்காரமான ஒரு சோலையில் விடுதி 
யிட்டுத் தங்கினார்கள் . அந்த நதியின் போக்குவரத்திற்குப் 
பாலம் இல்லாமையால் , படகுகள் அநந்தம் இருகரையிலும் 
ஆயத்தமாயிருப்பது வழக்கம் . அந்தப்படகுகளில் 
ஜனங்கள் ஏறிப் போக்கு வரத்துச் செய்வார்கள் . 

அந்த ஆற்றருகில் உள்ள தோட்டத்தில் பெருங்கூட் 
டத்துடன் ஹலறத்து ஆண்டவரவர்கள் போய்த் தங்கின 


நதிகடந்தது . 


ககூரு 


அன்றைத்தினமே அங்குள்ள காபிர்கள் அஞ்சி , அவ்வூரை 
யாளும் அரசனிடம் போய் : எங்கள் இறைவரே , நமக்கு 
அந்நியசாதியார் பெருந்திரளாக அக்கரையில்வந்து தாணைய 
நீட் 

டிருக்கிறார்கள் என்று முறையிட்டார்கள் . 

இச்சொல்லைக் கேட்ட அரசன் : இது , நம்மோடே 
திர்த்து யுத்தஞ்செய்து , நமது ஊரைப் பிடிக்கவந்த மாற் 
றார் சேனையா யிருக்குமென்று எண்ணி மனங்கலங்கி , தன் 
ஆட்களுக்கு ஆற்றில் நடக்கும் படகின் போக்குவரத்தை 
நிறுத்திவிடுங்கள் ; எல்லாப் படகுகளையும் இழுத்துக் 
கொணர்ந்து இக்கரையிற் கட்டிவிடுங்கள் ; என்ன அவசிய 
மானாலும் ஒரு படகாவது இக்கரையிலிருந்து அக்கரைக்குப் 
போக விடாதீர்கள் ; அக்கரையில் ஒரு சிறு வள்ளத்தை 
யாவது போட்டு வையாதீர்கள் : அவர்கள் என்ன செய்கி 
றார்கள் என்று எச்சரிப்புடன் பார்த்திருங்கள் ; ஏதும் ஒரு 
காரியம் நடக்குமானால் , உடனே வந்து எனக்குத் தெரிவி 
யுங்கள் என்று கட்டளை பண்ணினான் . அப்படியே அவர்கள் 
கள் ஒரு சிறு வள்ளத்தையும் இக்கரையில் வைக்காமல் , 
எல்லாப்படகுகளையும் அக்கரையிற் கொண்டுபோய்க் கட்டி 
விட்டார்கள் . படகின் போக்குவரவு நின்று போயிற்று . 
ஆற்றைக்கடக்கும் ஜனங்களின் கருமம் தடைபட்டது . 
காபிர்கள் மகாஜாக்கிரதையுடன் இனி நடப்பதை எதிர் 
பார்த்துக் கொண்டிருந்தார்கள் . 

சோலையில் விடுதியிட்டிருக்கும் ஹலறத்து ஆண்டவ 
ரவர்கள் படகுவரும் ; ஆற்றைக்கடந்து ஊருக்குள் போக 
லாம் என்று காத்திருந்தார்கள் ; மூன்று நாளாயும் ஒரு 
படகாவது ஆற்றில் ஓடித்திரியவில்லை , இந்த மூன்று நாளாக 
பகீர்மார்கள் அன்ன ஆகாரமின்றிப் பட்டினியாய் , படகை 
எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் . இதற்கிடையில் 
படகும் வரவில்லை ; பசிக்கு ஆகாரமும் அகப்படவில்லை . 

1010-26 


கக்சு . 


கன்ஜுல் கறாமாத்து . 


மூன்று நாட்களுக்குபின் பகீர்மார்கள் , ஒருங்கு கூடி , 
ஹலறத்து ஆண்டவரவர்கள் சமுகத்தில் வந்து : எஜமான 
வர்களே , எங்களுக்குப் பசிதாங்கக் கூட 

படவில்லை . இங்கே .. 
ஆகாரம் கிடைப்பது அரிதாயிருக்கின்றது . ஊருக்குள் 
போகலாமென்றாலும் படகு வரவில்லை . இதற்கு என்ன 
செய்வோம் ? என்று முறையிட்டார்கள் . ஆண்டவரவர் 
கள் இதைக்கேட்டு பகீர்மார்களைப் பார்த்து : உங்களுக்குப் 
பசி தாங்கக்கூடவில்லை யானால் , மரங்களிலுள்ள தழை 
களைப் பறித்துப் பாத்திரங்களில் திணித்து , அடுப்பில் 
வைத்து எரித்து வேகுவித்து இறக்கி , உங்களில் யார் 
யாருக்கு என்னென்ன உணவுகள் வேண்டுமோ அவ்வவ் 
வுணவுகளை நாடி அந்தப்பாத்திரத்திற் கையிட்டு எடுங்கள் . 
அல்லாகுத்தஆலர் நீங்கள் நாடினவஸ் துவைத் தருவான் என்று 
கட்டளை பண்ணினார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் சொன்னபிரகாரம் அவர் 
கள் மரத்தின் தழைகுழைகளைப் பிடுங்கிப் பாத்திரங்களில் 

டு அடுப்பேற்றி எரித்திறக்கி , அவரவர் விரும்பின 
ஆகாரங்களை நினைத்துக்கொண்டு எடுத்தார்கள் . பாத்தி 
சங்களில் வெந்த இலைகள் உயர் தரச் சோறுகறிகளாகவும் , 
உரொட்டிகளாகவும் , ஆக்கின , பொரித்த , சுட்ட இறைச்சி 
களாகவும் மாறி அவரவர் விருப்பத்தின்படி உண்டாய் 
வந்தன . அவற்றை எடுத்தெடுத்து பகீர்மார் அனைவரும் 
பசிதீரப்புசித்து , அல்லாதத்தஆலா வைப் புகழ்ந்து சுக்று 
செய்து , ஆண்டவரவர்களையும் வாழ்த்திப் போற்றினார்கள் . 
பிறகு , ஹலறத்து ஆண்டவரவர்கள் 

ஒரு துண்டுக் 
காகிதத்தை யெடுத்து , அதில் பீஸ்மில்லாஹி என்பது முத 
லான சிக அக்ஷரங்களையெழுதி மடித்து , தங்கள் கலீபாக் 
களுள் ஒருவராகிய சைதஹஸன் என்பவரை யழைத்து அதை 
அவர் கையிற்கொடுத்து : இதை நீர் கொண்டுபோய் அந்த 


நதிகடந்தது . 


ககள 


ஆற்றிற்போடும் ; இது ஒரு படகாகும் . அந்தப்படகில் 
நீர் ஏறிக்கொண்டு அக்கரையிற் போயிறங்கி , இவ்வூர் அரச 
னிடஞ்சென்று : நீ ஆற்றில் படகுவிடாமல் வீணாக மறித் 
துக்கொண்டாயே ? நாங்கள் இங்கே வரவேண்டியதுண்டு. 
இப்போது முன்போலப் படகுவிட உத்தரவுசெய்கிறாயா ? 
அல்லது இன்று நான் வந்தது போல மற்ற எங்கள் கூட்டத் 
தார் எல்லாரும் இங்குவர விரும்புகிறாயா ? சொல் என்று 
கேளும் . இதற்கு அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை 
அறிந்துகொண்டுவாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள் . 

சைதஹசன் ஆண்டவரவர்கள் இட்ட கட்டளைப்படி 
அந்தக் கடிதத்தை வாங்கிக்கொண்டு ஆற்றங்கரைக்கு வந்து 
அதை ஆற்றோரத்திற் போட்டார் . அது உடனே ஒரு 
படகாயிற்று . அந்த அற்புதப்படகில் அவர் ஏறி உட்கார்ந் 
தார் . அது அதிதீவிரமாய் அக்கரைபிடித்து ஓடிப்போய் , 
கரையில் சேர்ந்தது .. 

படகு கரைசேருமுன் அங்கே காவலாயிருந்த வீரர் 
களின் கண்களுக்குக் குதிரைச்சேனையும் , யானைப்படையும் ,. 
காலாட்படையும் திரண்டு , நதியைக்கடந்து வருவது 
போலத் தோற்றிற்று . அதனால் அவர்கள் வெருண்டோடி , 
அரசனிடம் போய்த் தாங்கள் கண்டபடி சொன்னார்கள் . 
அதை அரசன் கேட்டுக் கெடிகலங்கி , வாசலைப்பார்த்து 
மனம்பதறிக்கொண் டிருந்தான் . 


படகு கரைசேர்ந்தபின் சைதஹஸன் கீழிறங்கி , நேரே 
அரசன் அரமனைக்குப் போனார் . அப்போது அரசன் இவர் 
வருவதைக்கண்டு எதிர்வந்து : பெரியவரே , நீர் இங்கே. 
வந்தகாரணம் என்ன என்று பதறிக்கொண்டு கேட்டான் . 
கேட்டபோது சைதஹஸன் அவனைப்பார்த்து , ஹலறத்து 
ஆண்டவரவர்கள் சொல்லிய நுப்பின பிரகாரம் சொல்லி , 


ககூஅ 


கன்ஜுல் கறாமாத்து . 


இதற்கு என்ன சொல்லுகிறாய் ? என்று அஞ்சா நெஞ்சை 
யுடையவராய்க் கேட்டார் . 


நாம் 


அப்போது அரசன் , இவர்கள் தபோதனர்களா யிருப் 
பார்கள் . இவர்களுக்குத் தலைவரானவரும் மகா தவசியாயி 
ருப்பார் . அதனால் தான் ஆக்சரியகரமாக ஆற்றைக்கடந்து 
வந்து நமக்கெதிர் நின்று , இவ்விதம் நிர்ப்பயமாகப் பேசு 
கிறார் . இனி இவர்கள் இங்குவருவதைத் தடுப்போமானால் , 
நமக்கு ஏதும் பாரதூரமான வில்லங்கம் வரும் . ஆகையால் , 

இவர்கள் எண்ணப்படி உடன்படுவதே காரியம் 
என்று சிந்தனை பண்ணிக்கொண்டு , சைதஹஸ்னுக்கு மறு 
மொழி சொல்லாமல் , பக்கத்தில் நிற்கும் சேவகர்களைப் 
பார்த்து : நீங்கள் இவரை அழைத்துக்கொண்டு ஆற்றங் 
கரைக்குப் போய் , படகுகாரர்களைக் கூப்பிட்டு எல்லாப் 
படகுகளையும் அவிழ்த்துவிட்டு அக்கரையிற் போய் , அங் 
கிருக்கும் இவர் கூட்டத்தார் எல்லாரையும் , இவர்கள் 
தலைவரையும் ஏற்றி இக்கரையிற் கொண்டுவந்து , நமக்குச் 
சொந்தமான பூங்காவனத்தில் விடுதியிட்டிருக்கும்படி 
உடனே செய்யுங்கள் என்று கட்டளை பண்ணினான் . 

அரசன் கட்டளைபிறந்தவுடன் சேவகர்கள் சைதஹஸனை 
அழைத்துக்கொண்டு ஆற்றங் கரைக்குப் போய் எல்லாப் 
படகுகளையும் விட்டு அக்கரைசேர்ந்து , அங்கிருக்கும் 
ஹலறத்து ஆண்டவரவர்களையும் , அவர்கள் பகீர்மார் 
• அனைவரையும் அப்படகுகளில் ஏற்றி , இக்கரையிற் 
கொணர்ந்து இறக்கி , அரசனுடைய பூங்காவனத்திற் சாகை 
பண்ணுவித்து இருக்கச்செய்தார்கள் . அப்படியே ஹல 
றத்து ஆண்டவரவர்கள் அந்தப் பூஞ்சோலையில் நானூற்று 
நான்கு சீஷர்களுடன் தங்கியிருந்தார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்களின் திருவடிபட்ட தன்மை . 
யால் , அந்தச் சோலையில் முன் உலர்ந்துநின்ற பூமரங் 


விக்கிரகம் தண்ணீர் குடித்தது . 


ககூகூ ., 


களும் , கனிதரும் விருக்ஷங்களும் , செடிகொடிகளும் தழை , 
த்துச் செழித்தன . பூக்காதவை பூக்கவும் , காய்க்காதவை 
காய்க்கவும் , பழுக்காதவை பழுக்கவும் 

தொடங்கின . 
பூக்கள் தோறும் மொய்த்துத் தேனுண்ணும் வண்டுகள் 
காதுக்கினிய கீதநாதஞ்செய்ய , மரக்கிளைகள் 

தோறும் 
இருந்து குயில்கள்கூவ , கண்ணுக்கினிய மயில்கள் சிறகு 
விரித்துநின்று நடனமாடின . பலவர்ணப் பூக்களும் இதழ் 
விரித்துத் தேனைச்சிந்தி , எங்கும் பரிமளிக்க 
வீசின . அப்போது அந்தப்பூஞ்சோலை முன்னிலும் பல 
டங்கு விசேஷித்தது . இதை அவ்வூர் அரசன் கேட்டுச் 
சந்தோஷ முற்றிருந்தான் . 

நதிகடந்தது முற்றிற்று . 


நறுமணம் 


சாஎ - ம் அத்தியாயம் . 
விக்கிரகம் தண்ணீர் குடித்தது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களால் விக்கிரகம் 
தண்ணீர் குடித்த வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சையிது அப்துல்காதிறு ஷாகுல்ஹமீது 
பாத்துஷா சாகிபு ஆண்டவரவர்கள் முன்சொன்ன . பூஞ் 
சோலையில் விடுதியிட்டபோது , பகீர்மார்களில் ஒவ்வொரு 
வரும் அங்கங்கே ஒவ்வொரு மரநிழலில் இருப்பிடம் பண் 
ணிக்கொண் டிருந்தார்கள் . ஆண்டவரவர்களுக்கு அந்தத் 
தோட்டத்து மத்தியிலுள்ள குளக்கரையில் ஓங்கிவளர்ந் 
திருக்கும் ஆலமரத்தடியில் ஸ்தாபித்திருந்த கருங்கல்லாற் 
செய்த பிள்ளையார் என்னும் விக்கிரகத்தின் முன் இருப்பிடம் 
தயார்பண்ணி யிருந்தது . ஆண்டவரவர்கள் அங்கிட்ட 
விரிப்பில் உட்கார்ந்து , அந்த விக்கிரகத்திற் 
கொண் டிருந்தார்கள் . 


சாய்ந்து 


200 


கன்ஜுல் கறாமாத்து . 


ஒருநாள் அவ்வூர் அரசனும் , அவன் குருவாகிய ஜாபா 
என்னும் யோகியும் , சில பண்டிதர்களும் , மந்திரி பிரதானி 
களுமாகப் புறப்பட்டு , ஹலறத்து ஆண்டவரவர்களின் 
தரிசனைக்காகத் தோட்டத்திற்கு வந்தார்கள் . தங்களைக் 
காணவந்த அரசன் முதலானவர்களை ஆண்டவரவர்கள் 
அழைத்து , ஒருபுறம் இருக்கச் செய்தார்கள் . அவர்கள் 
வரும்போதே , ஆண்டவரவர்கள் விநாயகர்மீது பாய்ந்து 
கொண்டிருப்பது அவர்களுக்கு மனஸ்தாபத்தை யுண்டாக் 
கிற்று . சிலருக்குச் சினமும் மூண்டது . 

எவ்வித மனஸ்தாபமும் கோபமும் உண்டானாலும் 
ஆவதென்ன ! மனதில் வைத்துக்கொண்டு வெளிக்கிடாமல் 
முறுமுறுக்கலாமே . யன்றி , வேறொன்றும் செய்யத்தான் 
திராணி யில்லையே . ஆதலால் , அவர்கள் எல்லாரும் அப் 
படியே முறுமுறுத்தார்கள் . அவர்களில் அரசனுடைய 
குருவாகிய ஜாபாயோகிக்குத்தான் அதிகக் கோபமும் , முறு 
முறுப்பும் உண்டாயிருந்தன . அவனுக்கு ஆண்டவரவர்களை 
அதில் சாய்ந்திராமல் தடுத்து விலக்கவேண்டு மென்கிற 
எண்ணம் அதிகரித்தது . அதனால் அவன் அப்படி 
விலக்கும்படி அரசனைத் தூண்டினான் . 

குருவின் சொல்லுக்கு இணங்கின அரசன் ஹலறத்து 
ஆண்டவரவர்களைப்பணிந்து : எஜமானவர்களே , அதோ 
இருக்கும் தெய்வம் எங்களை ரக்ஷித்துக் காப்பது என்றும் , 
அதையே நாங்கள் ஆராதனை செய்து வணங்குகிறோம் 
என்றும் தாங்கள் அறிவீர்களே . அப்படியிருக்க , தாங்கள் 
எங்கள் தெய்வத்தின்மீது சாய்ந்திருப்பது எங்களுக்குப் 
பிரியவீனமா 

யிருக்குமல்லவா ? இத்தோட்டத்தில் 
எவ்வளவோ விஸ்தீரணமான இடம் இருக்கின்றது . தாங்கள் 
தயவுசெய்து கொஞ்சம் விலகியிருக்கும்படி கேட்டுக் 
கொள்ளுகிறோம் . என்று சொன்னான் . இப்படிச்சொல்லவே 
ஆண்டவரவர்கள் அரசன் சொன்ன சொல்லைக்கேட்டுப் 


விக்கிரகம் தண்ணீர் குடித்தது . 


உக 


என்று 


என்று 


புன்னகை செய்து , பின்- - அவனைப்பார்த்து சிற்பனாற் 
செய்த இந்தச் சிலா ரூபத்தினால் , உங்களுக்கு என்ன 
பிரயோசனம் ? என்று கேட்டார்கள் . 

என்று கேட்டார்கள் . இக்கேள்விக்கு 
அரசன் இது எங்கள் தெய்வம் ; நாங்கள் கேட்கும் எந்தக் 
கருமத்திற்கும் அநுக்கிரகம் செய்யும் ; சர்வ வல்லமையும் 
இதற்கு உண்டு 

என்று மறுமொழி சொன்னான் . 
அப்போது ஆண்டவரவர்கள் அரசனைப்பார்த்து அப் 
படியா ! சர்வ வல்லமையும் இதற்கு உண்டா ! இப்போது 
இந்தக்குளத்து நீரையெல்லாம் குடிக்கவேண்டுமென்று 
நீங்கள் வேண்டிக்கொண்டால் , இது குடிக்குமா ? 
கேட்டார்கள் , அரசன் " ஆம் ; குடிக்குந்தான் 
பிரதிசொன்னான் . உடனே ஆண்டவரவர்கள் 

எங்கே , 
குடிக்கும்படி வேண்டிக்கொள்ளுங்கள் ; குடிப்பதைப் 
பார்க்கட்டும் என்று சொல்லிவிட்டு , தங்கள் - விரிப்பை 
யெடுத்துப் பக்கத்தில் விலகப்போட்டுக் கொண்டு உட் 
கார்ந்தார்கள்... 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் அதைவிட்டு விலகி உட் . 
கார்ந்தவுடன் மதிகேடுள்ள அரசன் முதலான அனைவரும் 
எழுந்து , அதிக பக்தியுடன் அந்தக் கருங்கற் பிள்ளையாருக்கு 
எதிர் நின்று தீபதூபங்கள் இட்டு , பூவால் அர்ச்சித்து , 
ஹரஹர வென்று கைகுவித்துச் சாஷ்டாங்கமாய் விழுந்து 
கும்பிட்டு : தெய்வமே , இந்தக் குளத்து நீரையெல்லாம் 
குடித்தருளுங்கள் என்று இரந்து வேண்டிக்கொண்டார்கள் . 
ஓ ! எங்கள் தெய்வமே ! தெய்வமே !! என்று பலதரம் 
அழைத்தார்கள் ; தண்ணீரைக் குடிக்கவேண்டும் என்று 
வாயலுக்கக் கெஞ்சி னார்கள் ; குவித்த கை குவித்தாற்போல 
விழுந்து விழுந்து எழுந்தார்கள் ; ஒன்றிலும் காரியம் பலிக்க 
- வில்லை . மனிதன் செய்துவைத்த சிலைக்கு அவ்விதத் தத்துவ 
மூட்ட அவர்களுக்குத் திராணியேது ! அல்லது , அந்தச் 
சிலைக்குத்தான் தத்துவமுண்டா ! இருந்த விக்கிரகம் இருந்த 


உ 02 


கன்ஜுல் கறாமாத்து . 


அரசன் 


படியே யிருந்தது . உடல்சோரக் கும்பிட்டு , வாய்சோரக் 
கெஞ்சி , உள்ளமுஞ் சோர்ந்துபோனார்களே யன்றி , அவர் 
கள் எண்ணம் வாய்க்கவில்லை . தங்கள் ஜெபம் சாயாமை 
யால் அந்தக் காபிர்கள் நாணமடைந்து , தலைகுனிந்து வாய் 
மூடி நின்றுவிட்டார்கள் . 

பின் ஹலறத்து ஆண்டவரவர்கள் அரசனைப்பார்த்து : 
உங்கள் தெய்வம் உங்களுக்கு முகங்கொடுக்கவில்லை பார்த் 
தாயா ? நல்லது இருக்கட்டும் . அந்தத்தண்ணீரைக் குடிக் 
கும்படி நான் அதை ஏவட்டுமா ? என்று கேட்டார்கள் . 
இக்கேள்விக்கு 

ஆண்டவரவர்களை 

நோக்கி : 
அநுதினமும் ஆராதித்து வணங்கும் எங்கள் சொல்லுக்கு 
இணங்கி நில்லாத இந்தத்தெய்வம் , வெறுத்து இகழும் 
உங்கள் சொல்லுக்கு இணங்கி நடக்குமானால் , அது ஆச் 
சரியந்தான் . குடிக்கச்சொல்லுங்கள் ; பார்ப்போம் என்று 
சொன்னான் , 

அரசன் இச்சொல் சொன்னபோது ஆண்டவரவர்கள் 
அந்த விநாயக விக்கிரகத்தைப் பார்த்து ஏ , கல்லுருவே , 
நீ பெயர்ந்து நடந்துபோய் , அக்குளத்து நீரையெல்லாம் 
குடி என்று திருவாய்மலர்ந்து கட்டளை யிட்டார்கள் . 
ஆண்டவரவர்களின் அருமைத் திருவாய்மொழி பிறந்தமாத் 
திரத்தில் அந்தச் சிலாரூபம் தவளை பாய்வதுபோலத் 
தத்தித் தத்திப்போய் அந்தக் குளத்தில் விழுந்து , தன் 
துதிக்கை கொண்டு நீர் முழுவதையும் உறிஞ்சிக் குடித்தது . 
ஒரு சிறங்கைநீரும் மீந்திராதபடி குடித்துவிட்டபோது , 
குளம் வெறிதாயிற்று . இந்த அற்புதத்தை எல்லாரும் 
பார்த்து நின்றார்கள் . 

என்றைக்கும் கண்டுகேட் டறியாத இந்த அதிசயத் 
தைக் கண்ணாரக் கண்டவுடன் அரசன் முதலான காபிர்க 
எனைவரும் தட்டுக்கெட்டுத்தடுமாறினார்கள் . அவர்கள் உடல் 
சோர்ந்து , உறுப்புகள் விலவில்த்தன . இது செய்த மகான் 


விக்கிரகம் தண்ணீர் குடித்தது . 


உங 


இனி என்ன தான் செய்ய மாட்டார்களென்று அஞ்சினார் 
கள் . தாங்கள் பூசிக்கும் தெய்வம் தங்களுக்கு மாறுசெய்து , 
பிறருடைய சொல்லுக்கு வழிபட்டதே என்று வெட்கித் 
தலைகுனிந்தார்கள் . அப்போது அவர்களுக்கு உண்டா 
யிருந்த மனவருத்தத்திற்கும் , வெட்கத்திற்கும் அளவில்லை . 
அதனால் , அவர்கள் விரோதங் கொண்டு 

திர்த்து 
நின்று எதையும் செய்ய நினைப்பார்கள் ; அச்சம் ஒன்று 
குறுக்கே கிடந்து மறித்துக்கொண்டது . 

பின்பு , முகங்குறாவித் தலைமடங்கிநின்ற அரசன் ஹல 
றத்து ஆண்டவரவர்களை நோக்கி : எஜமானவர்களே , பல 
ருக்கும் பிரயோசனமாயிருந்த இந்தக்குளத்து நீர்முழுவ 
தும் குடிக்கப்பட்டபடியால் . இனி ஜனங்களுக்குக் கஷ்ட 
முண்டாகும் . ஆதலால் , தாங்கள் அந்த நீர்முழுவதையும் , 
மீள உமிழும்படி எங்கள் தெய்வத்திற்குக் கட்டளை 
செய்யவேண்டும் என்று மன்றாடினான் . அப்போது ஹல் 
றத்து ஆண்டவரவர்கள் அரசன் சொல்லுக்கு சைந்து 
அந்த விக்கிரகத்தைப் பார்த்து “ ஏ , சிலையே , நீ குடித்த 
நீரையெல்லாம் மீளக் கக்குவாயாக என்று ஏவினார்கள் . 
உடனே அது குளத்து நீர் அத்தனையையும் குளநிரம்ப 
உமிழ்ந்து விட்டு , மறுபடியும் அங்கிருந்து துள்ளித்துள்ளித் 
தான் இருந்த மரத்தடியில் வந்து முன்போல இருந்து 


விட்டது . 


விக்கிரகம் தண்ணீர் குடித்தது முற்றிற்று . 


1010-27 


சஅ - ம் அத்தியாயம் . 
ஜாபாயோகி மாண்டது . 


[ இவ் வத்தியாயம் அரசன் குருவாகிய ஜாபா என்னும் யோகி 
ஆகாயத்திற் பறந்ததும் , குளத்தில் சோறுசமைக்கப்போய் மாண்டது 
மான வரலாறுகளைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து ஷாதல்ஹமீது கன்ஜஸவாய் கன்ஜபக்ஷ் 
பாத்துஷாசாகிபு ஆண்டவரவர்கள் விக்கிரகத்தை நீரருந்தச் 
செய்து , பின் அந்தநீரை உமிழச்செய்த ஆச்சரியமான 
கருமத்தைப் பார்த்த அரசன் முதலான காபிர்கள் அனை 
வரும் அஞ்சி நடுநடுங்கி நின்றார்கள் . நின்றாலும் , அரச 
னுடைய ஆசானாகிய ஜாபா என்னும் யோகிக்கு மா 

மாத்திரம் 
மனக்கொதிப்பு அதிகமாயிருந்தது . 

அதிகமாயிருந்தது . அவன் அஷ்டாங்க 
யோகத்திலும் பழகி மகாயோகியாகவும் , அருந்த சித்துகளைச் 
செய்ய வல்ல மகாசித்தனாகவும் இருந்தபடியால் , எவ் 
விதவழியிலாவது ஆண்டவரவர்களை வென்று மிகைக்க 
வேண்டு மென்கிற எண்ணம் அப்போது அவன் உள்ளத் 
திற்பிறந்தது . விக்கிரகத்தை நீருண்ணச்செய்து மீட்டின 
அற்புதம் , தான் செய்கிற சித்துகளைப்போன்ற ஒன்று 
தானென்று மதித்தானே யன்றி , கடவுட்கு உவப்பான் 
மகான்களுக்கு உண்டாகும் தத்துவம் என்று அவன் 
புத்தியிற்படவில்லை . 

ஆதலால் , மேற்படி யோகியாகிய ஜாபா என்பவன் 
சற்றுநேரம் வரையும் வாய்மூடி முறுமுறுத்திருந்து , பின் 
எழுந்து நின்று ஆண்டவரவர்களை நோக்கி : பெரியவரே , 
நீர் எங்கள் தெய்வத்தை நீருண்ணச்செய்து மீட்டினீர் . 
நானோ, மனிதர் பிரமிக்கும் வண்ணம் புட்போல விசைத் 
தெழுந்து ஆகாயத்திற்பறக்க வல்லவன் . உமக்கு அவ்விதத் 


ஜாபாயோகி மாண்டது . 


உரு 


போல 


தத்துவம் உண்டாயிருந்தால் , நீரும் என்னோடு உயர்ந்து 
பறப்பீரா ? என்று கர்வமாகக் கேட்டான் . அப்போது 
ஆண்டவரவர்கள் அவனைப் பார்த்து : நீதான் . முந்தி 
யெழுந்து பற ; பார்ப்போம் என்றார்கள் . இப்படி ஆண்டவ 
ரவர்கள் சொல்லி வாய்மூடுமுன் அவன் நின்றது நின்னாற் 

மேலே உயர்ந்து , அதிகவிசையாய்ப் பறவை 
போலப் பறந்து போனான் . 

ஜாபாயோகி ஆகாயத்தில் உயர்ந்து பறந்தபோது , 
ஹலறத்து ஆண்டவரவர்கள் தங்களின் சிறந்த பாத 
தாமரைகளிற் பூண்டு நடக்கும் மிதியடிகள் இரண்டையும் 
பார்த்து : நீங்கள் போய் அவனைச் கீழே கொண்டு வாருங்கள் 
என்று ஏவினார்கள் . ஆண்டவரவர்களின் ஏவல் உண்டான 
வுடன் அந்த மிதியடிகள் இரண்டும் அதிதீவிரமாய் இரண்டு 
பக்ஷிகள் பறந்தாற்போல ஆகாயத்திற் பறந்துபோய் , 
அந்த ஜாபாயோகியின் தலையருகில் நின்றுகொண்டு , வலது 
புற மொன்றும் இடது புறமொன்று மாகப் புடைத்து , 

, 
அவனைப் பின்னும் மேலே பறக்கவிடாமல் தரையில் 
இறக்கிக்கொண்டே வந்தன . நிமிஷத்திற்கு ஒருதரமாக 
அவன் தலையில் வலமும் இடமுமாகக் குட்டிக்கொணர்ந்து 
தரைக்குமேல் ஒரு சவளவுயரத்தில் நிறுத்தி கொண்டு . 
ஓயாமல் புடைத்துநின்றன . அப்போது அவனுடைய வீர 
தீரங்கள் முழுவதுங்குன்றி . பட்டமரம் போலானான் . அவன் 
படும்பாடு பார்ப்பவருக்கு மிகப் பரிதாபமாயிருந்தது . 

தன்குரு இவ்வாறாக ஆகாயத்தில் நின்று மிதியடி 
களால் குட்டுண்டு படும் பரிதாபத்தை அரசன் கண்டு மனம் 
வருந்தி , ஹலறத்து ஆண்டவரவர்களுக்கு முன் சாஷ்டாங்க 
மாய் விழுந்து : எஜமானவர்களே , 

என் ஆசானாகிய 
அவர் தங்கள் மகிமையை அறியாமல் வாதாடி விட்டார் . 
அதைத் தாங்கள் மன்னித்து , இப்போது அவர்படும் துயர் 


உமகள் 


கன்ஜுல் கறாமாத்து . 


மிகப்பரிதாபமாயிருப்பதால் , தாங்கள் அவரை ரக்ஷிக்க 
வேண்டும் என்று அழாதது குறையாய்க் கெஞ்சி மன்றா 
டினான் . தயாளசிந்தையுள்ள ஆண்டவரவர்கள் அரசன் 
கெஞ்சுதலுக்கு இரங்கி , அவனைக் கீழிறங்கும்படி செய்தார் 
கள் . உடனே மகத்துவமுள்ள மிதியடிகளிரண்டும் அவனைத் 
தரையில் கொணர்ந்து விட்டன . 


ஹல 


மிதியடிகளால் அடிபட்ட அவனுடலில் உள்ள வருத் 
தம் இம்மட்டென்று சொல்லுதற்கு யாராலாகும் ! பட்ட 
அவனுக்கும் , பார்த்த அவர்களுக்குந்தான் தெரியும் . 
கையுமெய்யுமாய் நிகழ்ந்த கருமத்தை அவன் கொஞ்சமும் 
எண்ணிப்பார்க்கவில்லை . பட்டாலறிவன் சண்டாளன் 
என்பார்கள் உலகத்தார்கள் . அவன் பட்டு மறியாத 
மௌட்டிகன் ஆகையால் . அவனுக்கு உவமையாவது என்ன ? 
கண்கூடாப்பட்டது கேடெனினுங் கீழ்மக்கட் குண்டோ 
வுணர்ச்சிமற் றில்லாகும்- என்றாற்போல , 
றத்து ஆண்டவரவர்களால் முன்னமே அவன் எச்சரிக்கப் 
பட்டுக் கண்டறிந் திருந்தும் , உணர்ச்சி பிறக்கவில்லை . 
“ பெரியாரைப் பேணா தொழுகிற் பெரியாராற் , பேரா 
விடும்பை தரும் என்னும் முதுமொழியை அவன் சிறிதும் 
கருதா தவனாய் , மறுத்தும் ஆண்டவரவர்களை நோக்கி : நல் 
லது , பெரியவரே , நான் ஒன்று செய்தால் , நீர் ஒன்று செய் 
கிறீர் . இருக்கட்டும் . இப்போது நான் இந்தக்குளத்திற்குள் 
அரிசி ; விறகு , நெருப்பு , பாத்திரம் ஒன்றுமில்லாமல் 
வெறுங்கையுடன் போய் , சோறு சமைத்துக்கொண்டு வரு 
கிறேன் . நீர் அப்படிச்செய்ய வல்லவரா ? என்றான் . ஆண் 
டவரவர்கள் அவனைப்பார்த்து : உன்னாலேதான் அது ஆகும் ; 
நீயே செய் ; பார்ப்போம் என்று பிரதிசொன்னார்கள் . 

பனங்கெட்ட ஜாபாயோகி தன் விதிப்பலனால் 
மமதைகோண்டு , உடனே அந்தக்குளத்திற் பாய்ந்து , சோறு 


ஜாபாயோகி மாண்டது . 


20 எ 


சமைப்பதற்காக முக்குளித்தான் . அவன் நீருக்குள் முக் 
குளித்தவுடன் ஹலறத்து ஆண்டவரவர்கள் தங்கள் ஊஊழி 
யஞ்செய்யக் காத்துநிற்கும் ஜின்களில் இரண்டையழைத்து : 
நீங்கள் இருவரும் அவனுக்குப் பின்னேபோய் , அவனைச் 
சேற்றுட்புதைய அமுக்கிக் கொல்லுங்கள் என்று ஏவினார் 
கள் . ஆண்டவரவர்களின் ஏவல் பிறந்தவுடனே அந்த 
ஜின்களிரண்டும் விரைந்து எழுந்து குளத்திற் குதித்து முக் 
குளித்து , ஜாபாயோகியின் பிடரியைப்பிடித்துக் கொண்டு 
போய்க் சேற்றுள் திணித்து அமுக்கின . 

சேற்றுள் திணிக்கப்பட்டபோது ஜாபாயோகிப்பட்ட 
பாடு யார்படுவர் ! மூச்சுமுட்டித் திக்குமுக்காடி , படபடத் 
துத் துடித்து , கொஞ்சநேரத்தில் மாண்டான் . அவன் 
உயிர் உடலைவிட்டுப் பிரிந்தமாத்திரத்தில் எரியாற் சுடப் 
படினு முய்வுண்டா முய்யார் , பெரியார்ப் பிழைத்தொழுகு 
வார் என்பதை உலகத்தில் மெய்ப்பிக்கும்படி பிரேதமாய் 
மிதந்தான் . சோறாக்கிக்கொண்டு வருவேனென்று கர்வம் 
பேசிப்போன குரு பிணமாய் மிதப்பதை அரசன் முதலான 
அனைவருங்கண்டு அஞ்சி நின்றார்கள் . 


ஜாபாயோகி மாண்டது முற்றிற்று . 


சகூ - ம் அத்தியாயம் .. 
அரசன் இறந்துயிர்த்தது . 


மறு 


[ இவ்வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களுக்கு நஞ்சூட்டின 
அரசன் விஷமேறியிறந்து , பின் உயிர்பெற்ற வரலாற்றைச் 
சொல்லுகின்றது .) 

ஹலறத்து மீறான் சுல்தான் காதிறெலி கன்ஜஸவாய் 
பாத்துஷா ஆண்டவரவர்கள் குளத்திற்குள் சோறு சமைக் 
கப்போன ஜாபாயோகியை ஜின்களைக்கொண்டு சாவடிக்க , 
அவன் பிணமாய் மிதந்தபோது அரசனைப்பார்த்து : 
அரசனே , உன் குரு பிணமானான் பார்த்தாயா ? என்று குறு 
நகைதோன்றச் சொன்னார்கள் . இச்சொல்லை மானபங்க 
மடைந்த அரசன் கேட்டு உள்ளம் புழுங்கினான் . புழுங்கி 
ஆவதென்ன ? தன் இராஜபலம் முதலான எதையும் செய்து 
ஆண்டவரவர்களை மடக்கத் திராணியில்லாமையால் , 
மொழி சொல்லாமல் சற்றுநேரம் வாய்மூடி யிருந்தான் . 
அப்போது அவனுக்கு விபரீதமான ஒரு எண்ணம் 
பிறந்தது . அது : 

இந்தப் பெரியவர் நாமும் நம்ஜாதியாரும் மானபங்க 
மடையும்படி , நமது குருபரனை வீணாகக்கொன்று மிதக்கப் 
பண்ணிவிட்டார் . இவ்வளவில் நாம் சும்மா விடுவோமா 
னால் , இனி யுகம் முடிகிறபரியந்தம் நமக்கு இழிவுதீராது . 
இவர் செய்ததற்குப் 

எந்தவகையிலாவது 
வரை நாம்கொன்றுவிட்டால் , இப்போது நம்மீது சுமத் 
தப்பட்ட இழிவுதீர்வதோடு , பழிக்குப்பழி வாங்கினோம் 
என்கிற கீர்த்திப்பிரதாபம் உண்டாகும் . ஆகையால் , 
எவ்விதத்திலும் இவரை - நாம் வஞ்சித்துக் கொல்வதே 
காரியம் . இப்படிச் செய்தால் , இவர் ஜாதியார் கர்வபங்க 
மடைந்து , இனி என்றைக்கும் இழிவுக்கு ஆளாவார்கள் 
என்பதே . 


பிரதியாக 


அரசன் இறந்துயிர்த்தது . 


உலக 


இந்தவிபரீதவெண்ணம் அரசனுக்கு உண்டானபோது , 
இதை யவன் வெளிக்குக் காட்டவில்லை . ஆண்டவரவர்களை 
வஞ்சனையாக அரமனைக்கு அழைத்துப்போய் , நஞ்சூட்டிக் 
கொல்லவேண்டு 

மனதில் தீர்மானித்துக் 
கொண்டான் . கபடசித்தமாக இவ்விதம் தீர்மானித்துக் 
கொண்ட அரசன் , ஆண்டவரவர்களை நோக்கி முகமலர்ந்த 
வனாய்ச் சில சொற்களைத் சொல்லுகின்றான் : 


மென்று 


எஜமானவர்களே , தங்களின் மகத்துவமான அற்பு 
தாதிகளைக் கண்கூடாக்கண்டும் எங்கள் குரு கொஞ்சமும் 
மதிக்கவில்லை ... அந்த மதிகேட்டினாலேதான் அவருக்கு இக் 
கதி நேரிட்டது . தங்களின் மகிமைக்குமுன் பஞ்சாய்ப் 
பறந்துபேபான எங்கள் குரு , இனி இருந்தும் பலனில்லை ; 
அவர் இறந்துபோனாரே என்கிற துக்கமும் எனக்கில்லை . 
அவரிலும் அதிகமேலான பதவியையுடைய தாங்களே 
எனக்கு இன்று முதல் பரமகுரு . தங்களைப்பார்க்கிலும் 
ஒருவரைக் குருவென்று கொண்டாட நான் இனி உடன் 
படேன் . ஆனதால் , தாங்கள் திருவடிபெயர்த்துத் தங்கள் 
சீவர்களுடன் தமியேனுடைய சிற்றிலில்வந்து ஒருவேளை 
பசியாறி , தமியேனைத் தங்கள் அடிமைகளில் ஒரு 
சிற்றடிமையாக்கி ரக்ஷிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன் . 
தேவரீர் அடியேன்மீது சித்தமிரங்கவேண்டும் என்று கபட 
மாக அரசன் சொன்னபோது , இந்தச்சொல் இப்படிப் 
பட்டதென்று ஹலறத்து ஆண்டவரவர்களுக்கு விளங்காமற் 
போகவில்லை . அவன் என்ன செய்தாலும் செய்யட்டும் ; 
அவனுக்கும் உணர்ச்சியுண்டாக்க வேண்டும் என்று நினைத் 
துக்கொண்டு , அவன் வேண்டுதலுக்கு உடன்பட்டார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் தன் விருப்பத்திற்கு 
உடன்பட்டபோது அரசன் மகிழ்ந்து , காரியம் பலித்தது , 
என்றே நினைத்துக்கொண்டு புறப்பட்டான் . ஆண்டவரவர்க 


உகா 


கன்ஜுல் கறாமாத்து . 


விரித்து , 


ம் பகீர்கள் புடைசூழத் தோட்டத்தைவிட்டு எழுந் 
தார்கள் . அரசன் ஆண்டவரவர்களை அழைத்துக்கொண்டு 
அரமனைக்குப்போய் , அங்கே , அலங்காரமான ஒரு கூடத்தில் 
விசித்திரமான விரிப்புகள் 

சிறந்ததிண்டுகள் 
போட்டு , அதிகமாக உபசரித்து இருக்கச்செய்தான் . ஆண்ட 
வரவர்கள் உல்லாசமாக பகீர் மார்களுடன் அரமனையில் 
வீற்றிருந்தார்கள் . 

பின்பு , ஆண்டவரவர்களின் விருந்துக்காக ஆகாரங்கள் 
தயாராயின . அரசன் தன் எண்ணத்தை நிறைவேற்று 
வதற்காகச் சமையற்காரர்களை அழைத்து , ஆண்டவரவர் 
களுக்கு வைக்கும் பதார்த்தங்களில் நஞ்சைக்கலந்து வைக் 
கும்படி கட்டளை பண்ணினான் . அவன் கட்டளைப்படி 
அவர்கள் ஆண்டவரவர்கள் புசிக்கும் ஆகாரத்தில் நஞ்சைக் 
கலந்து வைத்து விட்டார்கள் . 


ஆகாரங்க ளனைத்தும் தயாராய் விட்டனவென்று அறி 
விக்கப்பட்டபோது அரசன் அகம்பூரித்து எழுந்து , அவற் 
றைக் கொணர்ந்து அனைவருக்கும் பரிமாறும்படி உத்தரவு 
செய்தான் . உடனே போசனவிரிப்புகள் விரித்து , வகை 
வகையான அறுசுவைப் பாதர்த்தங்களையுங் கொண்டுவந்து 
பரப்பினார்கள் . நஞ்சுகலந்த பதார்த்தம் ஆண்டவரவர்க் 
ளுக்குமுன் கொணர்ந்து வைக்கப்பட்டது . 

எல்லாம் அறியும் வல்ல பெருமானாராகிய ஹலறத்து 
ஆண்டவரவர்களுக்குத் தங்கள் உணவில் நஞ்சு கலந்திருப் 
பது தெரியா திருக்கவில்லையே ! தெரிந்திருந்தும் தெரியாத 
பாவனையாகத் தங்கள் வலது கைகொண்டு பிஸ்மில்லாஹி 
என்று ஒருகையள்ளிப் புசித்தார்கள் . அவ்வளவில் , அதிற் 
கலந்திருந்த நஞ்சில் மூன்றில் ஒருபங்கு எதிரில் நிற்கும் 
அவ் வரசனுடைய உள்ளங்காலி லிருந்து இடுப்புவரையும் 
ஏறிற்று , பின் இரண்டாந்தரம் ஒருகை பள்ளிப் புசித் 


அரசன் இறந்துயிர்த்தது . 


-2கக 


அரசன் , 


தார்கள் ; இன்னொருபங்கு நஞ்சு இடுப்பிலிருந்து கழுத்து 
வறையும் ஏறிற்று , பிறகு மூன்றாந்தரம் ஒருகை யள்ளிப் 
புசித்தார்கள் ; மற்றொருபங்கு நஞ்சு கழுத்திலிருந்து உச்சி 
வரையும் ஏறி மண்டைகொண்டது . இவ்விதம் விஷம் 
மண்டை கொண்ட அரசன் அப்படியே விறைத்து நின்றான் . 
இவ்வாறு மூன்றுகை புசித்தபின் ஹலறத்து ஆண்டவு 
ரவர்கள் கை கழுவி விட்டார்கள் பகீர்மார்களும் புசித்து 
முடிந்தது . பிறகு ஆண்டவரவர்கள் தாங்கள் சாகைக்கு 
வருவதற்காக பிஸ்மில்லாஹி என்று எழுந்தார்கள் . எழுந்த 
மாத்திரத்தில் முகதாவில் நஞ்சேறி விறைத்து நின்ற 

திடீரென்று நெடுமரஞ் சாய்ந்தார்போலத் 
தரையில் சாய்ந்து விழுந்து மாண்டான் . 

அரசன் திடுகூறாய் விழுந்து மாண்டவுடன் அங்கே 
யொரு கூக்குரல் கிளம்பிற்று . அவன் மனைவியும் , குடும் 
பத்தார்களும் திரண்டு கூடினார்கள் . அரமனை முழுதும் 
அழுகுரலும் அமளியு முண்டாயின . இவனுக்குண்டான 
சடுதிமரணத்திற்குக் காரண மென்ன வென்று கலங்கி 
னார்கள் . 

. ஆண்டவரவர்கள் புசிக்கும்படி வைத்த பதார்த் 
தத்தில் அரசன் நஞ்சு கலந்தான் என்னும் இரகசியம் ஒருவ 
ரொருவராய் வெளிக்குவந்தது . பின் அரசன் செய்தது 
தவறுதானென்று எல்லாரும் அறிந்து : ஆண்டவரவர்களைக் 
கெஞ்சத் தொடங்கினார்கள் . 

அரசன் மனைவி மனம்பதறித் தடுமாறி 
என்று அலறிக்கொண்டு , ஆண்டவரவர்களின் பாதாரவிந் 
தங்களில் வந்து அடித்து விழுந்து : எஜமானவர்களே , என் 
நாயகர் அரசராயிருந்தும் சிறியவர் : தாங்கள் பெரியவர் . 
அவர் செய்த பிழையைப் பொறுப்பது தங்களுக்கே கடன் . 
திறனல்ல தற்பிறர் செய்யினு நோநொந் , தறனல்ல செய் 

நன்று என்பது தாங்கள் அறியாத - தல்ல . 
1010-28 


ஓ ! 


யாமை 


உகஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


ஞாலங் கரி 


அல்லலரு ளாள்வார்க் கில்லை வளிவழங்கு , மல்லன்மா 

என்பதற்கு ஏற்கத் தாங்கள் அப்பிழையைப் 
பொறுத்து , தமியாளுக்குத்தாலிப்பிச்சைதாருங்கள் என்று 
சொல்லிப்புலம்பி அழுதாள் . 

கணவனை மாளக்கொடுத்த அவள் படும் பரிதாபத் 
தினால் ஹலறத்து ஆண்டவரவர்களுக்கு மனம் இரங்கிற்று . 
உடனே இறந்து கிடக்கும் அரசனை ஆண்டவரவர்கள் 
கடைக்கண்ணாற் பார்த்து உயிருள்ளதை இறந்ததாக்க 
வும் , இறந்ததை உயிருள்ள தாக்கவும் வல்லமையுடைய 
கர்த்தன் உத்தரவு கொண்டு எழுந்திரு என்று திருவாய் 
மலர்ந்து சொன்னார்கள் . இச் சொல்லைச் சொன்னவுடன் 
மாண்டு கிடந்த அரசன் விழித்தெழுந்தாற்போல எழுந்து , 
கை கட்டி நின்றான் . 

செய்த தீவினை செய்தவர்க் கெய்திடும் என்று 
உலகம் சொல்லுவதை மெய்பிக்கும்படி ஹலறத்து ஆண்டவ 
ரவர்களுக்கு நஞ்சிட்டுத் தானே செத்த அரசன் எழுந்து 
கைகட்டி , தான் செய்த குற்றத்தை நினைத்துத் தலை மடங்கி 
நின்றபோது , ஆண்டவரவர்கள் அவனுக்கு நன்மதிகளைப் 
போதித்துவிட்டு , அரமனையிலிருந்து புறப்பட்டு முன் 
போலத் தோட்டத்திற்போய் இரண்டொரு நாள் இருந்து , 
பின் அவ்வூரைவிட்டுப் பிரயாணப் பட்டார்கள் . 

அரசன் இறந்துயிர்த்தது முற்றிற்று 


ரு0 - ம் 

ம் அத்தியாயம் . 


தச்சன் பிணி தீர்த்தது . 


[ இவ்வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் தச்சனுடைய 
குன்மம் முதலான பிணிகளைத் தீர்த்த வரலாற்றைச் சொல்லு 
கின்றது .) 

ஹலறத்து சையிது ஷாதல்ஹமீது பாத்துஷா சாகிபு 
ஆண்டவரவர்கள் முன் சொன்ன நகரத்தை விடுத்துப் புறப் 
பட்டு , பக்கத்திலுள்ள ஒரு சிற்றூரிற் போய்த் தங்கினார்கள் . 

அவ்வூரில் ஒரு தச்சன் இருந்தான் . அவனுக்குக் 
குன்ம ரோகமும் , சரீரமெங்கும் சொறியும் பற்றி , மிக 
வருத்தப் பட்டுக்கொண் டிருந்தான் . தன் நோய் தீரும் 
பொருட்டுப் பண்ணாத பக்குவம் ஒன்றில்லை . எவ்விதப் 
பரிகாரத்திலும் அவன் பிணி தீராமல் , தாங்கரிய யாதனை 
யால் அகப்பட்டுச் சகிக்கக் கூடாதவனா 

யிருந்தான் . 
இவ்வா றிருக்கும்போது , ஆண்டவரவர்கள் அங்கு வந் 
திருக்கும் சமாசாரமும் , அவர்களின் மகிமையும் இன்னபடி 
யென்று அவன் காதில் விழுந்தன . 

ஹலறத்து ஆண்டவரவர்களின் கீர்த்திப் பிரதாபங் 
களைக் கேட்ட மாத்திரத்தில் , இந்த மகாத்துமாவினால் நாம் 
படும் யாதனை தீராதாவென்று அதிக ஆவலா யெண்ணினான் .. 
அவ்வெண்ணப்படி தன்நோய் தீர்ந்துபோம் என்கிற 
தைரியமான நம்பிக்கை அவன் சித்தத்திற் பிறந்தது . 

. 
உடனே அந்தத் தச்சன் , சகிக்கக்கூடாத தன் குன் மாதி 
நோய்களாற் படும் வருத்தத்தைப் பாராட்டாமல் எழுந்து 
மெல்லமெல்லத் தளர்ந்து நடந்து , ஆண்டவரவர்கள் சாகை 
பண்ணியிருக்கும் தானந்தேடிவந்து , அவர்கள் சமுகத்தில் 


உக்ச 


கன்ஜுல் கறாமாத்து . 


நோயை 


நெடுஞ்சாண்கிடையாய் விழுந்து கும்பிட்டு , கிடந்தபடியே 
தன் துயரத்தை அழுத கண்ணுடன் சொல்லுகின்றான் : 

எஜமானவர்களே , தமியேன் தச்சர் குலத்திலுள்ள 
வன் . தகப்பனுக்கும் , தாய்க்கும் நான் ஒரே மகனாய் , அவ் 
விருவர் ஆவியும் ஒன்றால் வந்தாற்போல அவதரித்து , சிறு 
பிராயத்திலேயே கல்வியிற்பழகி , தச்சுத் தொழிலிலும் 
கைதேர்ந்து , பின் பாலியனாயினேன் . எனக்குப் பருவம் 
எய்திச் சில காலத்திற்குப்பின் , என் பிதா மாதாக்கள் 
செய்த தவக்குறைவி னாலேயோ ! அன்றி , மூதாட்கள் 
செய்த தீங்கினாலேயோ ! அன்றி , நான் செய்த அதிக்கிரமத் 
தினாலேயோ ! கடவுள் எனக்குத் தாங்கரிய 
விடுத்தார் . ஒவ்வொரு நிமிஷத்திலும் குடல் புரண்டு நொந்து 
நெஞ்சிலேறி , குமட்டலும் வாந்தியு முண்டாய் , உண்ட 
உணவு சீரணிக்காமல் வயிறு முட்டி , ஏப்பமும் எரிவுங் 
கண்டு , அவற்றைத் தாங்கக்கூடாமல் தரையிற் கிடந்து 
உருள்வேன் . இவ்வித நோய்மாத்திரமல்ல ; வரவர மேனி 
திரைந்து சீழ்வடியத்தக்க சொறிபற்றி விட்டது . மர 
மேறி விழுந்தவனை மாடேறி மிதித்தாற்போல முந்தின 
குன்மத்தோடு பிந்தின குஷ்டமுங் 

கொண்டதால் , 
என் கதியைச் சொல்லவும் வேண்டுமா ! உள்ளதை உரி 
யதைச் செலவிட்டுப் பண்ணாத பக்குவ மெல்லாம் பண்ணி 
னேன் ; ஒன்றிலும் சுகப்படவில்லை . செய்யாத மாந்திரீகங்க 
ளெல்லாம் செய்தேன் ; ஒன்றும் ஜயிக்கவில்லை . கடைசியில் 
பரிகாரம் பண்ணும் பண்டி தரெல்லாரும் கைவிட்டார்கள் . 

த்திரசேவாதிகளும் அலுத்துப் போனார்கள் . தெய்வங்களுக்கு 
நான் பண்ணிக் கொள்ளாத பிரார்த்தனை இனி ஒன்றில்லை. 
நான் பலதரம் அடுத் தடுத்துச் செய்த மணிமந்தி 

தங்களுக்குப் பின் என் நோய்கள் அதிகப்படக் காண் 
கின்றேனேயன்றி , இருந்த அளவிலு மிருக்கவில்லை . இனி 
என் தலையோடுதான் முடியுமென்று எண்ணி , எல்லாப் 


தச்சன் பிணி தீர்த்தது . 


உகரும் 


மரணம் 


ரத் 


பிரயத்தனங்களையும் கைவிட்டு, 

என்றைக்கு 
வருமோ வென்று வழிபார்த்துக்கொண்டு , இடையிற்படும் . 
வருத்தமும் பொறுக்கக் கூடாமல் இராப்பகலாய்க் கிடந்து 
உழன்றேன் . எனக்கு ஊணும் , உறக்கமும் உண்டாய் எ 
தனை ஆண்டுகளோ . ஆயின . இவ்விதம் நான் பாடுபடுங் 
காலத்தில் , ஆழ்ந்த சமுத்திரத்திற் கிடந்து தத்தளிக்கும். 
ஒருவனுக்கு ஒரு மரக்கலம் கிட்டினாற்போல , தீராப் பிணி 
களையெல்லாந் தீர்த்து ரக்ஷிக்கும் மகாத்துமாவாகிய தேவரீர் 
தாங்கள் இங்கே எழுந்தருளினீர்கள் என்னும் சுபசங்கதி 
திடீரென்று எனக்கு எட்டிற்று . எத்தனையோ அற்புதங் 
களைச் செய்த பெருமானார் என் பிணிகளையும் தீர்ப்பார்கள் 
என்னும் நம்பிக்கை அப்போதே என் உள்ளத்திற் பிறந் 
தது . இனி நம் பெருமானாரவர்களைப்போய்த் தரிசிப்பது . 
ஒன்றே நமக்குக்குறை ; எப்போது தரிசிப்போமோ அப் 
போதே நம் பிணிகள் தீருமென்று ஆவல்கொண்டு , தமி 

தங்கள் திருவடிகளில் அடைக்கலம் புகுந்தேன் . 
தேவரீர் சித்தமிரங்கி , கருணைக் கண்ணால் என்னைப்பார்த்து 
என் பிணிகளைத் தீர்த்து , காத்து ரக்ஷிக்கவேண்டும் . 

என்று இவ்வாறு சொல்லிப் புலம்பி அழுதான் . 
அந்தத் தச்சன்படும் பரிதாபம் எந்தக் கன் மனசையும் கரை 
யச்செய்யும் என்றால் , கருணையே மனசுருக்கொண்ட ஹல 
றத்து ஆண்டவரவர்களின் இருதயம் இளகாமலிருக்குமா ! 
உடனே ஆண்டவரவர்களுக்கு அவன்மீது இரக்கமுண் 
டாயிற்று . அப்போது அவனைப்பார்த்து தச்ச . உன் 
பிணிகள் நீங்கிப் போயின ; சுகப் பட்டாய் ; எழுந்திரு 
என்று திருவாய் மலர்ந்து சொன்னார்கள் . இச்சொல் அவன் 
செவியில் தேவாமிர்தத்தை வார்த்தாற்போலிருந்தது . 


சரீர மெங்கும் சீழ்வழியச் சொறிபற்றி , வயிற்றிற் 
குன் மரோகமுங்கொண்டு , வந்து கும்பிட்டு விழுந்தி 


உகசு 


கன்ஜுல் கறாமாத்து . 


சுகமா 


தச்சன் , ஆண்டவரவர்களின் கருணைக்கண் பார்வையும் 
சஞ்சீவி போன்ற திருவாய் மொழியும் கிடைக்கப்பெற்ற 
மாத்திரத்தில் , மேனி முழுதும் சொறிமாறிப் பொன் 
மயமாய் , குன்மமும் அறவே தீர்ந்து , வேற்றுருக் 
கொண்டவன் போல எழுந்து நின்றான் . அப்போது அவ 
னுக்கு உண்டாயிருந்த மன ஆநந்தத்தை அளவிட்டுச் 
சொல்ல யார் வல்லவர் ! அழுது கும்பிட்டு விழும்போ 
திருந்த உடல் அற்ப நேரத்திற்குள் மாறி , அழகும் , திட 
காத்திரமும் பெற்று , பண்டையிலும் பலமடங்கு வடிவு 
கொண் டிருக்கக் கண்டு , அவன் ஆச்சரியக் கடலிற்படிந் 
தான் ; ஆநந்த நடன மாடினான் ; அருமைக்கண்ணீர் 
சொரிந்தான் ; அடிக்கடி விழுந்து கும்பிட்டான் ; அளவற்ற 
புகழாகப் புகழ்ந்தான் ; அடங்காத துதியாகத் துதித்தான் . 

பிறகு ஆண்டவரவர்கள் அவனைப் பார்த்து 
கப்போய் , உன் மனைவி மக்களோடு வாழ்ந்திரு 
விடை கொடுத்தார்கள் . அப்போது அவன் ஆண்டவரவர் 
களின் திருவடிகளைத் தொட்டுக் கண்களில் வைத்துக் 
கொண்டு , சந்தோஷத்துடன் வீட்டுக்குத் திரும்பினான் . 
திரும்பும்போது அவன் மனதில் : இந்த எஜமானுக்கு 
இதற்குப் பிரதியாக நாம் எதைச் சமர்ப்பிக்கப் போகின் 
றோம் . இவர்களுக்கு என்ன தான் குறைவுண்டு ! ஒன்று 
மில்லையே . ஆனால் , இவர்களின் திருவடிகளிற் பூணும்படி 
நமது தச்சுத் தொழிலின் வல்லமைதோன்ற ஒரு சோடி 
மிதியடி செய்து அவ் வடிகளுக்குச் சமர்ப்பிக்க வேண்டும் 
என்று எண்ணிக்கொண்டு வீடுபோய்ச் சேர்ந்தான் . 

இவன் இன்ன தச்சன் தானா ! என்று பார்ப்பவர் 
சந்தேகிக்கும்படி மேனியழகுகொண்டு சுகத்துடன் வீடு . 
சேர்ந்த அவன் , அன்றைத்தினமே தன் நாட்டப்படி மிதியடி 
செய்யத் தொடங்கினான் , 

தொடங்கினான் . எவ்விதக் குறைவுமில்லாமல் 


1 . 


> 


என்று 


தச்சன் பிணி தீர்த்தது . 


உகஎ 


முதிர்ந்து வயிறம்பற்றின சந்தனமரத் துணியொன்றைத் 
தேடி யெடுத்து , அதை இரண்டு துண்டுகளாகத் தறித்து 
இரண்டு திருவடிகளுக்கும் இரண்டு மிதியடிகள் செய்தான் . 
ஆண்டவரவர்களுக்காக அவன் மிதியடி செய்யும்போ 
திருந்த பரிசுத்தமும் , அச்சமும் , பக்தியும் கொஞ்சமல்ல .. 
காலையில் எழுந்து ஸ்நானஞ்செய்து ஈரத்துகிலோடிருந்து , 
வெகுநேரம் பிறருடன் வார்த்தையாடாது வேலை செய் 
வான் . அவ்வேலை செய்வதற் கென்று பிரத்தியேகமாக 
ஒரு தனியிடம் ஏற்படுத்திக்கொண்டு அவ்விடத்தில் இருந்து 
செய்துவந்தான் . 

இவ்வாறாகப் பலநாளிருந்து வெகு பிரயாசையுடன் , 
தச்சுவேலையிற் கைதேர்ந்த எந்தத் தச்சனும் பார்த்துப் 
பிரமிக்கத் தக்க அத்தனை வேலைப்பாட்டுடன் வெகுசித்திர 
மாகச் சீவிச்செதுக்கி , கண்டவர் கண்களைக் கவரும்படி 
இரண்டு மிதியடிகள் செய்து முடித்தான் . பெரு 
விரலிடுக்கிற் கொளுவி நடக்கும் குமிழ் ஒன்று மாத்திரமே 
மீதியாக , மற்ற வேலைக ளனைத்தும் பணிக்காகச் செய்து 
தீர்ந்தன . நாளைக்குக் குமிழ்கள் செய்து முடிக்கலாமென்று 
அன்றைக்கு அம்மட்டில் வைத்திருந்தான் . 


மறுநாட் காலையில் வழக்கப்படி வேலை செய்வதற்காகத் 
தச்சன் எழுந்தபோது , இன்றைத்தினம் - ஹலறத்து 
ஆண்டவரவர்கள் இவ்வூரை விட்டுப் பிரயாணப் படுகின் 
றார்கள் என்னுஞ்செய்தி அவன் காதில் விழுந்தது . இந்தச் 
சங்கதி காதிற்கேட்ட மாத்திரத்தில் அவன் கால் பதறக் 
கைபதற எழுந்து , மிதியடிகளுக்குக் குமிழ்வேலை தீர 
வில்லையே . 

எஜமானவர்களும் புறப்பட்டு விட்டார்களே . 
இதற்கு என்ன செய்வோமென்று ஏக்கம்பிடித்து , அம் 
மிதியடிக ளிரண்டையும் எடுத்துத் தலையிற் சுமந்து 
கொண்டு , தன் மனைவி மக்களுடன் வீட்டைவிட்டு அதிக 


உகஅ 


கன்ஜுல் கறாமாத்து . 


முடித்துக் 


நாடி 


விரைவாக ஓடிவந்தான் . அப்போது ஆண்டவரவர்கள் 
தபோதனர் கூட்டத்துடன் தங்கள் சாகையில் பிரயாண 
எத்தனத்துடன் இருந்தார்கள் . 

அதிக ஆவலுடன் ஓடிவந்த தச்சன் ஆண்டவரவர் 
களின் பிரயாண முஸ்தீபைக்கண்டு , மிதியடிவேலை தீர 
வில்லையே யென்னுஞ் சஞ்சலத்துடன் வெகுநேரம் கைகட்டி 
நின்றான் . ஆண்டவரவர்கள் 

பிரயாண 

விஷயங்கள் 
அனைத்தும் ஒழுங்கானபின் அவனைப்பார்த்து : உன்காரியம் 
என்ன ? என்று கேட்டார்கள் . அப்போது அவன் , எஜ 
மானவர்களே , தங்கள் பாதார விந்தங்களிற் பூண்டு நடப்ப 
தற்காக வேண்டி ஒருசோடி மிதியடி செய்தேன் . அதன் 
எல்லா வேலைகளும் தீர்ந்தன .. குமிழ்கள் மாத்திரம் மீதியா 
யிருக்கின்றன . இன்றைத் தினம் அக்குமிழ்களைச் செய்து 
கொணர்ந்து 

சமர்ப்பிக்கலாமென்று 
யிருந்தேன் . இப்போது தாங்கள் புறப்பட்டு விட்டீர்கள் 

கேள்விப்பட்டேன் . உடனே அக்குமிழ்வேலை 
மீதியான மிதியடிகளை எடுத்துக்கொண்டு தங்கள் திவ்விய 
சந்நிதிக்கு விரைந்து வந்தேன் . என் எண்ணம் நிறைவேற 
வேண்டுமே வென்று தாழ்மையுடன் சொன்னான் . 

தச்சன் சொன்ன இந்தச் சொல்லை ஹலறத்து ஆண்ட 
வரவர்கள் கேட்டு , அவனைப் பார்த்து : நல்லது ; நீ 
கொணர்ந்த மிதியடிகளை நிலத்தில்வை என்றார்கள் . உடனே 
அவன் அதை ஆண்டவரவர்களுக்கு முன் வைத்துவிட்டு 
விலகி . , நின்றான் . அப்போது , முகதாவில் வைக்கப்பட்ட 
மிதியடிகளை ஆண்டவரவர்கள் கருணைக் கண்களால் நோக்கி , 
தங்கள் இரண்டு பாதகமலங்களையும் பிஸ்மி - சொல்லி 
அவற்றின் மீது வைத்து நடந்தார்கள் . அப்போது அங்கே . 
கூடியிருந்த ஜனங்களுக்கு உண்டான ஆச்சரியத்திற்கு 
அளவில்லை . 


என்று 


தச்சன்பிணி தீர்த்தது . 


உககூ 


தச்சன் 


வாரும் , சமிழுமில்லாமல் , வெறுமையாயிருந்த மிதி 
யடிகளை ஹலறத்து ஆண்டவரவர்கள் பாதங்களிற் பூண்டு 
கொண்டு நடந்தபோது , ஆண்டவரவர்களைப் பயணமநுப்ப 
வந்திருந்த எல்லாரும் அதிசயக்கடலில் மூழ்கினவர்களாய் , 
பின் தொடர்ந்து நடந்தார்கள் . தச்சனும் மனைவி 
மக்களுடன் ஆநந்தங்கொண்டு கூடவே நடந்து போனான் . 

ஊர்ப்புறம் கொஞ்சந்தூரஞ் சென்றபின் ஆண்டவ 
ரவர்கள் தங்களைத் தொடர்ந்துவரும் ஊர் ஜனங்களைத் 
திரும்பிப் போகும்படி சொல்லி அனுப்பிவிட்டு , தச்சனைப் 
பார்த்து : நீயும் உன் மனைவி மக்களுடன் போய் க்ஷேமமா 
யிரு என்று விடைகொடுத்து அனுப்பினார்கள் . 
ஆண்டவரவர்களின் 

விடைபெற்றுப் 
சேர்ந்தான் , 

( ஹலறத்து ஆண்டவரவர்கள் அன்று முதற்கொண்டு உபாத் 
தாகும் வரையும் அந்த மிதியடியையே வாரும் , குமிழுமில்லாமல் 
பாதங்களிற்பூண்டு நடந்துகொண் டிருந்தார்கள் . அந்த மிதியடிகள் 
அவர்கள் உபாத்துக்குப்பின் உயர்ந்த ஒரு பொற்பெட்டிக்குள் 
வைத்து , இவ் வுலகத்திலிருக்கும் அரசராதி எளியர் வரையு முள்ள 
எல்லாச் சாதியாரும் தங்கள் தங்கள் எவ்விதத் துன்பங்களும் தீர்ந்து , 
எவ்வித நாட்டங்களும் நிறைவேறிப் பலன் பெறும் பொருட்டுத் 
தரிசித்துச் சிரசிற் கொள்ளும்படி , அவர்கள் அடங்கி விளங்கும் 
அலங்காரமாளிகை - யாகிய நாகூர் - கதாவில் வைக்கப்பட் டிருக் 
கின்றது . அந்தப் பாதுகப்பெட்டியே தரிசனைக்கு வருபவர் சிரசில் 
வைத்தெடுக்கப்படுகின்ற பொற்பெட்டி .) 


பணிந்து 


தச்சன்பிணி தீர்த்தது முற்றிற்று . 


1010-29 


ருக - ம் அத்தியாயம் . 


சத்துருக்கள் சங்காரமானது . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களின் சத்துருக் 
களாகிய குடகரசன் சேனாவீரர்கள் தமக்குட் போராடிச் சங்காரமான 
வரலாற்றைச் சொல்லுகின்றது .) 

ஹலறத்து சையிது சுல்தான் ஷாகுல் ஹமீது அப்துல் 
காதிறு ஆண்டவரவர்கள் முன் பிணிதீர்ந்த தச்சன் வாழும் 
சிற்றூரைவிட்டுப் புறப்பட்டு , தங்கள் தபோதனர் கூட்டத் 
துடன் மதயானைகள் சஞ்சரிக்கும் அடர்ந்தகாடுகளையும் , 
கரடியும் புலியும் கர்ச்சித்துலாவும் மலைச்சாரல்களையும் , 
அகன்று நீண்ட நதிகளையும் கடந்து நடந்து , கடற்கரை 
யருகில் ஆனார்கள் . 

அங்கங்கே குவிந்து தோற்றும் மணன் மேடுகளாலும் , 
அடுத் தடுத்துவரும் பரதர் சேரிகளாலும் கண்ணுக்கு 
அலங்காரமாகத் தோற்றும் கடற் சார்ப்பில் ஆண்டவ 
ரவர்கள் தங்கள் கூட்டத்தாருடன் போகும்போது , பின் 
புறத்தில் ரணபேரிகையின் ஆரவாரமே ஆரவாரமாகவும் , 
வீரர்கள் ஏறி வரும் குதிரைகளே அலைகளாகவும் , பதாதி 
வீரர்களே சுறவின் கூட்டமாகவும் , அடியிலிருந்து எழும் 
புழுதிகளே மேலெழுந்த மேகசாலங்களாகவும் , மற்றொரு 
கடல்வருவதுபோல அவர்கள் கண்களுக்குத் தெரிந்தது . 
கொடிகள் , குடைகள் , 

ஆலவட்டங்கள் , சாமரங்கள் 
அனைத்தும் காடாய்த் தோற்ற , வீரர்கள் கைகளிற் பிடித் 
திருக்கும் தி ஆயுதங்கள் 

பளீர் 
பிரகாசிக்க , முன் கடல்போலத் தெரிந்தது வரவர ஒரு 
பட்டாளமாய்த் தோற்றப்பட்டது . அந்தப் பட்டாளத்து 
ஒவ்வொரு வீரரும் கண்களில் அக்கினிப்பொறி கங்கி 


வாளா 


பளீரென்று 


சத்துருக்கள் சங்காரமானது . 


22 க 


14 


கங்கியாய்ச் சிந்த , வாய்களில் - சபதவார்த்தைகள் 
வற்றைப் பலவாறெழுப்ப , வாத்தியங்களை அதிக 
மும்முரமாக முழக்கிக்கொண்டு விரைவாய் வந்தார்கள் . 

தங்களுக்குப் பின்பக்கத்தில் மிக்க ஆரவாரத்துடன் 
ஒரு பட்டாளம் திரண்டுவருவதை ஹலறத்து ஆண்டவ 
ரவர்களும் , தபோதனர்களும் : கண்டு , இது யார்படை ! 
என்ன காரியம்பற்றி வருகின்றது ! 

வருகின்றது ! என்று ஆலோசனை . 
பண்ணிக்கொண்டு 

நின்றார்கள் . 

அப்போது , பின் 
தொடர்ந்துவரும் அந்தச் சேனாவீரர்கள் பெருந்தொனி 
யிட்டு : மனிதர்கள் மருளத்தக்க மாயாஜாலஞ் செய்கின்ற 
கூட்டத்தார்களே , போகாதிர்கள் ; நில்லுங்கள் ; நில்லுங்கள் . 
என்று 

சொல்லிக்கொண்டு , வெகுதைரியமாகவும் , 
விரைவாகவும் நெருங்கி வந்தார்கள் . 

உதிரதாகமிக்க போர்வீரர்களனைவரும் மேற்குறித்த 
வண்ணஞ் சொல்லிக்கொண்டு , கைகளிற்பிடித்த வாள்முத 
லான ஆயுதங்களை ஓங்கினவர்களாய் , ஆண்டவரவர்களையும் , 
நானூற்றுநான்கு தபோதனர்களையும் நடுவிலிட்டுச் சூழ 
வளைந்து சுற்றிக்கொண்டார்கள் . அப்படிச் சுற்றி வளைந்து 
கொண்ட சத்துருக்கள் பின் ஒன்றும் பேசாமல் தங்கள் 
ஆயுதங்களை ஹலறத்து ஆண்டவரவர்கள் 

மீதும் , 
தபோதனர்கள் மீதும் பிரயோகிக்க எத்தனப்பட்டார்கள் . 

சத்துருக்கள் கோபத்தீமூளக் கொதித்து நெருங்கி 
ஹலறத்து ஆண்டவரவர்கள் 

முதலான அனைவரையும் 
கொல்லத்தலைப்பட்டு ஆயுதங்களை ஓங்கி நெருங்கினபோது , 
ஆண்டவரவர்கள் அவர்களைப்பார்த்து : வாள் முதலான 
ஆயுதங்கள் தாங்கி , விருதினம் நெருங்கப்பிடித்து , வாத்திய 
முழக்கத்துடன் வந்து எங்களை வளைந்துநிற்கும் வீரர்களே ; 
நீங்கள் யார் ? எங்கள் மீது இவ்வாறு சினந்துவந்து தீங்கு 
விளைப்பதற்குக் காரணம் என்ன ? எங்களால் உங்களுக்கு 


உஉஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


ஏதும் ஒருதீங்கு நேரிட்டது உண்டா ? உங்களை இவ்வாறாக 
எங்கள் மீது ஏவிவிட்ட உங்கள் அதிபன் எவன் ? 
சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் . 


இவ்வாறு கேட்டபோது அந்தக் காபிர்களாகிய ரண 
வீரர்கள் ஆண்டவரவர்களை நோக்கி : நாங்கள் ஆராதனை 
செய்து வழிபட்டுவணங்கும் தெய்வத்தை மானபங்கப் 
படுத்தி , எங்கள் ஆசானைக் கர்வபங்கமாக்கி மனங்கலங்கக் 
குளத்திலமிழ்த்திக் கொன்று , எங்களையாளும் அரசரைக் 
கொலைசெய்து பின் உயிர்கொடுத்து , மனிதர்கள் பிரமிக்கத் 
தக்க மாயவித்தைகளைக் காட்டினவன் நீ யல்லவா ? நாங்கள் , 
உன்னாற் கொல்லப்பட்டுப் பிழைத்த எங்கள் அரசன் 
அநுப்பின ரண சூரர்கள் . மனிதர்யாரும் திடுக்கிட்டுக் 
கலங்கி அஞ்சும்படி ஜாலம் பண்ணுகின்ற உன்னையும் , உன் 
கூட்டத்தாரையும் வழிமறித்து , நீ செய்யும் அந்த மாயா 
காலங்களை யெல்லாம் பஞ்சாப் பறக்கடித்து , உங்களில் 
எதிர்த்து நிற்போரை வெட்டிச் சாய்த்து , மற்றவரைச் 
சிறை பிடித்துக் கொண்டுபோக வந்தோம் 
நிர்ப்பயமாகச் சொன்னார்கள் . 

பகைவர் சொன்ன இந்தச்சொல் ஹலறத்து ஆண்டவ 
ரவர்களுக்குக் கோபத்தை எழப் பண்ணிற்று . 
சொல்லைக்கேட்ட மாத்திரத்தில் ஒருபோதும் கொள்ளாத 
விதமாக ஆண்டவரவர்களின் இருதயம் சினங்கொண்டு 
கொதித்தது ; கருணை சிந்தும் கண்கள் ரத்தமயமாய்ச் சிவந் 
தன ; முகம் சிவந்த சந்திரன் உதயமானாற்போலத் தோற் 
றிற்று . இவ்விதக் கோபத்துடன் ஆண்டவரவர்கள் அந்தப் 
பகைவரைப் பார்த்து நாங்கள் செய்தது நியாயவிரோத 
மென்று கருதி எங்களைப் பின் தொடர்ந்து வந்து தீங்கு 
செய்யத் திரண்டு வளைந்து நிற்கும் போர்வீரர்களே , உங்கள் 
கூட்டத்தில் நீங்கள் ஒருவரை யொருவர் 

எதிர்த்து , 


என்று 


சத்துருக்கள் சங்காரமானது . 


உஉங 


நின்று வெட்டிக் கொள்ளுங்கள் என்று திருவாய் 
மலர்ந்து சொன்னார்கள் . 

ஆண்டவரவர்கள் சாபமிட்டாற்போலச் சொன்ன 
சொல் உடனே அவர்களுக்குப் பலித்தது . பகைவர் அனை 
வரும் சித்தப்பிரமை கொண்டாற்போல மருள் பிடித்து , 
தங்களுக்குள்ளேயே முறுமுறுக்கவும் , குறுகுறுக்கவும் 
ஆரம்பித்தார்கள் ; ஒருவரைப்பார்த்து ஒருவர் சீறவும் , 
சினக்கவும் தொடங்கினார்கள் . சமாதானத்துடன் ஒன்றாய்க் 
கூடிவந்த ஒரு நாய்க்கூட்டம் பின் ஒன்றோடொன்று சினந்து 
வள்ளென்று 

விழுந்து கடித்துக் கொள்ளுவதுபோல , 
ஒருவரோடொருவர் சினந்து விழுந்து தாக்கினார்கள் . 
ஒருவரைப்பார்க்கும் ஒருவருக்கும் பகைவராகவே 
தோற்றிற்று . அதனால் , ஒவ்வொருவரும் கையிற் பிடித் 
திருக்கும் ஆயுதங்களைப் பிரயோகித்துக் கொண்டார்கள் . 

மாற்றாரோடு எதிர்த்துச் சண்டைதொடங்கிக் கொண் 
டார்கள் 

வாத்தியகாரர்கள் வாத்தியங்களை 
அடித்து முழக்கினார்கள் . எக்காளங்கள் அவர்களுக்கு வந்த 
கேட்டை எவர்களுக்கும் தெரிவிப்பது போல வாய் திறந்து 
அதிர்ந்தன . ஒருவரோ டொருவர் எதிர்த்து வெட்டிக் 
கொள்வார்கள் ; ஆயுதங்களை எறிந்து கொள்வார்கள் ;; 
பதுங்கி நின்று 

இலக்குப்பார்ப்பார்கள் ; துள்ளிக் 
குதிப்பார்கள் ; தட்டிக் கொள்வார்கள் ; தாக்கி மோதிக் 
கொள்வார்கள் . ஒருவரைப் பார்த்து ஒருவர் அம்புமாரி 
பொழிவார்கள் ; வாளாயுதங்களை வீசுவார்கள் ; வேலாலும் , 
சூலத்தாலும் குத்துவார்கள் ; தண்டங்களால் ஒங்கி 
அடிப்பார்கள் ; கேடயங்களை ஏந்துவார்கள் ; வலமிடஞ் 
சுழல்வார்கள் ; முன்னேறுவார்கள் . இவ்வாறாக 
மருட்சிகொண்டு தங்களுக்குள் போர் தொடங்கிக்கொண்ட 
பகைவர் , நெடுநேரமாகப் பொருது நின்று , கைகள் 
அற்றும் , கண்கள் பிதுங்கியும் , மண்டைகள் பிளந்தும் , 


என்று 


மன 


உஉச 


கன்ஜுல் கறாமாத்து . 


மார்புகள் சிதைந்தும் , புஜங்கள் துண்டுப்பட்டும் , வயிறுகள் 
கிழிந்தும் , குடல்கள் சரிந்தும் , துடைகள் தறிபட்டும் , 
கால்கள் ஒடிந்தும் பலவாறாகப் படுகளத்தில் விழுந்தார்கள் . 
ரணகளத்தில் அநேகர் விழுந்து மடிந்ததுமன்றி , அநேகர் 
குற்றுயிராய்க் கிடந்து பரிதபித்துத் துடித்தார்கள் . படை 
முரசுகளின் சத்தம் ஓய்ந்தது ; குடை , கொடி , ஆல 
வட்டம் , சாமரம் என்னும் விருதுகள் சாய்ந்து விழுந்தன ; 
உதிரம் பிரவாகித்து 

ஓடிற்று . அவ்வுதிரவெள்ளத்தில் 
வெட்டுண்ட உறுப்புகள் அநந்தம் மிதந்தன . 

பகைவர்சேனை இவ்வாறாகத் தங்களாலேயே சின்னா 
பின்னப்பட்டுச் சீர்குலைந்து போயும் , அமர்களத்தில் 
அடித்து விழுந்து மாளாமல் வீரதீரத்துடன் மீந்து நிற்கும் 
பகைவரும் கொண்ட மருள் கொண்டபடியே பின்னும் 

மீந்திருக்கவிடாமல் எதிர்த்துப் போராடிக் 
கொண்டே நின்றார்கள் . நன்மையைக் கடைப்பிடித்து 
நிற்கும் நல்லோருக்குத் தீங்குவருத்த நாடித் தீயோர் 
செய்யும் புன்மை , அந்தத் தீயோருக்கே வந்து லபிக்கும் 
என்பதற்கு இலக்கியமாகவந்த அந்த அரசன் சேனையில் 
அதிகபாகம் அழிந்து , மீதியுள்ளோர் பின்னும் வேகம் மீறி 
பதிர்த்து நிற்பதை ஆண்டவரவர்கள் கண்டு , அவர்கள்மீது 
கொண்டிருந்த சினந்தணிந்து அவர்களுக்கு உண்டான 
மருள் நீங்கி உணர்வுண்டாகும்படி கிருபை செய்தார்கள் - 
உடனே அந்தப் பகைவர்களுக்குத் திடீரென்று மனத் 
தெளிவு பிறந்தது . 


ஒருவரை 


அவர்களுக்குச் சித்தமருள் நீங்கின மாத்திரத்தில் 
தங்களுக்குள் தாங்களே வெட்டிக்கொள்வது தெளிவாய் 
விளங்கிற்று . அப்போது , நாம் ஏன் இவ்வாறாக வெறி 
பிடித்து நமக்குள்ளேயே போராடி வெட்டிக் கொண்டு 
மாள்கிறோம் ! என்று நினைத்து ஒருவரை யொருவர் 


சத்துருக்கள் சங்காரமானது . 


உஉரு 


மீந்த 


பகைவர் 


வந்து 


உசாவினார்கள் . பின் , நாம் அடர்ந்து தாக்கக் கருதிவந்த 
இந்தப் பெரியவருடைய சாபத்தினால் தான் - நமக்கு 
இக்கதி நேரிட்டது என்று அவர்களுக்குள் ஒரு தீர்மானம் 
பண்ணிக் கொண்டார்கள் . 

வெட்டுண்டு மடிந்தோர்போக 
அனைவரும் இப்படித் தீர்மானித்துக்கொண்டு , இனி இந்தப் 
பெரியவரை அடைக்கலம் புகுந்தாலன்றி நமக்கு மீட்சி 
யில்லையென்று சொல்லி , ஒவ்வொருவராக ஹலறத்து 
ஆண்டவரவர்களின் திருவடிகளில் 

கும்பிட்டு 
விழுந்து : எஜமானவர்களே , எங்கள் அறியாத்தன்மையி 
னால் நாங்கள் இப்படிச் செய்து அநேகர் உயிரிழந்தது 
மன்றி , மானபங்கமுமடைந்தோம் . இனித் தங்களை யன்றி 
எங்களுக்கு வேறு கதியில்லை . இப்போதே 

நாங்கள் 
எல்லாரும் தங்கள் திருவடிகளில் அடைக்கலமானோம் . 
தாங்கள் கருணை வைத்து எங்கள் குற்றத்தை மன்னித்து 
ரக்ஷிக்கவேண்டும் என்று கெஞ்சி மன்றாடி . , சத்தமிட்டு 
அழுதார்கள் . 

எதிர்த்து நின்று - போராடவந்தவீரர் முடிவில் இக் 
கதியாய்க் கும்பிட்டுக் கிடந்து அழும் அழுகுரல் , ஹலறத்து 
ஆண்டவரவர்களின் மேலானகிருபையைப் பின்னும் 
கிளப்பிற்று . அதனால் , ஆண்டவரவர்கள் 

அந்தப் 
பகைவருக்கு உண்டாயிருக்கும் காயங்களின் வேதனை தீர 
அல்லாதத்த ஆலா இடம் துஆ இரந்து , இனி நீங்கள் 
இருப்பது எச்சரிக்கையா யிருக்கட்டும் என்று கண்டித்து 
அநுப்பிவிட்டார்கள் . 

மேற்படி வீரர்கள் அனைவரும் நாம் தப்பிப் பிழைத் 
ததே 

தளராதபாக்கியம் என்று அச்சத்துடன் 
அங்கிருந்து சுயநகரம் போய் , தங்கள் அரசனிடம் நடந்த 
காரியங்களைச் சொல்லிக் காட்டினார்கள் . பெருஞ் 


மன 


உஉசு 


கன்ஜுல் கறாமாத்து . 


சேனை பாய்த் திரண்டு போருக்குப் போனவீரர் பலர்மாளக் 
கொஞ்சம்பேர் திரும்பிவந்து ஆச்சரியமான சங்கதியைச் 
சொல்ல அரசன் 

கேட்டு உடல்பதறி , அச்சத்தால் 
மனங்கலங்கி வெருக்கொண்டிருந்தான் . 

சத்துருக்கள் சங்காரமானது முற்றிற்று . 


2 - ம் அத்தியாயம் . 


காபிர்கள் வெருண்டோடினது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களின் தபோதனர் 
மீது அடர்ந்த சில காபிர்கள் வெருண்டோடின வாலாற்றைச் 
சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து ஷாகல்லுமீது கன்கஸவாய் பாத்துஷா 
சாகிபு ஆண்டவரவர்கள் அங்கிருந்து தங்கள் தபோதனர் 
கூட்டத்துடன் சிக்குப் பட்டணத்திற்போய்ச் சேர்ந்து , 
அப்பட்டணத்துப் பெரியவீதியிலுள்ள ஒரு குளக்கரையி 
விறங்கி , அன்றை அஸ்று தொழுதுகொண் டிருந்தார்கள் . 
ஆண்டவரவர்கள் முதலான அனைவரும் தொழுகையிற் 
பராக்காயிருக்கும் போது , அவ்வூரிலுள்ள காபிர்கள் சிலர் 
திரளாய்க்கூடி , விக்கிரகாதனமாகிய சப்பரம் 

சப்பரம் ஒன்றை 
அலங்கரித்துச் சுமந்து கொண்டு பலவகை வாத்தியங்கள் 
முழங்க , கொடி , குடையாதிகள் ஓங்க அதிக அமளியுடன் 
அந்தவழியில் வந்தார்கள் . 

காபிர்கள் இவ்வித ஆரவாரத்துடன் வரும்போது , 
ஆண்டவரவர்கள் 

முதலான அனைவரும் தொழுதுகொண் 
டிருப்பதை அவர்கள் கண்டு நகைத்துப்பரிகாசம் பண்ணி , 
பகீர்கள்மேல்விழுந்து அதிக்கிரமமாக அடித்து வெருட்டிக் 
கலகஞ்செய்தார்கள் . வேறு பராக்கின்றித் தொழுது 
கொண்டிருக்கும் பகீர்கள் மீது காபிர்கள் வலியவந்து விழுந்து 


காபிர்கள் வெருண்டோடினது . 


உஉள 


கலக்கடி பண்ணுவதை ஹலறத்து ஆண்டவரவர்கள் 
கண்டு மனம் வருந்தி , அந்தத் துஷ்டர்களைப் பார்த்துச் 
சபித்தார்கள் . ஆண்டவரவர்கள் மனம் நொந்து சபித்த 
சபிப்பு உடனே அவர்களுக்குப் பலித்து விட்டது . 

ஹலறத்து ஆண்டவரவர்களின் சாபத்திற்கு இலக்கான 
அந்தக் காபீர்களனைவரும் அப்போதே மனமருள் பிடித்து , 
கண்களும் குருடாய் , சுமந்துவந்த சப்பரத்தையும் , 
வாத்திய முதலான விருதுகளையும் தரையில் எறிந்துவிட்டு , 
திக்குத் தெரியாமல் முகங்கொண்ட திசையில் ஓடி , 
விழுந்து புரண்டு , சத்தமிட்டு அலறத்தொடங்கினார்கள் . 
ஒருவரை யொருவர் எதிர்த்தும் , மோதியும் , முட்டியும் 
விழுந்து கிடந்து வாய்விட்டுப் பெருந்தொனியிட்ட போது , 
அந்த இடம் ஒரு ரணகளத்திற்கு ஒப்பாயிற்று . சப்பரங் 
கொண்டு போனவர்களுக்குத் திடீரென்று இக்கதி 
நேரிட்டது என்னும் சமாசாரம் ஊரெங்கும் பரந்தது . 
இதைக் கேட்ட ஊர்ஜனங்கள் - சிறியோர் பெரியோர் 
எல்லாரும் கூட்டங் கூட்டமாய் அங்கேவந்து கூடினார்கள் . 

ஊர்ப்பிரசைகள் பெருந்திரளாகவந்து கூடிநின்று 
பார்த்தபோது , 

அந்தத் துஷ்டர்கள் படும்பாடு மிகப் 
பரிதாபமாயிருந்தது . ஒருவரும் இவர்களை 

எதிர்த்து 
ஒன்றுஞ் செய்யாதிருக்க , இவர்கள் தாமாகவே குத்துண்டு 
வெட்டுண்டு பொறிகலங்கிக்கிடந்து உழல்வதுபோல 
உழலுங்காரணம் என்னவென்று வந்த ஒவ்வொருவரும் 
விசாரித்தார்கள் . 

இவர்கள் இந்தக் 
வணங்கிக் 

கொண்டிருந்த இந்தத் தபோதிமார்மீது 
அதிக்கிரமித்து விழுந்து தாக்கினதுதான் தவறு என்பது 
அங்கே வெளிவந்தது . 

பிறகு ஊர்ப் பெரியமனிதர் எல்லாரும் ஒருங்கொத்து , 
இவர்கள் செய்தவேலை தப்பிதமென்று தீர்மானித்து , 

1010-30 


குளக்கரையில் 


உஉ அ 


கன்ஜுல் கறாமாத்து . 


தரையில் . சிதறுண்டு விழுந்து கிடந்து பதறித் துடித்துப் 
புரளும் அந்தச் சண்டாளர் அனைவரையும் ஒன்றாத் 
திரட்டிக்கொண்டு ஹலறத்து ஆண்டவரவர்கள் சமுகத்தில் 
வந்து கும்பிட்டு விழுந்து : எஜமானவர்களே , இந்த 
மடையர்கள் செய்த காரியம் மகாபிசகு .. - அறியாமை 
யாலேயே இப்படிச் செய்துவிட்டு , அதற்குத்தக்க 
தண்டனையும் அடைந்தார்கள் . இனி எங்களுக்காகத் 
தாங்கள் அதை 

மன்னித்து 

மனதிரங்கி , இவர்களின் 
கண்களை முன்போல விளக்கி , மன மருளையும் நீக்கி , 
ரக்ஷிக்க வேண்டும் என்று மன்றாடினார்கள் . 

சிக்ஷித்தாரை ரக்ஷிக்கும் திருவருள் . வள்ளலாகிய 
ஹலறத்து ஆண்டவரவர்கள் 

அந்தக் காபிர்களின் 
மன்றாட்டத்திற்காக - மன திரங்கி , அந்தத் துஷ்டர்களைக் 
கருணைக் கண்களாற் பார்த்து , அவர்களுக்கு நேரிட் 
டிருக்கும் வில்லங்கந்தீரக் கைகளை ஏந்தி துஆ செய்தார்கள் . 
உடனே அந்தத் துஷ்டர்களின் 

மன மருள்நீங்கி , 
கண்களும் தெளிவாய் விளங்கின . 

பின்பு , அவர்களும் தாங்கள் செய்த தப்பிதத்திற்காக 
ஆண்டவரவர்களின் பாதகமலங்களில் விழுந்து மன்னிப்புப் 
பெற்றுக்கொண்டார்கள் . பின் அனைவரும் ஆண்டவ 
ரவர்களிடம் விடைபெற்றுக்கொண்டு போனார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் 
அவ்வூரில் தங்கியிருந்தார்கள் . அப்போது காபிர்கள் சிலர் 
ஆண்டவரவர்களின் 

கையைப்பிடித்துக் கலிமாசொல்லி , 
இஸ்லாமிலானார்கள் . 

( அந்த இஸ்லாமானவர்கள் ஆண்டவரவர்கள் கூடவேயிருந்து 
ஹஜ்ஜுக்குப் போனார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது .) 

காபிர்கள் வெருண்டோடினது முற்றிற்று . 


சிலநாள்வரையும் 


ருகூ - ம் அத்தியாயம் . 


பறவைகள் அடைக்கலம் பெற்றது . 


( இவ் வத்தியாயம் வனத்திற் சஞ்சரிக்கும் பறவைக் கூட்டங்கள் 
மனிதர் தங்களைக்கொன்று பக்ஷிக்காதபடி ஹலறத்து ஆண்டவ 
ரவர்கள் சமுகத்தில் வந்து அடைக்கலம்பெற்ற வரலாற்றைச் 
சொல்லுகின்றது .) 

ஹலறத்து மீறான் சுல்தான் சையிது அப்துல்காதிறு 
ஷாகுல்ஹமீது பாத்துஷா சாகிபு ஆண்டவர்வர்கள் சிக்குப் 
பட்டணத்தைவிட்டுப் புறப்பட்டு , மத்திய இந்துஸ்தான் 
வனத்தின் ஒரு ஓடைக்கரையிற்போய்த் தங்கள் கூட்டத்தா 
ன் தங்கியிருந்தார்கள் . 
ஆண்டவரவர்கள் 

அந்த ஓடைக்கரையில் தங்கின 
போது , அங்குள்ள தோட்டங்களிலிருக்கும் பழந்தரும் 
விருக்ஷங்களனைத்தும் உடனே பூத்துக் காய்த்துப் பழுத்துச் 
சொரிந்தன . வெகுநாள் பூத்துக் காய்க்க திருந்த மரங்கள் 
திடீரென்று பூத்தும் , காய்த்தும் , பழுத்தும் சொரிவதை 
அங்கே வாசஞ்செய்கிற ஜனங்கள் பார்த்து , இது இப்போது 
இங்கே புதிதாய் வந்திருக்கும் இந்த ஆண்டவரவர்களின் 
மகிமைதானென்று ஆச்சரியப்பட்டு , ஆண்டவரவர்களைத் 
தரிசிப்பதற்காக எல்லாரும் புறப்பட்டுவந்து பணிந்து . 
நின்றார்கள் . ஆண்டவரவர்கள் 

அவர்கள் எல்லா 
ரையும் இருக்கச்செய்து , அவர்களுடன் மனப்பூர்வமாகச் 
சம்பாஷித்துக்கொண் டிருந்தார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் அந்த ஜனங்களுடன் 
சம்பாஷித்துக்கொண் டிருக்கும்போது , அந்த ஓடைக் 
கரையின் வனத்திலும் , தோப்புகளிலும் சஞ்சரிக்கின்ற 


-உங O 


கன்ஜுல் கறாமாத்து . 


எல்லாச்சாதிப் பறவைகளும் இனம் இனமாகக்கூடிப் பல 
கூட்டமாய்த்திரண்டு , ஆண்டவரவர்கள் சமுகத்தில் பறந்து 
வந்து தரையிலிறங்கிப் பந்தி பந்தியாயிருந்து , தலைகளைக் 
கவிழ்த்துக்கொண்டு , நெடுநேரம் வரையும் சத்தமிட்டுக் 
கத்திக்கொண்டிருந்தன . அப்போது ஆண்டவரவர்கள் 
சம்பாஷணையை நிறுத்தி , அப்பறவைகளின் தொனியில் 
காது தாழ்த்திக் கேட்டுக்கொண் டிருந்தார்கள் . 

பறவைகளின் சத்தம் அமர்ந்தபின் ஆண்டவரவர்கள் 
தங்களோடு பேசிக்கொண்டிருக்கும் அந்த ஜனங்களைப் 
பார்த்து : கேட்டீர்களா ? இந்தப் பறவைகள் இப்போது 
என்னிடம் ஒரு முறைப்பாடு செய்கின்றன . நீங்கள் 
இந்தப் பறவைகளை அநியாயமாகக் கொன்று பக்ஷிக்கிறீர்க 
ளென்றும் , அதனால் , அவற்றின் குலம் வரவர அருகிப் 
போகிறதென்றும் , ஆதலால் , அவைகள் இங்கே அச்சமற் 
றிருக்கக் கூடவில்லையென்றும் , இனி , அப்படித் தங்களில் 

பறவைக்காவது யாதொரு தீங்கும் வரக்கூடா 
தென்றும் , அவைகள் இன்று முதல் நிர்ப்பயா யிருக் 
வேண்டுமென்றும் மன்றாடிக் கேட்டுக்கொள்ளுகின்றன .. 
இவ்விஷயத்திற்காக உங்களுக்கு உண்டாகும் அபிப்பிராயம் 
என்ன ? ஆக்ஷேபனை யேதுமிருந்தால் சொல்லுங்கள் என்று 
சொல்லிக்காட்டிக் கேட்டார்கள் . 

இதைக்கேட்ட அந்த ஜனங்கள் சற்றுநேரம் வரை 
யும் ஒன்றும் பேசாமலிருந்து , பிறகு அவர்களுக்குள் ஒரு 
வரோடொருவர் பேசிக்கொண்டு , அதன் பிற்பாடு ஹல 
றத்து ஆண்டவரவர்களை நோக்கி : எஜமானவர்களே , இந் 
தப் பணிகள் சொல்லுவதெல்லாம் உண்மைதான் . இனி 
நாங்கள் இதுகளைக்கொன்று பக்ஷிக்கமாட்டோம் . இது 
களில் ஒன்றையாவது அடித்து வெருட்டுகிறதுமில்லை . இவை 
களுக்கு ஒரு தீங்கு செய்ய நாங்கள் இன்று முதல் நினைக் 


பறவைகள் அடைக்கலம் பெற்றது . உஙக 


கிறது மில்லையென்று சத்தியம் பண்ணுகிறோம் . இவைகள் 
இனி இங்கேயே பயமற்று க்ஷேமமா யிருக்கட்டும் என்று 
சொல்லி , பிரமாணிக்கம் பண்ணினார்கள் . 

பிறகு ஆண்டவரவர்கள் அந்த ஜனங்கள் மீது அன்பு. 
வைத்து ஆசீர்வதித்து , பின்னும் அவர்களைப்பார்த்து : 
இங்கே குடியிருக்கின்ற எல்லா மனிதர்களும் இங்கே வாசஞ் 
செய்கின்ற எல்லாப் பறவைகள் மீதும் கிருபையா யிருக்க 
வேண்டும் . ஒருவராவது ஒன்றையும் வெருட்டாமலும் , 
கொல்லாமலும் , பக்ஷிக்காமலும் எச்சைரிக்கையா யிருக்க 
வேண்டும் . ஒரு பறவைக்காவது எவ்விதத் தீங்கும் செய்ய 
நாடுகின்ற யாரும் அறுபட்டுப் 

போவாராக 
வாக்கிட்டு , அவர்களுக்கு விடைகொடுத்து அனுப்பிவிட்டு , 
பறவைகளைப்பார்த்து : இனி உங்களுக்கு யாதொரு தீங்கும் 
வராது ; அச்சமற்றுச் சுகமாயிருங்கள் என்று சொல்லி 
அனுப்பினார்கள் . இது நடந்த அன்று தொட்டு அந்த ஓடைக் 
கரையிலுள்ள பறவைகளுக்கு ஆண்டவரவர்களின் திரு 
வாக்கின்படியே நாளிது பரியந்தம் நடந்து வருகின்றது . 

பறவைகள் அடைக்கலம் பெற்றது முற்றிற்று . 


என்று . 


ருசு - ம் அத்தியாயம் . 


அஜ்மீருக்குப் போனது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் அஜ்மீர் பட்ட 
ணம் போய் , ஹலறத்து குவாஜா முஈனுத்தீன்சிஸ்தி ஹிந்துல் ஒலி 
அதாயிறசூல் றலியல்லாகு அன்கு அவர்களின் கபுறை ஜியாறத்துச் 
செய்த வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சையிது சுல்தான்ஷாகுல் ஹமீது காதிறெலி 
கன்ஜஸவாய் பாத்துஷா ஆண்டவரவர்கள் தங்கள் தபோத 
னர் கூட்டத்துடன் மத்திய இந்தியா வனத்தை விட்டுப் 
புறப்பட்டு , நேரே அஜ்மீர் நகரம் போய்ச் சேர்ந்தார்கள் . 

அஜ்மீர் என்னும் பட்டணம் வடதேசத்து மாட்சிமை 
தங்கின பிரதான நகரங்களுள் ஒன்று . அந்நகரத்தில் ஒள 
யாக்களில் சிறப்பும் , மகிமையும் பெற்ற ஹலறத்து குவாஜா 
முஈனுத்தீன் சிஸ்தி ஹிந்துல் ஒலி அதாயிறசூல் ரலியல்லாகு 
அன்கு ஆண்டவரவர்கள் அடங்கி விளங்கும் றௌலாஷரீப் 
மிக மகிமையானதா யிருக்கின்றது . சீவியகாலத்து ஔலி 
யாக்கள் நாள்தோறும் அவர்களின் தரிசனைக்காக அங்கே 
போவது வழக்கம் . 

அப்படியே ஹலறத்து ஆண்டவரவர்களும் அந்தப் 
பட்டணத்திற்குப் போய் , ஹலறத்து குவாஜா முஈனுத்தீன் 
சிஸ்திறலியல்லாகு அன்கு ஆண்டவரவர்களின் தர்காவைத் 
தரிசித்து , றௌலர்வுக்குள் புகுந்து , மகத்துவம் பெற்ற 
கபுறடியில் நின்று அவர்களுக்கு ஸலாம் சொன்னார்கள் . 
அப்போது , ஹலறத்து தவாஜா முஈனுத்தீன்சிஸ்தி ரலியல்லாகு 
அன்கு ஆண்டவரவர்கள் , ஆண்டவரவர்கள் சொன்ன 
ஸலாழக்கு கபுறிலிருந்து பிரதி சொன்னார்கள் . அந்த 
ஆச்சரியமான சத்தம் வெளியில் நிற்கும் எல்லார் காதிலும் 
விழுந்தது . 


மக்கா யாத்திரை. 


உஙங 


ஹலறத்து குவாஜா முஈனுத்தீன் சிஸ்தி றலியல்லாகு அன்கு 
ஆண்டவரவர்கள் பிரதிஸலாம் சொல்லி உபசரித்தபோது 
ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஆநந்தமடைந்து பின் அந்த 
தர்காவிலேயே பகீர்மார்களுடன் மூன்று நாள் கல்வத் 
திருந்தார்கள் . அந்த மகத்துவமுள்ள தானத்தில் கல்வத்துத் 
தீர்ந்தபிற்பாடு ஆண்டவரவர்கள் கத்தம் பாத்திஹா ஓதிச் 
சோறாக்கி விருந்து கொடுத்து ஜியாறத்தின் ஒழுங்கை 
முடித்துக் கொண்டு , பிற்பாடு தங்கள் கூட்டத்தாருடன் 
மாட்சிமை தங்கின அஜ்மீர் நகரத்தைவிட்டுப் புறப்பட் 
டார்கள் . 

அஜ்மீருக்குப் போனது முற்றிற்று . 


ருரு - ம் அத்தியாயம் . 
மக்கா யாத்திரை. 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் அஜ்மீரிலிருந்து 
குவாலீர் நகரத்திற்குப் போய் , தங்கள் தீக்ஷாகுருவாகிய ஹலறத்து 
சையிது முகம்மது கௌது றலியல்லாகு அன்கு அவர்கள் தரிசனை 
யும் , உத்தரவும் பெற்றுக்கொண்டு , மக்காவுக்குப் புறப்பட்ட 
வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சையிது ஷாகுல்ஹமீது பாத்துஷா சாகிபு 
ஆண்டவரவர்கள் அஜ்மீர் நகரத்திலிருந்து புறப்பட்டு , 
நானூற்று நான்கு தபோதனர்களுடன் தங்கள் ஆசிரியரவர்க 
ளிருக்கும் குவாலீர் . நகரம் போய்ச் சேர்ந்தார்கள் . அப் 
போது , ஆசிரியராகிய ஷைகுல் இஸ்லாம் வல்முஸ்லிமீன் 
ஹலறத்து சையிது முகம்மது கௌது சுத்தாறி றலியல்லாகு 
அன்கு ஆண்டவரவர்கள் தங்கள் அருமைமாணாக்கர் வந்த 
செய்தி கேட்டு எதிர்வந்து உபசரித்து அழைத்து , கட்டித் 
தழுவி நெற்றியில் முத்தமிட்டுக்கொண்டு என் அருமை 


உஙச 


கன்ஜுல் கறாமாத்து . 


மகனே , 

உரிமைகலீபாவே , அல்லாதத்தஆலா - உமக்கு 
றகுமத்துச் செய்து , உம்மைப் பொருந்திக் கொண்டான் 
என்று மங்களமொழி கூறி , பின்னும் வாழ்த்தினார்கள் . 
ஆண்டவரவர்களும் தங்கள் தேசிகருக்குச் செய்ய வேண்டிய 
மரியாதைகளைச் செய்து. ஆசரித்தார்கள் , 

பிறகு , ஹலறத்து ஆசிரியரவர்கள் தங்கள் அருமை 
மாணாக்கர்கூட விருக்கும் நானூற்று நால்வருக்கும் இருப் 
பிடம் தயார் பண்ணி , அவர்களை அங்கே இருக்கச்செய்து , 
ஆண்டவரவர்களாகிய கலீபாவைத் தங்கள் தானத்தில் 
தங்களின் பிரதிநிதியாக இருத்தாட்டினார்கள் . ஆண்டவ 
ரவர்கள் தங்கள் ஆசிரியரவர்கள் நடத்தும் சகல கருமங் 
களையும் தாங்களே அந்தத்தானத்திலிருந்து கடத்தி 
வந்தார்கள் . 

இவ்வாறாகச் சிலநாள் சென்றபின் ஒருநாள் ஆசிரிய 
ரவர்கள் தங்கள் சிஷியர் சிகாமணியாகிய ஹலறத்து ஆண் 
டவரவர்களைப்பார்த்து : என்மகனே , நீர் இனி இங்கிருந்து 
மக்காவுக்குப்போய் , ஹஜ்ஜு செய்யவேண்டும் . ஆகையால் , 
இன்ன தினத்தில் இங்கிருந்து மக்காவுக்கு யாத்திரை புறப் 
படுவீராக 

என்று உத்தரவு பண்ணினார்கள் . ஆசிரியர் 
கட்டளையை ஆண்டவரவர்கள் உவப்புடன் ஏற்றுக்கொண் 
டார்கள் . 

பிரயாணத்திற்கென்று குறித்தகாள் வந்தபோது 
ஆசிரியரவர்கள் தங்கள் மாணாக்கராகிய ஆண்டவரவர்களுக் 
கும் , அவர்கள் கூடவிருக்கும் நானூற்று நான்கு சீஷர்களுக் 
கும் பெரிய விருந்துகொடுத்தார்கள் . பிரயாணவிருந்தா 
கக்கொடுத்த அன்றைத்தினம் அனைவரும் விருந்துண்டு 
முடிந்தபின் , ஆசிரியரவர்கள் தங்கள் கலீபாவாகிய ஆண்டவ 
ரவர்களுக்குச் சொல்ல வேண்டியவைகளைச் சொல்லி 
மங்களகரமுண்டாவதாக என்று ஆசீர்வதித்து , பின்பு 
நானூற்று நால்வரையும் அருமை பாராட்டி ஆசீர்வதித்துப் 


| 


மக்கா யாத்திரை. 


உஙரு 


பிரயாண மநுப்பினார்கள் . குருவிடமிருந்து இரண்டாவ 
தாகப் புறப்படும் ஹலறத்து ஆண்டவரவர்கள் தங்கள் 
ஆசிரியரவர்களின் விடைபெற்றுக்கொண்டு , தங்களைப் 
புடை சூழ்ந்துவரும் நானூற்று நான்கு தபோதனர்களுடன் 
மக்காவுக்குப் போவதற்காகக் குவாலீர் நகரத்தை விட்டுப் 
பயணப்பட்டார்கள் . 

குவாலீரிலிருந்து புறப்பட்ட ஆண்டவரவர்கள் மலை 
கள் , அடவிகள் , நதிகள் முதலான பாதைகளையெல்லாங் 
கடந்து , மத்திய இந்தியாவின் மேல்கடற் கரையிலுள்ள 
ஒரு துறைமுகப் பட்டணம் போய்ச் சேர்ந்தார்கள் . அப் 
போது அந்நகரத்தில் ஜித்தாவுக்குப் போகிற மரக்கல் 
மொன்று தயாராயிருந்தது . பாரிய ஒருமரக்கலம் ஜித்தா 
வுக்குப் பிரயாணமா யிருக்கிறதென்னும் செய்தியை ஆண் 
டவரவர்கள் கேள்விப்பட்டு , அம்மரக்கலத் தலைவனிடம் 
ஒரு ஆளைய நுப்பி , தாங்களும் , தங்கள் கூட்டத்தாரும் அம் 
மரக்கலத்தில் ஏறிப் பிரயாணப் படவேண்டுமென்று பேசி 
முடிவுகட்டிக்கொண்டு , குறித்த தினத்தில் போய்க் 
கப்பலில் ஏறினார்கள் . 

ஆண்டவரவர்கள் தங்கள் கூட்டத்தாருடன் கப்ப 
லேறினவுடன் , கப்பல் தலைவன் நங்கூரந்தூக்கிப் பாய் 
விரித்து . தான்கிடந்த துறையை விடுத்து ஜித்தாவை 
நோக்கிக் கப்பலைச் செலுத்தினான் . கப்பல் 

கப்பல் யாதொரு 
தீங்குமின்றி , ஜித்தாவை நோக்கி ஓடிற்று . 

மக்கா யாத்திரை முற்றிற்று . 
இந்தப் பிரயாணகாலம் ஹிஜறத்துத் தொளாயிரத்து ஐம்பத் 
தொன்பதாம் வருஷம் , றஜபுமாதம் முதல் திகதி யென்றும் , அப் 
போது ஆண்டவரவர்களுக்கு வயது நாற்பத்தெட்டென்றும் , இந்தத் 
தடவையில் தான் ஜவாஹிறுல்கம்ஸா என்னும் கிதாபு கொடுக்கட் 
பட்டதென்றும் , குலாஸ்த்துல் கறமாத்து என்னுங்கிரந்தம் சொல்லு 


கின்றது . 


1010-31 . 


- ம் அத்தியாயம் . 
மக்காவுக்குப் போனது . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஜித்தாவில் 
கப்பல்விட்டிறங்கி ஆதிமாதாவாகிய ஹவ்வா அலைகிஸ்ஸலாமவர்கள் 
கபுறை ஜியாறத்துச் செய்துகொண்டு , அங்கிருந்து மக்கா நகரம் 
போய்ச்சேர்ந்த வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சையிது அப்துல்காதிறு கன்ஜஸவாய் பாத் 
துஷாசாகிபு ஆண்டவரவர்கள் ஏறிப்போகும் மரக்கலம் 
ஜித்தாவைநோக்கி யாதொரு தீங்குமின்றி ஓடிப்போகும் 
போது , ஒருநாள் காலைவேளையில் ஆண்டவரவர்கள் அந்த 
மாக்கலத்தலைவனையழைத்து : இன்று சாயங்காலம் கள்ளக் 
கப்பற்காரர் வந்து இந்தக் கப்பலைப் பிடித்துக் கொள்ளை 
யடிக்கப் பார்ப்பார்கள் . ஆகையால் , நாம் அதற்கு ஒரு 
உபாயஞ் செய்யவேண்டும் . அதாவது : - நம் மரக்கலத் 
தின் பாய்மரம் முதலான கருவிகளனைத்தையும் கோர்வை 
குலையப் பிரித்துத் தாறுமாறாக்கி , பழுதுபட்டபாவனையாக 
வைத்துவிட்டு , எல்லாரும் கவலைப்பட்டவர்கள் போல் இருக் 
கலாம் . அதுகொண்டு அல்லாகுத்த ஆலா நம்மைக் காத்துக் 
கொள்வான் என்று சொன்னார்கள் . இப்படிச் சொன்ன 
போது அந்த மரக்கலத் தலைவனும் , மற்ற மாலுமிமுதலான 
கடலோடிகளும்- முஸ்லிம்களானபடியால் , ஆண்டவரவர் 
கள் சொன்ன இந்தச்சொல்லுக்கு இணங்கி , அவ்வாறே 
கப்பல் பாய்மரம் முதலானவைகளைச் சின்னாபின்ன மாக்கி 
னார்கள் . 

மேல் மரங்களையும் , குறுக்கு மரங்களையும் இறக்கி , 
அங்கங்கே கொளுவியிருந்த பாய்களையும் கயிறுகளையும் 
பிரித்து , முறைகேடாகப் போட்டுவிட்டு , கப்பலின் இரண்டு 
பக்கத்து மேற்புற அருகிலும் கொஞ்சம் பழுதாக்கி , விலை 


மக்காவுக்குப் போனது . 


உஙஎ 


பெறும் சாமான்களையெல்லாம் ஒரு ஒதுக்கிற்கொண்டு 
போய்ப் பதுக்கி , அவற்றின் மீதும் வெளியிலும் வீண் 
சாமான்களைப் போட்டு மறைத்து , கப்பல் முழுவதையும் 
அலங்கோலமாக்கி , எல்லாரும் வெவ்வேறாய்த் துக்கப்பட்ட 
பாவனையாய் உட்கார்ந்திருந்தார்கள் . கப்பலும் ஓட்டமின்றி , 
ஒரு மிதவைபோல மிதந்துகொண் டிருந்தது . 

அன்று மதியந்திரும்பிச் சாய்ந்தரமானபோது , ஹல 
றத்து ஆண்டவரவர்கள் சொன்னபிரகாரம் கள்ளக்கப்பல் 
ஒன்று அதிவேகமாய் ஓடிவந்தது . ஆண்டவரவர்கள் ஏறி 
யிருக்கும் கப்பல் ஓட்டொழிந்து மிதந்துகொண் டிருந்த 
தால் , அந்தக் கள்ளர்கள் இலகுவில் வந்து பிடிக்க இடம் 
வாய்த்தது . தேடித் தொடர்ந்து அதிவேகமா யோடிவந்த 
அந்தக் கள்ளக்கப்பற்காரர் ஆண்டவரவர்கள் ஏறியிருக்கும் 
கப்பற்பக்கத்தில் நெருங்கி , அதிலிருக்கும் திருடர்கள் 
எல்லாரும் ஆயுதபாணிகளாய் இந்தக் கப்பலில் பாய்ந்து 
ஏறினார்கள் . 


சோரர் எல்லாரும் ஹலறத்து ஆண்டவரவர்கள் இருக் 
கும் மரக்கலத்தில் ஏறிப் பார்த்தபோது , அது அவர்கள் 
கண்களுக்கு , திருடர்வசப்பட்டுக்கொள்ளை கொடுத்துக் 
கலக்கடிபட்ட கப்பலாகவே தோற்றிற்று . அதனால் அவர் 
கள் , இது நம்மையன்றி வேறொருவர் கையில் அகப்பட்டுப் 
பறிகொடுத்த கப்பலாயிருக்கின்றது . இப்படிச் சீர்குலைந் 
திருப்பதற்குக் காரணம் அதுதான் . அதனால் தான் இதில் 
இருக்கிறவர்களும் இவ்விதம் அச்சங்கொண்டு மனந்தளர்ந்து 
தடுமாறிப்போயிருக்கிறார்கள் . நாம் இக்கப்பலை இப்போது 
பரிசோதனை செய்வது வியர்த்தம் . அது வீண்பிரயாசை 
யாய் முடியுமன்றி , யாதாருபொருளும் இதில் அகப்பட 
மாட்டாது என்று அவர்களுக்குள் பேசிக்கொண்டு , தங்கள் 
திருட்டுக்கப்பலில் மீண்டு ஏறிக்கொண்டு போய் விட்டார் 


உஙஅ 


கன்ஜுல் கறாமாத்து . 


கள் . அந்தத் திருட்டுமரக்கலத்தார் போனபின் அன்று 
முழுதும் ஆண்டவரவர்கள் இருக்கும் கப்பல் மனிதர்கள் 
அல்லாதத்த ஆலாவுக்கு சுக்று செய்து , நபிநாயக. மவர்கள் 
பேரில் ஸலவாத்துச்சொல்லி , ஆண்டவரவர்களையும் புகழ்ந்து 
கொண் டிருந்தார்கள் . 

மறுநாட்காலையில் முன் இறக்கின மரங்களையெல்லாம் 
ஏற்றி , பாய்களையும் , கயிறுகளையும் அங்கங்கே கொளுவிப் 
பழயபடி நேராக்கி , மரக்கலத்தை ஓட்டினார்கள் . மரக் 
கலம் தங்கடமின்றி ஓடி ஜித்தாநகரம் போய்ச்சேர்ந்தது . 

மரக்கலம் ஜித்தாநகரத்துறையிற் போய் நங்கூரம் 
போட்டவுடன் ஹலறத்து ஆண்டவரவர்கள் தங்கள் 
நானூற்றுநான்கு தபோதனர்களுடன் கப்பலைவிட்டிறங்கி 
ஊருக்குட்புகுந்து , ஆதிமாதாவாகிய ஹவ்வா அலைகிஸ்ஸலா 
மவர்களின் மகத்துவமான 

மகத்துவமான கபுறை ஜியாறத்துச் செய்து 
கொண்டு , அங்கே ஓதவேண்டியவைகளையும் ஓதி முடித்து , 
பின் அங்கிருந்து மக்காவுக்குப் புறப்பட்டார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஜித்தாநகரத்தை விட்டு 
மக்கா நகரத்தை நோக்கி மூன்று நாள் நடந்தார்கள் . நாலா 
நாள் அதிகாலையில் மகாமாட்சிமை தங்கிய பரிசுத்த நகர 
மாகிய மக்காவின் எல்லைக் கோபுரங்கள் அவர்கள் கண்க 
ளுக்கு வெகு அலங்காரமாகத் தோற்றின . சிறப்பான 
மக்காநகரத்து எல்லைக் கோபுரங்கள் காணப்பட்டவுடன் 
ஹலறத்து ஆண்டவரவர்கள் தபோதனர் கூட்டத்துடன் 
ஆநந்தமடைந்து , நியமகப்படி நீராடி , புத்துடையுடுத்தி , 
பரிமளம்பூசி , தொழுது இஹ்றம் கட்டிக்கொண்டு , தக்பீறு : 
தஹ்லீலு முழக்கத்தோடு மக்காவுக்குள் பிரவேசித்தார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் மக்கா நகரத்திற்குள் 
புகுந்து நேரே சதுபத்துல்லா என்னும் பரிசுத்தமான தேவா 
லயத்தைத் தரிசித்து ஸலாம் சொல்லி , ஏழுதரம் பிரதக் 
கணம் செய்து , பிரவேசாரம்பத்தில் அல்லாதத்தஆலாவை 


ஹஜ்ஜு செய்தது . 


உஙக 


வணங்கவேண்டிய எல்லாவணக்கங்களையும் வணங்கி , ஓத 
வேண்டியவைகளையும் ஓதி , ஸ்பா , மறுவா முதலான தானங் 
களையும் சந்தித்து , பின் ஹிஜ்ஜின்காலமாகிய துல்ஹஜ்ஜு 
மாதம் வரும்வரையும் ஒரு இடத்தில் சாகைபண்ணிக் 
கொண்டு தங்கியிருந்தார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் மக்காவிற்போ யிருக்கும் 
போது , நபி முகம்மது ஸல்லல்லாகு அலைகிவஸல்ல மவர் 
களின் பௌத்திரராகிய சையிது அப்துல்காதிறு வந்திருக் 
கிறார்கள் என்னும் சமாசாரம் அந்த எல்லை முழுதும் பிரஸ் 
தாபமாயிருந்தது . இவ்வித மகிமையுடன் ஆண்டவரவர் 

துல்ஹஜ்ஜு மாதத்தை திர்பார்த்துக்கொண்டு 
மக்காவிலிருந்தார்கள் . 

மக்காவுக்குப் போனது முற்றிற்று . 


கள் 


ரு எ 


ம் அத்தியாயம் . 


ஹஜ் ஜு செய்தது . 


[ இவ் வத்தியாயம் ஹல்றத்து ஆண்டவாவர்கள் மக்காவில் 
ஹஜ்ஜு செய்த வரலாற்றைச் சொல்லுகின்றது .) 

ஹலறத்து சையிது அப்துல்காதிறு மீறான் சுல்தான் 
ஷாகுல்ஹமீது பாத்துஷாசாகிபு ஆண்டவரவர்கள் மக்கா 
நகரத்தில் தங்கள் பாட்டனாராகிய குத்புல் அக்தாபு முகியித் 
தீன் அப்துல்காதிறு ஜைலானி ரலியல்லாகு அன்கு அவர்கள் 
கல்வத்திலிருந்த தானத்திலேயே சாகைபண்ணி யிருந்தார் 
கள் . ஆண்டவரவர்கள் அங்கே போய்த் தங்கின நாள் முதல் 
உள்ளூரிலும் , புறவூர்களிலுமுள்ள பெரியோர்கள் அனை 
வரும் வந்து வந்து தரிசனை பண்ணிக்கொண்டிருந்தார்கள் . 
ஆபிதீன்கள் , ஜாஹிதீன்கள் , ஆஷிகீன்கள் , ஆரிபீன்கள் , வாஸி 
லீன்கள் , நுஜபாக்கள் , நுகபாக்கள் , புதலாக்கள் , உமறக்கள் 


உச O 


கன்ஜுல் கறாமாத்து . 


புகறக்கள் , எல்லாரும் பிரதிதினமும் ஆண்டவரவர்கள் 
திருச்சபையில்வந்து கூடியிருப்பார்கள் . இவ்வித மகிமை 
யுடன் நானூற்றுநான்கு பகீர்மார்களும் பக்கத்திலிருந்து 
பணிவிடை செய்யும்படி ஆண்டவரவர்கள் மக்காவிலிருக்கும் 
போது , மகிமைதங்கின துல்ஹஜ்ஜு மாதம் பிறந்தது . 

ஹஜ்ஜுப்பிறை பிறந்தபோது ஹலறத்து ஆண்ட் 
வரவர்கள் அல்லாதத்தஆலாவைப் புகழ்ந்து சுக்றுசெய்து 
கொண்டு , சந்தோஷமா யிருந்தார்கள் . மக்காவில் ஹஜ்ஜுக் 
குரிய சர்வபிரயத்தனங்களும் 

செய்யப்பட்டன . 
தேசத்து முஸ்லிம்களும் திரள் திரளாய் அங்கே வந்து கூடி 
னார்கள் . 

ஹஜ்ஜுமாதம் ஏழாந்திகதி அதிகாலையில் ஹஜ்ஜுக் 
காக மக்காவில்வந்து கூடியிருக்கும் முஸ்லிமான எல்லாச் 
சனங்களும் கூட்டங் கூட்டமாக ஹஜ்ஜின் கிரியைகளை 
நடத்துவதற்காகப் புறப்பட்டார்கள் . அப்போது , ஹல 
றத்து ஆண்டவரவர்களும் தங்கள் நானூற்று நான்கு 
தபோதனர்களுடன் புறப்பட்டு , மக்காவுக்கு வெளிப்புற 
முள்ள ஹில்லா என்னும் தலத்திற்போய் உலுசெய்து 
குளித்து , பருத்தி நூலால் நெய்து தைக்கப்படாத பரிசுத்த 
மான இரண்டு வெள்ளைப்புடவைகளில் ஒன்றை உடுத்தி , 
ஒன்றைப் போர்த்துக்கொண்டு , அல்லாகுத்தஆலா அளவில் 
முகநோக்கி 

அல்லாதம்மகுபிர்லி என்று குரலெழுப்பிச் 
சத்தமிட்டுப் பிழைபொறுக்கக் கேட்டு , தௌபாசெய்து 
தொழுது துஆ இரந்து , இஹ்றம் கட்டிக்கொண்டார்கள் . 

பின் அன்று முழுதும் அங்கிருந்து எட்டாந்திகதிக் 
காலையில் புறப்பட்டு , தலை , முகம் , கால் இவைகளைத் 
திறந்தவர்களாய் நடந்து , தஸ்பீது , தஹ்மீது , தஹ்லீலு , தக் 
பீறு முழக்கத்துடன் மக்காவின் கோட்டைவாசல் வழி 
யாய்ப்புகுந்து கருபத்துல்லா என்னும் பரிசுத்த தேவா 


. 


ஹஜ்ஜு செய்தது . 


உசக 


லயத்து வாசலுக்குநேரே ஹறம் என்னும் புறமதிளுக்குள் 
புகுந்து நின்றுகொண்டு , அல்லாகுத்தஆலாவை நாடி கதுபத் 
துல்லாவை நோக்கி 

அஸ்ஸலாமு அலைக்கும் என்று ஸலாம் 
சொல்லித் தலைகுனிந்து அல்லாகும்ம இன்னீ உரீதுல்ஹஜ்ஜ 
வயஸ்ஸீரீஹ்லீ வதகப்பல்து மின்னி என்று துஆ இரந்து , 
பின் கபத்துல்லாவை நெருங்கி , அங்கிருக்கும் ஹஜ்றுல் 
அஸ்வது என்னும் கருங்கல்லை அடுத்து நின்று தக்பீறுடன் 
அந்தக் கல்லைத் தொட்டு முத்தமிட்டுக்கொண்டு , பின்பு 
ககுபத்துல்லாவை ஏழுதரம் பிரதக்கணஞ்செய்து , மகாழல் 
இபுறகீம் என்னும் இடத்திற்போய்த் தொழவேண்டிய எல் 
லாத் தொழுகைகளையும் தொழுது , அங்கிருந்து வெளிப் 
மட்டு ஸபா , மறுவா என்னும் இரு மலைகளுக்குமிடையில் 

தாடி , அங்கே தங்குந்தானத்தில் தங்கி , தொழுந் 
தொழுகைகளைத் தொழுது , செய்ய வேண்டிய கிரியைகளை 
யெல்லாம் செய்து , துஆ இரந்து , பிழைபொறுக்க மன் 
றாடி , நபிநாயகமவர்கள் பேரில் ஸலவாத்தும் ஸலாமும் 
சொல்லி , பின் ஓதவேண்டிய வெல்லாம் ஓதி , அங்கிருந்து 
மீண்டு கதபாவுக்கு வந்து முன்போல ஏழுதரம் பிரதக் 
கணஞ்செய்து , பாபுற்றதுமான் என்னும் வாசல் வழியாய்ப் 
புறப்பட்டு மீனா என்னும் தானத்திற்போய் ஐந்துவேளைத் 
தொழுகைகளையும் அங்கே தரித்திருந்து தொழுது , ஒத 
வேண்டியவைகளை ஓதிக்கொண்டிருந்தார்கள் . 

ஒன்பதாந்திகதி பற்றத்துல்நமீறி என்னும் தானத்திற் 
போய்த் தங்கியிருந்து , அங்கிருந்து பதுறுல்வாதி என்னும் 
தானத்திற்போய் லுகறு வேளையில் அஸ்றையுஞ்சேர்த்துத் 
தொழுது , அங்கிருந்து அறபா மலைமேலேறிக் குறித்த 
எல்லைக்குள் ஒரு சாமம் வரையும் தரித்து ஷகூதில் 
இருந்து , அல்லகுத்தஆலா வினால் பெறவேண்டிய நன்மைகளை 
யெல்லாம் பெற்றுக்கொண்டு ,. அஸ்று வேளையில் அந்த 
மலையிலிருந்து இறங்கி முஜ்தலிபா என்னும் தானத்திற்போய் 


உசஉ 


கன்ஜுல் கறாமாத்து , 


இராத்தங்கி , அங்கே தொழவேண்டிய ஓதவேண்டிய 
எல்லாக்கிரியைகளையும் செய்துகொண்டிருந்தார்கள் . 

பத்தாந்திகதிக் காலையில் அங்கிருந்து புறப்பட்டு மறு 
படியும் மீனா என்னும் தானத்திற்போய்த் தொழுது துஆ 
இரந்து , பெருநாள் , கொண்டாடி , லுகறு தொழுது , பின் 
கதபர்வுக்கு வந்து பழயபடி எழுதரம் பிரதக்கணஞ் செய்து 
தொழுது , மறுபடியும் ஸ்பா , மறுவா என்னும் மலைகளிற் 
போய்த் தொழுது , ஓதிக்கொண்டிருந்தார்கள். 

பதினோராந்திகதி அங்கிருந்து பின்னும் மீனவுக்கு 
வந்து மூன்று நாள் தரித்திருந்து , அங்கே செய்யவேண்டிய 
கிரியைகளையெல்லாஞ்செய்து , அங்கிருந்து மஷ்அறுல்ஹறம் 
என்னு மிடத்திற்போய் துஆ இரந்து , அங்கிருந்து ஜம்றத் 

அகபா என்னும் தானத்திற்போய் ஏழுகல் எறிந்து , 
ஒட்டகம் , ஆடு இவைகளை அறுத்து குறுபான் கொடுத்து , 
முடி களைந்தார்கள் . 


துல் 


பதினான்காந்திகதிக் காலையில் அங்கிருந்து பின்னும் 
க்குபாவுக்கு வந்து ஏழுதரம் பிரதக்கணஞ் செய்து , பின் 
ஜம்ஜம் என்னும் திவ்விய நீரூற்றில் ஸ்நானபானங்கள் 
செய்து , பின் கதபாவின் திரையைப் பிடித்து நின்று பிழை 
பொறுப்புக்காக அல்லதத்தஆலா இடம் துஆ கேட்டு மன் ) 
றாடி நின்றார்கள் . 


பதினைந்தாந்திகதிக் காலையில் பின்னும் கதுபாவைப் 
பிர தக்கணஞ்செய்து , விதாஇன் தொழுது ஸலாம் சொல்லி , 
ஹஜ்ஜினுடைய மறுலு , வாஜிபு , சுன்னத்து , முஸ்தஹபு முத 
லான எல்லா அறுக்கான்களையும் குறைவற நிறைவேற்றி , 
வேத கட்டளைப்படி ஹஜ்ஜை முடித்தார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஹஜ்ஜின் கடமைகளனைத் 
தையும் சரிவர முடித்தபின் , மக்காவில் ஜியாறத்துச் செய்ய 


ஹஜ்ஜு செய்தது . 


உச 


Oே 


வேண்டிய தலங்களையெல்லாம் போய்த் தரிசிக்க ஆரம் 
பித்து , ஓரிரவு அர்த்தசாமத்தில் எழுந்து , தங்கள் பாட்ட 
னார் குத்புல் அக்தாபு சையிது முகியித்தீன் அப்துல்காதிறு 
ஜைலானி றலியல்லாகு அன்கு அவர்கள் கல்வத்திருந்த 
இடத்தில் பாத்திஹாவோதிச் சற்றுநேரம் தரித்திருந்து , 
பின் ஹலறத்து உதுமான்ஹாறூனி யவர்களின் றொளலாவிற் 
போய் ஜியாறத்துச் செய்து அங்கிருந்து ஜன்னத்துல் மு அல்லா 
என்னும் கட்டிடத்திற்குப்போய் , அதன் வாசலில் அடங்கி 
விளங்கும் ஹலறத்து ஹாஜிஷரீபு ஜிந்தனி றலியல்லாகு 
அன்கு அவர்களை ஜியாறத்துச் செய்துகொண்டு , உள்ளே 
புகுந்து , அங்கிருக்கும் உலகமாதாவாகிய சதீஜா ரலியல்லாகு 
அன்கா அவர்கள் கபுறை ஜியாறத்துச் செய்துகொண்டு , 
மற்ற கபுறுகளையும் ஜியாறத்துச் செய்துவிட்டு , தங்கள் 
இருப்பிடம் வந்து இருந்தார்கள் . 

அன்று பொழுதுவிடிந்து ஹலறத்து ஆண்டவரவர்கள் 
தங்கள் பகீர்மார்களுடன் ஜன்னத்துல்ழஅல்லாவில் விருந்து 
கொடுத்தார்கள் . அவ்விருந்து கொடுத்து முடிந்தபின் 
ஆண்டவரவர்கள் தங்கள் பாட்டனாராகிய நபிகணாயகம் 
முகம்மது முஸ்தபா ஸல்லல்லாகு அலைகிவ ஸல்லமவர்கள் 
அவதரித்த பத்கா என்னும் மாளிகையிற்போய் இருத்திக்காபு 
இருந்தார்கள் . 


ஹஜ்ஜு செய்தது முற்றிற்று . 


* இவர்கள் 


மதீனாவில் அடங்கியிருக்கின்றார்களென்றும் , 
அங்கே ஜியாறத்துச் செய்யப்பட்ட தென்றும் , சில கிரந்தங்கள் 
சொல்லுகின்றன . 

1010 - 32 


ருஅ -ம் அத்தியாயம் . 


மதீனாவுக்குப் போனது . 


நகரம் 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் மதீனா நகரத் 
திற்குப்போய் , நபிநாயக மவர்களை ஜியாறத்துச் செய்த வரலாற்றைச் 
சொல்லுகின்றது . ] 
ஹலறத்து காதிறெலி கன்ஜஸவாய் 

கன்ஜபக்ஷ் 
பாத்துஷாசாகிபு ஆண்டவரவர்கள் மக்கா நகரத்திலிருந்து 
மதீனா நகரம் போய்த் தங்கள் பாட்டனாராகிய நபிநாயக 
மவர்களை ஜியாறத்துச் செய்வதற்காக பகீர்மார்களுடன் புறப் 
பட்டார்கள் . தவவேடம் பூண்டு விளங்கும் நானூற்று 
நால்வரோடு மக்காவை விட்டுப் புறப்பட்டு , வழியில் அநேக 
காட்சிகளையெல்லாங் கண்டு பனிரண்டு நாள் நடந்து மதீனா 
நகரம் போய்ச் சேர்ந்தார்கள் . 

மகிமை பொருந்தின அலங்காரமான மதீனா 
போய்ச் சேர்ந்தபோது , ஆண்டவரவர்கள் தபோதனர் 
நானூற்றுநால்வருடன் தங்கள் பாட்டனாராகிய சுல்தானுல் 
அன்பியாஇ , தாஜுல் அஸ்பியாஇ , இமாமுல் ஔலியாஇ , 
சையிதுல் முறுஸலீன் , ஷபீஉல் முதுனபீன் , இமாமுல் 
முத்தகீன் , காத்திமுல் நபிய்யீன் , ஹபீ புறப்பல் ஆலமீன் , 
அகுமது முஜ்தபா , மகுமூதுமுறு தலா , முகப்மது முஸ்தபா 
ரசூலுல்லாகி ஸல்லல்லாகு அலைகிவஸல்லமவர்கள் அடங்கி 
யிருக்கும் மகத்துவம் பெற்ற அலங்காரமான ஆலயத்திற் 

முந்தி 

அவர்களின் சிறப்பானகபுறை 
ஷறுத்தின்படி ஜியாறத்துச் செய்தார்கள் . 

பின் அவர்களின் கலீபாக்களாகிய அமீறுல் மூமினீன் 
அபூபக்கர் ஸித்தீக்கு , அமீறுல் மூமினீன் உமறுல் பாறுக்கு வலி 
யல்லாகு அன்குமா இவர்கள் இருவர் சமுகத்திலும் போய் 


பிரவேசித்து , 


மதீனாவுக்குப் போனது . 


உசரு 


ஸலாம் சொல்லி நின்று , ரண்டு கபுறுகளையும் ஒழுங்கின்படி 
ஜியாறத்துச் செய்தார்கள் . அதன்பின் தங்கள் பாட்டியா 
ராகிய 

கைறுன்னிஸா பாத்திமத்துஜ்ஜுஹற றலியல்லாகு 
அன்கர் அவர்கள் கபுறடியிற்போய் ஒழுக்கத்துடன் ஜியாறத் 
துச் செய்தார்கள் . 

பிறகு அந்தத் திவ்வியாலயத்திற்குள். மூன்று நாள் 
இகுத்திக்காபிருந்து , ஓதவேண்டியவையெல்லாம் ஓதி துஆ . 
இரந்து , செய்யவேண்டிய கிரியைகளையுஞ் செய்தார்கள் . 
அங்கே ஆண்டவரவர்களுக்குப் பெறுதற்கரிய பெரும் 
பேறுகளெல்லாம் பெறக்கிடைத்தன . 

பின்பு ஆண்டவரவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு 
ஜன்னத்துல்பகீஆ என்னும் தலத்திற்குப்போய் , அமீறுல் 
மூமினீன் உதுமான் - தின்னூறைன் றலியல்லாகு அன்கு 
அவர்களையும் , அப்பாசு றலியல்லாகு அன்கு , இமாம் ஹஸன் 
றலியல்லாகு அன்கு இவர்களையும் , இன்னும் அங்கே 
அடங்கியிருக்கும் அஸ்ஹாபுகள் , தாபிஈன்கள் , இமாம்கள் , 
ஔலியாக்கள் , உலமாக்கள் அனைவரையும் ஒழுங்கின்படி 
ஜியாறத்துச் செய்து முடித்து , பின்பு மதீன நகரத்தைவிட்டுப் 
புறப்பட்டு , மக்கா நகரம்வந்து சேர்ந்தார்கள் . 

மதீனாவுக்குப் போனது முற்றிற்று . 


ருகூ - ம் அத்தியாயம் . 
திருவாக்குப் பெற்றது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் கருபத்துல்லா 
வில் அல்லாதத்தஆலாவின் திருவாக்குப் பெற்ற வறலாற்றைச் 
சொல்லுகின்றது . ] 

ஹலறத்து ஷாகுல்ஹமீது பாத்துஷாசாகிபு ஆண்டவ 
ரவர்கள் முதல் தடவை ஹஜ்ஜு செய்தபின் மதீனாவிற்போய் 
ஜியாறத்துச்செய்து திரும்பிவந்து , சிலவருஷம் வரையும் 
மக்காவிலேயே குடியிருந்தார்கள் . ஒவ்வொரு ஹஜ்ஜு 
செய்து முடியும் ஒவ்வொரு தடவையிலும் மதீனாவுக்குப் 
போய் , தங்கள் பாட்டனார் நபி முகம்மது ஸல்லல்லாகு அலை 
கிவஸல்லமவர்களை ஜியாறத்துச் செய்துகொண்டு மக்காவுக்கு 
வருவார்கள் . ஒவ்வொரு ஜியாறத்திலும் நபிநாயகமவர்கள் 
பேரில் கந்தூரி கொடுக்காமல் திரும்புகிறதில்லை . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் மக்கா நகரத்திற் குடி 
யிருந்த காலமுழுதும் தங்கள் தலைக்குப் பாகை , தொப்பி 
ஒன்றும் அணியாமல் தலை திறந்தவர்களாய் , கால்களுக்கு 
மிதியடி , செருப்பு ஒன்றும் பூணாமல் வெறுங்காலோடுதான் 
இருந்தார்கள் . அன்றியும் , தைக்கப்படாத 

இரண்டு 
வெள்ளைப்புடைவைகளை அணிந்துகொண்டு , 
இஹ்றமுடனேயே யிருந்தார்கள் . இன்னும் அவர்கள் ஒரு 
நாளிலும் அட்டணைக்கால் போட்டதில்லை ; கால்கள் நீட்டிப் 
படுத்ததில்லை ; வாகனங்களில் ஏறினதில்லை . வருஷத்திற்கு 
ஐந்துநாள் தவிர மற்றப் பகற்காலமெல்லாம் உபவாசமாகவே 
யிருப்பார்கள் . இராக்காலமெல்லாம் கபர்விற்போய்ப் பிர 
தக்கணஞ் செய்து , குறுஆன் முழுவதையும் ஓதித்தொழுவார் 
கள் . ஒருதினமாவது அவர்கள் உலுவில்லாமலிருந்ததில்லை . . 

இவ்வா றிருக்குங்காலத்தில் ஒருநாள் இரவு ஹலறத்து 
ஆண்டவரவர்கள் கபாவிற்போய் , பரிசுத்தமான அந்தத் 


கட்டின 


திருவாக்குப் பெற்றது . 


உசஎ 


என் கர்த்தா 


தேவாலயத்தைத் தங்கள் சிறப்பான தாடியாற் சீய்த்துப் 
பெருக்கி முத்தமிட்டுக்கொண்டு , வாசலுக்குமுன் - தலை 
குனிந்து ஸலாம் சொல்லி நின்று தக்பீறுகட்டி , குறுஆன் 
முப்பது ஜுஜுக்களையும் இரண்டு றத்அத்தில் ஓதித் 
தொழுது முடித்து , இருகைகளையும் ஏந்தி 
வாகிய எஜமானே , உன் சிற்றடிமையாகிய இந்த அப்துல்காதிறு 
உன்னைத் தீர்ப்பாயறிந்து , பரிசுத்தமாக வணங்கினவனல்ல . 
உன் மகத்துவம் இப்படிப்பட்டதென்று திடனாக அறிய 
வில்லை ... ஆனாலும் , கர்த்தாவாகிய நீ உன் அடியானாகிய 
என் பிழைகலையும் , 

என்னைப் 

பின்தொடர்ந்தவர்களின் 
பிழைகளையும் பொறுத்து , என்னை ஒப்புக்கொண்டு கிருபை 
செய்து , உனது திருகாட்சியைத் தந்தருள் என்று துஆ 
இரந்தார்கள் . 

ஹறலறத்து ஆண்டவரவர்கள் அர்த்தசாம வேளையில் 
இப்படி துஆ கேட்டபோது , கதுபாவுக்குமேலே ஆகாயத்தி 
லிருந்து ஷாகுல்ஹமீதே , நீர் என்னைத் தீர்ப்பாயறிந்து , பரி 
சுத்தமாகவே வணங்குகிறீர் . உம்மையும் , உம் வணக்கங் 
களையும் நான் பொருந்திக் கொண்டேன் . உமது பிழை 
களையும் , உம்மைத் தொடர்ந்தோர் பிழைகளையும் பொறுத் 
துக் கிருபை செய்தேன் என்று ஒரு சத்தம் கேட்டது . 
அல்லாகுத்த ஆலாவின் புறத்தி லிருந்துவந்த இந்தச் சொல் 
லைக் கேட்டமாத்திரத்தில் ஆண்டவரவர்கள் அப்படியே 
சுஜூதில் விழுந்து ஆநந்த பரவசமடைந்து , முஷாஹதாவி 
லிருந்தார்கள் . அப்படி பஜறுவருமளவும் சுஜூதிற்கிடந்த 
ஆண்டவரவர்கள் பஜறானவுடன் 

எழுந்து தொழுது 
முடித்து , அல்லாகுத்த ஆலாவைப் புகழ்ந்து சுக்றுடன் 
சாகைக்கு வந்தார்கள் . 

திருவாக்குப் பெற்றது முற்றிற்று . 


கள் 


- 


ம் அத்தியாயம் . 


கொழிஞ்சிக்கனி பெற்றது . 


) 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவாவர்கள் மதீனாவிற் 
போய்த் தங்கள் பாட்டனாராகிய நபிநாயக மவர்களிடத்திலிருந்து 
கொழிஞ்சிக்கனி பெற்ற வாலாற்றைச் சொல்லுகின்றது . 

ஹலறத்து சையிது மீறான் சுல்தான் அப்துல்காதிறு 
ஆண்டவரவர்கள் மக்காவிலிருந்த காலத்தில் ஒவ்வொரு 
ஹஜ்ஜின் முடிவில் மதீனாவுக்குப்போய்ப் பாட்டனாரவர் 
களை ஜியாறத்துச் செய்வது வழக்கமல்லவா ? அப்படியே ஒரு 
வருஷத்து ஹஜ்ஜு முடிந்தவுடன் மதீனாவுக்குப் போனார்கள் . 
ஆண்டவரவர்கள் மதீனவுக்குப்போனால் , அங்கிருக்கும் 
நாளெல்லாம் பகல் முழுதும் உபவாசமாகவும் , இரா 
முழுதும் நின்று 

வணங்குகிறவர்களாகவும் , ஒவ்வொரு 
வேளைத் தொழுகையிலும் நபி நாயகமவர்கள் சமுகத்திற் 
போய் குறுஆன் , ஸ்லவாத்து , 

இவைகளையோதி 
ஹதியாசெய்து தங்களுக்காக துஆ செய்கிறவர்களாகவுமே 
யிருப்பார்கள் . 

நாள் ஹலறத்து ஆண்டவரவர்கள் தங்கள் 
பாட்டனாராகிய நபி முகம்மது ஸல்லல்லாகு . அலைகிவ 
ஸல்லமவர்களின் சிறப்பான றௌலாவிற் புகுந்து , அங்கே 
யிட்டிருக்கும் திரையைப்பிடித்து முத்தமிட்டு நின்று 
கொண்டு 4 

அஸ்ஸலாழ அலைக்கும் யாஜத்தீ , யாரசூலல்லா 

ஸலாம் சொல்லி , முனாஜாத்துச் செய்தார்கள் . 
றௌலாவுக் குள்ளிருந்து வஅலைக்குமுஸ்ஸலாம் யாபுனைடு , 
யாநாயிபி என்று பிரதி வந்தது . வந்தவுடன் நபி நாயக 
மவர்களின் சந்திப்புங்கிடைத்தது . அங்கே பல வரிசை 
களையும் ஆண்டவரவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் . 


தறூது 


என்று 


மரக்கலத்தானஞ் செய்தது . 


உசக 


பின்பு ஹலறத்து ஆண்டவரவர்கள் பாட்டனாரவர் 
களின் றௌலா விலிருந்து ஆநந்தத்துடன் வெளிப்பட் 
டார்கள் . அப்போது 

அவர்களின் 

இருகைநிறையக் 
கொழிஞ்சிக்கனிகள் இருந்தன . அக்கனிகளைத் தங்கள் பகீர் 
மார்கண்டு : எஜமானவர்களே , இவை நபிநாயக மவர்களின் 
றௌலாவுக்குள்ளிருந்து எப்படித் தங்களுக்குக் கிடைத்தன ? 
என்று கேட்டார்கள் . அதற்கு ஆண்டவரவர்கள் : இவை 
என்பாட்டனார் எனக்குக் கொடுத்த வெகுமதி என்று 
சொல்லி , அக்கனிகளை அவர்களுக்குப் பங்கிட்டுக் கொடுத் 
தார்கள் . அந்த மகத்துவமுள்ள கனிகளை அவர்கள் தின்ற 
போது , அவை இவ்வுலகத்துக் கனிகளைப்பார்க்கிலும் அதிக 
மதுரமும் , வாசனையு முள்ளனவாயிருந்தன . அவைகளை 
எல்லாரும் தின்று , அல்லாகுத்தஆலாவைப் புகழ்ந்து சுக்று 
செய்தார்கள் . 

கொழிஞ்சிக்கனி பெற்றது முற்றிற்று . 


சுக - ம் அத்தியாயம் . 
மரக்கலத்தானஞ் செய்தது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் மக்கா நகரத் 
தில் ஆலயமொன்று கட்டினதும் , மரக்கலமொன்றை ஒருவருக்குத் 
தானமாக்கொடுத்ததுமான வரலாறுகளைச் சொல்லுகின்றது .) 

ஹலறத்து சையிது அப்துல் காதிறு ஷாகுல்ஹமீது 
ஆண்டவரவர்கள் தங்கள் பாட்டனாராகிய நபி முகம்மது ஸல் 
லல்லாகு அலைகிவ ஸல்லமவர்களின் றௌலாவுக்குள் பெற்ற 
கொழிஞ்சிக்கனியைத்தின்று ஆநந்தமானபின் , தங்கள் பகீர் 
களுடன் மதீனாவை விட்டுப்புறப்பட்டு , மறுபடியும் மக்கா 
வில் வந்து தங்கினார்கள் . ஆண்டவரவர்கள் மக்காவில் இருந் 
தாலும் ஒரேயிருப்பாக அங்கே யிருந்திடவில்லை . அடிக் 


உரும் 


கன்ஜுல் கறாமாத்து . 


கடிச் சுற்றுப் பிரயாணஞ்செய்து பல நாடு நகரங்களைத் தரி 
சித்து வந்தார்கள் . எந்தெந்தவூர்களுக்குப் போனார்களோ 
அந்தந்தவூர்களில் இல்முகளைக் கற்பிக்கும் கல்விச்சாலையா 
கிய மதரஸாக்களை ஏற்படுத்தி , குறுஆன் , நதவு , ஸ்றுபு, பிக்ஹு 
அகாயிது , தஸ்வ்வபு முதலான இல்முகளைப் பலர்க்குங் 
கற்பிக்கும்படி ஆசிரியர்களை நியமித்து , அதற்குப் பிடிக்கும் 
செலவுக்கும் தக்கபடி ஒரு வருவாயுண்டு பண்ணிப் பெரும் 
நன்மைகளைச் செய்வார்கள் . அன்றியும் , - அங்கங்கே 
தங்கள் சமுகத்தைத் தேடிவரும் வியாதிகாரர்களுக்கு 
வியாதிகளைத்தீர்த்து , உண்ண உடுத்த வகையற்ற ஏழை 
களுக்கு உணவும் , ஆடையுங் கொடுத்து ஆதரிப்பார்கள் . 
அவரவர் எண்ணிவரும் நாட்டங்களையும் நிறைவேற்று 
வார்கள் . அநேகரை முரீதுகளாக்கி நேர்வழிகாட்டுவார் 
கள் . இதனால் , ஆண்டவரவர்கள் சென்ற இடமெங்கும் 
சிறப்பும் , ஜனசந்தடிப் பெருக்கமுமாகவே யிருக்கும் . 

பலவழியிலும் வரையறையின்றிப் பொருட் செலவு 
செய்வதற்கும் ஹலறத்து ஆண்டவரவர்களிடத்தில் ஏதும் 

பொக்கிஷம் உண்டா ? இல்லை ! இல்லை !! அவர்கள் 
போய்த் தங்கியிருக்கும் எந்தத்தானத்திலுஞ்சரியே , ஒவ் 
வொரு நாளிலும் பஜறு வேளைகளில் தொழுதுவிட்டு ஒஜீபா 
ஓதிக்கொண்டிருப்பார்கள் . அப்போது , தங்கள் கலீபாக் 
களுள் ஒருவராகிய சைகு முகம்மதுஹஸன் என்பவர் போய் , 
சமுகத்தில் ஸலாம் சொல்லி , அடிபணிந்து நிற்பார் . 
உடனே ஆண்டவரவர்கள் தங்கள் வலக்கரத்தை முஸல்லா 
என்னும் தொழுகை விரிப்பின் கீழ் பிஸ்மி சொல்லி இட்டு 
எடுத்து , அவர் இருகைநிறையப் போடுவார்கள் . அப் 
போது , அக்கைகள் நிரம்ப அந்தந்தத் தேசத்து வெள்ளி , 
பொன் நாணயங்களா யிருக்கும் . அவற்றைக் கொண்டு 
போய் , அவர் அன்றைக்கு உண்டாகும் எல்லாச் செலவு 
களுக்கும் தாராளமாகச் செலவு செய்வார் . அன்றிரவோடு 


மரக்கலத்தானஞ் செய்தது . 


உருக 


எவ்விதப் 


ஒரு செம்புச் சல்லியும் மீந்திராது . மற்றநாளும் அப்படியே 
நடக்கும் . இந்த அற்புதப்பொக்கிஷம் ஒன்றைக்கொண்டே 
இவ்விதமாக ஒவ்வொரு நாளும் செலவிட்டு, பரோபகாரங் 
களைத் தரிபாடாக்கிவந்தார்கள் . அன்றியும் , யாராவது 
தங்களுக்குப் பாதகாணிக்கையாகக் கொணர்ந்து சமர்ப்பிக் 
கும் 

பொருளையும் 

உடனே வந்து கூடும் . 
எளியோர்களுக்குக் கொடுத்துவிடுவார்கள் . 

இவ்வாறாக ஹலறத்து , ஆண்டவரவர்கள் நடத்திக் 
கொண்டு , சுற்றுப்பிரயாணமுஞ் செய்துகொண்டு , மக்காவில் 
இருந்தார்கள் . ஆண்டவரவர்கள் மக்காவி லிருக்கும்போது , 
ஒருநாள் தங்கள் சமுகத்தில் பிரதிதினமும் வந்து பணி 
விடை செய்துகொண்டிருக்கும் ஒரு அறபியைக் கூப்பிட்டு : 
நீர் நல்லவூழியர் . என்பேரால் இவ்வூரில் குத்பாப்பள்ளி 
யொன்று கட்டும் என்றும் கட்டளை யிட்டார்கள் . அவ்வறபி 
ஆலயங்கட்டத்தக்க அத்தனை திரவியமுள்ளவரல்ல ; மிகவும் 
எளியவர் . அப்படி யிருந்தும் ஆண்டவரவர்கள் 
இட்ட கட்டளையைச் சிரமேற்கொண்டு , ஆலயங்கட்டத் 
தொடங்கினார் . 

அறபி ஆலயங்கட்டத்தொடங்கிக் கல்முதலிய சாமான் 
களைச் சேர்த்துத் தயார் பண்ணிக்கொண்டு , கூலியாட்களை 
யழைத்து வேலை யாரம்பித்தார் . அப்போது ஆண்டவ 
ரவர்கள் : வேலைநடக்கும் ஒவ்வொரு நாளிலும் கூலியாட் 
களுக்கு நீர் பணங் கொடுக்கவேண்டாம் ; அவர்களை இங்கே 
என்னிடம் கூட்டிக்கொண்டு வாரும் என்று அவ்வற்பிக்குச் 
சொல்லி யனுப்பினார்கள் . அவர் அப்படியே ஒவ்வொரு 
தினத்திலும் வேலை செய்த கூலியாட்களை அழைத்துக் 
கொண்டு ஆண்டவரவர்கள் சமுகத்தில் வருவார் 
அப்போது ஆண்டவரவர்கள் அறபியைப் பார்த்து : உமது 

நான் இருக்கும் விரிப்பின் கீழிட்டு, செய்த 
வேலைக்குத் தக்க கூலித் தொகையையெடுத்து அவரவருக்குக் 

1010-33 


| 


கையை 


52 


கன்ஜுல் கறாமாத்து . 


கொடும் என்பார்கள் . அவர் அவ்வாறே விரிப்பின் கீழ் 
கையிட்டு எடுக்கும் போது , அன்றைக்கூலிக்குத் 

தக்க 
தொகை கிடைக்கும் . அத்தொகையை 

அன்றைய 
வேலைக்குக் 

கூலியாகக் கொடுப்பார் . இப்படியே 
பிரதிதினமும் நடந்துவந்தது . 
இவ்வாறு 

அற்புதப் பொருளைக்கொண்டு சில 
நாட்களில் ஆலயங்கட்டி முடிந்தது . தேவாலயங்கட்டித் 
தீர்த்தபின் , ஹலறத்து ஆண்டவரவர்கள் தங்கள் 
தபோ தனராதியோருடன் அவ்வாலயப் பிரவேசஞ்செய்து , 
வணக்கத்திற்குரிய அல்லாதத்தஆலாவை ஜமா அத்தோடு 
தொழுது துஆ இரந்து , ஏழைகளுக்குத் தானங்களும் 
வழங்கினார்கள் . ஆண்டவரவர்கள் மக்காவிற் கட்டுவித்த 
அந்த ஆலயம் அன்று தொட்டு அநேகர் கூடித்தொழத் 
தக்கதாய்ச் சிறந்து விளங்கிற்று . 
ஹலறத்து ஆண்டவரவர்கள் 

மக்காவில் இருக்கும் 
போது அங்குள்ள அறபிகளில் சைகு அப்துல்லா என்பவர் 
வந்து அடிபணிந்து நின்று : எஜமானவர்களே , எனக்கொரு 
மரக்கலமுண்டு . அம் மரக்கலத்திற்குத் தலைவனாக என் 
மகன் அப்துல் அஜீஜ் என்பவனை நியமித்து , ஜித்தாவிலிருந்து 
பாய் விரித்து 

ஸ்கந்தரிய்யாவுக்குப் போகும்படி 
அநுப்பினேன் . அம்மரக்கலம் அங்கேபோய்ச் சேர்ந்து , 
சரக்குகளை இறக்குமதி ஏற்றுமதி செய்துகொண்டு , 
அங்கிருந்து ஜித்தாவுக்குப் பிரயாணப்பட்டது . அப்படிப் 
பிரயாணமாய் அதிக 

அதிக நாளாயும் இன்னும் அக்கப்பல் 
ஜித்தாவுக்கு வந்து சேரவில்லை . அவ்வுருவுடன் பாய்விரித்த 
சிலவுருக்கள் ஜித்தா வந்து சேர்ந்துவிட்டன . அதின் சங்கதி 
ஒன்றும் தெரியவில்லை . அதில் ஏறியிருக்கும் என் மகனோ, 
நான் வரங்கிடந்து பெற்ற ஒரே மகன் . இப்போது நான் 
அவனைப்பற்றிக் கவலைப்படுகிறேனே யன்றி , கப்பலைப் 
பற்றிக் கவலைப்படவில்லை . தேவரீர் தாங்கள் என் மகனையும் , 


மரக்கலத்தானஞ் செய்தது . 


உருகூ 


என்று 


வந்து 


கப்பலையும் ஆபத்தின்றி வந்து சேரும்படி துஆ செய்ய 
வேண்டித் தங்களைக் கேட்டுக்கொள்ளுகிறேன் 
வாடின முகத்துடன் முறையிட்டார் . இம்முறைப்பாட்டைக் 
கேட்ட ஆண்டவரவர்கள் அவரைப்பார்த்து : நீர் கவலைப் 
படாதீர் அல்லாதத்தஆலா உமது நாட்டப்படி நிறைவேற்றித் 
தருவான் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள் . 

அந்த சைகு அப்துல்லா இவ்வாறு முறையிட்டு நன்மா 
ராயம் பெற்றுக்கொண்டு போன எட்டாம்நாள் வியாழக் 
கிழமைப் பகல் ஒரு அழகியபாலியனை அழைத்துக்கொண்டு 

ஹலறத்து ஆண்டவரவர்களின் திருவடிக்கீழ்க் 
கிடத்தி : எஜமானவர்களே , இவன் தான் என்மகன் அதுல் 
அஜீஜ் . இவன் ஏறிப்போன என் மரக்கலம் ஸ்கந்தரிய்யாத் 
துறையிலிருந்து பாய்விரித்து ஓடிவரும்போது , நடுக்கடலில் 
மும்முரமாய் மோதின புயலில் அகப்பட்டு வில்லங்க 
முற்றதாம் . பின் தேவரீரிட்ட திருவாக்கின்படி யாதொரு 
தீங்குமின்றி ஜித்தாத்துறையில் வந்து சேர்ந்துவிட்டது . 
இது தங்கள் பொருட்டே யென்று சொல்லிவிட்டு , அந்தப் 
பாலியன் தலையில் சுமந்துவந்த ஒருபொற்பணப் பையை 
யும் , முத்திரைபோட்டு எழுதின ஒரு பத்திரத்தையும் , 
ஹலறத்து ஆண்டவரவர்கள் சமுகத்தில் காணிக்கையாக 
வைத்து : இவற்றைத் தாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் 
என்று பிரார்த்தித்தார் . அப்போது ஆண்டவரவர்கள் 
அந்தப் பொற்பணப்பையை யெடுத்து அங்கே கூடியிருந்த 
ஏழைகளுக்குப் பகிர்ந்து கொடுத்துவிட்டு , பத்திரத்தை 
வாங்கி வாசித்தார்கள் . அதில் எழுதியிருந்தது 

எனக்குச் சொந்தமான இன்னகப்பலையும் , அதில் 
ஏற்றியிருக்கும் சரக்குகளையும் , ஹலறத்து சையிது அப்துல் 
காதிறு - அவர்களுக்குப் பாதகாணிக்கையாக நான் கொடுத்து 
விட்டேன் . அவர்கள் அவற்றை ஒப்புக்கொண்டு , தங்கள் 


து : 


உருச 


கன்ஜுல் கறாமாத்து . 


ஸலாம் 


என்று 


என்றார் . 


பிரியப்படி அநுபவித்துக்கொள்ளுவார்களாக . இப்படிக்கு , 
சைது அப்துல்லா மக்கி 

என்று எழுதி , வருஷம் , மாதம் , திகதி , சாக்ஷிகள் 
எல்லாம் போடப்பட்டிருந்தன . ஆண்டவரவர்கள் அதைப் 
பார்த்து , ஒன்றும் பேசாமல் தலையைக் கவிழ்ந்துகொண் 
டிருந்தார்கள் . பின் அந்தப்பத்திரம் அவர்கள் உட்கார்ந் 
திருக்கும் விரிப்பின்கீழ் வைக்கப்பட்டிருந்தது . 

மனிதர் 
பலர் கூடியிருந்தார்கள் . அந்த நேரத்தில் , மக்காவில் 
பெருந்தொழில் செய்து , பின் ஏழையாய்விட்ட ஒரு 
எளியவர் ஆண்டவரவர்கள் சமுகத்தில்வந்து 
சொல்லி , அல்லாவுக்காகத் தானங்கொடுங்கள் 
கேட்டார் . உடனே ஆண்டவரவர்கள் ஒரு பொற்காசை 
யெடுத்து அவர் கையிற் கொடுத்தார்கள் . அவர் அதை 
மறுத்து நான் இதற்காக வரவில்லை 

பின் 
ஆண்டவரவர்கள் இரண்டு பொற்காசுகளையெடுத்துக் 
கொடுத்தார்கள் . அப்போதும் அவர் 

நான் இவைகளுக் 
காகவும் வரவில்லை ; தங்கள் விரிப்பின் கீழிருக்கின்றதே , 
அதற்காக வந்தேன் . அதைத் தாருங்கள் என்றார் . 
உடனே ஆண்டவரவர்கள் சிரித்துக்கொண்டு , விரிப்பின் 
கீழிருக்கிற கப்பற்சாசனத்தை யெடுத்து அவர்கையிற் 
கொடுத்து : இந்தப்பத்திரத்திற் 

இந்தப்பத்திரத்திற் கண்ட - மரக்கலத்தை 
அதில் ஏற்றியிருக்கும் சரக்குகள் உள்பட நான் ஒப்புக் 
கொண்டு , அவற்றை உமக்கு - வெகுமதியாகத் தந்து 
விட்டேன் . இப்போது அவற்றை நீர் ஒப்புக்கொண்டு , 
உமது சித்தத்தின் படி அநுபவிப்பீராக என்று சொல்லி 
• விட்டு , தங்கள் கலீபா சைகு முகம்மதுஹஸனையும் , சைகு 
அப்துல்லாமக்கியையும் அந்த எளியவருடன் கூட்டி , 
ஜித்தாவுக்குப்போய் மரக்கலத்தை அந்த எளியவர்வசம் . 
ஒப்படைக்கும்படி கட்டளை பண்ணி அனுப்பினார்கள் . அப் 
படியே அவ்விருவரும் ஜித்தாவுக்குப்போய் , கப்பலையும் , 


புத்திரர்வந்து சேர்ந்தது . 


உருரு 


சரக்குகளையும் அந்த எளியவர்வச மாக்கிவிட்டு , திரும்பி 
வந்து ஆண்டவரவர்கள் சமுகத்தில் தெரிவித்தார்கள் . 
பின்பு ஆண்டவரவர்கள் அதற்காகச் சந்தோஷமடைந்து , 
அல்லாகுத்த ஆலாவைப் புகழ்ந்து சுக்று செய்துவிட்டு , மேற் 
படி சைகு அப்துல்லாமக்கிக்கும் , அவர்குமாரர் அப்துல் அஜீ 
ஜுக்கும் துஆசெய்து , அவ்விருவரையும் அனுப்பினார்கள் . 

மரக்கலத்தானஞ் செய்தது முற்றிற்று . 


கூஉ - ம் அத்தியாயம் . 
புத்திரர்வந்து சேர்ந்தது , 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களின் புத்திரராகிய 
ஹலறத்து , சையிது முகம்மது யூசுபு சாகிபவர்கள் லாகரை 
விட்டுப் புறப்பட்டு , மக்காவில் தந்தையுடன் வந்து சேர்ந்த வரலாற் 
றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சையிது சுல்தான் ஷாகுல் ஹமீது ஆண்டவ 
ரவர்கள் பொருட்டால் , லாகூர் காலி சைகு நூறுத்தீன் முப்தி 
யவர்கள் குமாரராக அவதரித்த ஹலறத்து சையிது முகம் 
மதுயூசுபு சாகிபு ஆரிபுபில்லாஹி யவர்கள் , லாகூரில் பிதா 
மாதாக்களின் ஆதரவில் சுற்றத்தார் உயிரென்று பேணும் 
படி வளர்க்கப்பட்டு வந்தார்கள் . அவர்களுக்கு நான்கு 
பிராயமானபோது , தந்தையவர்கள் குறுஆன் ஓதும்படி செய் 
தார்கள் . அவர்கள் ஓதும் பிராயமாயிருந்து கல்விச்சாலைக் 
குப் போய்வந்துகொண் டிருக்குங்காலத்தில் , பிதாமா தாக் 
களுக்கு உண்டாயிருக்கும் கிருபைக்கு அளவில்லை . அவர் 
கள் தகப்பனார் காலி நூறுத்தீன் முப்தியவர்கள் மைந்தரைச் 
சந்திக்கும் போதெல்லாம் என் அருமைக் 

என் அருமைக் கண்மணியான 
சிரேஷ்டமகனே , உம்மைப் பெற்றதால் , நான் என்றும் 
பெறாத நன்மைகளைப் பெற்றேன் என்று ஆனந்தத்துடன் 


உருகா 


கன்ஜுல் கறாமாத்து . 


என்று 


சொல்லி , மனங்குளிர்ந்து அணைத்துக்கொண்டு தான் சம் 
பாஷிப்பார்கள் . அவர்களுக்குப் பின்னும் ஆண் மக்கள் 
பெண்மக்கள் உண்டாயிருந்தும் , 

பிதா மாதாக்களின் 
கிருபை முழுதும் மூத்தமகனாராகிய சையிது முகம்மது பூசுபு 
சாகிபு அவர்கள்மீதே யிருந்தன . 

இவ்வாறாக ஹலறத்து சையிது முகம்மது யூசுபு சாகி 
பவர்கள் பிதா மாதாக்கள் , சுற்றத்தார் இவர்களின் முழுக் 
கிருபையையும் பெற்று , அவர்கள் எல்லார் மீதும் கிருபை 
யுள்ளவர்களாய் , அல்லாகுத்த ஆலாவின் காவலைக் கொண்டு , 
குறுஆன் ஓதிவரும் காலத்தில் , ஒரிரா அவர்களின் சொப் 

த்தில் சையிது ஷாகுல்ஹமீது பாத்துஷாசாகிபு ஆண்டவ 
ரவர்கள் போல ஒருவர் வந்துநின்று : மகனே , வாயைப்பிள 
என்று சொல்லி , பிளந்தபின் வாயில் உமிழ்ந்து , நீ இல்மில் 
சிறப்படைவாய் 

சொல்லிவிட்டு மறைந்து 
போனார்கள் . அன்றுமுதல் அவர்களுக்கு குறுஆன் முழுதும் 
மனனமாய் , நதவு சறுபாதி நூல்களும் , பிதஹு , அகாயிது , 
தவஸவ்வபு முதலான இல்முகளும் மனதிற் குடியாயின . 
எந்தக்கிதாபை , யெடுத்து வாசித்தாலும் அதிலடங்கின 
அகப்பொருள் புறப்பொருள் அடங்கலும் தெளிவாய்ப் 
புலப்பட்டு 

வந்தன . ஏழுபிராயத்தை யடையுமுன் 
பதினான்கு இல்முகளிலுந் தேறினார்கள் . 

பின்பு , சையிது முகம்மதுயூசுபு சாகிபவர்களுக்கு ஏழு 
வயதாயிற்று . ஒருநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து 
குத்பாப்பள்ளியிற் போய் இமாம் ஜமா அத்துடன் பஜறு 
தொழுது முடித்து , குறுஆன் ஓதிக்கொண்டிருந்தார்கள் . ஓதி 
முடிந்தவுடன் 

சையிது முகம்மதுயூசுபே , உமது தந்தை 
சையிது அப்துல்காதிறு மக்காவில் கதுபாவின் ஹறத்துக் 
குள்ளிருந்து கொண்டு , உமது வருகையை அதிகவிருப் 
பத்துடன் எதிர்பார்க்கின்றார் . அவரிடம் நீர்போய்ச் 
சேர்ந்து கொள்வதுகொண்டு - உமக்கு துன்யாவிலும் , 


புத்திரர்வந்து சேர்ந்தது . 


உநஎ 


யான 


அனு 


ஆகிறத்திலும் ஜயம் பெறுத லுண்டாகும் என்று அசரீரி 

ஒரு சத்தம் காதிற் கேட்டது . இச்சத்தத்தைக் 
கேட்டு திகைத்து மனதில் ஆராய்ந்து , உடனே யெழுந்து 
வீட்டுக்கு வந்து , தகப்பனாராகிய காலி நூறுத்தீன் முப்தியவர் 
களின் முன் போய்ப் பணிந்து நின்று , [ மன் அபீ ஸித்கள் ) 
என் உண்மையான தக்ப்பன் யார் ? என்று கேட்டார்கள் . 
அதற்கு அவர்கள் அபூக்க ஹக்கல் ) திடனாக 
நான் தான் உமது தகப்பன் என்று மறுமொழி சொன் 
னார்கள் , இதைக்கேட்ட சையிது முகம்மதுயூசுபு சாகிபவர்கள் 
பின்னும் தகப்பனாரை நோக்கி [ அந்த அபூ பதனி , வஜிஸ்மீ 
வமன் அபூ றூஹீ , வநஸ்மி . ) மெய்தான் : தாங்கள் என் 
உடலுக்குத் தகப்பன் தான் . என் றூஹுக்குத் தகப்பன் 
யார் ? என்று மறுத்துங் கேட்டுவிட்டு , அல்லாவினாணை 
என் தந்தை சையிது அப்துல்காதிறு இடத்தில் நான் போய்ச் 
சேர்ந்துகொள்வேன் : இன்ஷா அல்லா என்று 

என்று சொன் 
னார்கள் . 

இச்சொல்லைக் கேட்ட தகப்பனாராகிய காலி நூறுத்தீன் 
முப்தியவர்கள் 

ஆச்சரியப்பட்டு ஆலோசித்து , [ மன் 
அன்பா அக்க ஹாதல் கபறல் கபீய்ய ) மகனே , இந்த ரகசி 
யத்தை உமக்கு அறிவித்தவர் யார் ? என்று கேட்டார்கள் . 
அதற்கு அவர்கள் ( நப்பானி அல்லாதல் அல்லாழல் கபிய்யி ) 

ரகசியங்களை யெல்லாம் அறிந்திருக்கும் அல்லாதத்தஆலா 
இதை எனக்கு அறிவித்தான் என்று சொல்லிவிட்டு : 
என் தந்தை கொடுத்த அடையாளம் ஏதாவதுண்டா ? 
கொடுங்கள் என்று கேட்டார்கள் . அப்போது தாயா ராகிய 
ஜுஹறபீவி : மகனே , அப்படி ஒன்றிருந்தால் , நீரே 
எடுத்துக்கொள்ளும் என்றார்கள் . 

இச்சொல்லைக்கேட்டு ஹலறத்து சையிது முகம்மது 
யூசுபு சாகிபவர்கள் பெட்டியைப் போய்த் திறந்து , முன் 
ஹலறத்து ஆண்டவரவர்கள் கொடுத்த பற்கொம்பைத் 


உரு அ 


கன்ஜுல் கறாமாத்து . 


கொண்டு , 


தாங்களே கொண்டுபோய் வைத்ததுபோலவே எடுத்துக் 

தந்தையவர்களை நாடிப் பிராயாணப்பட் 
டார்கள் . அப்போது பிதாமாதாக்கள் கண்ணீர் சொரிந்து 
அழுது : மகனே , நாங்கள் விரும்பியிருந்து பெற்றநீர் 
எங்களைவிட்டுப் போகாதீர் . அப்படிப் போய்விட்டால் 
உம்மோடே எங்கள் எல்லாச் சுகங்களுந் தொலைந்துபோம் .. 
போகாதீர் மகனே என்று பலவாறு சொல்லித்தடுத்தார்கள் . 

எவ்வளவு சொல்லித் தடுத்தும் கேளாமல் : நான் என் 
தந்தையவர்களைக் கண்ணாரக் கண்டாலல்லாமல் தரித்திருக்க 
மாட்டேன் என்று சொல்லி , ஒரேபிடியாய்ப் புறப்பட 
ஒருப்பட்டார்கள் . அப்போது , தகப்பனார் : மகனே , உமது 
தந்தை சையிது அப்துல்காதிறு இப்போது மக்காவிலிருக்கி 
றார்கள் . நீர் தன்னந்தனியே அவர்களைத் தேடிப்போவது 
கூடாது . சில துணைவர்களையாவது சேர்த்துக் கொண்டு 
போவீராக என்று சொல்லி , தங்கள் ஆட்களில் நாலு 
பேரைச் சேர்த்து , வழிச்செலவுக்குப் பணமும் , 

ணமும் , ஏறிப் 
போக ஒரு குதிரையும் கொடுத்து , பிரயாணப் படுத்தி 
னார்கள் . அப்போதுஹலறத்து சையிது முகம்மதுயூசுபு சாகி 
பவர்கள் தந்தையை நோக்கி : எனது தந்தையே , தாங்கள் 
எனக்கு வழித்துணைக்காக இந்த நான்கு பேர்களையும் என் 
னுடன் கூட்டி யநுப்புகிறீர்களே . நல்லது , வழியில் 
இவர்கள் சொல்வதை நான் கேட்டு நடக்கிறதர் ? நான் 
சொல்வதை இவர்கள் கேட்டு நடக்கிறதா ? 

இதன்வகை 
எப்படி ? என்று கேட்டார்கள் . அப்போது தந்தை : 

நீர்சொல்வதை இவர்களே கேட்டு நடப் 
பார்கள் என்று சொன்னார்கள் . 

ஹலறத்து 
அவர்கள் கேட்டு : அப்படியானால் , வழியில் 

வழியில் நான் 
சொல்லும் எதையும் இவர்கள் தட்டாமல் கேட்டு நடக் 
கிறதாக இவர்கள் கைப்பட 

ஒரு எழுத்து வாங்கிக் 
கொடுங்கள் என்று கேட்டார்கள் , தமக்குக் கீழ்ப்படி 


மகனே , 


இதை 


புத்திரர்வந்து சேர்ந்தது . 


உருகூ 


ரென்று 


யாமல் நடப்பார்களே என்ற அச்சத்திற்காக உறுதிப்பட 
வேண்டியே இப்படி யெழுதிக் கேட்கின்றா 
தகப்பனார் எண்ணி , அவர்கள் சொன்னபடி அந்நால்வர் 
கைப்பட ஒரு உறுதிமொழி யெழுதி வாங்கி மகனார் கையில் 
கொடுத்தார்கள் . ஹலறத்து அவர்கள் அதை வாங்கிக் 
கொண்டு அந்நாலுபேரும் தங்கள் பின்வர , பிதாமாதாக் 
களின் உத்தரவு பெற்று , அவர்களைப் பணிந்து ஸலாம் 
சொல்லி வீட்டை விட்டுப் புறப்பட்டார்கள் . அப்போது 
அவர்கள் பிதாமாதாக்கள் , சுற்றத்தார் எல்லாரும் உயிரைப் 
பிரிந்த வெற்றுடல் போலானார்கள் . 

ஹலறத்து சையது முகம்மதுயூசுபூ சாகிபவர்கள் தங் 
கள் . தகப்பனாராகிய ஹலறத்து ஆண்டவரவர்களை நாடி , 
லாகூரை விட்டு வெளிப்பட்டு நடந்தார்கள் . துணைவர் நால் 
வரும் கூடவே தொடர்ந்து போனார்கள் . அப்போது ஹல 
றத்து அவர்களுக்கு வயது ஏழு . 

லாகூருக்கு வெளியில் கொஞ்சந்தூரம் போன பின் , 
ஹலறத்து அவர்கள் தங்களுக்கு வழித்துணையாய் வரும் 
நால்வரையும் பார்த்து : நீங்கள் எழுதிக்கொடுத்த பத்திரம் 
தோ பார்த்தீர்களா ?இதற்கு என்ன சொல்லுகின்றீர்கள் ? 
என்று கேட்டார்கள் . அதற்கு அந்நால்வரும் , ஆம் எஜ 
மானே , தாங்கள் ஏவினபடி நடக்கக் காத்திருக்கிறோம் 
என்று மறுமொழி சொன்னார்கள் . 

இச் சொல்லைக்கேட்ட ஹலறத்து அவர்கள் அந் நால் 
வரையும் பார்த்து : நான் கால் நடையாகத் தன்னந்தனியே 
போய் 

தகப்பனாரவர்களைத் தரிசிக்கவேண்டும் . 
அதற்கு அல்லாகுத்த ஆலா துணையிருக்கின்றான் . ஆகையால் , 
நீங்கள் என்னோடு வரவேண்டாம் ; திரும்பிப் போய் விடுங் 
கள் என்று கட்டளை பண்ணினார்கள் . இதைக்கேட்ட நால் 
வரும் திடுக்கிட்டு , மறுத்துப்பேச வாயில்லாமல் அக்கட் 
டளைக்குக் கீழ்ப்படிந்து உடன் பட்டார்கள் . உடனே ஹல 

1010-34 


என் 


உசுப் 


கன்ஜுல் கறாமாத்து . 


றத்து அவர்கள் தங்கள் பிதா வழிச் செலவுக் கென்று 
கொடுத்த பணத்தையும் , ஏறிப்போகக்கொடுத்த குதிரை 
யையும் அந்நால்வரிடம் கொடுத்து , அவர்களை லாகூருக்குத் 
திருப்பிய நுப்பி விட்டார்கள் . 

ஹலறத்து அவர்கள் தங்களுக்குத் துணையாட்களாய் 
வந்த நால்வரையும் அனுப்பிவிட்டு ஒன்றியாய் , ஏறி நடக்க 
வாகனமும் , உண்ண ஆகாரமும் இல்லாமல் , தகப்பனா 
ராகிய ஹலறத்து ஆண்டவரவர்கள் மேல் ஒரே நாட்டமாய் , 
அல்லாகுத்த ஆலாவின் புறத்தில் தவக்கல் வைத்துக் கொண்டு 
நடந்தார்கள் . ஹலறத்து அவர்களுக்காக அல்லாதத்த ஆலா 
அவர்கள் நடக்கும் பாதையைச் சுருக்கினான் . அடர்ந்த 
காடுகள் , உயர்ந்த மலைகள் , அகன்ற நதிகள் , பரந்த வனாந்த 
ரங்கள் எல்லாவற்றையும் வெகு விரைவாகக்கடந்து , ஆப் 
கானிஸ்தான் . பெலுஜிஸ்தான் , குறாஸான் , பெர்ஷியா , 
இறாக்கு என்னும் இந்த இராச்சியங்களையும் நீக்கி , அறபி 
ராச்சியத்துக் கடலருகிலிருக்கும் ஸன் ஆன் பட்டணம் 
போய்ச் * சேர்ந்தார்கள் . 
ஹலறத்து அவர்கள் அந்தப் பட்டணத்துக் கடற் 

, 
கரையிற்போய் , தகப்பனாருடைய நாட்டத்துடன் அங் 
குள்ள ஒரு மரநிழலில் உட்கார்ந்துகொண்டு ; ஆழ்ந்த சிந் 
தனையுள்ளவர்களாக இருந்தார்கள் . 

இது இவ்வாறாக , ஹலறத்து சையிது ஷர்குல்ஹமீது 
பாத்துஷா ஆண்டவரவர்கள் 

மக்காவில் ஹிஜறத்துத் 
தொளாயிரத்து அறுபத்தாறாம் வருஷம் , றஜபுமாதம் , பத் 
தாந்திகதி அதிகாலையில் எழுந்து கதபாவிற் போய் , தங்கள் 
பகீர்மார்களுடன் இமாம் ஜமா அத்தாய் பஜறு தொழுது 

* ஹலறத்து அவர்கள் தங்கள் துணையாட்களைத் திருப்பி 
யநுப்பி விட்டு மூன்றடிவைத்து நடந்தவுடன் ஸன் ஆன் பட்டணஞ் 
சேர்ந்து விட்டார்களென்றும் சொல்லப்படுகின்றது . 


1 


புத்திரர்வந்து சேர்ந்தது . 


உகாக 


விட்டு கொஞ்சநேரம் வரையும் ஒஜீபா ஓதிக்கொண் 
டிருந்து , பின் தங்கள் கலீபாக்களில் சைகு முஈனுத்தீனையும் , 
சைது இபுறகீமையும் , சில பகீர்களையும் கூப்பிட்டு : அல்லா 
தத்த ஆலா லாகூர் காலி நூறுத்தீன் முப்தியினின்று எனக்கு 
உண்டாக்கித் தந்த என் மகன் சையிது முகம்மது யூசுபு , என் 
னைத் தேடிக்கொண்டு பிதா மாதாக்களாதியோர் எல்லா 
ரையும் விட்டுத் தனியே புறப்பட்டு , அல்லாகுத்த ஆலா புறம் 
தவக்கல் வைத்து நடந்து , ஸ்ன் ஆன் பட்டணத்துக் கடலரு 
கில் வந்திருக்கின்றார் . நான் அவரை மேன்மைப்படுத்தின 
குறியாக நீங்கள் அங்கே போய் , அவருக்கு என் ஸலாம் 
சொல்லி இங்கே அழைத்து வாருங்கள் என்று சொல்லி , 
அவர்களை யநுப்பினார்கள் . 

உடனே அந்த இரண்டு கலீபாக்களும் , பகீர்களும் 
புறப்பட்டு ஸன்ஆன் கடற்கரைக்குப்போய் அங்கே தனித்து 
உட்கார்ந்திருக்கும் ஹலறத்து சையிது முகம்மது யூசுபு 
சாகிபவர்களைக்கொண்டு ஸலாம் சொல்லி , ஹலறத்து ஆண் 
டவரவர்களின் ஸலாத்தையும் , அவர்கள் சொன்ன செய்தி 
களையும் சொல்லி அழைத்தார்கள் . இதைக்கேட்ட ஹல 
றத்து அவர்கள் சந்தோஷங்கொண்டு , தந்தையவர்களிடம் 
வருவதற்காக அவர்களோடு அங்கிருந்து புறப்பட்டார்கள் . 

ஹலறத்து அவர்கள் தங்களை யழைக்க வந்தவர்களு 
டன் நடந்து மக்காவுக்கு அருகில் வந்தபோது , அழைத்து 
வரும் சைகு முஈனுத்தீன் முதலானவர்கள் ஹலறத்து அவர் 
களை இஹ்றம் கட்டுவித்து தங்கள் தோள் மேல் ஏற்றிச் 
சுமந்துகொண்டு , தகிபீறு , தஹ்லீலு முழக்கத்துடன் மக்கா 
வுக்குள் புகுந்தார்கள் . அப்போது ஹலறத்து ஆண்ட 
ரவர்கள் கதுபாபின் ஹறத்துக்குள் இருந்தார்கள் . இவர்கள் 
இவ்விதம் தக்பீறு , தஹ்லீலு முழக்கத்துடன் வருவதை 
அறிந்து , தாங்கள் பகீர் மார்களுடன் ஹறத்தை விட்டு 


உாஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


எழுந்து தங்கள் புத்திரருக்கு எதிர்கொண்டு வந்து சந் 
தித்து , கட்டித்தழுவி , நன்மாராயஞ் சொல்லி , எல்லாரும் 
திரண்டு சூழ அழைத்துக்கொண்டு போய் , கதபாவைப் பிர 
தக்கணஞ்செய்து , இமாம் ஜமா அத்துடன் லுகறு தொழுது 
முடித்து , இரு கைகளையும் உயர்த்தியேந்தி யா அல்லா , 
உன் கொடையினின்று ஒன்றாக இந்தப் பிள்ளையை எனக்கு 

கொடுத்தருளினாய் ; இவரை ஸாலிஹாக்கியருள் 
என்று அல்லாதத்த ஆலா இடம் துஆ இரந்து , பின் அங் 
கிருந்து தங்கள் இருப்பிடம் வந்து , புத்திரர் வந்து சேர்ந்த 
தற்காகச் சந்தோஷங் கொண்டாடினார்கள் . 

பிறகு , ஹலறத்து ஆண்டவரவர்கள் தங்கள் புத்திர 
ராகிய சையிது முகம்மதுயூசுபு - சாகிபவர்களை நோக்கி 

மகனே , முகம்மது யூசுபே நீர் என் கண்கள் குளிர்ந்த குமா 
ரர் . இனி எனக்குப் பிரதியாகவும் , என் உடைமைக்கு 
உரிமைகார வாரிதாகவும் , வலிகாரராகவும் இருப்பீர் . 
உம்மை உவந்தவன் எவனோ , அவன் என்னை உவந்தவன் . 
உம்மை வெறுத்தவன் எவனோ அவன் என்னை வெறுத்த 
வன் . உமக்கும் , உம்மை உவந்தவர்களுக்கும் அல்லாதத்த 
ஆலா றகுமத்துச் செய்வானாக . நீர் ஆபிதாயும் , முஜ்தஹி 
தாள ஆலிமாயும் , சாமிலான சைகாயும் . ஸாலிஹான ஒலியாயும் 
முத்தவக்கிலான பகீராயும் , ஆரிபாயும் , ஹாஜீயாயும் இருப்பீர் 
என்று மனங்கனிந்து சொன்னார்கள். அப்போது , 

பகீர் 
கள் எல்லாரும் ஆமீன் என்று குரலுயர்த்தி ஆர்ப் 
பரித்தார்கள் . 

அதன் பின் ஹலறத்து ஆண்டவரவர்கள் புத்திரரை 
அருகில் இருத்தி , அன்று பகல் முழுதும் அருந்த உபதேசங் 
களையும் , ரகசியங்களையும் போதித்துக்கொண்டிருந்தார். 

இரவான பின் , இஷா தொழுதுவிட்டு அந்த உலு 
வடனிருந்து பஜறாகு முன் : குறுஆன் முப்பது அத்தியா 

t இந்த குறு ஆன் இன்னும் நாகூரில் இருக்கின்றது . 


கள் . 


புத்திரர்வந்து சேர்ந்தது . 


உசுங 


யங்களையும் தங்கள் கையால் எழுதி முடித்து வைத்திருந்து , 
பொழுது விடிந்தபின் மகனாரையழைத்து அந்த குறுஆனைக் 
கொடுத்து ஓதச்சொன்னார்கள் . ஹலறத்து சையிது முகம் 
மதுயூசுபு சாகிபவர்கள் அந்த குறுஆனை வாங்கி , காறிகளும் 
நாணத்தக்கதாக கறாஅத்தின் ஏழுவித நிபந்தனைப் பிரகா 
ரம் ஓதினார்கள் .. அதை ஹலறத்து ஆண்டவரவர்கள் செவி 
குளிரக் கேட்டு மனம்பூரித்து , அல்லாகுத்த ஆலாவைப் 
புகழ்ந்து சுக்று செய்தார்கள் . 

பின்பு ஹலறத்து ஆண்டவரவர்கள் தங்கள் அருமைப் 
புத்திரர் சையிது முகம்மதுயூசுபு சாகிபவர்களுக்குப் பதி 
னான்கு இல்முகளையும் பரிபூரணமாக கற்பித்து , வண்க் 
கத்தின் வகைகளையும் தெரிவித்து தலைமுழுகாட்டி , புத் 
துடை புனைவித்து , அல்லாகுத்த ஆலாவை அறியும் ரக்சியமா 
கிய உபதேசத்தைப் போதித்து முரீதாக்கி கிலாபத்தும் 
இஜாஜத்தும் , கிறுக்கத்தும் , கில் அத்தும் கொடுத்து , தங்க 
ளுக்கு முதலாம் கலீபாவாக்கி , தங்கள் மற்ற கலீபாக்களுக் 
கும் , பகீர்மார்களுக்கும் தலைவராக நியமித்தார்கள் . உடனே 
பகீர்கள் எல்லாரும் அவர்களைத் தங்களுக்குத் தலைவராக 
ஒப்புக்கொண்டு பைஅத்துக்கொடுத்து , அடி பணிந்தார்கள் . 

பிறகு , ஹலறத்து ஆண்டவரவர்கள் தங்கள் புத்திர 
ருக்கு முஸாஹதா , முஜாஹதா , முகாறபா முஷாஹதா . முருகபா 
முகாஷபா , முஆனா என்னும் ஏழுவகையிலும் நாட்குநாள் 
பழக்கமாகச் செய்து தேற்றி , எல்லா இல்முகளிலும் காமி 
லாக்கி எந்நாளும் தங்கள் பக்கத்தில் வைத்துப் பக்குவப் 
படுத்திவந்தார்கள் . சையிது முகம்மது யூசுபு சாசிபவர்கள் 
அன்று முதல் ஹலறத்து ஆண்டவரவர்களுக்குப் புத்திர 
ராயும் வாரிதாயும் , கலீபாவாயும் , பகீர்களுக்குச் சற் 
குருவாயும் இருந்தார்கள் . 

புத்திரர்வந்து சேர்ந்தது முற்றிற்று . 


சுக 


- 


ம் அத்தியாயம் . 
திவ்யஷ்தலங்களைத் தரிசித்தது . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் மக்காவி 
லிருந்து புறப்பட்டுப் பலராச்சியங்களையும் சுற்றி , அங்குள்ள 
திவ்வியஸ்தலங்களைத் தரிசித்த வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சையிது அப்துல்காதிறு ஷாகுல்ஹமீது பாத் 
துஷாசாகிபு ஆண்டவரவர்கள் அறிபு , எமன் , ஷாம் , 
இறாக்கு முதலான ராச்சியங்களை யெல்லாம் போய்க் காண 
வேண்டுமென்று நாட்டங்கொண்டு , தங்கள் மகனார் ஹல 
றத்து சையிது முகம்மதுயூசுபு சாகிபவர்களும் , மற்றும் 
கலீயாக்களும் , பகீர்களும் புடைசூழ்ந்து வரும்படி மக்கா 
விலிருந்து பிரயாணப்பட்டு , அங்குள்ள ஷரீபு முதலான 
தலைவர்களுக்கும் , பெரிய மனிதர்களுக்கும் சொல்லிக் 
கொண்டு நபிழகம்மது ஸல்லல்லாகு அலைகிவஸல்லமவர்கள் 
அவதாரஞ் செய்த இடம் முதலான தானங்களையும் தரிசித்து 
மகனாருக்குந் தெரிவித்துக்கொண்டு , ஜன்னத்துல்மாலா முத 
லான மகுபுறாக்களி லெல்லாம் போய் ஜியாறத்துச் செய்து 
விட்டு , மக்காவை விட்டு வெளிப்பட்டுப் பக்கத்திலுள்ள 
மஸ்ஜிதுகளிளெல்லாம் போய் இமாம் ஜமா அத்துடன் 
தொழுது தக்பீறு தஹ்லீலு முழக்கத்துடன் மதீனா நகரம் 
போய்ச் சேர்ந்தார்கள் . 

ஆண்டவரவர்கள் மதீனாவிற் போய்த் தங்கள் பாட்ட 
னார் நபி முகம்மது ஸல்லல்லாகு அலைகிவஸல்ல மவர்களின் 
சிறப்பான ஆலயத்திற்குள் தங்கள் புத்திரருடன் ஒரே 
நோன்பாக நாற்பதுநாள் உபவாசத்துடன் இக்திக்கா 
பிருந்து , பின்பு , நபிநாயகமவர்களினதும் , அவர்கள் கலீ 
பாக்களுள் அமீறுல்மூமினீன் அபூபக்கர் சித்தீத்த அமீறுல்மூமி 
னீன் உமறுல்பாறூகதறலியல்லாகு அன்குமா இவர்களினதும் , 


திவ்யஸ்தலங்களைத் தரிசித்தது . உசுரு 


தங்கள் பாட்டியார் பாத்திமா ரலியல்லாகு அன்கா அவர் 
களின துமான கபுறுகளை ஜியாறத்துச் செய்து மகனாருக்குங் 
காட்டிக்கொண்டு , அங்குள்ள ஷரீபு முதலான பெரியோர் 
களையும் சந்தித்துவிட்டு , ஜன்னத்துல் பகீஆ விற்போய் அமீ 
றுல்மூமினீன் உதுமான் றலியல்லாகு அன்கு அவர்கள் முத 
லான சிலபல அஸ்ஹாபுகளின் கபுறுகளையும் ஜியாறத்துச் 
செய்துகொண்டு , மதீனாவை விட்டுப் புறப்பட்டு பதுறு மலைக் 
குப் போனார்கள் . 

முன் ஒருதரம் பாரிய யுத்தஸ்தானமாயிருந்த அந்த 
பதுறு மலையிற்போய் , அங்கே ஷஹீதான அஸ்ஹபுமார் 
களையும் ஜியாறத்துச் செய்துகொண்டு பின் அங்கிருந்து 
உகுதுமலைக்குப் போனார்கள் . அங்கே ஷஹீதான ஹம்ஜா 
றலியல்லாகு அன்கு அவர்கள் முதலான அஸ்ஹாபுகளை 
யெல்லாம் ஜியாறத்துச் செய்துகொண்டு அங்கிருந்து நஜபு 
என்னும் நகரத்திற்குப் போனார்கள் . 

அந்த நஜபு நகரத்தில் விளங்கும் நபி நூத அலைகிஸ் 
ஸலாமவர்கள் முதலான சில நபிமார்களின் கபுறுகளையும் , 
அமீறுல் மூமினீன் அலி றலியல்லாகு அன்கு அவர்கள் 
கபுறையும் , இன்னுஞ் சிலருடைய மகுபுறாவையும் ஜியா 
றத்துச் செய்துவிட்டு , அங்கொரு தானத்தில் சிலநாள் 
இக்திக்காபிருந்து , பின் அங்கிருந்து புறப்பட்டு தூறுசீன 
என்னும் மகாபர்வதத்திற்குப் பிரயாணமாய் , தங்கள் 
குமாரர் முதலான எல்லாருடன் அந்தமலையிற்போய்ச் 
சேர்ந்தார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் மகத்துவமுள்ள தூறுசீனா 
மலைச்சிகரத்தில் ஏறி நாற்பதுநாள் ஒரே உபவாசத்துடன் 
இக்திக்காபிருந்து , பின் தொழுது அல்லாகுத்த ஆலா இடம் 
பிழைபொறுக்க துஆ இரந்து , அங்கிருந்து ஷாமிராச்சியத் 
திற்குப் பிரயாண மானார்கள் . 


உசுசு 


கன்ஜுல் கருமாத்து . 


ஆண்டவரவர்கள் ஷாமிற்சேர்ந்து அங்குள்ள கன்ஆன் 
தேச முதலான பல பகுதிகளிலுமுள்ள பிரதான நகரங் 
களுக்கெல்லாம் போய் , அங்கங்கேயுள்ள நபு இப்றகிம் அலை 
கிஸ்ஸலாம் , நபி இசுமாயில் அலைகிஸ்ஸலாம் , நபி இசுஹாக்கு 
அலைகிஸ்ஸலாம் நபி யாஃகூபு அலைகிஸ்ஸலாம் , நபி யூசுபு 
அலைகிஸ்ஸலாம் , முதலான நபிமார் , றசூல்மார்களின் மகுபு 
றாக்களையெல்லா ஜியாறத்துச் செய்துகொண்டு பரிசுத்த 
ஸ்தலமாகிய பைத்துல்ழகத்திசு நகரத்திற்போய் , அங்குள்ள 
திவ்வியாலயத்திற் பிரவேசித்து உபவாசத்துடன் இக்திக்கா 
பிருந்து , பின் தொழுது துஆ இரந்து , நபி தாவூது அலைகிஸ் 
ஸ்லாம் , நபி சுலைமான் அலைகிஸ்ஸலாம் , நபி ஜகரிய்யா அலை 
கிஸ்ஸலாம் , நபி யஹியா அலைகிஸ்ஸலாம் , மறியம் அலைகிஸ் 
ஸலாம் இவர்களின் மகுபுறாக்களையும் ஜியாரத்துச் செய்து 
கொண்டு , நபி ஈஸா அலைகிஸ்ஸலாமவர்கள் இருந்துவணங்கி 

த்திற்குப் போன தலத்தையும் தரிசித்துக்கொண்டு , 
அங்கிருந்து நீனவாநகரம்போய் நபி யூனுசு அலைகிஸ்ஸலா 
மவர்கனை ஜியாறத்துச் செய்துகொண்டு , மரியா மலைமேல் 
ஏறி , அங்கே அமீறுல் மூமினீன் உமறு றலியல்லாகு அன்கு 
அவர்கள் கட்டின தேவாலயத்திற் போய்த்தொழுது துஆ 
இரந்து , இக்திக்காபிருந்து , தக்பீறு , தஹ்லீலு முழக் 
கத்துடன் ஷாமிராச்சியத்து எல்லையைக்கடந்து , ஹலபு , 
அந்தாக்கிய்யா மார்க்கமாக றூமிராச்சியம் போய்ச் சேர்ந் 
தார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் * அமிராச்சியம் போய்ச் 
சேர்ந்து அங்குள்ள பிரதான நகரங்களையெல்லாங்கண்டு 
அல்லாகுத்த ஆலாவைப் புகழ்ந்து கொண்டு , முஸ்லிமான 
அதிபதியாகிய சுல்தானவர்கள் அரசுசெய்யும் ராஜதானியா 

* றூம் என்றது ஷாமுக்கு வடக்கிலுள்ள , கருங்கடலுக்குத்தெற் 
கிலும் , அறுமனிய்யாவுக்கு மேற்கிலும் , மத்தியதரைக் கடலுக்குக் 
கிழக்கிலுமுள்ள பூமி , அதை சின்ன ஆசியா என்பார்கள் . 


திவ்வியஸ்தலங்களைத் தரிசித்தது . உசுஎ 


கிய ஸ்தம்பூல் என்னும் * கிஸ்தந்தீனிய்யர் ( கான்ஸ்டான்டி 
னோபில் ) நகரம்போய் , அந்நகரத்து அலங்காரங்களைக் 
கண்டு மகிழ்ந்து : எல்லா ராசாங்கங்களிலும் இந்த ராசாங் 
கத்தை மேன்மையாக்கிவைத்த அல்லாதத்தஆலாவுக்கே எல் 
லாப் புகழு முரியனவென்று புகழ்ந்து சுக்றுசெய்து , அந் 
நகரத்துப் பிரதான ஆலயமாகிய ஆயாசூபியா என்னும் பள் 
ளியிற்போய் விடுதியிட்டார்கள் . அக்காலத்தில் அங்கிருந்து 
அரசாளும் சக்கரவர்த்தியாகிய சுல்தான் முகம்மது உதுமா 
னியல்காஜீயவர்கள் கேள்விப்பட்டு, தங்கள் பிரதானமான 
சைகுல்லிஸ்லாமும் , மற்ற இமாம்களும் , உலமாக்களும் ; 
மந்திரிமார்களும் , பாத்துஷாக்களும் , சேனாபதிகளும் , ராச 
குமாரர்களும் பெருந்திர 

ரளாய்வரப் புறப்பட்டு அந்தப் 
பள்ளியில்வந்து ஹலறத்து ஆண்டவர்வர்களைச் சந்தித்துக் 
கனப்படுத்தி , அடுத்த வெள்ளிக்கிழமையில் தாங்களே 
குத்பாவோதி இமாமாய்நின்று தொழுவித்து , வஅலும் 
சொல்லவேண்டு மென்று பிரார்த்தித்தார்கள் . ஹலறத்து 
ஆண்டவரவர்கள் அவர்கள் வேண்டுகோட்படி அந்த வெள் 
ளிக்கிழமை அங்கிருந்து தொழுது பிரசங்கமுஞ் செய்து , 
சுல்தானவர்களும் , அவர்கள் குடிகளுக்கும் ராசாங்கத் 
திற்கும் து ஆசெய்து ஆசீர்வதித்து , பின் ராசமாளிகையில் 
விருந்துண்டு , பிரயாண்ஞ் சொல்லிக்கொண்டு அங்கிருந்து 
புறப்பட்டார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் அங்கிருந்து புறப்பட்டுப் 
பின்னும் நூம்வழியே இறாக்குத்தேசத்திற்கு வந்து , அத் 
தேசத்து இராசமா நகரமாகிய பகுதாது பட்டணஞ்சேர்ந் 
தார்கள் . அந்தப்பட்டணத்திற் புகுந்தபோதே , அங்கே 
அடங்கி விளங்கும் இமாமுல்லகுலம் அபூஹனீபா றலியல் 

* றூமிலிருந்து கிஸ்தந்தீனிய்யாவுக்குப் போகவேண்டுமானால் , 
மரக்கலமேறியன்றிப் போகவரக்கூடாது . மரக்கலமேறிப் போன 
தாகச் சொல்லப்படவில்லை . 

1010 - 35 


உசஅ 


கன்ஜுல் கறாமாத்து . 


ஜாமி 


லாகு அன்கு அவர்களின் ஆலயத்திற்போய் அவர்களைஜியா 
றத்துச் செய்துகொண்டு , அங்கிருந்து தங்கள் பாட்டனார் 
சுல்தானுல்லௌலியா , சையிது முகியித்தீன் அப்துல்காதிறு றலி 
யல்லாகு அன்கு அவர்களின் பள்ளியிற்புகுந்து கைகட்டி 
நின்று அஸ்ஸ்லாமு அலைக்கும் யாஜத்தீ என்று ஸலாம் 
சொன்னார்கள் . உடனே கபுறிலிருக்து " வஅலைக்குமுஸ்ஸ்லாம் 
யாபுனைஇ என்று பிரதிவந்தது . ஹலறத்து ஆண்டவ 
ரவர்கள் அதைக்கேட்டுச் சந்தோஷங் கொண்டு , பதினொரு 
தினம் அந்தப் பள்ளியில் 

பள்ளியில் கல்வத்திருந்து , 

கல்வத்திருந்து , பின்கத்தம் 
பாத்திஹா வோதி ஹதியா செய்துவிட்டு , கந்தூரியும் 
கொடுத்து , அங்குள்ள பெரியோர்களை யெல்லாம் ஜியாறத்துச் 
செய்துகொண்டு , அங்குள்ள ஜாமிஉல்மஸ்ஜிது , 
உற்றிலா என்னும் ஆலயங்களிற் போய்த்தொழுது இக்திக்கா 
பிருந்து , பின்பு அங்கிருந்து தங்கள் கூட்டத்தாருடன் 
புறப்பட்டு , கர்பலா என்னுந் தலத்திற்குப் போனார்கள் . 
ஆண்டவரவர்கள் 

கர்பலாவிற்போய் அங்கே ஷஹீ 
தான சுல்தானுஷ்ஷுஹதாஇ , சையிதினா இமாம் ஹுஸைன் 
றலியல்லாகு அன்கு அவர்களையும் , மற்றும் அஸ்ஹாபு 
களையும் ஜியாறத்துச் செய்துகொண்டு , அங்கே மூன்று நாள் 
கல்வத்திருந்து , கத்தம் பாத்திஹா வோதிக் கந்தூரி 
கொடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு குதைதா 

நகரம் 
போய்ச் சேர்ந்தார்கள் . 

குதைதா விற்போய் அங்கே அடங்கியிருக்கும் எல் 
லாப் பெரியோர்களையும் ஜியாறத்துச் செய்துகொண்டு , பின் 
அங்கிருந்து பல நாடுநகரங்களையுங் கண்டு களித்து அல்லா 
தத்த ஆலா வைப்புகழ்ந்து கொண்டு , முஃகா என்னும் ஊர் 
போய்ச்சேர்ந்தார்கள் . 


* நபி பூனுசு 


அலைகிஸ்ஸலாமவர்களின் தபுறு குதைதாவில் 
இருக்கிறதென்று சிலர் எழுதி யிருக்கின்றார்கள் . 


திவ்வியஸ்தலங்களைத் தரிசித்தது . உசுகூ 


அந்த ழஃகா நகரத்தில் ஹலறத்து ஆண்டவரவர்கள் 
போனவுடன் , அங்கு விளங்கும் ஷைகுல் மஷாயிகு இமாம் 
உமறி புனுஷாதலி றகுமகுல்லா , இமாம் ஸந்தலி றகும குல்லா 
இவர்களின் ஆலயங்களிற்போய் . இவர்களின் கபுறுகளுக்கு 
முன்னின்று ஸலாம் சொன்னார்கள் . உடனே அவ்விருவ 
ருடைய கபுறுகளிலுமிருந்து பிரதிஸலாம் வந்தது . ஆண் 
டவரவர்கள் சந்தோஷமடைந்து அவ்விருவரின் ஜியாறத்து 
களையும் முடித்துக்கொண்டு , பின் அவ்வூரிலுள்ள ஒரு பூங்கா 
வனத்தில் தங்கள் கூட்டத்தாருடன் விடுதியிட்டுத் 
தங்கினார்கள் . 


ஹலறத்து ஆண்டவரவர்கள் - குதைதாவின் தோட் 
டத்தில் தங்கியிருக்கும் போது , ஒருநாள் தங்கள் புத்திரர் 
சையிது முகம்மதுயூசுபு சாகிபவர்களை அருகில் அழைத்து : 
என் அருமை மகனே உம்மிடம் இருக்கிற என் பற் 
கொம்பையெடுத்து இந்தத் தோட்டத்தின் ஒரு பக்கத்தில் 
நட்டிவிட்டு , நீர் வஹதானிய்யத்து என்னும் விரிப்பில் ஒழுக் 
கத்தோடும் உபவாசத்தோடுமிருந்து , அல்லாதத் ஆலாவை 
வணங்கிக்கொண்டு கல்வத்திரும் . அவன் உம்மையும் , 
உமது வணக்கத்தையும் ஏற்று , உமக்கு நேர்வழி காட்டத் 
தக்கவன் அப்படி அவன் ஏச்றுக்கொள்வானானால் , நீர் நட் 
டின பற்கொம்பு தளிர்த்து , மூன்று கிளையிட்டு வளர்ந் 
திருக்கும் . என்று கட்டளை பண்ணினார்கள் . அவ்வாறே 
ஹலறத்து சையிது முகம்மதுயூசுபு சாகிபவர்கள் பற்கொம் 
பைக் கொண்டுபோய் ஓரிடத்தில் நட்டிவைத்துவிட்டு ,. 
அதின் பக்கத்தில் கல்வத்திருந்தார்கள் . அவர்களைச் சூழ 
பகீர்களில் 

கல்வத்தில் இருத்திவிட்டு, ஆண் 
டவரவர்களும் ஒருபுறம் கல்வத்திலிருந்தார்கள் . அந்த கல் 
வத்தின் இருப்பு நாற்பது நாட்களுக்கென்று குறிப்பிட் . 
டிருந்தது . 


பலரை 


உஎ O ) 


கன்ஜுல் கறாமாத்து . 


நாற்பது தினங்களுந் தீர்ந்து ஹலறத்து - ஆண்டவ 
ரவர்கள் எழுந்து , தங்கள் மகனார் சையிது முகம்மது யூசுபு 
சாகிபவர்களைப்போய்ப் பார்த்தார்கள் . அப்போது 
அவர்கள் கல்வத்தின் இருப்பிலேயே சுஜூதில் விழுந்து 
கிடைப்பதையும் , நட்டின பற்கொம்பு தளிர்த்து மூன்று 
பணரிட் . டிருப்பதையும் கண்டு ஆநந்தங்கொண்டு , அல்லா 
தத்தஆலாவை புகழ்ந்து சுக்றுசெய்து : மகனே , எழுந். 
திரும் . உம்மையும் , உமது வணக்கத்தையும் , அல்லாதத்த 
ஆலா பொருந்திக் கொண்டான் என்று சொல்லி , அவர் 
களைக் கையை பிடித்து அழைத்துக் கொண்டுபோய் , அரு . 
கில்வைத்து , மீதியாயிருந்த ரகசியமான இல்முகள் எல்லா 
வற்றையும் புகட்டி , மற்றைய தறீக்குகளிலும் கிலாபத் 
தும் , இஜாஜத்தும் , கிறுக்கத்தும் , கீல்அத்தும் கொடுத்து 
நிரப்ப மாக்கினார்கள் . 

பின்பு ஹலறத்து ஆண்டவரவர்கள் குதைதா நகரத்தி 
லிருந்து பிரயாணப்பட்டு , உலகமுழுதாண்ட முடிமன்னருள் 
ஒருவனான ஸத்தாதி ராசன் இருந்து ராச்சியபரிபாலனஞ் 
செய்த அதன் என்னும் பட்டணம் போய் , அங்கே 
அடங்கியிருக்கும் சைகு ஹைதரஸ் றகுமகுல்லா , சைகு 
ஸஈது றகுமகுல்லா , சைகு ஜௌஹர் றகுமகுல்லா முதலான 
பெரியோர்களையெல்லாம் ஜியாறத்துச் செய்து கொண்டு , 
ஹயாத்துடனிருக்கும் பெரியோர்களையும் சந்தித்து எல்லா 
மகிமைகளும் பெற்றுக்கொண்டு , அங்கிருந்து புறப்பட்டுப் 
தங்கள் கூட்டத்தாருடன் மறுபடியும் மக்கா நகரம்போய்ச் 
சேர்ந்தார்கள் . 

திவ்வியஸ்தலங்களைத் தரிசித்தது முற்றிற்று . 


சுச - ம் அத்தியாயம் . 


. 


பொன்னாணிக்கு வந்தது . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் மக்காவி 
லிருந்து இந்தியாவுக்குப் பிரயாணமாய்ப் பொன்னாணியென்னும் 
ஊருக்குவரக் கப்பலேறினதும் , கடலில் விழுந்த தஸ்பீஹை மறுநாள் 
எடுத்ததும் , திருட்டுக்கப்பலை மெழுகினாற் பீரங்கிசெய்து அழித்ததும் , 
பின் அவ்வூருக்கு வந்து சேர்ந்ததுமான வரலாறுகளைச் சொல்லு 
கின்றது .) 

ஹலறத்து சுல்தான் அப்துல்காதிறு ஷாகுல் ஹமீது 
பாத்துஷா சாகிபு ஆண்டவரவர்கள் மக்கா நகரத்தில் ஒன் 
பது வருஷம் வாசஞ்செய்துகொண் டிருந்தார்கள் . இதற் 
கிடையில்தான் திவ்வியஸ் தலங்களைத் தரிசித்துச் சுற்றுப் 
பிரயாணஞ் செய்தார்கள் . இவ்வொன்பது வருஷங்களில் 
ஏழு ஹஜ்ஜும் , சில உம்றாக்களும் செய்து முடித்தார்கள் 
மகனார் ஹலறத்து சையிது ழகம்மதுயூசூபு: சாகிபவர்களுக்கு 
இரண்டு ஹஜ்ஜும், சில உம்றாக்களும் கிடைத்தன . 
இம்மட்டோடு மகனாரவர்களுக்கு வயது ஒன்பது நிரப்ப 
மாயிற்று , 

ஹலறத்து. ஆண்டவரவர்கள் மக்காவுக்குப் போன் 
ஒன்பது வருஷத்திற்குப்பின் இந்தியாவுக்கு வரவேண்டு 

நாடி , மக்காவிலுள்ள ஷரீபுகள் ; ...இமாம்கள் , 
மற்றும் பெரியோர்கள் எல்லாருக்கும் பிரயாணஞ்சொல்லிக் 
கொண்டு , தங்கள் அருமை மகனா ரவர்களும் , பகீர்மார். 
களும் புடைசூழ யாத்திரையாய் , ஜித்தா நகரம்வந்து சேர்ந் 
தார்கள் . 

ஜித்தாவுக்கு வந்தபோது , அங்குள்ள பெரியோர்கள் 
அனைவரும் எதிர்கொண்டழைத்து உபசரித்தார்கள் . 


மென்று 


பின் 


உஎ 2 


கன்ஜுல் கருமாத்து . 


மகனாரவர்களுக்கு அங்கே காட்டவேண்டிய இடங்களை 
யெல்லாங் காட்டித் தீர்ந்தது . அதன்பிறகு , ஜித்தாவி 
லிருந்து மலையாளக்கரைக்கு யாத்திரையாயிருந்த ஒரு கப்ப 
லில் ஆண்டவரவர்கள் தங்கள் கூட்டத்தாருடன் பயண 
மேறினார்கள் . ஜித்தாவின் முஸ்லிமான ஜனங்கள் எல்லாருந் 
திரண்டு ஆண்டவரவர்களை மிக மரியாதியுடன் பயண 
மநுப்பினார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஏறியிருக்கும் கப்பல் 
ஜித்தாத்துறையிலிருந்து பாய்தூக்கி கடுச்சமுத்திரத்தில் 
ஓடி.வரும்போது , ஓரிரா தங்கள் மகனார் சையிது முகம்மது 
யூசுபு சாகிபவர்களைக் 

கூப்பிட்டு : தஸ்பீஹ் என்னும் 
செபமாலையைக் கொண்டுவாரும் என்று கட்டளை பண்ணி 
னார்கள் . அப்போது மகனார் மனங்கலங்கி முகம்வாடி 
நின்று : நேற்று நான் அந்தச் செபமாலையைக் கையிற் 
பிடித்துக்கொண்டு , கப்பலருகிற் கடலைப்பார்த்து நின்றேன் ; 
அது , கைநழுவிக் கடலில் விழுந்துவிட்டது என்று சொன் 
னார்கள் . இதைக்கேட்ட ஆண்டவர்வர்கள் மகனாரை 
நோக்கி : மகனே , அதற்காக வேண்டி முகங்குறாவாதீர் : 
நேற்று நீர் கப்பலோரத்தில் எந்த இடத்தில் நின்றீரோ , 
அந்த இடத்திற்போய் நின்றுகொண்டு , கமண்டலம் என்கிற 
கிஸ்தியையெடுத்துக் கடலிலிட்டு நீரை மொள்ளுவீராக . 
அந்நீருடன் செபமாலை வந்திடும் என்று உத்தரவு செய் 
தார்கள் . சையிது முகம்மது யூசுபு சாகிபவர்கள் அவ்விதம் 
செய்தார்கள் ; கிஸ்தியில் நீருடன் செபமாலை வந்தது .. 
ஆண்டவரவர்கள் அதைவாங்கி ஓதினார்கள் . 

ஆண்டவரவர்கள் இருக்கும் மரக்கலம் அதிக விரை 
வுடன் ஓடிவரும்போது , ஒருநாள் நடுப்பகலில் , கப்பல் 
லுள்ள் மாலுமி முதலான கலர்சுகாரர் எல்லாரும் மனந் 
தடுமாறிக் கூக்குரலிட்டுப் பதறிக் கலங்கினார்கள் . ஆண்டவ 


பொன்னாணிக்கு வந்தது . 


உஎங் 


. 


ரவர்கள் அவர்களை நோக்கி : நீங்கள் ஏன் இப்படிக் கலங்கிப் 
பதறுகிறீர்கள் ? 

என்று கேட்டார்கள் . அப்போது 
அவர்கள் , மிகவிரைவாய் நெருங்கி யோடிவருகிற மற்றொரு 
மரக்கலத்தை ஆண்டவரவர்களுக்குச் சுட்டிக்காட்டி : 
இதோவருகிற கப்பல் திருட்டுக்கப்பல் . அதிலுள்ள 
எல்லாரும் கொடிய திருடர்கள் . இன்னும் சற்று வேளையில் 
அவர்கள் நமது கப்பலையமர்த்தி , நம்மைக்கொன்று , நமது 
கப்பலின் பொருட்களையெல்லாம் கொள்ளையடிப்பார்கள் . 
இவர்கள் கைக்குத்தப்ப நம்மால் ஏலாது . நாமெல்லாம் 
இன்றைக்கு மடிவோம் . இதற்காகவே கலங்கித் தவிக் 
கிறோம் என்று அழுது சொன்னார்கள் . இதைக்கேட்ட 
ஆண்டவரவர்கள் : அத்திருடர்கள் நமது கப்பலை எவ்வாறு 
அமர்த்தி , நம்மை எவ்விதம் கொல்வார்கள் ? என்று 
கேட்டார்கள் . அதற்கு அவர்கள் அத்திருட்டுக்கப்பலில் 
பீரங்கி என்னும் வெடிற்கருவியிருக்கும் . அதில் மருந்தும் 
குண்டும் போட்டுக் கெட்டித்து நம்மைச் சுடுவார்கள் . 
அதனால் , நமது கப்பலுக்கும் நமக்கும் , வில்லங்க முண்டா 
கும் என்று பதில் சொன்னார்கள் . அப்போது ஆண்டவ 
ரவர்கள் : இந்தக் கப்பலில் அவ்விதக் கருவியாகிய பீரங்கி 
யில்லையோ ? என்று கேட்டார்கள் . பீரங்கியும் இல்லை ; 
மருந்து குண்டுகளும் இல்லை என்று அதற்கு அவர்கள் 
விடைகொடுத்தார்கள் . 

இச்சொல்லைக் கேட்டபோது ஹலறத்து ஆண்டவ 
ரவர்கள் மாலுமி முதலானவர்களைப்பார்த்து : பீரங்கி 
யில்லையா ? குண்டு மருந்துகளுமில்லையா ? நல்லதிருக்கட்டும் . 
உங்கள் வசம் மெழுகு இருக்குமானால் எடுத்துவந்து பீரங்கி 
வடிவாகச் செய்து , எரிந்த சாம்பலை மருந்தென்றும் , 
கற்களைக் குண்டென்றும் அதிற் போட்டு , வெடி தீருங்கள் 
என்று கட்டளை பண்ணினார்கள் . 


2 எச 


கன்ஜுல் கறாமாத்து . 


சம் 


ஆண்டவர்வர்க்ள் இட்ட - கட்டளைப்பிரகாரம் கலாசு 
காரர்கள் கூடி நின்று மெழுகையெடுத்துப் பீரங்கி யுருவத்திற் 
செய்து , சாம்பலையுங் கல்லையும் வாரித் திணித்துக் கெட் 
டித்து , மிக விரைந்து ஓடிவரும் திருட்டுக் கப்பலைப்பார்க்க 
இலக்குவைத்து வெடி தீர்த்தார்கள் . 

மெழுகினாலான அற்புதப் பீரங்கியால் வெடிதீர்த்த 
மாத்திரத்திற் , அதிலிருந்து கோடையிடி குமுறினாற் 
போன்ற பெருந்தொனியுடன் அக்கினிமயமான குண்டுகள் 
புறப்பட்டு , மேற்படித் திருட்டு மரக்கலத்திற்போய் விழுந் 
தன . க்ஷணத்திற்கொரு குண்டாகச் சற்றுநேரத்தில் 
அநந்தங் குண்டுகளை அந்த மெழுகுபீரங்கி கக்கின . குண்டு 
ஒவ்வொன்றும் போய்விழுந்து திருட்டுக்கப்பலைச் சின் 
பின்னமாகத் தகர்த்தது . எழுந்து பொழியும் குண்டு 
மாரியினால் , திருடர்கப்பல் சிதைந்து நீரைமுகந்து , சமுத் 
திரத்தில் அமிழ்ந்திற்று , அக்கப்பலி லிருந்தவர்களில் குண்டு 
பட்டு மடிந்தோர்போக 

மீந்தவர்கள் சமுத்திர்த்தில் 
விழுந்து கிடந்து , நீந்தவலியின்றி , நீரைக் குடித்துத் திக்கு 
முக்காடி , ஓவென்று அலறி மாண்டார்கள் . ஒருவராவது 
தப்பிப் பிழைக்கவில்லை. பக்கத்தில் ஓடிவந்த திருட்டுரு 
பெயருமில்லாமல் அழிந்து சூனியமாயிற்று . 

தங்களைக் கொன்று கொள்ளையிட வந்த திருட்டுக்கப் 
பலை இவ்வாறு ஆச்சரியமாக அழியச்செய்த ஹலறத்து 
ஆண்டவரவர்களுக்கு எல்லாரும் .. தாழ்ந்துநின்று , துதித் 
துக் கொண்டாடினார்கள் . பின் ஆண்டவரவர்கள் ஏறின 
கப்பல் - சிலதினத்தில் மலையாளக்கரையின் ஒரு துறை 
முகமாகிய பொன்னாணியில்வந்து சேர்ந்தது . 

சைது அலி என்னும் அரசரால் ஆளப்பட்ட அந்தப் 
பொன்னாணியில் கப்பல் நங்கூரமிட்டபோது , ஹலறத் 
ஆண்டவரவர்கள் தங்கள் கூட்டத்தாருடன் கரையிலிறங்கி , 


பட்டமரந் தழைத்தது . 


உரு 


அவ்வூர்ப் பிரபுக்களுள் ஒருவராகிய சையிது ஜைனுத்தீன் 
மகுதூம் என்பவருடைய தோட்டத்திற் போய் விடுதியிட்டுத் 
தங்கினார்கள் . 


பொன்னாணிக்குவந்தது முற்றிற்று . 


சுரு - ம் அத்தியாயம் . 


பட்டமரந் தழைத்தது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் , பட்டுப்போன 
பலா மரமொன்றைத் தழைக்கச்செய்த வரலாற்றைச் சொல்லு 
கின்றது . ) 

ஹலறத்து ஷாகுல்ஹமீது பாத்துஷாசாகிபு ஆண்டவ 
ரவர்கள் பொன்னாணிப் பட்டணத்தில் , சையிது ஜைனுத் 
தீன் மததூ முடைய தோட்டத்தில் , தங்கள் கூட்டத்துடன் 
இறங்கியிருக்கும்போது , அந்தத் தோட்டத்துக் காவற் 
காரன் ஆண்டவரவர்களின் வரலாறுகள் எல்லாவற்றை 
யும் கேட்டறிந்துகொண்டு , தன் எஜமானாகிய சையிது 
ஜைனுத்தீன் மததூ மிடம் போய் , எஜமானே ஒரு பெரியோர் 
பெருங்கூட்டத்துடன் நமதுதோட்டத்தில்வந்து இறங்கி 
இருக்கின்றார்கள் . . அவர்கள் ஹலறத்து முகியித்தீன் அப்துல் 
காதிறு ஜைலானி ஆண்டவரவர்களின் பௌத்திரராம் . 
அவர்களைப்பற்றி எல்லாரும் அதிக மேன்மையாகப் 
பேசுகின்றார்கள் என்று சொன்னான் . இதைக்கேட்ட அவர் 
அவனைப்பார்த்து : சரியே . நீ சொன்னபடி அவர் பெரி 
யோராயிருந்தால் , நமது தோட்டத்தில் பட்டுப்போய்நிற் 
கிற பலாமரம் தழைக்கவேண்டும் . அப்படி . அது தழைத்த 
தானால் , அவரைப் பெரியவரென்று . சொல்லத் தடை 

1010-36 


. 


உ.என் 


கன்ஜுல் கறாமாத்து . 


யிராது என்றார் . இதைக் கேட்டுக்கொண்டு மேற்படிக் 
காவலாளன் அங்கிருந்து தோட்டத்திற்கு வந்தான் . 


இவன் வரும்போது ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஒரு 
கரகத்தில் தண்ணீர் ரெடுத்துப்போய் , அங்கே பட்டுப்போய் 
நிற்கும் பலாமரத்து . அடியில் வைத்து உலு செய்து கொண் 
டிருந்தார்கள் . அந்தத் தண்ணீர் அந்தமரத்துக் காய்ந்த 
வேர்களில் ஓடிக்கொண்டிருந்தது . இதை அவன்கண்டு , 
இதென்ன ! புதுமைக்கு இடமாகக் காணப்படுகின்றதே 
யென்று எண்ணி , இனி நடப்பதை அறியலாமென்று 
அங்கேயே பார்த்துக்கொண்டு நின்றான் . 


உலுவை 


முடித்துக் 


ஹலறத்து ஆண்டவரவர்கள் 
கொண்டெழுந்து , பக்கத்திற்போய் இரண்டு றக்அத்து 
அல்லாகுத்த ஆலாவைத்தொழுது ஸலாம் சொல்லித் திரும்பி 
னார்கள் . இவர்கள் திரும்புமுன் உலுநீர்பட்ட காய்ந்த பலா 
மரம் பச்சென்று இலைகள் நெருங்கத் தழைத்து , பூவும் , 
பிஞ்சும் , காயுமாய்ச் செழிப்புற்று நின்றது . இதைக் கண்ட 
தோட்டக்காரன் பிரமித்து , ஜைனுத்தின் மததூ மிடம் ஓடிப் 
போய் : எஜமானே , தாங்கள் சொன்னபிரகாரம் முடிந்து 
விட்டது ; வந்து பாருங்கள் என்றான் . இதைக்கேட்ட அவர் 
ஆ ! அப்படியா !! பட்டமரம் தழைத்ததா !! என்று 
சொல்லிக் கொண்டு , கால்பதறக் கைபதறவெழுந்து தமது 
தோட்டத்தில் வந்து பார்த்தார் ; பலாமரம் அவர் கண்ணை 
மருட்டிக் கருத்தைக் கவர்ந்தது . உடனே அவர் ஆண்ட 
ரவர்கள் சமுகத்திற்போய் ஸலாம் சொல்லி , அடிபணிந்து 
கின்றார் . 


ஹலறத்து ஆண்டவரவர்களும் அவரை உபசரணை 
யுடன் அழைத்து அருகில் இருக்கச்செய்து , அவருடன் 
ஆதரவாகப் பேசினார்கள் . பின்பு , சையிது ஜைனுத்தீன் 


பட்டமரந் தழைத்தது . 


உஎஎ 


மத்தும் ஆண்டவரவர்களைத் தமது மாளிகையில் வந்து விருந் 
துண்ண வேண்டுமென்று மன்றாடினார் . அதற்கு ஆண்டவ 
ரவர்கள் சம்மதித்தார்கள் 

சையிது ஜைனுத்தீன்மகுதூம் விருந்துக்காக ஒரு நாளைக் 
குறிப்பிட்டுக்கொண்டு , அந்தநாளில் அறுசுவைப் பதார்த் 
தங்களும் , சோறுகறிகளும் , கனிவர்க்கங்களும் , தீம் 
பானங்களும் தயார்பண்ணி வைத்து , ஆண்டவரவர்களையும் , 
மகனாரவர்கள் 

முதலானவர்களையும் ஒழுக்கத்துடன் 
அழைத்துக் கொண்டுபோய் , தமது மாளிகையில் உல்லாசத் 
துடன் வீற்றிருக்கச் செய்து , அதிக உபசாரத்துடன் 
சம்பிரமமாக விருந்து உண்பித்தார் . ஹலறத்து ஆண்டவ 
ரவர்கள் தங்கள் 

குமாரர் 

முதலானவர்களுடன் 
சந்தோஷமாக வுண்டு , அல்லாதத்தஆலாவைப் புகழ்ந்து 
சுக்று செய்து , அவருக்காக துஆ செய்தார்கள் . 

விருந்துண்டு முடிந்தபின் , சையிது ஜைனுத்தின் மகுதூம் 
ஆண்டவர்வர்களின் பக்கத்தில் இருந்து , ரக்சியமாகப் பல 
விஷயங்களையும் பற்றிச் சம்பாஷித்துக்கொண்டிருந்தார் . 
சுற்று நேரம் சம்பாஷித்த பின்பு , அவர் ஆண்டவரவர்களை 
நோக்கி நான் வெகுநாள் நாடியிருந்த நாட்டம் இன் 
நிறைவேறப் போகிறதாக நினைக்கின்றேன் . அதென்ன 
வென்றால் ; - எனக்கொரு மகள் இருக்கின்றாள் . அவளை 
விவாகம்பண்ணிக் கொள்ளத்தக்க மண மகன் அகப்பட 
வில்லை . நானோ ; சையிது முகியித்தின் அப்துல்காதிறு ஜைலானி 
றலியல்லாகு அன்கு அவர்களின் வமிசத்திலுள்ளவன் , 
தாங்களும் அவர்கள் பெளத்திரராகையால் ; தங்களுக்கே 
என் மிகளைக் கொடுக்க ஆசைப்படுகிறேன் . தாங்கள் 
பொருந்திக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் ... 
விவாகஞ் செய்யுஞ் சொல்லாகிய இதைக்கேட்ட ஆண்டவ . 
ரவர்கள் அவரைப் பார்த்து விவாக காரியத்தில் எனக்கு 


உஎ 
அ 


கன்ஜுல் கறாமாத்து : 


இச்சையில்லை என்பது உமக்குத் தெரியாததா ? என்றார்கள் . 
இதைக்கேட்ட அவர் மறுத்துப் பேசாமல் வாயை மூடினார் . 
பின் அங்கிருந்து தோட்டத்திற்கு வந்தார்கள் . 

பட்டமரந் தழைத்தது முற்றிற்று . 


கூக - ம் அத்தியாயம் . 


முகல்ல தீவுக்குப் போனது . 


. 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் பொன்னாணியி 
எலிருந்து அற்பு தகரமாகக் கடலைக்கடந்து முகல்ல தீவுக்குப் போன 
தும் , அங்குள்ளோர் கொடுத்த நஞ்சூட்டின கனிவர்க்கங்களைத் 
தின்றதுமான வரலாறுகளைச் சொல்லுகின்றது . ) 


i 


ஹல்றத்து மீறான் சுல்தான் ஷாகுல்ஹமீது கன்ஜஸவாய் 
ஆண்டவரவர்கள் சிலநாள் பொன்னாணியில் தங்கியிருந்து , 
பின் முகல்லதீவுக்குப் போகநாடி , அங்குள்ள சையிது 
ஜைனுத்தீன் மகுதூம் முதலானவர்களுக் கெல்லாம் பயணம் 
சொல்லிக்கொண்டு புறப்பட்டார்கள் . அப்போது , அங் 
கிருந்து முகல்லதீவுக்குப் போகும் உருக்கள் இல்லை . ஆகை 
யால் , ஆண்டவரவர்கள் தங்கள் கூட்டத்தாருடன் கடற் 
கரையில் வந்து பார்த்தார்கள் ; கடல் கொந்தளிப்பின்றிச் 
சாந்தமா யிருந்தது . அவ்விதம் கடல் அமர்ந்திருப்பதை 
ஆண்டவரவர்கள் கண்டு , தங்கள் குமாரராதி பகீர்கள் எல் 
லாரையும் பார்த்து " நீங்கள் எல்லாரும் கண்களை மூடிக் 
கொண்டு , எனக்குப் பிறகே கடலில் - இறங்கி , என்னைத் 
தொடர்ந்து நடந்துவாருங்கள் , என்று கட்டளை பண்ணி 
விட்டு முந்தித் தாங்கள் பிஸ்மி சொல்லிக் கடலி லிறங்கி நடந் 


முகல்ல தீவுக்குப் போனது . 


உ எக 


தார்கள் . அப்போது அவர்கள் . கூட்டத்தார்களும் அவர் 
களுக்குப்பின்னே கண்களை மூடிக்கொண்டு கடலில் இறங்கி , 
அவர்களைத் தொடர்ந்து நடந்தார்கள் . - 


இவ்விதம் எல்லாரும் கடலில் இறங்கி க்ஷணப்பொழு 
தாகவே ஹலறத்து ஆண்டவரவர்கள் . அவர்களைக் கூப்பிட்டு 
உங்கள் கண்களைத் திறந்து பாருங்கள் என்றார்கள் . 
அவ்வாறே அவர்கள் கண்களைத் திறந்து பார்த்தபோது , 
தாங்கள் எல்லாரும் ஆண்டவரவர்களுடன் முகல்லதீவின் 
கடற்கரையில் நிற்கக்கண்டு , ஆநந்தமுற்றார்கள் . 

ஆச்சரியகரமாக முகல்லதீவிற்போய்ச்சேர்ந்த ஆண்டவ 
ரவர்கள் , பின் அக்கடற்கரையிலிருந்து தங்கள் கூட்டத் 
தோடு ஊருக்குள் பிரவேசித்தார்கள் . அக்காலம் அந்தத் 
தீனவையாளும் அரசன் காபிர் . அவன் ஆண்டவரவர்கள் 
பெருந்திரளான 

ரளான ஜனத்துடன் ஊருக்குள் வருவதை அறிந்து ; 
இக்கூட்டத்தார் நம்மூரைப் பிடித்து ஆளவோ , அல்லது 
நம்மைச் சிறைப்படுத்திக்கொண்டு போகவோ , அல்லது , 
நம்மெல்லாரையும் படுகொலை செய்யவோ , எதற்காகவோ 
இத்தனை திரளாய் வருகின்றார்கள் . அவர்கள் கருதிவருங் 
கருமத்தை நம்மீது முந்தவிடாமல் , நாம் ஏதும் ஒரு 
உபாயஞ் செய்து அவர்களை மடக்கவேண்டும் என்று தன் 
னைச்சூழ்ந்து நிற்கும் மந்திரிபிரதானிகளோடு ஆலோசனை 
பண்ணி , எல்லாருங்கூடி இவ்விதம் தீர்மானித்தார்கள் : 

நாம் சீக்கிரமாகத் தின்னுகின்ற கனிவர்க்கங்களையும் , 
தின்பண்டங்களையும் தயார் செய்து , அவற்றில் நஞ்சூட்டி 
வைத்து , அவர்களை எதிர்கொண்டழைத்து உபசரித்து 
வெகுமதி கொடுப்பது போலப் பாசாங்குபண்ணி , மேற்படி 
நஞ்சேறின பதார்த்தங்களைக் கொடுக்கலாம் . " அவர்கள் 
அதை மெய்யென்று நம்பி வாங்கித்தின்று , எல்லாரும் . 


: 


உ அ . 


கன்ஜுல் கறாமாத்து , 


யாக 


மடிந்து போவார்கள் .. அதன்பின் நம் இஷ்டப்படி நடத்த 
லாம் என்பதே . 

இவ்வாறு தீர்மானித்தபோது , உடனே கனிவர்க்கம் 
முதலான தின்பதார்த்தங்கள் தயாராய் , அவற்றில் நஞ்சேற் 
றிப் பாத்திரங்களில் வைக்கப்பட்டன . அரசன் முதலான 
பெரியதனக்காரர் எல்லாரும் திரண்டெழுந்து , நஞ்சுப் 
பதார்த்தங்களையும் எடுப்பித்துக்கொண்டு ஹலறத்து ஆண் 
டவரவர்களை உபசரித்து அழைக்கும் பாவனையாக வந்து , 
எல்லாரும் கைகட்டித் தாழ்ந்து , அக் கனிவர்க்காதிகளை 
முன்வைத்து நின்றார்கள் . 

எவ்விதமான மறைந்த கருமங்களையும் இருதயக் கண் 
ணாடிக்குள் மிகத் தெளிவா யுணர்ந்து கொள்ளும் சக்தியுள்ள 
ஆண்டவரவர்கள் , அந்தப் படுபாதகர்செய்த வஞ்சனையை 
அறியாதிருக்கவில்லை ! அறிந்திருந்தும் அறியாத பாவனை 

அவர்களுக்கு இனியமொழிகூறி , தங்கள் வலது 
கையால் அந்த நஞ்சேற்றின கனிகளில் இரண்டொன்றை 
யெடுத்து பிஸ்மி சொல்லித் தின்றுவிட்டு , மற்றவைகளையும் 
எடுத்தெடுத்து மகனார் முதலான பகீர்மார் எல்லாருக்குங் 
கொடுத்தார்கள் . அவர்களும் அவற்றைவா பிஸ்மி 
சொல்லித் தின்றார்கள் . அதனால் அவர்களுக்கும் யாதொரு 
தீங்கும் உண்டாகவில்லை . வெகுநேரம் வரையும் அக்காபிர் 
கள் ஆண்டவரவர்கள் சமூகத்தில் நின்றார்கள் . 

நஞ்சூட்டின கனியாதிகளைத்தின்று நெடுநேரமாயும் 
இவர்களுக்கு யாதொரு அபாயமும் உண்டாகவில்லை , இவர் 
கள் நாம் செய்த வஞ்சனையை அறிந்து தான் தின்றிருக் 
கின்றார்கள் , அதைப்பற்றி நம்மைக்கேட்காமலும் , நமக்குப் 
பிரதி தீங்கு செய்யாமலும் இருப்பதைக் கவனித்தால் , இவர் 
கள் மகாபெரியோர்கள் என்பது தெளிவாய் விளங்குகின் 
றது . நாமே நமக்குத் தீங்கை வலிய வருவித்துக்கொள்ளப் 
பார்க்கின்றோம் . இம்மட்டோடே நாம் தப்புவது காரியம் 


ஜின்னைக் கடலிலாழ்த்தினது . உஅக 


என்று 


அக்காபிர்கள் எண்ணிக்கொண்டு , மௌனமாய் 
அங்கிருந்து போய்விட்டார்கள் . 

பின்பு ஹலறத்து ஆண்டவரவர்கள் தங்கள் கூட்டத் 
தாருடன் முகல்லதீவுக்குள் ஒரு சாகையில் விடுதியிட்டிருந் 
தார்கள் . 

முகல்லதீவுக்குப் போனது முற்றிற்று . 


கஎ - ம் அத்தியாயம் .. 
ஜின்னைக் கடலிலாழ்த்தினது . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் முகல்ல தீவில் 
தீங்குசெய்யவரும் ஜின்னைக் காகத்திலடைத்துக் கடலிலாழ்த்தின 
தும் , அதனால் , அத்தீவார் முஸ்லிமான துமான வரலாறுகளைச் 
சொல்லுகின்றது .) 

ஹலறத்து காதிறெலி கன்ஜஸவாய் கன்ஜபக்ஷ் பாத்து 
ஷாசாகிபு ஆண்டவரவர்கள் முகல்லதீவில் இருக்கும் போது , 
ஒருநாள் சாயரக்ஷை சில பகீர்களுடன் எழுந்து , ஊரைச் 
சுற்றிப் பார்த்துக்கொண்டு வந்தார்கள் . வரும்போது , 
ஒருவீதியில் , ஒரு வீட்டில் , ஓவென்ற அழுகுரலும் , 
ஜனத்திரளுமாயிருந்தன . அதை ஆண்டவரவர்கள் கண்டு 
அங்கே நெருங்கிநின்று பார்த்தார்கள் . அப்போது , அர 
சன் சேவகர்கள் கூடிநின்று , அவ்வீட்டிலுள்ள ஒரு கன்னி 

ஆடையாபரணங்கலாலலங்கரித்து , பரிமளம்பூசி , 
கயிறுகொண்டு கட்டுகிறதும் , அவளைப் பெற்ற தாயும் , 
பந்துக்களும் சூழநின். பிரலாபித்து அழுகிறதுமா 
யிருந்தது , 

இந்தப் பரிதாபக்காட்சியை ஆண்டவரவர்கள் கண்டு , 
அங்கே கூடிநிற்கும் ஜனங்களைப்பார்த்து : இதென்னவிஷ 
யம் ? இவளை ஏன் இப்படிச் செய்கிறீர்கள் ? என்று கேட் 


கையை 


உஅஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


வோம் . 


டார்கள் . இக்கேள்விக்கு அந்த ஜனங்கள் ஆண்டவரவர்களை 
நோக்கிக் கீழ்வருமாறு சொல்லுகின்றார்கள் : -- 

கேளுங்கள் , சாகிபவர்களே , இவ்வூருக்குப் புறத்தில் 
ஒரு , கோயிலிருக்கின்றது . துஷ்டதேவதையாகிய ஜின் 
ஒன்று வருஷத்திற்கு ஒருதரம் அந்தக் கோயிலுக்குவரும் , 
அது அங்கேவரும் காலமும் , நேரமும் , எங்களுக்குத் 
தெரியும் . அப்படி அதுவரும் . இரவுக்கு முந்தின சாய்ந் 
தரமே நாங்கள் இவ்வூரிலுள்ள கன்னிகாப்பெண் ஒருத்தியை 
அலங்கரித்து , அக்கோயிலிற் கொண்டுபோய் அதற்குப் 
பலியாக வைத்து விடுவோம் . அந்தஜின் . அன்றிரவில் 
அங்கேவந்து அந்தப்பெண்ணைத் தன் இஷ்டப்படி நடத்திப் 
பிரேதமாக்கிப் போட்டுவிட்டு போய்விடும் . அதிகாலையில் 
நாங்கள் அந்தப் பிரேதத்தை யெடுத்துத் தகனம் பண்ணு 
இது , வருஷந்தோறும் 

நடந்துவருகின்றது , 
இவ்விதம் நாங்கள் அந்த தேவதைக்கு நரபலி கொடா 
விட்டால் , அது இவ்வூருக்குள் பிரவேசித்து , எங்களை 
நாசமாக்கிவிடும் . அதனால் , நாங்கள் வருஷத்திற்கு ஒரு 
முறை வீட்டுக்கு ஒரு பெண்ணாக நியமித்துத் பலிகொடுத்து 
வருகிறோம் . இந்த முறை பலியிட நியமிக்கப்பட்டவள் 
இவள் . இன்றிரவு அந்தத் தேவதைவருகிற காலமாகையால் , 
இவளைப் பலி கொடுக்கவேண்டியே இப்படிச் செய்கின்றோம் 
என்று இப்படிச் சொன்னபோது ஹலறத்து ஆண்டவ 
ரவர்கள் 

அவர்களைப்பார்த்து : இந்தப் பரிதாபமான 
கருமத்தை . நீங்கள் 

செய்யாதீர்கள் ; இந்தப்பெண்ணை 
அத்தக் கோயிலுக்குக் கொண்டுபோகாமல் , இந்த அலங் 
காரத்துடன் ஒரு புருஷனைத்தேடிக் கலியாணம் பண்ணிக் 
கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு , தங்கள் சாகைக்கு வந்து 
விட்டார்கள் 
> ஹலறத்து . :- ஆண்டவரவர்கள் 

சொன்ன இந்தச் 
சொல்லை . அந்தக் காபிர்கள் சிந்திக்கவில்லை . இவளை கலியா 


ஜின்னைக் கடலிலாழ்த்தினது . 


உஅங 


ணம் 

பண்ணிக் கொடுத்துவிட்டால் , தேவதைக்கு 
இலக்காவது யார் என்று தங்கள் கோரிக்கைப்படி அவளைச் 
சிவிகையில் ஏற்றி , தாயாதியோர் பரிதபித்து அழ ஊர் 
வலஞ் செய்து , மாலையானபோது அந்தக்கோயிலில் 
கொண்டுபோய் வைத்துவிட்டு வந்துவிட்டார்கள் . 

தங்கள் சொல்லைக் கவனிக்காமல் அந்தக் காபிர்கள் இப் 
படிச் செய்தது ஹலறத்து ஆண்டவரவர்களுக்குத் தெரிந்து , 
நடுசாமத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் . 
அர்த்தராத்திரியானவுடன் தங்கள் கையில் கூஸா என்னும் 
நீர்க்கரகம் ஒன்றை யெடுத்துக்கொண்டு , தனியே புறப் 
பட்டு அந்தக் கோயிலுக்குப் போனார்கள் . அந்நேரமே 
அந்த ஜின் அங்கேவரும் நேரமாயிருந்தது . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் அங்கே போன சமயத் 
தில் மேற்படித் துஷ்டதேவதையாகிய ஜின் வழக்கப்படி 
இடிமுழக்கம் போன்ற கர்நகொடூரமான தொனியிட்டு 
ஆவென்று அலறிக்கொண்டு , கண்களில் அக்கினிபறக்க , 
விகார ரூபத்துடன் தன் கோரப்பற்களை ஈயென்று இளித் 
துக்கொண்டு , அந்தக் குமரியைத் தாவி வந்தது . அது 
வரும் பயங்கரமான காட்சியை ஆண்டவரவர்கள் கண்டு , 
அதைப்பார்த்து நில் , சற்றே நில் ; கொஞ்சம் பொறு . 
அவளை நெருங்காதே . இங்கே என் முன்வா 
கூறினார்கள் . இந்தச் சத்தத்தைக்கேட்ட அந்த ஜின் 
திரும்பிப்பார்த்து ஆண்டவரவர்களைக் கண்டு , உடனே 
பலங்குன்றி , உடலயர்ந்து , உள்ளஞ்சோர்ந்து , ஊக்கந் 
தொலைந்து , திரும்பிவந்து ஆண்டவரவர்களின் திவ்விய 
சேவடியின்கீழ் நெடுஞ்சாண்கிடையாய் விழுந்தது . 

ஆண்டவரவர்கள் உடனே தாங்கள் கொண்டுபோன 
நீர்க்கரகத்தை யெடுத்து அதன் கையிற்கொடுத்து : ஏ , 
பிசாசே , இதைக் கொண்டுபோய் , அதோ ஒடுகிற ஆற்றில் 

1010-37 


என்று 


உ அச 


கன்ஜுல் கறாமாத்து . 


என்று 


நின்று , 


தண்ணீரள்ளிவா 

கட்டளை யிட்டார்கள் . அக் 
கட்டளைப் பிரகாரம் அந்த ஜின் எழுந்து கரகத்தை வாங்கிக் 
கொண்டுபோய் , அங்கேயோடும் ஆற்றில் அமுக்கிற்று .. 
அவ்வாற்றுத் தண்ணீர் முழுதும் அக் கரகத்திற்குட் 
புகுந்து , ஆறு வெறுந்தரையாய்விட்டது . இந்த ஆச்சரி 
யத்தை அதுகண்டு திகைத்து , பின் கரகத்தைத் தூக்கிற்று ; 
தூக்கக்கூடவில்லை . தன் முழுப்பலத்தையும் கூட்டி ஒறுத்து 
நின்று தூக்கியும் , அதைத் தூக்க ஏலவில்லை . வெகுநேரம் 
தள்ளாடி நின்று , பின் கரகத்தை அங்கேயே வைத்துவிட்டு , 
ஆண்டவரவர்கள் சமுகத்தில் திரும்பிவந்து பணிந்து 

நடந்த சங்கதியைச் சொல்லிற்று . ஆண்டவ 
ரவர்கள் அதைப்பார்த்து : நல்லது , இருக்கட்டும் . நீபோய் 
அந்தக் கரகத்தை ஆற்றில் கவிழ்த்திவிடு . நீர் முழுதும் 
வந்திடும் . அதன்பின் பிஸ்மில்லாஹி என்று சொல்லி 
மறுபடியும் கரகத்தை நீரிலமுக்கி அள்ளு . அதன்பின் 
தூக்கிக்கொண்டுவா என்து உத்தரவு பண்ணினார்கள் . 

இந்தக் கட்டளைப்படி - ஜின்போய்க் கரகத்தைக் 
கவிழ்த்த நீர் முழுதும் ஆறாய்ப் பெருகிற்று . அதன்பின் 
பிஸ்மில்லாஹி என்று சொல்லிக் கரகத்தில் நீரை மொண்டு 
தூக்கிக் கொணர்ந்து , ஆண்டவரவர்கள் சமுகத்தில் வைத் 
துக் கைகட்டி நின்றது . ஆண்டவரவர்கள் அந்த நீரைக் 
கொண்டு உலுசெய்து இரண்டு றக்அத்துத் தொழுதார்கள் . 

ஆண்டவரவர்கள் உலு செய்யும் போதும் , தொழும் 
போதும் , இந்தக் கரகத்திற்குள் என்ன புதுமை யிருக் 
கின்றதோ ! நாம் அதை அறியவேண்டும் என்று அந்த ஜின் 
எண்ணிக்கொண்டு நின்றது . தொழுதானவுடன் 
ஆண்டவரவர்களைப் பணிந்து : எஜமானவர்களே , இந்தக் 
கரகத்திற்குள்ளிருக்கும் புதுமை என்ன ? என்று கேட்டது . 
அதற்கு ஆண்டவரவர்கள் அதைப்பார்த்து , நீ அந்தப் 


ஜின்னைக் கடலிலாழ்த்தினது . உஅரு 


ஜின்னை 


புதுமையை அறிய வேண்டுமானால் , அதனுள்ளே நுழைந்து 
பார் ; அப்போது அறிவாய் என்றார்கள் . இதைக்கேட்ட 
ஜின் , நுழைந்து பார்ப்போம் என்று ஆவல் கொண்டு , 
சிற்றுருவெடுத்து , கரகத்திற்குள் நுழைந்தது . உடனே 
ஆண்டவரவர்கள் அந்தக் கரகத்தின் வாய்க்கு மூடி போட்டு , 

வெளிவராமல் . தடைசெய்து விட்டார்கள் . 
இதற்குள் கோழிகூவிப் பொழுதுவிடியும் நேரமாயிற்று . 
ஹலறத்து ஆண்டவரவர்கள் அந்தக் 

அந்தக் கரசு 

கரகத்தைப் 
பக்கத்தில் வைத்துவிட்டு , பஜறுதொழுது முடித்து ஓதிக் 
கொண்டிருந்தார்கள் . அங்கே நடந்த இந்தக் காரியங்கள் 
எல்லாவற்றையும் கோயிலுக்குள் பலியிட வைக்கப்பட்ட 
பெண் அதிசயமாகப் பார்த்துக்கொண் டிருந்தாள் . 
பொழுதுவிடிந்து சூரியயோ தயமானவுடன் சேவகர்களும் , 
ஊர்ஜனங்களும் திரண்டு , வழக்கப்படி பிரேதம் எடுக்க 
வந்தார்கள் . அவர்கள் கோயிலுக்குள் வந்துபார்த்து , 
தாங்கள் பலியிட்ட பெண் யாதொரு பங்கமுமின்றி வைத்த 
வண்ணம் இருக்கக்கண்டு ஆச்சரிய மடைந்து : இங்கே 
நடந்தவை யென்ன ? என்று அவளைக் கேட்டார்கள் . 
அதற்கு அவள் , தான் திருஷ்டாந்த பூர்வமாகக்கண்ட 
காட்சிகளை அவர்களுக்கு விவரமாகச் சொன்னாள் . 


வந்து 


இந்த அதிசயமான சங்கதியைக்கேட்ட அவர்கள் 
ஆநந்த மடைந்து , அப் பெண்ணை யழைத்துக் கொண்டு 
ஆண்டவரவர்களின் திருவடிகளில் 

விழுந்து 
சாஷ்டாங்கம் பண்ணிப்புகழ்ந்து , அவ்வூர் அரசனிடம் 
போய்த் தெரிவித்தார்கள் . அரசன் கேட்டு அதிசயப்பட்டு , 
அந்தப் பெண்ணைத் தாய்வசம் ஒப்படைத்துவிட்டு , தானும் , 
மந்திரி பிரதானிகளும் , சேனா வீரர்களுமாகப் புறப்பட்டு 
வந்து ஆண்டவரவர்களின் பாதத்தில் வீழ்ந்து , பின் 
வருமாறு சொல்லுகின்றார்கள் : 


உஅசு 


கன்ஜுல் கறாமாத்து . 


எஜமானவர்களே , மூட ஜனங்களாகிய நாங்கள் ஏதும் 
குற்றங் குறைகள் செய்திருந்தால் மன்னித்து , எங்கள்மேல் 
இரக்கம் 

வைக்கவேண்டும் . இப்போது எங்களுக்குத் 
தாங்கள் செய்த பேருதவிக்குப் பிரதிசெய்ய நாங்கள் 
பாத்திரவான்களல்ல . தங்கள் உதவியுமோ ஈடற்ற 
உதவியாம் . மேகஞ்செய்யும் உதவிக்கு வேறு பிரதியுதவி 
யில்லாதது போல , தங்கள் உதவிக்கும் வேறு பிரதியில்லை. 
ஆகையால் , தாங்கள் இட்டகட்டளைக்கு இரண்டில்லாமல் 
இந்தவூர் ஜனங்களாகிய நாங்கள் 

எல்லாரும் நடக்கக் 
காத்திருக்கின்றோம் . இன்னும் , நாங்கள் இதுவரையும் 
நற்கதியற்ற வழிகேட்டிலிருந்து காலங்கழித்தோம் . இனித் 
தாங்கள் எங்களுக்கு நேர்வழிகாட்டி ரக்ஷியுங்கள் . இன்று 
முதல் தாங்களேயன்றி , எங்களுக்கு வேறு - திக்கில்லை 
என்று இப்படி முறையிட்டபோது , ஹலறத்து ஆண்டவ 
ரவர்கள் அரசன் முதல் அவ்வூரார் எல்லாருக்கும் அபயங் 
கொடுத்து , தீனுல்லிஸ்லாத்தின் மூலமந்திரமாகிய கலிமா 
வைப் புகட்டினார்கள் . அன்று முகல்லதீவார் அனைவரும் 
ஆண்டவரவர்களின் கையைப்பிடித்துக் கலிமா சொல்லி , 
இஸ்லா மானார்கள் . பின் ஹலறத்து ஆண்டவரவர்கள் 
அவர்களுக்கு மார்க்கத்தின் விதிவிலக்குகளைத் தெரிவித்து , 
அவ்வரசரைத் தாமே என்றும் போலிருந்து அரசாளும் 
படி நியமித்துச் சிங்காசனம் ஏற்றி , பின்னும் அவர்களுக்கு 
ஆகவேண்டியவைகளையும் திட்டஞ்செய்து வைத்தார்கள் . 

இது நடந்த இரண்டு நாட்களுக்குப்பின் , அவ்வூரார் 
பலர் ஹலறத்து , ஆண்டவரவர்கள் சமுகத்தில் வந்துபணிந்து 
நின்று : எஜமானவர்களே , தாங்கள் கரகத்தில் அடைத்த 
ஜின்னை அப்படியே வைத்திருந்தால் , அது பின்னுக்கு 
எங்களை என்ன பண்ணுமோ வென்று அச்சமுண்டாகின் 
றது . ஆகையால் , அதைப்பற்றித் தாங்கள் என்ன கட்டளை 
யிடுகிறீர்கள் ? என்று கேட்டார்கள் . அப்போது ஆண்டவ 


ஜின்னைக் கடலிலாழ்த்தினது . உஅள 


சவர்கள் அவர்களைப்பார்த்து : உங்களுக்கு அதைக்குறித்து 
அச்ச முண்டுபட்டால் , இந்தக் கரகத்தை ஒரு தோணி 
யில் ஏற்றிப்போய் , இலங்கைத் தீவைச்சேர்ந்த கடலில் 
ஆழ்த்தி விடுங்கள் என்று கட்டளையிட்டார்கள் . இதைக் 
கேட்ட அவர்கள் பின்னும் : எஜமானவர்களே , அடுத் 
தடுத்து நாங்கள் இலங்கைக்குப் போய்வந்துகொண் டிருக் 
கின்றோம் . நாங்கள் போக்குவரத்துச் செய்யும் வழியி 
லுள்ள கடலில் இதைக் கொண்டுபோய் ஆழ்த்தியிருந்தால் , 
அங்கிருந்துகொண்டு எங்கள் உருக்களை மோசஞ்செய்யவுங் 
கூடுமே ? என்றார்கள் . அதற்கு ஆண்டவரவர்கள் : அப் 
படி இனி அது ஒன்றுஞ் செய்யாது . நீங்கள் பயப்படா 
தீர்கள் . என் சொற்படி கொண்டுபோய் ஆழ்த்திவிடுங் 
கள் என்று உத்தரவுபண்ணி , இன்றுதொட்டு ஓடித்திரியும் 
உங்கள் உருக்களுக்குக் 

கடலில் 

அபாயமில்லை என் 
றும் வாக்கிட்டார்கள் . இதைக்கேட்ட அவர்கள் சந் 
தோஷமாய் ஜின்னை அடைத்திருக்கும் அந்த நீர்க்கரத்தை 
வாங்கி ஒரு தோணியில் ஏற்றி ஆண்டவரவர்கள் குறித்த 
கடலிற் கொண்டுபோய் ஆழ்த்தி விட்டார்கள் . அன்று 
தொட்டு முகல்லதீவார் ஜின்பயம் ஒழிந்து சுகமாய் வாழ்ந் 
தார்கள் . கடலிலும் அவர்கள் உருக்களுக்கு இது பரியந் 
தம் சேதமுண்டாகவில்லை. 


ஜின்னைக் கடலிலாழ்த்தினது முற்றிற்று . 


சுஅ - ம் அத்தியாயம் . 


ஆதம்மலையைத் தரிசித்தது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் முகல்ல தீவி 
விருந்து அற்புதகரமாகக் கடலைக்கடந்து இலங்கைக்குப் போய் , அங் 
குள்ள நபி ஆதம் ஆலைகிஸ்ஸலா மவர்கள் இறங்கின மலையைத் தரி 
சனைபண்ணின் வரலாற்றைச் சொல்லுகின்றது .) 
ஹலறத்து சையிது 

சையிது - அப்துல்காதிறு ஷாகுல்ஹமீது 
பாத்துஷா சாகிபு ஆண்டவரவர்கள் முகல்லதீவாருக்குச் 
செய்யவேண்டிய மார்க்கத்தின் ஏற்பாடுகள் அனைத்துஞ். 
செய்து முடித்து , இலங்கைக்குப் போகவேண்டுமென்று நாடி 
அவர்களுக்குப் பிரயாணஞ் சொல்லிக்கொண்டு , அங்கிருந்து 
புறப்பட்டு அத்தீவின் பலபாகங்களைச் சுற்றிப்பார்த்து , 
முன்னொருதாம் சூரியனையழைத்து மீன்சுட்டுத் தின்று 
விட்டு அம்மீனை உயிராக்கி யநுப்பின ஒலியுல்லா ஹல 
றத்து ஷம்ஷத்தபுறேஜ் ஆண்டவரவர்கள் அடங்கியிருக்கும் 
தலத்திற்போய் ஜியாறத்துச் செய்துகொண்டு , அங்கிருந்து 
கடலருகிலுள்ள ஒரு துறைக்கு வந்தார்கள் . அப்போது , 
இலங்கைக்குப் பாய்தூக்கியோடும் உரு அங்கு ஒன்று மில்லை . 

தாங்கள் இலங்கைத் தீவுக்குப் போய்ச்சேர உரு அகப் 
படாமைகண்டு , அத்துறையை படுக்கக்கிடந்த ஒரு பாரிய 
கருங்கற்பாறையைக்கண்டு அதன் அருகிற்போய் நின்று 
கொண்டு , தங்கள். மகனார் முதலான பகீர்கள் எல்லாரை 
யும் அந்தப் பாறைக்கல்லில் ஏறியுட்கார்ந்து கண்களை மூடிக் 
கொள்ளக் கட்டளை பண்ணிவிட்டு , தாங்களும் பிஸ்மி 
சொல்லி ஏறிவுட்கார்ந்தார்கள் . ஆண்டவரவர்கள் ஏறியுட் . 
கார்ந்தவுடன் அந்தக்கல் அதிகவேகமாயோடும் 
கலத்தைப் போலக் கடலை யூடுருவி யோடத்துடங்கி , ஒரு 


ஆதம்மலையைத் தரிசித்தது . 


உஅக 


க்ஷணப் பொழுதில் இலங்கையின் எதிர்கரையாகிய காலித் 
துறையிற்போய்ச் சேர்ந்தது . பின் ஆண்டவரவர்கள் தங் 
கள் கூட்டத்தாரைக் கண்களைக்திறக்க ஏவினார்கள் . திறந்து 
பார்க்கும்போது , எல்லாரும் காலியில் கரைசேர்ந்திருக்கக் 
கண்டு புதுமையுற்றுக் களிகூர்ந்தார்கள் . 

பின் ஹலறத்து ஆண்டவரவர்கள் தங்கள் கூட்டத் 
தாருடன் கரையிலிறங்கி , காலி நகரத்திற்குட்போய் அந்தக 
ரத்து அலங்காரங்களை நோக்கி , அங்கிருந்து நபி ஆதம் அலை 
கிஸ்ஸலாமவர்கள் வானத்திலிருந்து இறங்கின சிறப்பான 
மலையை நோக்கிப்புறப்பட்டு , இலங்கைத்தீவிலுள்ள 
அடர்ந்த பாரிய வனங்களையும் , ஆச்சரியமான கெபி 
களமைந்தமலைத் தொடர்களையும் , அங்கங்கேயுள்ள புதுமை 
களையும் பார்த்துக்கொண்டு பலநாள் நடந்து , ஆதம் மலையிற் 
போய்ச் சேர்ந்தார்கள் , 

மகத்துவமிக்க அந்த மலையை ஹலறத்து ஆண்டவர 
வர்கள் கண்டபோது அல்லாகுத்த ஆலாவுக்கு சுஜூது செய்து 
புகழ்ந்து , இரண்டு றக் அத்துத் தொழுது , தங்கள் கூட்டத் 
தாருடன் அதன்மேல் ஏறினார்கள் . ஏறிப்போகும் மலைப் 
பாதையில் கண்டகாட்சிகள் அநந்தம் . அங்கே வசிக்கும் 
துறவிகளையும் , பின்னுமுள்ள புதுமைகளையும் பார்த்துக் 
கொண்டு சிகரத்திற்குப்போய் , அங்கே நபி ஆதம் அலைகிஸ் 
ஸலாமவர்கள் இட்ட திருவடிச்சுவட்டைக் கண்டு அல்லா 
குத்தஆலாவைப் புகழ்ந்து , இரண்டு றக் அத்துத்தொழுது , 
பின் அங்கே காணவேண்டிய இடங்களை யெல்லாங் கண்டு , 
அம்மலைச் சிகரத்தில் தானே ஒருபுறங் விடுதியிட்டுத் 
தங்கி , இபாதத்துச் செய்துகொண்டு சில தினம்வரையும் 
இருந்தார்கள் . 

[ நபி ஆதம் அலைகிஸ்ஸலாமவர்கள் வானத்திலிருந்து தள்ளுண்டு 
வந்து இறங்கி நின்று அல்லாதத்தஆலா இடம் தாங்கள் செய்த 
பிழையைப் பொறுக்கும்படி பச்சாதாபப்பட்டுப் பலகாலம் மன்றாடி 


உகூடி 


கன்ஜுல் கறாமாத்து . 


நின்ற தானமாகிய அந்தமலையின் மகத்துவத்தை வருணிக்க நான் 
திராணி பெற வில்லை . அதன் சிறப்பை அல்லாதத்தஆலா தான் அறி 
வான் . அந்த மலையைப்பற்றிக் கிரந்தகர்த்தாக்கள் பலர் அநேகமாக 
விசேஷித்து எழுதியிருக்கின்றார்கள் . அவற்றை இங்கெழுதினால் 
விரிவாகுமென்று நிறுத்துகின்றேன் . ) 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் சாகை பண்ணியிருக்கு 
மிடம் உன்ன தமான கொடுமுடியாதலால் , தங்கள் கூட்டத் 
தாருக்கு அடுத்தடுத்து உணவுதேடுவது அசாத்தியமாயி 
ருந்தது . அதனால் , தங்கள் மகனார் ஹலறத்து சையிது 
முகம்மதுயூசுபு சாகிபவர்களைக் கூப்பிட்டு , நம்மிடத்திலுள்ள 
கிஸ்தி என்னும் கமண்டலத்தையெடுத்து வருவீராக 
வென்று உத்தரவு செய்தார்கள் . மகனாரவர்கள் உடனே 
போய்க் கமண்டலத்தைத் தூக்கினபோது அது கைதவறி 
மலைக்கல்லில் விழுந்து , சில்லபொல்லமாய் நொறுங்கிற்று . 
அதனால் அவர்கள் மனம்பதறித் திகைத்து நின்றார்கள் . 
கமண்டலம் ஒடிந்து துண்டு துண்டாய்ச் சிதறியதையும் , 
அதற்காக மகனார் திகைத்து நிற்பதையும் ஆண்டவரவர்கள் 
அறிந்து : மகனே , பயப்படாதீர் . உமது கையினால் 
உடைந்த துண்டுகளைப் பொறுக்கியெடுத்துக் கொண்டு 
வாரும் என்று கூப்பிட்டுச் சொன்னார்கள் . அதைக்கேட்ட 
மகனாரவர்கள் ஒடிந்துபோ கமண்டலத்துண்டுகளைப் 
பொறுக்கியெடுத்த மாத்திரத்தில் , அது முன்போலப் பழு 
தற்ற கமண்டலமாய் , அவர்கள் கையில் இருந்தது . 

ஒடிந்து சிதறின கமண்டலம் பழயவுருவா யிருப்பதை 
கண்ட மகனார் களிப்புற்று , தகப்பனாரவர்கள் சமுகத் 
தில் கொணர்ந்து பணிந்து வைத்துக் கைகட்டி நின்றார் 
கள் . ஆண்டவரவர்கள் அந்தக் கமண்டலத்தை யெடுத் 
துத் தங்கள் வலது கரத்தை , பீஸ்மி சொல்லி அதற்குள் 
ட்டு , பலவகை உணவுகளை எடுத்தெடுத்து பகீர்களுக்குப் 
பறிமாறினார்கள் . அதனால் உணவு தேடுங்கவலை ஒழிந் 


காயற்பட்டணத்திற்குப் போனது . உகூக் 


தது , வேண்டுமான சமயங்களி லெல்லாம் இவ்வாறே 
செய்து வந்தார்கள் . சிலவேளை அந்தக் கமண்டலத்தில் 
மகனாரைக் கையிட்டு எடுத்துக் கொடுக்கவும் ஏவுவார்கள் . 

ஆதம்மலையைத் தரிசித்தது முற்றிற்று . 


கூகூ - ம் அத்தியாயம் . 
காயற்பட்டணத்திற்குப்போனது . 
( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஆதம் மலையை 
விட்டிறங்கி , இலங்கையைக்கடந்து இந்தியாவுக்குவந்து , காயற் பட் 
டணத்திற்குப்போய் , அங்குள்ள பிரபு ஒருவருக்குத் தங்கள் சட் 
டைக்கையில் ஹூறுல்லீன்களைக் காட்டின வரலாற்றைச் சொல்லு 


கின்றது . ) 


ஹலறத்து சையிது ஷாகுல்ஹமிது கன் ஜஸவாய் பாத் 
துஷா ஆண்டவரவர்கள் நபி ஆதம் அலைகிஸ்ஸலா மவர் 
களின் திருநாமம் பெற்று விளங்கும் சிறந்த மலையை விட் 
டிறங்கி , தங்கள் கூட்டத்தார் புடைசூழ இலங்கைத் தீவின் 
வடபுறம் நோக்கி நடந்து , காடுகள் , மலைகள் , நதிகள் எல்லா 
வற்றையுங் கடந்து வந்தார்கள் , அவர்கள் வரும்போது , 
வழியிலுள்ள அடவியிற் சஞ்சரிக்கும் மான்களில் இளம் 
பிராயமும் , அதிக லக்ஷணமுமுள்ள ஒரு புள்ளிமான் வலிய 
ஆண்டவரவர்களைத் தொடர்ந்து வந்தது . ஆண்டவரவர்கள் 
அது வலிய வருவதைக்கண்டு கூடவே அழைத்துக்கொண்டு , 
சில தினம் நடந்து இலங்கைத்தீவைக் கடந்து , இந்தியாவின் 
தென்கரைவந்து * சேர்ந்தார்கள் . 

* இலங்கையிலிருந்து இந்தியாவுக்குவந்தது உருவில் ஏறியென் 
றும் , அல்லது , வேறு விதமாக வென்றும் , ஒரு கிரந்தத்திலும் விவ 
ரஞ் சொல்லப்படவில்லை . காரணப்புராணம் , பாவா ஆதம் மலை 
யைத் தரிசித்த படலம் , உரு - ம் கவியில் " கடற்கடவையுங் கடந்து 
என்று சொல்வதைக் கவனிக்குமிடத்து , பாமன் கால்வாய் 
மாகவே வந்திருக்கின்றதாகப் புலப்படுகின்றது . 

1010-38 


மாாக்க 


உகஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


ஆண்டவரவர்கள் தங்கள் கூட்டத்துடன் இந்தியாக் 
கரையைச் சேர்ந்தவுடன் அங்கிருந்து நடந்து , பலவூர் 
களையுங்கண்டு , காயற்பட்டணம்போய்ச் சேர்ந்தார்கள் . 
ஹலறத்து முகியித்தீன் அப்துல்காதிறு ஜைலானி றலியல்லாகு 
அன்கு ஆண்டவரவர்களின் பௌத்திரராகிய மகாகார 

நாயகரவர்கள் வருகின்றார்கள் என்னும் சமாசாரத் 
தைக் கேள்வியுற்று அவ்வூர் முஸ்லிம்களும் , அவர்களுக் 
குத் தலைவராகிய அப்துல்கப்பாறு என்பவரும் திரளாய்க் 
கூடி , ஆண்டவரவர்களை எதிர்கொண்டு அழைத்துப்போய் 
ஒரு தக்க சாகையில் இருக்கச்செய்து , வழிபட்டு உபசரித் 
தார்கள் . 


ணீக 


காயற் பட்டணத்து முஸ்லிம்களுடைய உபசரணை 
யில் ஹலறத்து ஆண்டவரவர்களிருக்கும்போது , ஒரு நாள் 
அவ்வூர்த் தலைவரும் , பிரபுவுமாகிய அந்த அப்துல்கப்பா 
றென்பவர் வந்து அடிபணிந்து : எஜமானவர்களே , தாங் 
களும் தங்கள் கூட்டத்தாரும் தமியேனுடைய சிறு மனையில் 
வந்து விருந்துண்ண வேண்டும் என்று வெகுவாய்ப் பிரார்த் 
தித்தார் . ஆண்டவரவர்கள் அதற்கு உடன்பட்டு , ஒரு 
நாள் . அவர் வீட்டுக்குக் கூட்டத்துடன் விருந்துண்ணப் 
போனார்கள் . 

பிரபு அப்துல்கப்பாறுடைய மாளிகையில் ஆண்ட 
ரவர்களுக்கு அதிக விமரிசையாக விருந்து நடந்தது . எல் 
லாரும் விருந்துண்டு தீர்ந்தபின் , அவரவர் பலவாறு சம் 
பாஷித்துக்கொண் டிருந்தார்கள் . அப்துல்கப்பாறென்பவர் 
ஆண்டவரவர்கள் அருகில் வந்து மரியாதை செய்து : எஜமா 
னவர்களே எனக்கு ஒரு மகளுண்டு , அவள் மார்க்கத்தின் 
விதிவிலக்குகளில் 

நன்றாய்த் தேறிப் பழகினவள் 
வணக்கத்திலும் , ஒழுக்கத்திலும் சிறந்தவள் ; தற்ஆன் முழு 
தும் மனனமானவள் . குணத்திலும் , அழகிலும் குறைவில் 


காயற்பட்டணத்திற்குப் போனது .. 


உக 


லாதவள் . அவளைத் தேவரீர் விவாகஞ்செய்து கொள்ள 
வேண்டுமென்று பிரியப்படுகிறேன் . தங்கள் அபிப்பிராயம் 
எப்படியோ ? என்று சொன்னார் . 

இதைக்கேட்ட ஹலறத்து ஆண்டவரவர்கள் அவ 
ரைப்பார்த்து : அல்லாகுத்த ஆலா எனக்கு இரண்டு பெண்க 
ளைத் தந்திருக்கின்றான் . அந்தப் பெண்களை இதோ பாரும் 
என்று சொல்லி , தங்கள் இடது கைச்சட்டையை வலது 
கையால் நீக்கி அவருக்குக் காட்டினார்கள் . அப்போது , 
அக்கைக்குள் ஒரு விசித்திரமான மாளிகையின் மேன் 
மாடியிற் கொளுவப்பட்ட ரத்தினத்தொட்டிலில் இரண்டு 
பெண்களிருந்து உல்லாசமா யாடுவதை அவர்கண்டார் . 
கண்கள் மழுங்கத்தக்க விசேஷ ரூபலாவண்யமுள்ள அந் . 
தப்பெண்களை அவர்கண்டு திகைத்து : எஜமானவர்களே , 
தங்கள் மகத்துவம் இவ்விதமென்று நான் அறியாமையால் , 
இச்சொல்லைச் சொல்லிவிட்டேன் . மன்னிக்கவேண்டும் 
என்று மன்றாடினார் . ஆண்டவரவர்கள் அவருக்கு அபய 
வார்த்தை சொல்லிவிட்டு , சாகைக்கு மீண்டார்கள் . 


காயற்பட்டணத்திற்குப்போனது முற்றிற்று . 


எ 0 - ம் அத்தியாயம் . 


கீழக்கரைக்குப்போனது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் கீழக்கரைக் 
குப்போன வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 


யென்று 


ஹலறத்து மீறான் சுல்தான் ஷாகுல்ஹமீது பாத்துஷா 
சாகிபு ஆண்டவரவர்கள் தங்கள் மகனாராதி பகீர்களுடன் 
காயற் பட்டணத்தை விட்டுப்புறப்பட்டு , கீழக்கரை யென் 
னும் ஊரிற்போய் , ஒரு சாகையில் தங்கினார்கள் . அன்று 
பொழுதுப்பட்டு இராவேளை அடுத்தது . 

இரவானபோது பகீர்களிற் சிலர் எழுந்து அவ்வூர் முஸ் 
லிம்களின் வீடுகள்தோறும் போய் , உண்ணுதற்கு ஏதுங் 
கொடுங்கள் என்று கேட்டார்கள் . கேட்ட வீடுகளிலெல்லாம் 
ஒன்றுமில்லை 

சொல்லிவிட்டார்கள் . பின்பு , 
பகீர்கள் : எங்கள் சாகை இருண்டிருக்கின்றது ; ஒரு சிறிய 
விளக்காவது கொடுங்கள் என்று வீடுவீடாய்க் கேட்டார்கள் . 
அதுவும் இல்லையென்றே சொல்லிவிட்டார்கள் . அதன்பின் , 
குடிக்கத் தண்ணீராவது கொடுங்கள் என்று கேட்டார்கள் . 

ஒன்றைவிட்டொன்று வாய் சலிக்காமல் கேட்டதால் , 
ரண்டொரு வீட்டுக்காரர் அலுப்புற்று , உவர் நீரைக் 
கொணர்ந்து பகீர்கள் கையிற் கொடுத்தார்கள் . அந்தக் 
கைப்பு நீரை அவர்கள் வாங்கிவந்து , ஹலறத்து ஆண்ட 
வரவர்கள் சமுகத்தில் நடந்த சங்கதிகளைத் தெரிவித்து , 
உவர் நீரையும் காட்டினார்கள் . ஆண்டவரவர்கள் அதைக் 
கேட்டு இந்தவூரில் நல்லஜலம் இல்லைப்போலும் என்று 
சொல்லிவிட்டு மௌனமா யிருந்துவிட்டார்கள் . அன்று 


பட்டணமாரிக்குப்போனது . 


உகரு) 


என்னுஞ் 


முதல் அவ்வூரில் நல்லஜலம் அற்றுப்போயிற்று . அநேக 
ஆண்டுகள்வரையும் அவ்வூரார் குடிக்க நீரற்று , கைப்பு நீர் 
குடித்துக் காலங்கழித்து வந்ததோடு ஷாகுல்ஹமீது ஆண்டவ 
ரவர்களுக்குத் தண்ணீர் கொடாதவர்கள் 
சொல்லுக்கும் இலக்கா யிருந்தார்கள் . 

பின்பு . இந்த நூற்றாண்டில் அவ்வூரில் அவதரித்து 
அடங்கி விளங்கும் ஒலியுல்லா ஹலறத்து சைகு ஸ்தகத் 
துல்லாசாகிபவர்கள் தங்கள் ஊருக்கு இடையில் நேரிட்ட 
ஜலகஷ்டந்தீர ஆண்டவரவர்களிடம் மன்னிப்புக் கேட்டு , 
துஆவும் செய்தார்கள் . அவர்கள் பொருட்டினால் பிறகு 
அங்கே நல்லஜலம் உண்டாயிற்று . 

கீழக்கரைக்குப்போனது முற்றிற்று . 


எக 


ம் அத்தியாயம் . 
பட்டணமாரிக்குப் போனது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் பட்டணமாரி 
யென்னும் ஊரிற்போய் , அங்குள்ள ஒரு ஏழைக்குக் காரணத்தோணி 
யுண்டாக்கிக் கொடுத்த வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சையிது சுல்தான் ஷாகுல் ஹமீது காதிறெலி 
ஆண்டவரவர்கள் கீழக்கரையிலிருந்து தங்கள் கூட்டத்தாரு 
டன் புறப்பட்டு , பட்டண மாரி யென்கிற சிற்றூரிற்போய்த் 
தங்கினார்கள் . அங்குள்ள முஸ்லிமான ஜனங்கள் அனை 
வரும் ஆண்டவரவர்களின் மகிமையைக் கேள்விப்பட்டு , 
தங்கள் தங்களால் என்ற பொருட்களைக் கொணர்ந்து பாத 
காணிக்கை வைத்துத் தரிசனை செய்தார்கள் . ஆண்டவ 
ரவர்கள் அவர்கள் கொடுக்கும் காணிக்கை வஸ்துகளைச் 
சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டு , அவர்களுக்கு துஆ 
செய்து அநுப்பினார்கள் . 


உகூசு 


கன்ஜுல் கறாமாத்து . 


ஒரு நாள் ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஒட்டியுலர்ந்த 
மேனியையும் , கந்தைத் துணியையு முடைய ஊதப்பறக் 
குந் தன்மையுள்ள ஒரு எளியவன் தங்கள் கூட்டத்திற் 
கலந்திருக்கக்கண்டு , அவனை அருகில் அழைத்து : நீயார் ? 
உன் வர்த்தமானங்கள் யாவை ? நீ செய்யும் தொழில் 
என்ன ? உன் வீடு எங்கிருக்கின்றது ? நீ இங்கே வந்த 
காரணம் யாது ? என்று வினாவினார்கள் . அதற்கு அந்த 
ஏழை மனிதன் ஆண்டவரவர்களை நோக்கி : எஜமானவர் 
களே , நான் இந்த வூரான் தான் . தமியேன் செய்யுந் 
தொழில் மீன் பிடித்தல் . எனக்கு ஒரு தோணி சொந் 
தத்தில் இருந்தது . அதைக்கொண்டு பல வேலையாட்களை 
நியமித்து ஏராளமான மீன்களைப் பிடித்து விற்று , திரவிய 
வந்தனாய் வாழ்ந்திருந்தேன் . பின் எனக்குத் தரித்திரந் 
தொட்டதால் , என்மீன்பிடி தோணி புசலில் அகப்பட்டுக் 
கடலில் ஆழ்ந்துவிட்டது . அன்று முதல் நான் படிப்படி 
இறங்கினேன் . என்கையிலுள்ள பொருள் முழுதும் போய் , 
இரந்து தின்னும் அளவுக்கு வந்துவிட்டது . என் பெண்டு 
பிள்ளைகளும் , நானும் , பட்டினி கிடந்து வருந்துங் கஷ்டம் 
சொல்லுந்தர முள்ள தல்ல . இருந்தாலும் , வாயார வயிறார 
உண்ணக் கிடைப்பது இந்தவூரில் அரிதா யிருக்கின்றது . 
இன்றைக்கு மூன்று நாளுக்கு முன்வரையும் நான் வயிறு 
நிரம்ப உண்டறியேன் . தாங்கள்வந்த மூன்று 
நான் தங்கள் கூட்டத்தோடு சேர்ந்து , என் ஆவலடங்க 
உண்கிறேன் . நான் இங்கே தரித்திருப்பது , என்கெலி தீர 
வுண்ணவேண்டு மென்று எண்ணங்கொண்டு தான் என்று 
பரிதாபமாகச் சொன்னான் . 

இந்த இரக்கமான சொல்லைக் கேட்ட மாத்திரத்தில் 
ஹலறத்து ஆண்டவரவர்களின் மனம் கரைந்து உருகிற்று . 
உடனே அவனைப் பார்த்து : உன் உடைந்த தோணியின் 
துண்டுப்பலகை , கயிறு , பாய் ஏதுமிருந்தால் ,, இங்கே 


நாளாக 


பட்டணமாரிக்குப் போனது . 


உகள் 


கொண்டுவா என்று கட்டளையிட்டார்கள் . இதைக்கேட்ட 
அவன் விரைந்தோடிப்போய் , தன் தோணியின் மண் தின்ற 
ஒரு சிறு பலகைத் துண்டும் , இற்றுப்போன கயிற்றுத் 
துணுக்கும் ; கறையானரித்த ரட்டுப்பாய்ச் சிறு துணியும் , 
உக்கிப்போன ஒருகம்பையும் இருக்கக்கண்டு , அவற்றை 
யெடுத்துக் கொண்டுவந்து ஆண்டவரவர்கள் சமுகத்தில் 
வைத்தான் , 

ஆண்டவரவர்கள் அவற்றைத் தங்கள் சிறப் 
பான கையினால் தொட்டுவிட்டு , அவனைப்பார்த்து : நீ 
இவற்றையெடுத்துக் கொண்டு போய்க் கடலருகிற் போட்டு , 
பலகையில் கம்பையை நட்டிக் கயிற்றாற் பிணித்து , பாயை 
அதன்மேற்கொளுவி , பலகைமேற் ஏறி உட்கார்ந்திரு 
என்று ஏவினார்கள் . அவன் அவற்றை தூக்கிக் கொண்டு 
போய்க் கடலருகில் வைத்து , ஆண்டவரவர்கள் . சொன்ன 
படி செய்து உட்கார்ந்திருந்தான் . 

ஆண்டவரவர்கள் ஒருபகீரைக் கூப்பிட்டு ஒருபோர் 
வையும் , பிரம்பும் படுத்துக்கொண்டு கூடவரும்படி 
சொல்லிவிட்டு , தாங்கள் அந்த எளியவன் இருக்கும் கட 
லருகிற் - போய் , அந்தபகீரைக் கொண்டு போர்வையை 
அவன்மேல் போர்த்தி மூடச்சொல்லி , பின் அவனைக் கூப் 
பிட்டு , ஏ , மனிதனே , இப்போது நீ இருக்கும் பலகை 
தாணியாய்க் கடலில் ஓடும் . அப்படி அது ஓடத்தொடங் 
கினவுடன் , 

நீ அதிவிரைவாக இந்தப்போர்வையை 
யெடுத்துக் கரையில் எறிந்துவிடு என்று சொல்லிவிட்டு , 
தங்கள் கையில் அந்தப் பிரம்பை வாங்கிப் போர்வைமீது 
ஒரு தட்டுத் தட்டினார்கள் ; உடனே அவன் ஏறியிருக்கும் 
பலகை - அழகும் பலமுமுள்ள தோணியாய் , கடலில் 
ஓடிற்று . அப்போதே அவன் அந்தப்போர்வையை யெடுத் 
துக் கரையில் வீசினான் . அதன்பின் அந்தத்தோணி எட்டாக் . 
கையில் விரைந்து ஓடிற்று . பிற்பாடு ஆண்டவரவர்கள் 
அங்கிருந்து தங்கள் சாகைக்குத் திரும்பிவந்தார்கள் . 


உகூஅ 


கன்ஜுல் கறாமாத்து . 


ஹலறத்து ஆண்டவரவர்கள் பொருட்டால் உண்டான 
அந்த அற்புதத்தோணியில் , அதற்கு வேண்டுமான கரு 
விகள் எல்லாம் குறைவற்றிருந்தன . நட்டின பாய்மரம் , 
கட்டினகயிறு , கொளுவினபாய் இவைகளல்லாமல் , பின் 
மாற்றுதலுக்கும் வேறேயிருந்தன . தோணி தரித்து நிற்க 
இடும் நங்கூரமும் ஜதையாயிருந்தன . தரந்தரமான வலை 
களும் தட்டின்மேல் வைக்கப்பட்டிருந்தன . 

தோணியில் ஏறியிருக்கும் அவன் சந்தோஷமாய்க் 
கடலில் வெகுதூரம் போய் , அளவற்ற விலையுயர்ந்த மீன் 
களைப் பிடித்துக்கொண்டு விரைவாய்க் 

கரைக்குவந்து , 
தோணியை நங்கூரமிட்டு நிறுத்தி மீன்களைக் கரையிலிறக்கி 
விற்றுப் பணத்தை முடிந்துகொண்டு , ஹலறத்து ஆண்டவ 
ரவர்கள் சமுகத்தில் வந்து பணிந்துநின்றான் . ஆண்டவ 
ரவர்கள் அவனைப்பார்த்து : உன் காரியம் எப்படி ? என்று 
கேட்டார்கள் . அதற்கு அவன் : எஜமானவர்களே , எளி 
யேன் தங்கள் திருவடிகளைக் கண்டபோதே பாக்கியவான் 
ஆனேன் . தங்கள் பொருட்டாலான தோணியைக்கொண்டு 
இன்று எனக்கு அதிகலாபங் கிடைத்தது என்று மறு 
மொழி சொன்னான் . ஆண்டவரவர்கள் : அந்தத் தோணி 
யைக்கொண்டு அதிகமாய் வாழ்ந்திரு என்று அவனை ஆசீர் 
வதித்து அனுப்பினார்கள் . 

பின்பு ஹலறத்து ஆண்டவரவர்கள் தங்கள் கூட்டத் 
தாருடன் அந்தப் பட்டணமாரியை விட்டுப் பிரயாணப் 
பட்டு , மேற்குநோக்கி நடந்தார்கள் . 

அற்புதத்தோணியினால் அன்று முதல் அந்த எளிய 
மனிதனைச் செல்வம்வந்து தொட்டுக்கொண்டது . கூலிக்கு 
மீன்பிடிப்போர் பலர் அவனைச் சூழ்ந்து கொண்டார்கள் . 
அவன் ஒவ்வொருநாளும் கூலிக்காரர்களைக்கொண்டு எல் 
லாத் தோணிகளுக்கும் முந்தத் தன் தோணியைப் பாய் 


பட்டணமாரிக்குப்போனது . 


உகூகூ 


தூக்கி யநுப்புவான் . அப்படியே அதுபோய் அளவற்ற 
உயர்தரமீன்களைப் பிடித்துக்கொண்டு , எல்லாத் தோணி. 
களுக்கும் முந்திக் கரைப்படும் . உடனே அம்மீன்களைக் 
கரையிற் பறித்து அம்பாரமாகக் குவித்து , நல்லவிலைக்கு : 
விற்பான் . ஒவ்வொருநாளும் இவ்வாறே நடக்கும் . அத 
னால் அவனுக்கு அதிகவிரைவில் வாழ்வு வந்தது . 

உண்ண உடுத்த வகையற்றுக்கிடந்து இரந்து திரிந்த 
வன் மறுபடியும் செல்வமடைந்தானே , இது ஆண்டவ 
ரவர்கள் உண்டாக்கிக் கொடுத்த தோணியினால் நேரிட்ட 
தல்லவா ? என்று மற்ற மீன்பிடிகாரர்களுக்கு அவன் மேல் 
பொறாமை கிளம்பிற்று . ஆகையால் , அவர்கள் எல்லாரும் 
ஒருங்குகூடி , ஒரு ஊரில் ஒரு 

பெரியோர்வந்து ஒருவனுக்கு 
ஒரு நன்மையையுண்டுபண்ணினால் , அந்த 

நன்மையை 
அவன் மாத்திரந்தானா அநுபவிக்கிறது ? மற்றவருக்கு இல் 
லையா ? அந்தப் பெரியோர் நமக்கும் பொதுவானவர்கள் 
தாமே . நாமும் அவர்களுக்கு அடிமைகள் தாமே . அவர்கள் 
செய்யும் உபகாரமும் ஊர்ப்பொதுதானே . ஆகையால் 
நமக்கும் அதில் பங்குண்டுதான் என்று கலாபனை பண்ணி , 
இதை ஊரார்விசாரித்து முடிவு சொல்லட்டும் என்று , 
மீன்பிடிக்கப் போகாமல் தோணிகளையெல்லாம் மறித்துக் 
கட்டிவிட்டு , பெரிய தனக்காரரிடம் போய் முறையிட்டார் 

. ஊருக்குத்தக்க நாட்டாண்மையும் , உறமுறைக்குத் 
தக்க அறமுறையும் என்றபடி அந்தப் பெரியதனக்காரர் 
இதைக்கேட்டு , தம் இஷ்டப்படி இதன்கீழ் வருமாறு தீர் 
மானித்து வழக்கறுத்தார்கள் . அந்தத் தீர்மானம் ; -- 

உங்கள் வழக்குச் சரி . ஆனால் , நீங்கள் ஒருகாரியம் 
பண்ணுங்கள் . நீங்கள் எல்லாருஞ் சேர்ந்து பொதுவில் 
பணஞ் சேகரித்து , இவனுக்கு ஒரு புதுத்தோணிசெய்து 
கொடுத்துவிடுங்கள் . அதன்பின் , அவனுடைய காரணத் 

1010-39 


500 


கன்ஜுபல் கறாமாத்து . 


தோணியைப் பொதுவாக்கித் துண்டு துண்டாகத் தறித்து , 
அவனுள்பட எல்லாரும் உங்கள் ஒவ்வொரு தோணியிலும் 
அந்தக்காரணத்தோணித் துண்டைவைத்து ஆணிதைத்துக் 
கொள்ளுங்கள் . அப்போது , அதன்பறக்கத்து உங்களுக் 
கெல்லாம் உண்டாகும் என்பதே . 

இந்தத் தீர்மானப்படி மற்ற மீன்பிடிகாரர் அனைவரும் 
ஒன்றுகூடிப் பொதுநிதிசேர்த்து , ஒரு தோணிசெய்வித்து 
அவனுக்குக் கொடுத்துவிட்டு, 

அவனுடைய காரணத் 
தோணியைப் பலகை பலகையாகப்பிரித்துத் தறித்து , 
அவன் தோணியுள் பட எல்லா த்தோணியிலும் ஒவ்வொரு 
துண்டுவைத்து ஆணியறைந்து கொண்டார்கள் . அவர்கள் 
நாட்டப்படி எல்லாத் தோணிக்கும் அன்று முதல் அதிகநய 
முண்டாகத் தலைப்பட்டது . மேற்படிக் காரணத் தோணிக் 
காரனுக்கும் குறைவில்லை . முன்போலவே அவனுக்குப் 
பெருகிவந்தது . ஆகவே அவன் நிமித்தம் அவ்வூர் மீன்பிடி 
காரர் எல்லாரும் சீமான்களானார்கள் . 


பட்டணமாரிக்குப்போனது முற்றிற்று . 


எ 2 - ம் அத்தியாயம் . 
டபமுயிர்த்தது . 


[ இவ்வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் மேலைப்பாளையத் 
திற்குப்போய் அங்கு கல்வத்திருந்து , பின் அங்கிருந்து தென்காசிக் 
குப்போய் , கோயிற்காளைக்கு உயிர்கொடுத்த வரலாற்றைச் சொல்லு 
கின்றது .) 

ஹலறத்து ஸையிது ஷாகுல் ஹமீது காதிறொலி கன்ஜ 
பக்ஷ் பாத்துஷாசாகிபு ஆண்டவரவர்கள் பட்டணமாரியி 
லிருந்து புறப்பட்டுத் தபோதனர் கூட்டத்துடன் மேலைப் 
பாளையமென்னும் ஊரிற்போய் , அங்கே ஒருதானத்தில் 
விடுதியிட்டுத் தங்கி , நாற்பதுநாள் கல்வத்தில் இருந்தார்கள் . 
நாற்பதுநாள் தீர்ந்தபின் கத்தம் பாத்திஹாவோதி கந்தூரி 
கொடுத்துவிட்டு , அங்கிருந்து புறப்பட்டுக் கூட்டத் 
தாருடன் தென்காசிக்குப் போனார்கள் . 

தன்காசி பெரும்பாலும் இந்துக்கள் குடியிருக்கும் 
ஊர் . அங்கே ஒரு இந்து ஆலயமு முண்டு . ஹலறத்து 
ஆண்டவரவர்கள் அவ்வூரிற்போய் ஒருபுறம் சாகைபண்ணிக் 
கொண்டிருந்தார்கள் . அக்காலம் அவ்வூரில் பெரும் பஞ்சம் 
உண்டாயிருந்தது . 

ஆண்டவரவர்களின் பகீர்களில் பலர் ஒருநாள் புறப் 
பட்டு ஊர்சுற்றிப் பார்த்துவரும்போது , அவ்வூர்க் கோயிற் 
காளையொன்று பருத்துக்கொழுத்த மேனியுடன் நிற்கக் 
கண்டு , உடனே அதைப்பிடித்து தபகுசெய்து , பலவாறு 
பாகம்பண்ணிப் புசித்தார்கள் . இவர்கள்.... இப்படிச்செய்த 
சங்கதி ஊரிற் பிரஸ்தாபமாயிற்று 

முகம்மதிய பகீர்கள் திரண்டு கோயிறகாளையைப சுத் 
துக்கொன்று தின்றுவிட்டார்கள் என்றபோதே அவடிக் 


கூஉ . 


கன்ஜுல் கறாமாத்து . 


காபிர்களாகிய இந்துக்கள் எல்லாரும் கோபம் மீறி , ஒருங்கு 
திரண்டார்கள் . அடி பிடிசண்டைக்குத் தக்க எத்தனத்துடன் 
அவர்கள் புறப்பட்டு, பகீர்மார்கள் மீது அடர்ந்தே 
றும் நோக்கமாய் ஆண்டவரவர்கள் சமுகத்தில் வந்து கூடி 
நின்று : இதென்ன அநியாயம் ! உங்கள் ஆட்கள் எங்கள் 
கோயிற் காளை மாட்டை வலோற்காரமாக அதிக்கிரமித்துப் 
பிடித்துக் கொன்று தின்றுவிட்டார்களே ! இது பாதக 
மல்லவா ! இத்துஷ்டக் கிர்த்தியத்திற்குப் பிரதிநடந்தா 
லன்றி , நாங்கள் விடோம் என்று அழாதகுறையாய் 
ஆத்திரத்துடன் சொன்னார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் அதைக்கேட்டு , அவர்கள் 
நிற்கும் நிலைபரத்தையும் அறிந்து , அவர்களைப் பார்த்துக் 
கொஞ்சம் பொறுங்கள் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு, 
பகீர்களைக் கூப்பிட்டு : நீங்கள் அறுத்துத்தின்ற காளையின் 
என்பு தோல்களை இங்கே எடுத்துவாருங்கள் என்று 
கட்டளை பண்ணினார்கள் . உடனே பகீர்கள் போய் அந்த 
எருதின் என்புகளையும் , தோலையும் கொணர்ந்து ஆண்டவ 
ரவர்கள் சமுகத்தில் வைத்தார்கள் . ஆண்டவரவர்கள் 
அந்தக் காபிர்கள் கண்காண என்புகளைக்குவித்து , தோலை 
அதன்மேற் போர்த்தி , தங்கள் வலதுகரத்தில் அசா என்னும் 
தடியை யெடுத்து , அதன்மீது ஒருதட்டுத் தட்டினார்கள் . 
தட்டின மாத்திரத்தில் , அறுத்துத்தின்று தீர்ந்த கோயிற் 
காளை முன்போலவே உயிர்பெற்று எழுந்து நின்றது . 

தின்று தீர்ந்த காளை மாடு பழயதில் சற்றும் பேத 
மின்றி அச்சம் அதேமாடாயெழுந்து , வாலாட்டி , காத 
சைத்து , அசைபோட்டு நிற்பதைக்கண்ட காபிர்கள் பிரமை 
கொண்டார்கள் ; இது ஆச்சரியம் என்று சொல்லித் . 
திகைத்தார்கள் ; சரீரம் விலவிலத்தார்கள் . பின் எல்லாரும் 
ஆண்டவரவர்களின் திருவடிகளில் சாஷ்டாங்கமாய் விழுந் 


இடபமுயிர்த்தது . 


கூ 0 


தார்கள் . அப்போது ஆண்டவரவர்கள் அவர்களைப்பார்த்து : 

உங்கள் மாடுதானா ? கூட்டிக்கொண்டு போங்கள் 
என்று கட்டளை யிட்டார்கள் . காபிர்கள் பேச வாயற்றவர் 
களாய் , அக்காளை மாட்டை அழைத்துக்கொண்டு போனார் 
-கள் 

இச்சங்கதி ஊரெங்கும் பரந்தது . இவர்கள் மகாபெரி 
யோர்கள் என்று எல்லாரும் அஞ்சிப் பயந்தார்கள் . ஊரி 
லுள்ள இந்துக்களில் பிரதானமான சிலர்கூடி ஆலோசனை 
பண்ணிக்கொண்டு , ஒருநாள் ஹலறத்து ஆண்டவரவர்கள் 
சமுகத்தில் வந்து கைகட்டி நின்று : எஜமானவர்களே , இந்த 
வூரில் பஞ்சம்பிடித்து ஜனங்கள் வெகு கஷ்டப்படுகின்றார் 
கள் . தொட்டபஞ்சம் தீர ஒரு துளிமழையும் தரையில் 
விழக்காணோம் . கன்று காலிகளெல்லாம் மடிகின்றன . இக் 
கஷ்டந்தீரும்படி மழைபெய்யச் செய்யவேண்டு மென்று 
தங்களைப் பிரார்த்திக்க வந்தோம் . தேவரீர் மனதிரங்க 
வேண்டும் என்று முறையிட்டார்கள் . 

ஆண்டவரவரகள் அந்த முறைப்பாட்டைக்கேட்டு , 
மழைபெய்யும்படி அல்லாகுத்த ஆலா இடம் துஆ செய்தார் 
கள் . அன்றைத்தினமே ஆகாயம் மந்தாரத்தால் மூடப் 
பட்டு , சோனாமாரி பொழிந்தது . ஏரிகள் , குளங்கள் , 
குட்டைகள் எல்லாம் பெருக்கெடுத்தன . பயிர்ப் பச்சைகள் 
செழித்து , புற்பூண்டுகள் தழைத்தன . கன்றுகாலிகளுக்கு 
நல்லமேய்ச்சலும் , ஜனங்களுக்கு வேளாண்மைக்கு ஜலக் 
குறை வில்லாமையுமாய் , தேசம் வளங்கொண்டது . அவ் 
வூர்க்குடிகள் அனைவரும் தங்களுக்குச் செய்த பேருதவிக் 
காக ஹலறத்து ஆண்டடவரவர்களை வாயார மனமார வாழ்த் 
தித் துதித்தார்கள் . 


இடபமுயிர்த்தது முற்றிற்று . 


எக - ம் அத்தியாயம் . 
பசாசுகளழிவுண்டது. 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் நத்தம் என் 
மூரில் பசாசுகளை அழித்த வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சையிது அப்துல் காதிறு ஷாகுல் ஹமீது 
பாத்துஷா சாகிபு ஆண்டவரவர்கள் தென்காசியிலிருந்து 
தங்கள் கூட்டத்துடன் புறப்பட்டு நடந்து , ஒரு நாள் மாலை 
நேரம் நத்தம் என்னும் ஊரிற்போய்த் தங்கினார்கள் . 
அது முஸ்லிமான குடிகள் விசேஷித்தவூர் . அங்கேபோய் 
ஆண்டவரவர்கள் விடுதியிட்டவுடன் , பொழுதுப்பட்டு இர 
வாயிற்று . 

அன்றிரா ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஒரு பகீரைக் 
கூப்பிட்டு : இந்தவூரில் யார் வீட்டிலாவதுபோய் , நமது 
மானுக்குக் குடிக்கக் கொடுக்கக் கொஞ்சம் பால்வாங்கி 
வாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள் . அவர் ஒருவீட்டு 
வாசலிற்போய் நின்று கொண்டு : கொஞ்சம் பால் 

கொடுங் 
கள் என்று கேட்டார் . அதற்கு அவ்வீட்டுக்காரர் இங்கே 
பால் கிடைக்காது என்று சொல்லிலிட்டார்கள் . அப் 
போது அங்கே பால் இருக்கத்தான் அப்படிச் சொன்னார் 

இதைக்கேட்டபகீர் ஆண்டவரவர்கள் சமுகத்தில் 

எஜமானவர்களே , ஒருவீட்டில் பாலைவைத்துக் 
கொண்டு இங்கே பால்கிடைக்காதென்று சொல்லிவிட்டார் 
கள் என்று சொன்னார் . இதை ஆண்டவரவர்கள் கேட்டு 

அந்தவீட்டில் பெண்டுகளுக்கும் , ஆடுமாடுகளுக்கும் பால் 
கிடைக்காதுதான் என்று சொன்னார்கள் . அந்தச்சொற் 
படி இதுபரியந்தம் அந்தவீட்டில் பெண்டுகளுக்கும் , ஆடு 
மாடுகளுக்கும் பால்சுரக்கிறதில்லை. 


கள் . 
வந்து : 


பசாசுகளழிவுண்டது . 


கூரு) 


வேறு 


ஹலறத்து ஆண்டவரவர்கள் தங்கள் திருவாய்மலர்ந்து 
இப்படிச் சொன்னார்கள் என்னுஞ் சமாசாரம் ஊரில் பிரஸ் 
தாபமாயிற்று . அதனால் , ஊரார் திகில்பிடித்துக் கலங்கி , 
எல்லாரும் கூடி வந்து ஆண்டவரவர்களின் 

பாதார 
விந்தங்களைப்பணிந்து : எஜமானவர்களே , தங்களை 
அறியாமையால் , அந்தவீட்டார் தவறு செய்துவிட்டார்கள் ; 
அதைத் தேவரீர் மன்னிக்கவேண்டும் என்று கெஞ்சி 
மன்றாடினார்கள் . அதற்கு ஆண்டவரவர்கள் : இனி 
மன்னித்து ஆவதென்ன ? வாக்கு முந்திவிட்டது . 
கருமம் ஏதும் உங்களுக்கு ஆகவேண்டிய திருந்தால் 
கேளுங்கள் என்று மறுமொழி சொன்னார்கள் . 

இதைக்கேட்ட வூரார் ஆண்டவரவர்களை நோக்கி 
வேறு தங்கள் குறையை முறையிடத் தொடங்கிச் சொல்லு 
கின்றார்கள் : - எஜமானவர்களே , இந்தவூர் ஆற்றில் வருஷத் 
திற்கு ஒருதரம் வெள்ளம் வரும் . அவ்வெள்ளம் வரும் 
போது பசாசுகள் அதிகமாகத் திரண்டு ஆடையாபரணம் 
அணிந்து , புஷ்பமாலைகள் பூண்டு , தலையில் செப்புக் குடங் 
களை வைத்து ஆடிப்பாடிக்கொண்டு உல்லாசமாய் வந்து , 
குடங்களில் தண்ணீர் மொண்டு தலைகளில் வைத்துக் 
கொண்டு அதிக ஆநந்தத்துடன் போவது வழக்கம் . 
அவ்வாறுவரும் பசாசுகளைக் கண்ட ஜனங்கள் உடனே தலை 
நோய் , சுரம் , வாந்தி , பேதி , குன்மம் , சரீரக்கடுப்பு 
முதலான வியாதிகள் கண்டு அவ்வியாதி தீராமல் மாண்டு 
போகின்றார்கள் . 

வருஷந்தோறும் வழக்கமா 
யிருக்கின்றது . தேவரீர் தாங்கள் எங்கள் மேல் மன திரங்கி , 
இவ்வித ஆபத்து இனி இங்கே உண்டாகாமல் கிருபை 
செய்து தடைபண்ணி , எங்களை ரக்ஷிக்கவேண்டும் என்று 
சொல்லி , அதிகத் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டார்கள் . 

இதைக்கேட்டு ஹலறத்து ஆண்டவரவர்கள் : நல்லது , 
அந்த வெள்ளம் எப்போதுவரும் ? 

பசாசுகள் வருவது 


கூசு 


கன்ஜுல் கறாமாத்து . 


என்று 


என்றைக்கு ? என்று கேட்டார்கள் . அதற்கு அவர்கள் : 
எஜமானவர்களே , இதுதான் 

வெள்ளம் வருங்காலம் . 
இன்னும் இரண்டொரு தினத்தில் வந்திடும் . வெள்ளம் 
வரும்போது , பசாசுகளும் கூடவே வரும் என்று பிரதி 
சொன்னார்கள் . வரட்டும் 

ஆண்டவரவர்கள் 
வெள்ளம் வருவதை எதிர்நோக்கிக் காத்திருந்தார்கள் . 

பின்பு , வெள்ளம் வருகிறது ! என்று ஊரில் 
அமளி கிளம்பிற்று . இச்சத்தத்தை ஆண்டவரவர்கள் 
கேட்டு , அந்த ஆற்றங்கரையிற்போய் இருந்து கொண் 
டார்கள் . அப்போது ஆறு பிரவாகமாய்ப் பெருகிற்று . 
உடனே பசாசுகள் பல ஒன்றுகூடிப் பட்டுடுத்தி , பணிகள் 
பூண்டு , பூமாலை சூடி , தலைகளில் குடங்களை வைத்துக் 
கொண்டு . குரவையிட்டு நடனமாடித் திரண்டு வந்தன . 

பைசாசங்கள் வரும் அமளியை ஹலறத்து ஆண்டவ 
ரவர்கள் பார்த்துக்கொண்டிருந்து , பின் அவை நெருங்கின 
வுடன் , அவைகளைப்பார்த்து : ஏ , பைசாசங்களே , போகா 
தீர்கள் ; நில்லுங்கள் . இங்கே எனக்குமுன் வாருங்கள் என்று 
கூப்பிட்டார்கள் . 

உடனே 

அப்பசாசுகள் திரும்பிப் 
பார்த்து அஞ்சி நடுநடுங்கி , எல்லாப் பசாசுகளும் ஆண்டவ 
ரவர்கள் சமுகத்தில்வந்து கைகட்டி நின்று : ஏன் ? 
னவர்களே , எங்களை அழைத்தகாரணம் என்ன ? என்று 
கேட்டன. ஆண்டவரவர்கள் 

அவைகளைப்பார்த்து : 
நீங்கள் ஏன் இப்படித் திரண்டுவருகிறீர்கள் ? 
கேட்டார்கள் . அதற்கு : எங்களுக்கு வருஷத்திற்கு ஒரு 
முறை திருவிழா வருகின்றது . அதற்காகப் புதுநீரள்ள 
வருகின்றோம் என்று அப்பசாசுகள் மறுமொழிகூறின . 
இதைக்கேட்ட ஆண்டவரவர்கள் அந்தப் பேய்க்கூட்டத் 
தைப்பார்த்து : நீங்கள் இவ்வாறு வருவதால் , ஊர் ஜனங்க 
ளுக்கு ஆபத்து உண்டாகின்றது . ஆகையால் , இன்று 


எஜமா 


என்று 


பசாசுகளழிவுண்டது . 


கூ 0 எ 


தொட்டு நீங்கள் இவ்விதம் வராதீர்கள் என்று கட்டளை 
பண்ணினார்கள் . 

இக் கட்டளைக்கு அவைகள் கீழ்ப்படிந்து திரும்பித் 
தங்கள் தலைமைப் பசாசிடம் போய் : எங்களை வரவொட்டா 
மல் ஒரு பெரியவர் தடுக்கின்றார் என்று சொல்லின . 
அதைக்கேட்டு அந்தத் தலைமைப்பேய் சினமீறி : ஆ ! அப் 
படியா !! அவன் யார் !!! கடலைக் கலக்கவும் , காற்றைத் 
தடுக்கவும் , மேகத்தைப் பிழியவும் , மலைகளைப் பொடி 
யாக்கவும் , காடாக்கினியை அவிக்கவும் திராணிபெற்ற என் 
சேனையைத் தடுக்கிறவனும் இருக்கின்றானா ? அவன் எப் 
படிப் பட்டவன் ? அவன் சமர்த்தை அறிகிறேன் என்று 
மேகம் போலக் கர்ச்சித்துக்கூறி , தன் பசாசுகூட்டங்கள் 
அனைத்தையுந் திரட்டி : நீங்கள் போய் அவனை யெதிர்த்துத் 
தாக்கிக் கொன்றெறிந்துவிட்டு வாருங்கள் என்று கட்டளை 


யிட்டது . 


எல்லாப் பசாசுகளும் இக் கட்டளைக்குக் கீழ்ப்பட்டுத் 
திரண்டன . பலவித விகாரரூபங்களுடனும் குமுறொலி 
யுடனும் கண்களில் அக்கினிப்பார்வையும் , நாசில் புகை 
யெழும் மூச்சுமாய்ப் புறப்பட்டன . அவை வரும் அம் 
ளிக்கு எதிர்படும் எவ்விதப் பொருட்களும் பற்றியெறிந்து 
சாம்பலாகும் . அத்தனை கோரத்துடன் ஹலறத்து ஆண்ட 
வரவர்களை நாடிவந்தன . பயங்கரமான தோற்றத்துடன் 
பசாசுகள்வரும் ஆரவாரத்தை ஆண்டவரவர்கள் அறிந்து 
கொண்டார்கள் . அறிந்தவுடனே எழுந்துநின்று அந்த 
ஆற்றைப்பார்த்து நதியே , உன் அலைகளால் அதோவரு 
கிற பசாசுகளை அமிழ்த்தி அழித்துவிடு என்று சொன் 
னார்கள் . 

ஆண்டவரவர்களின் திருவாய்மொழிக் கட்டளை 
பிறந்த மாத்திரத்தில் அந்தப் பிரவாகநதியில் மூன்று 

1010-40 


1 . 


கூ 0 அ 


கன்ஜுல் கறாமாத்து 


அலைகள் கிளம்பின . ஒன்றன்பின் ஒன்றாய்ப் பாரியமலைபோல 
எழுந்த அலைகள் மூன்றும் அத்தனை பசாசுகளையும் அடித்து 
அமுக்கித் தாழ்த்திக்கொன்றன . எல்லாப் பசாசுகளும் 
அந்த நதியில் மடிந்தன . அன்றோடே ஊராருக்குள்ள 
பேய்ப்பயம் அறவே தீர்ந்தது . உடனே ஆண்டவரவர்கள் 
அங்கிருந்து சாகைக்குத் திரும்பினார்கள் . ஊர் ஜனங்கள் 
இதை அறிந்து ஆண்டவரவர்கள் சமுகம்வந்து அடிபணிந்து 
துதித்தார்கள் . அன்று முதல் அந்த ஆற்றில் வெள்ளம் 
வருந்தோறும் மும்மூன்று அலைகள் மிகப்பெரியதாய்க் 
கிளம்பி அமிழ்வது துவரையும் வழக்கமாயிருக்கின்றது . 

பின்பு ஒருநாள் அவ்வூர்த் தலைவன் ஹலறத்து ஆண்ட 
வரவர்கள் சமுகத்தில்வந்து கைகட்டி நின்று : எஜமானவர் 
களே , நான் இந்தவூருக்கு நாட்டாண்மைகாரன் .. பரவணி 
யாக எங்களிலேயே இந்த நாட்டாண்மைப்பட்டம் நிலைத் 
திருக்கின்றது . இப்போது நான் நாட்டாண்மை காரனாய்க் 
கொஞ்சம் காணி பூமியுடன் இருப்பதைப்பற்றிச் சிலர் 
பொறாமை கொண்டு , நான் துஷ்டாட்டஞ்செய்யும் அதிக் 
கிரமி யென்றும் , நாட்டாண்மைக்கு அருக னல்லவென் 
றும் , என்னை விலக்கப் பார்க்கின்றார்கள் . அடிக்கடி குழப் 
படி பண்ணுகின்றார்கள் , தாங்கள் தயவுசெய்து , அவர்கள் 
எனக்கு வழிபடும்படி செய்யவேண்டும் என்று கெஞ்சி 
னான் . இதைக்கேட்ட ஆண்டவரவர்கள் ஜனங்கள் அவனை 
நல்லவனென்று வழிபட்டு ஒழுகி நடக்கும்படியாக அல்லா 
தத்த ஆலா இடம் துஆ செய்துவிட்டு , ஒரு பட்டயக்கத் 
தியை அவன் கையிற்கொடுத்து : இதை நீ வைத்துக்கொள் . 
உன் தலைமைத்தனம் வழிவழியாக உனக்கே நிலைமையாகும் 
என்று , வாக்கிட்டு அவனை அனுப்பினார்கள் . அன்று 
முதல் ஊர் ஜனங்கள் அவனுக்குக் கீழ்ப்படிந்து நடந்தார் 
கள் , ஆண்டவரவர்கள் கொடுத்த வாளும் , தலைமைத்தன 


தோலுக்குப் பொன்கொடுத்தது . 


ஙகே . 


மும் , இன்னும் அவன் வமிசத்திலேயே இருந்து வரு 


+ 


கின்றன . 


பசாசுகளழிவுண்டது முற்றிற்று . 


எசா - ம் அத்தியாயம் . 
தோலுக்குப் பொன் கொடுத்தது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் தங்கள் பகீர் 
கள் பறித்துக்கொண்ட தோல்களுக்கு 

விலையாகப் பொன் 
கொடுத்த வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து மீறான் சுல்தான் சையிது ஷாகுல் ஹமீது 
பாத்துஷா ஆண்டவரவர்கள் நத்தமென்கிற ஊரிலிருந்து 
புறப்பட்டு , தபோதனர் கூட்டத்துடன் ஆயக்குடி யென் 
னும் சிற்றூரின் அருகிலுள்ள ஏரு சோலையிற் போய்த் 
தங்கினார்கள் . அப்போது , அந்த நாட்டிலுள்ள தோல் வியா 
பாரிகள் சிலர் மான் தோல்களைச் சுமைசேர்த்துத் தூக்கிக் 
கொண்டு அயலூர்களிற் கொண்டுபோய் விற்பதற்காகப் 
புறப்பட்டு , ஆண்டவரவர்கள் விடுதியிட்டிருக்கும் தோட் 
டத்தின் பக்கத்தில்வந்து , இளைப்பாறவேண்டிச் சுமைகளை 
இறக்கி வைத்துவிட்டு உட்கார்ந்திருந்தார்கள் . 
பாடம் பண்ணின மான்தோற் சுமையை 

பகீர்கள் 
கண்ட மாத்திரத்தில் , இது நமது - ஆண்டவரவர்களுக்கு 
வெகுமதியாக வந்திருக்கிறது என்று எண்ணி , எல்லாரும் 
வந்து சுமைகளைப் பிரித்து ஆளுக்கொரு தோலாக எடுத்துக் 
கொண்டார்கள் . பகீர்கள் தோல்களை யெல்லாம் கொள்ளை 
கொண்டு போனதைத் தோற்காரர்கண்டு , அவர்களைத் 
தடுக்க மாட்டாமல் ஓவென்று அலறிக்கொண்டு , ஹலறத்து 


கூக 


கன்ஜுல் கறாமாத்து . 


. 


ஆண்டவரவர்கள் சமுகத்தில்வந்து : நாங்கள் ஏழைகள் ; 
எங்கள் தோற்களை உங்கள் ஆட்கள் கவர்ந்துகொண் 
டார்கள் என்று அழுது முறையிட்டார்கள் . ஆண்டவ 
ரவர்கள் கேட்டு : நீங்கள் அழாதீர்கள் : உங்கள் தோல்களுக் 
குத் தக்க விலைப்பொன் இதோ இந்த இடத்தில் இருக்கின் 
றது ; தோண்டி யெடுத்துக்கொள்ளுங்கள் என்று , தாங்கள் 
சாய்ந்திருந்தபடியே யிருந்துகொண்டு சிறப்பான வலது 
பாதத்தைத் தூக்கி முன்னாலே ஒரு இடத்தைக் குறித்துக் 
காட்டினார்கள் . 
ஆண்டவரவர்களின் சொற்படி அவர்கள் 

அந்த 
இடத்தை அகழ்ந்து பார்த்தார்கள் . அங்குத் தோல்விலை 
எவ்வளவோ அவ்வளவுக்கு அந்நாட்டுப் பொற்பணங்கள் 
இருந்தன . அவற்றை அவர்கள் எடுத்துக்கொண்டு , இங்கே 
புதையல் இருக்கிறது . ஆகையால் , இவர்கள் இதைவிட்டுப் 
போனபின் நாம் வந்து இன்னும் பொன்னாணயங்கள் 
எடுக்கலா மென்று 

எண்ணிப் பேசிக்கொண்டு போய் 
விட்டார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் . அங்கிருந்து புறப்பட்ட 
பின் , மறுபடியும் அந்தத் தோல் வியாபாரிகள் அங்கே 
" வந்து , மேற்படித்தானத்தை ஒரு சிறுகேணியாகும் அள 
வுக்கு வெட்டிக் கொத்திப் பார்த்தார்கள் ; ஒரு செம்புச் 
சல்லியும் கிடைக்கவில்லை . அதனால் அவர்கள் அஞ்சி , 
ஆண்டவரவர்கள் மகாபெரியோர்களான தால் , அவர்கள் 
காலாற் குறித்த மண்ணும் பொன்னாயிற்று . பின்னும் 
ஆகுமா ! என்று ஆச்சரியப்பட்டுப் போனார்கள் . அப்போது 
அவர்கள் வெட்டின கிடங்கு இன்னும் ஒரு கேணியாய்க் 
கன்று காலிகளுக்கு ஜலாதாரமாயிருக்கின்றது . 

தோலுக்குப் பொன் கொடுத்தது முற்றிற்று . 


எரு - ம் அத்தியாயம் . 
பொதியமலைக்குப் போனது . 


பலவகை 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் பொதியமலைக் 
குப்போய் , அங்குள்ள சந்நியாசிகள் திருடின கிஸ்தியை வரவழை 
த்து , அவர்களை இஸ்லாமிலாக்கின வரலாற்றைச் சொல்லுகின்றது . ] 

ஹலறத்து குத்புல் ஆலம் சையிது ஷாகுல்ஹமீது 
பாத்துஷாசாகிபு ஆண்டவரவர்கள் ஆயக்குடியை விட்டுப் 
புறப்பட்டு , தக்ஷணதேசத்திற் பேர்போனதும் , துறவிகள் 
அநேகர் வாசஞ்செய்கிறதும் , 

மருந்துகள் 
விளையுந்தானமுமாகிய பொதியமலைக்குப் போகநாடித் 
தபோதனர் குழுவுடன் நடந்து , அந்தச் சிறந்தமலையை 
அடுத்தார்கள் . 

ஆண்டவரவர்கள் பொதியமலையை அடுத்து அதன் 
மேல் ஏறி , சிகரத்திலுள்ள ஒரு கெபியில் விடுதியிட்டு, 
தங்கள் மகனார் சையிது முகம்மதுயூசுபு சாகிபவர்களை 
அழைத்து : நீர் பகீர்களுக்கு நமது கிஸ்தியாகிய கமண்ட 
லத்திலிருந்து உணவுகள் எடுத்துக் கொடுத்துவாரும் . 
என்று கட்டளை பண்ணிவிட்டு , நாற்பது தினம்வரையும் 
கல்வத்தில் இருந்துவிட்டார்கள் . ஆண்டவரவர்கள் கட்ட , 
ளைப்படி மகனாரவர்கள் கிஸ்தியிலிருந்து வேளைக்கு வேளை 
உணவுகளெடுத்து பகீர்களுக்குப் பரிமாறிக்கொண்டிருந் 
தார்கள் . 

அந்தமலையில் உலகப்பற்றுவிட்ட துறவிகள் பலர் 
அங்கங்கே வாசஞ்செய்கிறது மல்லாமல் , ஆயிரம் சந்நியாசி 
கள் கூடின ஒரு கூட்டத்தாரும் , அவர்களுக்குத் தலைவனாக 
ஒரு முனிவனும் , ஹலறத்து ஆண்டவரவர்கள் விடுதி 
யிட்டிருக்கும் கெபிக்குப் பக்கத்தில் வாசமாயிருந்தார்கள் . 


நகஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


மான 


ஆண்டவரவர்கள் போய் அங்கே தங்கின நாள் முதல் இவர் 
கள் மீது அவர்களுக்கு நோக்கம் உண்டு . சில சமயங்களில் 
அந்த இருஷிகள் சிலரும் பலருமாய்க்கூடிவந்து , இவர் 
களைப் பார்த்துநின்று போவார்கள் . ஆகாரவேளைகளிலும் 
வருவார்கள் . அப்போது , கமண்டலத்திலிருந்து தரந்தர 

ஆகாரங்களை வேண்டிய மட்டும் எடுத்தெடுத்துக் 
கொடுப்பதை அவர்கள் பார்த்து அதிசயப்படுவார்கள் . 
இதற்கென்று அவர்கள் ஆகாரவேளைகளிலேயே பெரும் 
பாலும் வந்து நின்று அதிசயம் பார்ப்பார்கள் . 

ஆண்டவரவர்கள் கல்வத்திருப்புத் தீர்ந்து வெளிப் 
பட்டபின் ஒருநாள் அந்த இருஷிகள் திரண்டுவந்து ஆண் 
டவரவர்கள் சமுகத்தில் நின்று : நாங்கள் உணவருந்தி நெடு 
நாளாயின . இப்போது எங்களுக்குப் பசி அதிகரித்திருப் 
பதால் , தாங்கள் உணவுகொடுத்து உதவுங்கள் என்று கேட் 
டார்கள் . ஆண்டவரவர்கள் அவர்களைப்பார்த்து : உங்க 
ளுங்கு என்னென்ன உணவுகள் வேண்டும் என்று வினாவி 
னார்கள் . அதற்கு அவர்கள் : எங்கள் மனங்கள் எது எதை 
நாடுகின்றனவோ அது அதைத் தரவேண்டும் என்று மறு 
மொழி சொன்னார்கள் . அப்போது ஆண்டவரவர்கள் 
மகனாரை நோக்கி : மகனே , நீர் கிஸ்தியையெடுத்து இவர்கள் 
நாடுகிற பதார்த்தங்களை யெடுத்துக்கொடும் என்று கட்டளை 
யிட்டார்கள் . 

ஹலறத்து சையிது முகம்மதுயூசுபுசாகிபவர்கள் கையில் 
கிஸ்தியைப் பிடித்துக்கொண்டு , அந்த இருஷிகளில் யார் 
யார் என்ன என்ன நாடுகிறார்களோ அதை அதை எடுத்துக் 
கொடுத்தார்கள் . இவ்வாறே அன்று அவர்கள் எல்லா 
ருக்கும் அவர்கள் நாடினபடி ஆகாரபதார்த்தங்கள் கொடுக் 
கப்பட்டன . இருஷிகள் அவற்றைவாங்கிப் புசித்து , அவற் 
றிற்குள்ள நூதனமான சுவைகளையும் . மதுரத்தையும் 
அறிந்து ஆச்சரியப்பட்டு , வியந்து பாராட்டிக்கொண்டு 


பொதியமலைக்குப் போனது . 


கூக 


போனார்கள் . போகும்போது அவர்கள் கூடி ஆலோசித்துத் 
தீர்ப்பிட்டுக்கொண்டது இது : 

இந்தக்க மண்டலத்தில் ஏதும் ஒரு நூதனசத்துவம் 
இருக்கும் . அப்படிக்கில்லாமல் இவ்வித ஆச்சரியகரமான 
ஒரு கருமம் அதில் ஆகமாட்டாது . இந்தக் .கமண்டலம் 
நம்மையொத்த ஏகாந்திகளுக்கே அவசியம் வேண்டும் . 
கத்தின் பற்றொழித்திருந்து செய்யும் நிஷ்டையாதி எல்லாக் 
கிரியைகளுக்கும் ஆதாரமான இந்தக் கமண்டலத்தை நாம் 
கேட்டால் , இவர்கள் கொடுப்பார்களா ! கொடுக்க 
மாட்டார்கள் ; நாம் கேட்பதும் முறையல்ல . இவர்கள் 
இரவில் படுத்து மெய்ம்மறந்து நித்திரை செய்யும்போது , 
சமயம் பார்த்துத் திருடிக்கொள்வதே காரியம் . 

என்று இவ்வாறு தீர்மானித்துக்கொண்டு போனார் 
கள் . அன்று பொழுதுப்பட்டு இரவாயிற்று . எல்லாரும் 
பள்ளிகொள்ளும் வேளையானபோது , ஹலறத்து ஆண்டவர 
வர்கள் வணக்கத்திற்பராக்காக , மற்றத் தபோதனர் எல்லா 
ரும் அங்கங்கே படுத்து உறங்கினார்கள் , ஹலறத்து சையிது 
முகம்மது யூசுபுசாகிபவர்கள் மேற்படிக் கமண்டலத்தைத் 
தலைக்கு அணையாகவைத்துக்கொண்டு படுத்திருந்தார்கள் . 

அனைவரும் அயர்ந்து தூங்கும் அர்த்த 
சாமத்தில் அந்த இருஷிகள் சிலர் அரவங்காட்டாமல் வந்து 
அசு மாற்றமின்றிக் கமண்டலத்தையெடுத்துக்கொண்டு 
போய் விட்டார்கள் . திருடிக்கொண்டுபோன கமண்ட 
லத்தை ஒதுக்கிடம்பார்த்து அங்கு ஆழமாகக் குழி 
யொன்று 

பறித்து அதிற்புதைத்து , அக்குழிக்குமேல் 
மணலால் மேடையொன்று செய்து , அந்தமேடைமீது 
. விரிப்புவிரித்து , அதன் மீது அவர்கள் ஆசானாகிய முனிவனை 
இருக்கச்செய்து , மற்றவர்கள் அதைச்சூழ இருந்து , பிறர் 
செய்யும் மந்திர தந்திரங்களால் அந்தக்கமண்டலம் வெளி 


அன்று 


. 


கூகச - 


கன்ஜுல் கறாமாத்து . 


வராமல் பலியிட்டு ஆராதனை செய்து , மந்திரோச்சாரணமும் 
பண்ணிக்கொண்டு கட்டுக்காவலோடிருந்தார்கள் . இதற்குள் 
சூரியோதயமும் ஆயிற்று . 

அன்று பொழுதுவிடிந்து ஹலறத்து சையிது முகம்மது 
யூசுபுசாகிபவர்கள் தலைக்குவைத்திருந்த கமண்டலத்தைக் 
காணாமையால் , பகீர்களை விசாரித்தார்கள் ; அவர்கள் அனை 
வரும் நாங்கள் காணவில்லையென்று சொல்லிவிட்டார்கள் . 

கமண்டலம் காணாமற் போயிற்று என்னும் 
செய்தியை ஹலறத்து ஆண்டவரவர்கள் கேட்டு , மகனாரை 
யழைத்து : அந்த இருஷிகள் நமது கிஸ்தியில் ஆசைப்பட் 
டுத் திருடிக்கொண்டு போயிருக்கின்றார்கள் . நீர் ஒரு ஆளை 
யநுப்பி அவர்களிடம் கேட்பியும் என்று சொன்னார்கள் . 
உடனே மகனாரவர்கள் கிஸ்தியைக் கேட்டு வாங்கிவரும்படி 
இருஷிகளிடம் ஒரு பகீரை அனுப்பினார்கள் . அந்தபகீர் 
இருஷிகளிடம் போய் எங்கள் கமண்டலம் உங்களிடம் 
இருக்கின்றதாம் . அதைக்கேட்டு வாங்கிவரச் 

சொன் 
னார்கள் ; கொடுங்கள் என்று கேட்டார் . 

அப்போது 
மேற்படி இருஷிகள் தூதாய்ப்போன பகீரைப் பார்த்துச் 
சொல்லுகின்றார்கள் . 


இதென்ன அநியாயம் ! நாங்கள் திருடர்களா !! 
அப்படி நாங்கள் திருடர்களாயிருந்தால் , எங்களுக்கு இந்த 
மலை இருக்க இடங்கொடுக்குமா !!! உலகத்தைத் துறந்த 
தவசிகளாகிய எங்கள் 

மனம் நோவக் கமண்டலத்தைத் 
திருடிக்கொண்டீர்கள் 

என்று வாய்கூசாமல் சொல்வது 
பெரியோர்களுக்கு லக்ஷணமல்லவே ? எங்களில் யாராவது 
அங்கே வந்ததையும் , அந்தக் கமண்டலத்தைக் கையால் 
தீண்டினதையும் கண்டவர் யார் ? குற்றமற்ற எங்கள் மேல் 
வீண்பழி சுமத்தாதீர்கள் . உங்கள் கமண்டலம் எங்கள்வசம் 
இருந்தால் , உங்கள் குருவுக்குத் திராணியுண்டா யிருக்கும் 


பொதியமலைக்குப்போனது . 


ஙகரு 


பக்ஷத்தில் 

அதை 
கொள்ளட்டும் . 


வெளிப்படுத்தி 


அழைத்துக் 


மா 


என்று இவ்வாறு சொல்லி , ஒரேசாதனையாக நிரா 
கரித்து விட்டார்கள் . இதைக்கேட்ட பகீர் திரும்பி வந்து 
அவர்கள் சொன்னபடி சொன்னார் . ஹலறத்து ஆண்டவ 
ரவர்கள் மகனாரை நோக்கி : நீர்போய் அந்த இருஷிகளுக்கு 
முன்னே நின்று கொண்டு , கிஸ்தியைக் கூப்பிடும் ; அது 
வந்திடும் என்று ஏவினார்கள் . ஹலறத்து சையிது முகம்மது : 
யூசுபு சாகிபவர்கள் புறப்பட்டு அந்த இருஷிகளுக்கு முன் 
போய் நின்றுகொண்டு கமண்டலமே , இங்கேவா 
என்று திருவாய் மலர்ந்து கூப்பிட்டார்கள் . கூப்பிட்ட 

த்திரத்தில் , குழிக்குள் புதைத்திருந்த கமண்டலம் 
அவர்கள் கூப்பிடுதலுக்குப் பிரதிதொனியிட்டுக்கொண்டு , 
அதன்மேல் மேடையிட்டு உட்கார்ந்திருந்த முனிவனைக் 
குப்புற வீழ்த்திவிட்டு , மற்ற இருஷிகள் எல்லாரும் பிரமை 
கொள்ள நிலத்தை பீறி வெளிவந்து , ஹலறத்து அவர்கள் 
கையில் தரிபட்டது . இருஷிகள் அனைவரும் அதைக் 
கண்டு திகைத்து நடுநடுங்கி நின்றார்கள் . பின் ஹலறத்து 
அவர்கள் கமண்டலத்தை யெடுத்துக்கொண்டு சாகைக்குத் 
திரும்பினார்கள் . 

பின்பு , காபிர்களாகிய அந்த இருஷிகளுக்கு மனத் 
திகில் அதிகமுண்டாயிற்று . இவர்கள் மகா பெரியோர்கள் ; 
இவர்களின் மார்க்கம் பரிசுத்தமும் , உண்மையுமானது ; 
இவர்களே 

நேர்வழிபெற்றவர்கள் . ஆகையால் , 
இப்போதே இவர்களிடம் போய் , செய்தபிழைக்குப் 
பொறுப்புக்கேட்டு , எல்லாரும் அவர்கள் மார்க்கத்தில் 
ஆய்விடவேண்டும் என்று அவர்கள் ஒருங்கொத்து முடிவு 
கட்டிக் கொண்டு , அங்கிருந்து புறப்பட்டு ஹலறத்து 
ஆண்டவரவர்கள் சமுகத்தில் வந்து அடிபணிந்து நின்று : 

1010 - 41 


நாம் 


நகசு 


கன்ஜுல் கறாமாத்து . 


எஜமானவர்களே , வழிகேடர்களான நாங்கள் செய்த பிழை 
யைப் பொறுத்து , எங்களுக்கு நேர்வழிகாட்டி ரக்ஷிக்க 
வேண்டும் என்று முறையிட்டார்கள் . ஆண்டவரவர்கள் 
அவர்கள் மீது சந்தோஷப்பட்டு , அவர்கள் எல்லாருக்கும் 
கலிமாவைச் சொல்லிக்கொடுத்து , தீனுல்லிஸ்லாத்தில் 
ஆக்கி , மார்க்கத்தின் விதி விலக்குகளையும் கற்பித்து , 
தீக்ஷையும் செய்வித்தார்கள் . 

பின்பு ஆண்டவரவர்கள் அவர்களைப்பார்த்து : நீங்கள் 
இந்தக் கமண்டலத்தில் ஆசைப்பட்டீர்கள் . ஆன தால் , 
இதை நீங்களே 

வைத்துக் கொள்ளுங்கள் . உங்களுக்கு 
வேண்டுமான வஸ்துக்களை இதிலிருந்து அல்லாகுத்த ஆலா 
உண்டாக்கித் தருவான் என்று சொல்லி , அவர்களிடம் 
கிஸ்தியைக் கொடுத்துவிட்டு , கீமியா , ஸிமியா , ஹீமியா , 
றீமியர் என்னும் நான்கு வித்தைகளையும் அவர்களுக்குக் 
கற்பித்து , பின் அவர்கள் நடந்துகொள்ள வேண்டிய 
ஒழுங்குகளையும் தெரிவித்து முடித்து , அந்த மலையைவிட்டு 
இறங்கினார்கள் . 

பொதியமலைக்குப்போனது முற்றிற்று . 


எச - ம் அத்தியாயம் . 
திருச்சினாப்பள்ளிக்குப் போனது . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் திருச்சினாப் 
பள்ளிக்குப்போய் , ஹலறத்து நத்ஹறெலி தபலையாலம் பாத்துஷா 
ஆண்டவரவர்களைக் கண்டு கலந்து பேசின வரலாற்றைச் சொல்லு 


இன்றது .) 


ஹலறத்து சையிது ஷாதல்ஹமீது மீறான் சுல்தான் 
சாகிபு ஆண்டவரவர்கள் தங்கள் மகனார் முதலான 
தபோதனர் கூட்டத்துடன் பொதியமலையைவிட் டிறங்கி , 
ஹலறத்து நத்ஹறெலி தபலையாலம் பாத்துஷா ஆண்டவ 
ரவர்களைத் தரிசிப்பதற்காகத் திருச்சினாப்பள்ளியைநாடி 
நடந்தார்கள் . 
ஆண்டவரவர்கள் இவ்விதம் 

பிரயாண 

வழியில் 
இருக்கும்போது , திருச்சினாப்பள்ளியில் ஹலறத்து நத்ஹ 
றெலி ஆண்டவரவர்கள் ஓரிரா தங்கள் தர்கா ஊழியர் 
எல்லார் கனவிலும் வெளியாய் " சையிது அப்துல்காதிறு 
ஷாகுல்ஹமீது பாத்துஷா சாகிபவர்கள் இதற்கு அடுத்த 
என்னைக் 

காணவேண்டி இங்கே வருகின்றார்கள் . 
அவர்கள்கூட அநேகம் பகீர்களும் வருகிறபடியால் , அவர் 
களுக்கு வேண்டுமான தீன்சாவான்கள் அடங்கலும் தயார் 
பண்ணி 

வைத்துக்கொண்டு , அவர்கள் வந்தவுடன் 
மரியாதையுடன் அழைத்து உபசரியுங்கள் 
சொன்னார்கள் . 

இந்தச் சொப்பனத்தை தர்கா வூழியர் எல்லாரும் 
தனித்தனிக் கண்டு விழித்து , அதிகாலையில் ஒன்றுகூடிப் 
புதுமையுடன் பேசிமுடித்து , ஆகுமான சாமான்கள் 
அடங்கலுந் திட்டஞ்செய்து , தர்காவையும் சாந்துபூசித் 
துலங்குவித்து , எதிர்பார்த்துக்கொண்டு இருந்தார்கள் . 


நாள் 


என்று 


கூகஅ 


கன்ஜுல் கறாமாத்து . 


அவர்கள் கண்ட கனாப்படி மறுநாட்காலையில் ஹலறத்து 
ஆண்டவரவர்கள் தபோதனர் கூட்டத்துடன் , திருச்சினாப் 
பள்ளியை யடைந்து , மேற்படி தர்காவிற்போய்ச் 
சேர்ந்தார்கள் . 

தர்காவின் ஊழியர்கள் ஹலறத்து ஆண்டவரவர்களை 
யும் , அவர்கள் கூட்டத்தையும் கண்ட மாத்திரத்தில் 
ஆகந்தமடைந்து , எதிர்போயழைத்து உபசரித்தார்கள் . 
தர்காவிற் சேர்ந்தவுடன் ஆண்டவரவர்கள் தங்கள் மகனா 
ரவர்களையும் , பகீர்களையும் வெளியிலுள்ள கட்டிடங்களில் 
தங்கியிருக்கும்படி சொல்லிவிட்டு , தர்காவுக்குள் புகுந்து 
கதவைச் சார்த்திக்கொண் டிருந்தார்கள் . ஆண்டவரவர்கள் 
உள்ளேயிருந்த தன்மை இப்படிப்பட்டதென்று காரணப் 
புராணம் , நத்ஹறொலியைக் கண்ணுற்றபடலம் சொல்லு 
கின்றது . அதிற்காணலாம் . 

ஹலறத்து ஆண்டவரவர்களும் , ஹலறத்து நத்ஹறெலி 
தபலையாலம்பாத்துஷா ஆண்டவரவர்களும் உள்ளே அள 
வளாய்க் கலந்து பேசிக்கொண் டிருந்தார்கள் . வெளியில் 
தர்காக்காரர்கள் , விருந்துவந்தவர்களுக்குப் புலவுச்சாதமும் , 
அறுசுவைக் கறிகளும் , கனிவர்க்கங்களும் , தீம்பானங் 
களும் தயாராக்கிவிட்டு , ஆண்டவரவர்கள் உள்ளிருந்து 
வருவதை எதிர்பார்த்துக்கொண் டிருந்தார்கள் . எல்லா 
ருக்கும் பசி அதிகரித்திருந்தது .. 

எல்லாருக்கும் பசிமீறினபோது ஹலறத்து ஆண்டவ 
ரவர்கள் தங்கள் மகனார் சையிது முகம்மது யூசுபு சாகி 
பவர்களின் இதயத்தில் ஒரு எண்ணத்தைப் பிறப்பித்தார் 
கள் . அந்த எண்ணம் பிறந்தபோதே அவர்கள் எல்லா 
ரையும் பார்த்து : எங்கள் நாயகம் இப்போது வரமாட்டார் . 
கள் . அவர்கள் அங்கே முறகபாவில் அமர்ந்திருக்கின் 
றார்கள் . ஆகையால் , நீங்கள் அவர்களை வழிபார்க்காமல் 


திருச்சினாப்பள்ளிக்குப்போனது . 


நக்க 


கள் . 


என்று 


சோறு முதலான உணவுகளைப் புசித்துப் பசி தீருங்கள் 
என்று கட்டளை பண்ணினார்கள் . அதன்பின் ஆகாரங் 
களைப் பாத்திரங்களில் வைத்துப் பரப்பி , பகீர்களுக்கு 
விருந்து கொடுக்கப்பட்டது . எல்லாரும் உண்டு 
தீர்ந்து அல்லாதத்த ஆலாவைப் புகழ்ந்துகொண் டிருந்தார் 

பின்பு மாலையாய் , பொழுதுப்பட்டது . 
பொழுது அஸ்தமித்தவுடன் தர்காவுக்குள் விளக்கு 
வைப்பவர் வந்து பார்த்து , கதவு சார்த்தினபடியே யிருக்கக் 
கண்டு , உள்ளே விளக்குக் கொளுத்தவேண்டுமே ? 

கதவு 
மூடப்பட் டிருக்கின்றதே ? அங்கே என்ன நடக்கிறது 
பார்ப்போம் 

கதவிலுள்ள சிறு துவாரத்தில் 
கண்ணைவைத்துப் பார்த்தார் . பார்த்தபோது , உள்ளிடம் 
முழுதும் கண்கள் மழுங்கத்தக்க சோதியொன்று நிரம்பி 
யிருக்கின்றதையும் , அந்தச் சோதிக்குள் இரண்டு நாயகங் 
களும் உட்கார்ந்து பிரகாசமான ஒரு பாத்திரத்தில் வெண் 
மையான தின்னும் வஸ்துவை வைத்துத் தின்றுகொண்டி 
ருக்கின்றதையும் கண்டு மிக ஆச்சரியப்பட்டு , இவர்கள் 
தின்னும் பதார்த்தம் என்னவோ ! அதன் சுவை எவ்வா 
றிருக்குமோ ! என்று நினைத்து , பார்த்தபடி நின்றான் . அப் 
போது , விருந்தாளராய்ப் போயிருக்கும் ஹலறத்து ஆண் 
டவரவர்கள் தாங்கள் தின்கிறதில் கொஞ்சம் எடுத்துவந்து . 
கதவை 

நீக்கிக்கொண்டு அவர்கையில் வைத்தார்கள் ; 
உடனே அவர் இரண்டு கைகளையும் கீழ் மேலாகவைத்து 
வாங்கிக்கொண்டார் . கைகளை யேந்தி வாங்கினவுடன் அது , 
மேலிருந்த வலது கையிலிருந்து இடது கையில் சொட்டாக 
வழிந்தது . அப்போது ஆண்டவரவர்கள் ஏ , ஆசைப் 
பட்டவரே , சீக்கிரம் தின்றுவிடும் என்றார்கள் . இந்தச் 
சொல்லைக் கேட்டவுடன் அவர் அதைத் தின்றுவிட்டார் . 

அந்த வஸ்துவை இன்னதென்று அவர் அறியமாட் 
டார் ; அதன் சுவையை மாத்திரம் அறிவார் . : மற்றவர்கள் 


. 


ங 20 


கன்ஜுல் கறாமாத்து . 


அதை அறிவார்களா ? தேவாமிர்தமும் ஒப்பாகாத அந்த 
வஸ்துவை நல்ல விதியுள்ள அவர் தின்றவுடன் , அவருட 
லில் உண்டான புளகம் சொல்லுந்தர முள்ள தல்ல . அப் 
போதே அவருக்கு அளவற்ற ரகசியங்கள் வெளியாயின் . 
அன்று முதல் அவருடைய ஸ்திதி நல்ல ஸ்திதியாயே 
யிருந்தது . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் அன்று முதல் மூன்று 
நாள் வரையும் ஹ்லறத்து நத்ஹறெலி தபலையாலம் பாத் 
துஷா ஆண்டவரவர்களுடன் தர்காவுக்குள் அளவளாய்ச் சம் 
பாஷித்துக்கொண்டிருந்து , அதன் பின் வெளிவந்து , மகனா 
ரவர்களையும் , பகீர் மார்களையும் சந்தித்து அழைத்துக் 
கொண்டு , திருச்சினாப்பள்ளியை விட்டுப் புறப்பட்டார்கள் . 

திருச்சினாப்பள்ளிக்குப்போனது முற்றிற்று . 


எஎ - ம் அத்தியாயம் . 
தஞ்சாவூருக்குப் போனது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் தஞ்சாவூருக் 
குப்போய் , அவ்வூரரசன் பிணியை மாற்றின வரலாற்றைச் சொல்லு: 
கின்றது . ) 

ஹலறத்து சையிது ஷாகுல்ஹமீது ஆண்டவரவர்கள் 
திருச்சினாப்பள்ளியை விட்டுப் புறப்பட்டு , தங்கள் கூட் 
டத்துடன் தஞ்சாவூரை நோக்கி நடந்து வந்தார்கள் . அந் 
தக் காலம் தஞ்சாவூரையாளும் அரசர் வடுகச்சாதியார் .. 
அப்போது ஆசனத்திருந்து அரசாளும் மன்னன் அச்சுதப்ப 
நாயக்கன் . அவனுக்குப் பிறர் யாரோ சூனியம்பண்ணி , 
அவனைத் தீராத நோய்க்குள்ளாக்கி , பாயும் படுக்கையு 
மாகப் போட்டு விட்டார்கள் . அதனால் அவன் கைகால் 
கள் முடங்கி , ஊண் உறக்கம் அற்று , சரீரவருத்தத்தினால் 


தஞ்சாவூருக்குப் போனது . 


கூஉக 


இராப்பகலாகக் கிடந்து வேதனைப்பட்டான் . ராஜவைத் 
தியர் பலர் பல மருந்துகளைக்கொண்டு சிகிச்சை செய்து 
பார்த்தும் பலிக்காமல் கைவிட்டார்கள் . பேர்போன 
மாந்திரீகர் பலர் வந்து பார்த்தும் தீரவில்லை . அவன் 
கோயில்களுக்குப் பண்ணிக்கொண்ட பிரார்த்தனை கொஞ்ச 
மல்ல ; ஒன்றிலும் பலிதமாகவில்லை . ஆகையால் , எல்லாரும் 
கைவிட்டு, இனி என்செய்வோ மென்று ஏக்கமுற்றிருந்தார் 
கள் . அரசன் படும் மரணாவஸ்தை பலர்க்கும் ஆறாத் துய 
ரத்தை யெழுப்பிக்கொண் டிருந்தது . ராஜாங்கத்துக்குரிய 
சுகா நுபவங்களில் ஒன்றும் அந்த அரசனுக்கு அநுபவிக்கக் 
கூடாமல் , ஒரு எளிய நோயாளிபோலக் கிடந்து நொந்து 
கொண்டிருந்தான் . 

தஞ்சாவூர் அரசனான அச்சுதப்ப நாயக்கன் இவ்வாறு 
நோய்வாய்ப் பட்டுக்கிடந்து துன்புறுங்காலத்தில் முகம்ம 
தீயர்களில் மிகப் பேர்போன மகாத்துமாவான ஒரு 

பெரி 
யோர்கள் பல ராச்சியங்களையுஞ் சுற்றிக்கொண்டு , அள 
விறந்த அற்புதங்களைச் செய்துகொண்டு வருகிறார்கள் என் 
னும் சமாசாரம் அவன் காதில் விழுந்தது . அருமருந் 
தன்ன இச்சொல்லைக் கேட்ட அரசன் அன்றைக்கே தன் 
பிணி தீர்ந்ததென்று நம்பி மன மகிழ்ந்து , மந்திரிகள் , பிர 
தானிகள் , சேனாபதிகள் , போர்வீரர்கள் இவர்களில் பலரை 
அழைத்து , ஒரு மகா பெரியோர்கள் நம்மூரை நோக்கி 
வருகின்றார்களாம் . நீங்கள் அவர்களுக்கு எ 
போய் அவர்களை உபசரித்து அழைத்து வந்து , நமது 
அரமனையில் சாகை பண்ணுவியுங்கள் என்று கட்டளை 
பண்ணினான் . 

அரசன் இட்ட கட்டளைப்படி அவர்கள் புறப்பட்டு 
வந்து ஹலறத்து ஆண்டவரவர்களை யடுத்து , அடிபணிந்து 
போற்றி நின்று : தாங்கள் ஊருக்குள் வந்து ராஜமாளிகை 


கூ 22 


கன்ஜுல் கறாமாத்து . 


யில் விடுதியிட்டுத் தங்கவேண்டும் என்று சொல்லி மன் 
றாடினார்கள் . அவர்கள் வேண்டிக்கொண்டபடி ஆண்டவ 
ரவர்கள் உடன்பட்டுத் தங்கள் தபோதனர் கூட்டத்துடன் 
தஞ்சாவூருக்குள் புகுந்து , அந்நகரத்து அலங்காரமான 
வீதிகளைக் கண்டு களித்து , அரமனையிற் போய் விடுதியிட் 
டார்கள் . ஆண்டவரவர்களுக்கு வேண்டிய சர்வகாரியங் 
களும் அரமனை விசாரணை கர்த்தாவால் குறைவற நடத் 
தப்பட்டன . அரமனை அதிகாரிகளே ஆண்டவரவர்கள் 
சமுகத்தில் கைகட்டி நின்று ஏவல் செய்தார்கள் . வேண்டிய 
வேண்டியவைகளை உடனுக்குடன் சமர்ப்பிக்கும்படி அரசன் 
வெகு கண்டிப்பாக ஆக்யாபித்திருந்தான் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் அரமனையில் தங்கியிருக் 
கும்போது , ஒருநாள் அரசன் தன் பிரதான மந்திரியை 
யழைத்து , நீர் தக்க மனிதர்களுடன் ஆண்டவரவர்கள் சமு 
கத்திற் போய்ப் பணிந்து , எனக்கிருக்கும் நோயின் வர 
லாறுகளைச் சொல்லி முறையிடும் என்று அனுப்பினான் . 
அவ்வாறே பிரதான மந்திரி வேறு சில கனவான்களுடன் 
ஆண்டவரவர்கள் சமுகத்தில் வந்து , ஆண்டவரவர்களின் 
பூரணச் சந்திரனை யொத்த முகவஜீகரத்தையும் , கருணை 
நிறைந்த கண்களையும் , மற்ற அவயவ லக்ஷணங்களையும் 
கண்டு பிரமித்து , கைகட்டித் தூர விலகி நின்று , தங்கள் 
அரசன் கொண்டிருக்கும் பிணியைச் சொல்லி முறைப்பாடு 
செய்தான் . 
ஆண்டவரவர்கள் 

மந்திரியின் முறைப்பாட்டைக் 
கேட்டு , அவனைப்பார்த்து : உங்கள் அரசனை நான் கண்ணா 

உற் 
பார்க்கவேண்டும் . ஆகையால் , அவனை இங்கே என் முக 
தாவிற் கொண்டுவாருங்கள் என்று கட்டளையிட்டார்கள் . 
உடனே மந்திரி திரும்பிப்போய் அரசனுக்குத் தெரிவித்து , 
அவன் : உடன்பாட்டின்படி அவனைப் பலர் கூடித் தூக்கிக் 


தஞ்சாவூருக்குப்போனது . 


கூஉ 


கொணர்ந்து ஆண்டவரவர்கள் சமுகத்தில் ஒரு பிண்டம் 
போல வைத்தார்கள் . 

தஞ்சாவூர் மன்னனாகிய அச்சுதப்ப நாயக்கன் ஆண்டவ 
ரவர்கள் சமுகத்தில் வைக்கப்பட்டபோது , அவன் ஆண்டவ 
ரவர்களை ஏறிட்டுப்பார்த்து , கண்ணீர் தாரை தாரையாய் 
ஓட அழுது : எஜமானவர்களே , தங்கள் அடியேன் இந்த 
நோயினாற்படும் வேதனை சொல்லுந்தர முள்ள தல்ல . 
உலகாளும் அரசர்களுக்குப் பலவித ஆபத்து விபத்துகள் 
அடுத்தடுத்து வருமென்பார்கள் . அரசாளுந்தொழில் மிக 
நுட்பமானது . நீதிநெறியில் ஒரு 

நீதிநெறியில் ஒரு மயிர்க்கிடை தப்பினால் ,, 
மகாபெரிய பாரதூரமான வில்லங்கம் வந்து அரசன் தலையில் 
விழுவது நிச்சயம் . 

நிச்சயம் . என்கையிற் பிடிக்கப்பட்ட செங்கோல் 

அறியாமல் சற்றேசருகியிருந்தாலும் இருக்கும் . 
அதனாலே தான் அடியேன் இந்த வில்லங்கத்திற்கு ஆளா 
னேன் . இனித் தீராதென்று கைவிடப்பட்ட நான் , எவ் 
வித நோயையும் அறத்தொலைக்கும் தங்கள் திருவடிகள் 
என் அரமனையிற் பட்டபோதே நமக்கினித் துன்பமில்லை 
யென்று 

நம்பிவிட்டேன் . தேவரீர் அடியேன்மீது 
திரங்கி , எனக்குரிய பொல்லாவினைகள் எல்லாந்தீரக் கிருபை 
செய்யவேண்டும் என்று சொல்லிப் புலம்பினான் . 


நான் 


மன 


தெரிந்தது . 


அரசன் பரிந்து சொல்லும் சொல்லைக் கேட்டு ஹல 
றத்து ஆண்டவரவர்கள் அவனைப் பார்த்தார்கள் . அவன் 
கொண்டிருக்கும் நோய் இன்னதென்று அவர்களுக்குத் 

உடனே தங்கள் திருவாயினால் பரிசுத்தவேத 
மாகிய குறுஆனின் முஅவ்விதத்தைனி என்னும் இரண்டு சூறத்து 
களையும் ஓதி , அவன் உடலில் ஊதினார்கள் . அப்போதே 
அவனுக்கு ஒருவிதப் புளகம் உண்டாயிற்று . பின்பு 
ஆண்டவரவர்கள் அரசனையும் , அவனைச் சேர்ந்தவர்களையும் 
பார்த்து : இந்நோய் , வாத - பித்த - சிலேட்டும் சேஷ்டைக 

1010-42 


கூஉச 


கன்ஜுல் கறாமாத்து . 


ளாலாவது , பிறர் சாபத்தாலாவது , கண்ணேறுகளாலாவது , 
கண்டுப்பட்ட நோயல்ல ; பகைவனொருவன் செய்த சூனி 
யத்தினால் உண்டான நோய் என்று சொல்லிவிட்டு , தங்கள் 
பகீர் ஒருவரைப்பார்த்து : இந்த அரமனை மேன் மாடியின் 
ஒருபக்கத்தில் புறாவொன்றிருக்கும் . அங்கே போய் அதை 
இங்கே எடுத்துவாரும் என்று ஏவினார்கள் . 

அந்தபகீர் எழுந்து மாடிமேல் ஏறி , அங்கொரு மூலை 
யில் நோய்கொண்டு குற்றுயிராய்க் கிடந்த ஒரு புறாவை 
யெடுத்துக்கொணர்ந்து ஆண்டவரவர்கள் முன் வைத்தார் . 
அந்தப்புறாவின் உடல் முழுதும் மந்திரோச்சாரணம் பண் 
ணினவூசிகள் ஏற்றப்பட்டிருந்தன . பொருத்துகளிலும் , 
நரம்புகளிலும் ஏற்றியிருந்த அந்த இருப்பூசிகளை ஹலறத்து 
ஆண்டவரவர்கள் தங்கள் சிறப்பான கைகொண்டு ஒன் 
றொன்றாகப் பிடுங்கினார்கள் . ஒவ்வொரு ஊசியைப் பிடுங்குந் 
தோறும் அரசன் உடலிலுள்ள முடக்கு ஒவ்வொன்றும் 
விட்டு , எல்லாவூசியும் பிடுங்கித் தீர்ந்தபின் சுகதேகியா 
யெழுந்து நின்றான் . அவன் மேனி பழுதற்ற மேனியாய்க் 
கதிரெறிந்து இலங்கித் துலங்கிற்து , 

தஞ்சாவூர் அரசனாகிய அச்சுதப்ப நாயக்கன் பிணிதீர்ந்து , 
பூரணசவுக்கியம் பெற்று எழுந்து நின்றபோது , அவனுக் 
குண்டான மனாநந்தம் கொஞ்சமல்ல . உடனே ஆண்டவ 
ரவர்கள் திருவடிகளில் நெடுஞ்சாண்கிடையாய் விழுந்து 
கும்பிட்டு எழுந்து நின்று , வாயாரப்புகழ்ந்து தோத்திரம் 
பண்ணினான் . தனக்குள்ள பிணியைப் பலர்காணக் கையு 
மெய்யுமாகப் போக்கின புதுமையைச் சொல்லிச்சொல்லி , 
பாராட்டித் துதித்தான் . அவன் சந்தோஷ சாகரத்தில் 
முழுகினவனாய்ப் பின்னும் ஹலறத்து ஆண்டவரவர்களை 
நோக்கி * 

படைகளுநும்படை பதியுநும்பதி குடிகளுநுங் 
* காரணப் புராணம் , தஞ்சைக்காவலன்வினைநீங்குப்படலம் , 
கூரு - ம் செய்யுள் . 


( 


தஞ்சாவூருக்குப்போனது . 


கூஉரு 


குடி கூழுநும்மது , திடனுறுந்திருப்பதச் சேவைக்கீந்தன , 
னடிகளென்றடிக்கடி யன்பிற்கூறினான் என்றபடி , எஜமா 
னவர்களே , அடியேனும் , அடியேனுக்குள்ளவை அனைத் 
தும் , அடியேன் குடிக்குங் கஞ்சியும் தங்களுடையவையே 
யென்று வியந்து வியந்து , பணிந்து பணிந்து சொன்னான் . 


பின் அரசன் ஒருபுறந்திரும்பிச் சைக்கினை பண்ணி 
னான் . உடனே தங்கத் தாம்பாளங்களில் மாணிக்கமுதலான 
நவரத்தினங்களையும் , தங்கநாணயங்களையுங் குவித்துக் 
கொணர்ந்து பணிவிடைக்காரர்கள் அவன் முன் வைத்தார் 
கள் . அரசன் எழுந்து அவற்றைத் தூக்கி ஹலறத்து 
ஆண்டவரவர்கள் சமுகத்தில் வைத்துக் கைகுவித்து நின்று : 
இவை எஜமானவர்களுக்குப் பாதகாணிக்கை ; இவற்றை 
ஏற்றுக்கொள்ளவேண்டும் என்று பிரார்த்தித்தான் . அப் 
போது ஆண்டவரவர்கள் அரசனைப் பார்த்து இவைகள் 
மீது எனக்கு விருப்பமில்லை . இவை இப்போது என்னு . 
டையன வாயினும் , உன்னுடையனவாக வைத்து , நீயே 
அநுபவி . ஆனால் , இனிநான் இருந்து வணக்கஞ்செய் 
வதற்கு , வேண்டும்போது உன்பூமியில் ஒரு துண்டு நிலம் . 
எனக்குக்கொடு என்று சொன்னார்கள் . இதைக்கேட்ட 
அரசன் பூரித்து தாங்கள் வேண்டியபோது வேண்டிய 
அளவு - தர அடியேன் காத்திருக்கிறேன் 

என்று தலை 
சாய்த்துச் சொன்னான் . 


அப்போது அவன் மனைவியாகிய ராசபெருமாட்டி 
அந்தப்புரத்திலிருந்து ஆண்டவரவர்கள் சமுகத்தில்வந்து 
அடிபணிந்து நின்று : ஐயா , எஜமானே , அடியாளுக்கு 
நெடுங்காலம் புத்திரபாக்கிய மில்லை . தாங்கள் அதற் 
காகக் 

கிருபை செய்யவேண்டும் . என்று கெஞ்சினாள் . 
ஆண்டவரவர்கள் அவளைப்பார்த்து : உங்களுக்கு ஆண்ட 
வன் கிருபையால் சந்தானமுண்டாகும் என்று வாக்கிட் 


கூஉகா 


கன்ஜுல் கறாமாத்து . 


டார்கள் . அப்படியே அச்சுதப்ப நாயக்கனுக்குச் சந்ததி 
உண்டாயிற்று . 

அதன்பின் ஹலறத்து ஆண்டவரவர்கள் அரசன் 
முதலான அனைவருக்கும் பிரயாணஞ் சொல்லிக்கொண்டு , 
தஞ்சாவூரைவிட்டுப் புறப்பட்டார்கள் . அங்கிருந்து ஆண் 
டவரவர்கள் பயணப்பட்டபோது அரசன் முதல் அதிகாரிகள் 
அனைவரும் , ஊர்க்குடிகளும் கூட்டங்கூட்டமாய் வந்து 
தரிசனை பண்ணிக்கொண்டு , அதிகதூரம் வரையும் 
தொடர்ந்துவந்து வழிய நுப்பிப் போனார்கள் . 

தஞ்சாவூருக்குப்போனது முற்றிற்று . 


எஅ - ம் அத்தியாயம் . 


தேராம் பேட்டைக்குப்போனது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் தேராம் பேட் 
டைக்குப் போய் , செம்புத் தூண் கொடுத்த வரலாற்றைச் சொல்லு 


கின்றது . ) 


+ 


ஹலறத்து சையிது அப்துல்காதிறு ஷாகுல் ஹமீது 
மீரான்சாகிபு ஆண்டவரவர்கள் தஞ்சாவூரை நீங்கித் தபோ 
தனர்களுடன் நடந்தார்கள் . நடந்துவரும் 

பாதையில் 
ஒரு வயற்கரையில் ஆண்டவரவர்கள் சற்று நின்று பாத்திஹா 
வோதிவிட்டு நடந்தார்கள் .. அதைக்கண்ட பகீர்கள்சிலர் : 
இங்கே யாருக்காக பாத்திஹா வோதினீர்கள் எஜமானே ? 
என்று கேட்க : இங்கே இரண்டு ஒலிகள் அடங்கியிருக் 
கின்றார்கள் ; இவர்கள் பின்னுக்கு வெளியாவார்கள் என்று 
அவர்களுக்குச் சொல்லிவிட்டு நடந்து , தேராம்பேட்டை 
யென்னும் ஊரிற்போய்ச் சேர்ந்தார்கள் . 


தேராம் பேட்டைக்குப்போனது . ஙஉஎ 


தேராம்பேட்டைக்குப் போனபோது அவ்வூர் -- முஸ் 
லிம்கள் கேள்விப்பட்டுத் திரண்டு வந்து ஹலறத்து ஆண் 
டவரவர்களைப் பணிந்து , கூட்டத்துடன் உபசரித்து 

, 
ஊருக்குள் அழைத்துக்கொண்டு போய் , அங்கே விழு 
தூன்றிப் பருத்துக் கிளைத்து நிற்கும் ஒரு ஆலமர நிழலில் 
இருக்கச் செய்தார்கள் . ஆண்டவரவர்கள் பகீர்களுடன் 
அந்த மர நிழலில் தங்கியிருந்தார்கள் . 

பிறகு அவ்வூர் பகீர்மார்களுக்கு விருந்து கொடுக்க 
வேண்டுமென்று சோறுகறிகள் தயார் பண்ணிக்கொண்டு 
வந்து பகீர்களிடம் இறக்கி , புசிக்கும்படி வேண்டினார்கள் . 
அப்போது பகீர்மார்கள் மூடியிருந்த பாத்திரங்களைத் திறந் 
தார்கள் . ஒவ்வொரு பாத்திரத்திலும் காரரிசிச் சோறும் , 
சாறுவைத்த அகத்திக்கீரையும் இருந்தன . இவற்றைக் 
கண்டபோது பகீர்களுக்கு உண்டான கோபத்திற்கு அள 
வில்லை. கண்கள் சிவந்து , ஊராரைப்பார்த்து வாய்கொண்ட 
மட்டும் நிந்தித்து வெருட்டினார்கள் . உங்களுக்கு எங்கள் 
மீதிருக்கும் அவமதிப்பினாலல்லவர் இந்தக் கீழ்த்தரமான 
பதார்த்தங்களைக் கொணர்ந்து வைத்தீர்கள் ? எங்களுக்குச் 
செய்யும் மரியர்தை இது தானா ! என்று சீறிச் சினந்து 
சொல்லி . வெருட்டும்போது , ஊரார் தட்டுக்கெட்டுத் 
தடுமாறி , முகஞ்சாம்பி நின்றார்கள் . 

இதை ஹலறத்து ஆண்டவரவர்கள் அறிந்து , பகீர் , 
களைக் கூப்பிட்டு : இதென்ன முறைகேடு ? தங்களால் என்ற 
எதைக் கொடுத்த போதிலும் பெருந்தன்மையுள்ளவர்கள் 
ஏற்றுக் கொள்வார்கள் என்று நம்பித்தானே அவர்களால் 
கூடுமானதைக் கொணர்ந்து கொடுத்தார்கள் ? அவர்களில் 
மானானாலும் ஏழையானாலும் - தின்று வழக்கமானதும் , 
விருந்தென்று கொடுப்பதும் இதுதான் . அந்த வழக்கத் 
வின் பிரகாரமே உங்களுக்கும் கொடுத்தார்களல்லாமல் , 


கூஉ அ 


கன்ஜுல் கறாமாத்து . 


வஞ்சகமல்லவே . அதனால் , உங்களுக்குக் கோபமுண்டா 
கலாமா ? கோபத்தை நீங்கள் என்னென்று நினைக்கின்றீர் 
கள் ? அது சாத்கருமங்களாகிய நல்வினையனைத்தையும் பற்ற 
றுக்கும் ஒரு கூரியகருவியல்லவா ? அந்தக்கருவியைக் கை 
யாடுபவர் யார் ? மன்னுயிர்களைத் தன்னுயிரென்று கருதி 
நடக்குந் தன்மையுடையவர்கள் பிறரை மனநோவப்பண் 
ணத்துணிவது முறையோ ! பெரியோரெல்லாம் சினமென் 
னும் தீயை நல்லுணர்வென்னும் தண்ணீர்கொண்டு அவித் 
துப்பழகினார்களே . சினத்தைக் கொண்டு நடப்பவர்களுக்கு 
என்ன தான் கைகூடும் ! ஒன்றுமில்லை . கோபம் சுவர்க்கத் 
துக்குப் போகும் பாதையைத் தடுக்கும் என்று எல்லாரும் 
அதற்கு அஞ்சி வெருள்கின்றார்கள் . ஆகவே , நீங்கள் 
அந்தக் கோபத்தைக் கையாட்சி கொள்ளப் பார்க்கின்றீர் 
கள் . , 

அது பழுது என்றும் , இன்னும் பலவாறுஞ்சொல்லி 
அவர்களுக்குப் புத்தி போதித்தார்கள் . இதைக்கேட்ட 
பகீர்கள் அஞ்சித்தடுமாறி , அடிபணிந்து நின்று மன்னிப் 
புக்கேட்டார்கள் . ஹலறத்து 

முகம்மதுயூசுபு 
சாகிபவர்களும் பயந்து , தகப்பனாரவர்கள் முன் தலை 
வணங்கி நின்று பொறுப்புக் கேட்டார்கள் . 

பின் ஹலறத்து ஆண்டவரவர்கள் பகீர்களுக்கு நன் 
முகங்கொடுத்து : உங்களுக்கு அந்தக் கீரையும் , சோற் 
றையும் தின்ன மனமில்ல விட்டால் , அதோ இருக்கும் 
கிணற்றில் கொண்டுபோய்ப் போட்டுவிடுங்கள் என்று 
கட்டளை பண்ணினார்கள் . அப்படியே அவர்கள் அந்தச் 
சோறு கீரை அம்மட்டையும் அருகிலுள்ள கிணற்றிற் 
போட்டுவிட்டார்கள் . அன்று முதல் அந்தக்கிணற்றில் 
தூரெடுக்குந் தோறும் ஒரு அகத்திக்கீரையும் , ஒரு கர்ரரி 
சிச்சோறும் வந்துகொண்டிருக்கின்றன . 

பின்பு ஹலறத்து ஆண்டவரவர்கள் அந்தவூராரை ஆத 
ரவுடன் அருகழைத்து : நீங்கள் இந்தவூரில் தொழுகிற 


சையிது 


உத்தானூருக்குப்போனது . 


ஙக 


நாங்கள் 


பள்ளிகட்டாமல் ஏன் இருக்கிறீர்கள் ? என்று கேட்டார் 
கள் . அதற்கு அவர்கள் : எஜமானவர்களே , பள்ளிகட்ட 

சாமான்கள் தயார் பண்ணி வைத்திருக்கிறோம் . 
தூண்கள் மாத்திரம் இல்லை . பொதுவிற் சேகரித்த பணம் 
செலவழிந்து போயிற்று . தூணுக்கென்று பின்னும் பணஞ் 
சேர்ப்பது கஷ்டமாயிருக்கின்றது . நான்கு தூண்களே 
வேண்டியது .. அதனாலேதான் பள்ளியின் கட்டிடவேலை 
ஆரம்பிக்கவில்லை என்று மறுமொழி சொன்னார்கள் . 

இதைக்கேட்டு அவர்களைப் பார்த்து : இந்த மரத்தின் 
கீழ் அகழ்ந்துபாருங்கள் ; தூண்கள் அகப்படும் என்று 
தாங்கள் இருக்கும் ஆலமரத்தைச் சுட்டிக்காட்டி ஆண்டவ 
ரவர்கள் திருவாய் மலர்ந்து சொன்னார்கள் . உடனே அவர் 
கள் திரண்டு - நின்று மரத்தின்கீழ்த் தோண்டினபோது , 
அங்கே நான்கு செம்புத்தூண்கள் இருந்தன . அவற்றைச் 
சந்தோஷத்துடன் எடுத்துப் பள்ளியைக்கட்டி முடித்தார் 
கள் . 

தேராம் பேட்டைக்குப்போனது முற்றிற்று . 


எசு 


- 


ம் அத்தியாயம் . 
கூத்தானூருக்குப்போனது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் கூத்தானூருக 
குப் போன வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சையிது அப்துல்காதிறு மீறான் சுல்தான் 
ஆண்டவரவர்கள் தேராம்பேட்டையாருக்குச் செம்புத் 
தூண் கொடுத்து , அவர்களைப் பள்ளிகட்டிச் சுகமாய் வாழ்ந் 
திருங்கள் என்று ஆசீர்வதித்துவிட்டு , அங்கிருந்து தங்கள் 
கூட்டத்துடன் புறப்பட்டுக் கூத்தானூருக்குப் போனார்கள் . 
ஆண்டவரவர்கள் வருகின்றார்கள் என்று அவ்வூர் முஸ்லிம் 


நங O. 


கன்ஜுல் கறாமாத்து . 


திர்கொண்டழைத்துச் சாகைப்பண்ணுவித்து , விருந்து 
முதலிய சகல , உபசரணைகளுஞ் செய்தார்கள் . 


. 


ஆண்டவரவர்கள் அங்கிருக்கும்போது , 

நாள் 
வூர் முஸ்லிம்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஆண்டவரவர் 
கள் சமுகத்தில் வந்து , கைகட்டிப் பணிந்து நின்று : எஜமா 
னவர்களே , நாங்கள் எல்லாரும் ஏழைகள் . அனைவரும் 
அன்றாடம் கூலிவேலைசெய்து பிழைக்கிறவர்களும் , பயிர்ப் 
பச்சையிட்டு ஜீவனம் செய்கிறவர்களுமாகவே யிருக்கின் 
றோம் . பாரியவர்த்தகஞ் : செய்வோர் எங்களில் இல்லை . 
எங்கள் வரும்படி குடும்ப சம்ரக்ஷணைக் கல்லாமல் , வேறே 
கையில் நாலுகாசு மிஞ்சக்கூடியதல்ல . இந்தவூரில் குத்பாப் 
பள்ளியொன்று இல்லையென்கிற கவலை எங்கள் இருதயத் 
தில் நீண்டகாலம் வேரூன்றி யிருக்கின்றது . இருந்தும் , 
அக்கவலையைத் தீர்த்துக் கொள்ள எங்களுக்குத் திராணி 
யில்லை . பொருளில்லாக் குறையேயன்றி வேறில்லையாகை 
யால் , தேவரீர் அதற்காக மனதிரங்கவேண்டும் என்று 
முறையிட்டார்கள் . 

இம்முறைப்பாட்டை ஹலறத்து ஆண்டவரவர்கள் 
கேட்டு , அந்தக் கூட்டத்தாருள் எல்லாரிலும் கடைப்பட்ட 
ஒரு எளியவனை ஏறிட்டுப்பார்த்து : ஏ , மனிதனே , இந்த 
வூரில் குத்பாப்பள்ளி யொன்று நீகட்டு என்று வாக்கிட்டுச் 
சொல்லி அனுப்பினார்கள் . அன்று முதல் அல்லாகுத்த ஆலா 
வின் உதவிகொண்டு அந்த எளிய மனிதனுக்கு எவ்வித 
மாகவோ திரவியம் கிடைத்தது . அவன் உடனே , அந்தப் 
பொருளில் ஆன மட்டுஞ் செலவிட்டு விரைவில் ஒரு 
பள்ளியைக் கட்டுவித்தான் . 


சீக்கிரமாகப் பள்ளிகட்டி முடியவே ஹலறத்து ஆண் 
டவரவர்கள் அந்தப் பள்ளியிற் போயிருந்து குறுஆன் ஓதி 


திருவாரூருக்குப்போனது . 


நஙக 


தொழுது சந்தோஷமுற்றார்கள் . ஊரார்களுக்கும் அள 
விறந்த சந்தோஷ முண்டாயிற்று . ஒரு எளியவனைச் சீமா 
னாக்கிப் பள்ளிகட்டுவித்தார்கள் என்று ஆண்டவரவர்களை 
அதிசயித்துக் கொண்டாடினார்கள் . ஆண்டவரவர்கள் 
போயிருந்த நாள் முதல் அந்தப்பள்ளியில் ஒருவரும் இராத் 
தங்கி , நித்திரை செய்கிறதில்லை . அறியாமல் ஒருவர் தங்கி 
விட்டால் , இரவில் எடுத்தெரியப்படுகின்றார்கள் .. அது, 
இன்றும் நடக்கின்றது . 

கூத்தானூருக்குப்போனது முற்றிற்று . 


அ 0 - ம் அத்தியாயம் . 
திருவாரூருக்குப்போனது . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் திருவாரூருக் 
குப் போய்த் தேரைத்தடுத்த வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து காதிறெலி கன்ஜஸவாய் பாத்துஷா ஆண்டவ 
ரவர்கள் பகீர்கள் புடைசூழக் கூத்தானூரை விட்டுப் புறப் 
பட்டுத் திருவாரூரிற்போய் , அங்கொரு இடத்தில் சாகை 
பண்ணிக்கொண்டு இருந்தார்கள் . அப்போது அவ்வூரில் 
திருவிழாக் கொண்டாடும் காலமாயிருந்தது . ஆண்டவ 
ரவர்கள் அங்கே போய்த் தங்கினபின் , அவ்வூர் இந்துக்கள் 
வழக்கப்படி கோயிலைச் சிறப்பித்து , தேரை அலங்கரித்து , 
தங்கள் சுவாமியாகிய விக்கிரகத்துக்கு ஆடையாபரணங்கள் 
அணிந்து அத்தேர்மேல் ஏற்றி , தெருக்கள் சுற்றிவரும்படி 
இழுத்தார்கள் . 

வழக்கப்படி ஓடும் தேர் அன்று இருந்த 
இடத்தைவிட்டு நகரவில்லை . அதிக ஜனங்கள் திரண்டு 
நின்று பலங்கூட்டி யிழுத்தார்கள் ; அப்போதும் அது 
அசையவில்லை . 

இதென்ன வென்று ஆச்சரியமுற்று , திரு 
விழாக்கென்று வந்த ஜனங்களும் கூடநின்று இழுத்தார்கள் ; 

1010-43 


கூந் 


கன்ஜுல் கறாமாத்து . 


ஜனங்கள் 


ஒரு மயிர்க்கிடையும் முன்வரவில்லை. அப்போது அவர்கள் , 
வடந்தொட இடமின்றி இத்தனைத் திரளான ஜன 
நின்று இழுத்தும் இத்தேர் ஆடாமல் அசையாமல் இருந்த 
இடத்தில் தானே யிருக்கின்றதே ! இந்த இழுப்புக்கு மலையும் 
நகருமே ! இதென்ன ஆச்சரியம் என்று திகைத்தார்கள் . 
பின்னும் இழுத்திழுத்துப் பார்த்து உடல் சோர்ந்தார்கள் . 
தேர் அசையவில்லையே யென்று மனஞ்சலித்தார்கள் . நாம் 
சுவாமிக்குச் செய்த தீங்கு என்னவோவென்று திகைத் 
தார்கள் . சுவாமீ ! தாங்கள் ஆரோகணம் பண்ணியிருக் 
கும் இந்தத்தேர் வழக்கப்படி ஏன் ஓடவில்லை ? நாங்கள் 
ஏதும் பிழைசெய்திருந்தால் மன்னித்து , தேரை நடத் 
துங்கள் 

என்று சொல்லி , அந்தத் தேரடியில் நிரைநிரை 
யாய்க் கும்பிட்டு விழுந்தார்கள் . மறுபடியுங் கூடி நின்று 
இழுத்தார்கள் . ஒன்றிலும் காரியம் பலிக்கவில்லை . 

பின்பு , எல்லாரும் கூடியமட்டும் பார்த்து வடத்தைக் 
கை விட்டு , இதற்குக்காரணம் என்னவோ வென்று உள் 
ளஞ்சோர்ந்து நின்றார்கள் . திருவிழாக்கூட்டம் திகைப் 
புற்று நின்றது . அப்போது , கோயில் ஆசாரியனும் , மற்ற 
அதிகாரிகளும் கூடிநின்று : இந்தத்தேர் ஓடாமல் நின்று 
போவதற்கு இங்கே நூதனம் ஒன்றும்நடக்கவில்லை . ஆனால் , 
இஸ்லாமான ஒருபெரியோர்கள் தங்கள் கூட்டத்தாருடன் 
சில தினங்களாக இவ்வூரில் வந்திருக்கின்றார்கள் . ஒரு 
வேளை அந்தக் காரணத்தினால் இத்தேர் ஓடாமல் நிற்கவுங் 
கூடும் என்று ஆலோசனைபண்ணி , 

நாம் 

அவர்களைப் 
போய்க் கண்டுகொள்வதே காரியம் என்று தீர்மானித்து , 
அக்கோயில் ஆசானும் , சில அதிகாரிகளும் பெருங்கூட்டத் 
துடன் ஹலறத்து ஆண்டவரவர்கள் இருக்கும் சாகைக்கு 
வந்தார்கள் . 

எல்லாரும் பின்னேநிற்கக் கோயில் ஆசான் மாத்திரம் 
ஆண்டவரவர்கள் சமுகத்திற்போய் நெடுஞ்சாண்கிடையாய் 


திருவாரூருக்குப்போனது . 


கூநங 


விழுந்து : ஐயா எஜமானே , இவ்வூர் உண்டான காலங் 
தொட்டு இந்தக் கோயிலிலிருக்கும் எங்கள் தெய்வத்தை 
அலங்காரஞ்செய்து , தேரைச்சிங்காரித்து அதில் ஏற்றித் 
தெருச்சுற்றி , திருவிழாக் கொண்டாடுவது வழக்கம் . 
தொன்றுதொட்டு நடக்கும் வழக்கப்படி இந்த வருஷத் 
திலும் தெய்வத்தைத் தேரில்வைத்து , தெருச்சுற்றும்படி 
இழுத்தோம் . தேர் அசையவில்லை . எங்களால் ஆன மட்டும் , 
அதற்கு மேற்கொண்டும் பிரயத்தினங்கள் செய்து தேரை 
இழுத்தும் , அது எள்ளிடை நகரவில்லை . அதனால் , நாங்கள் 
வாடித் தவிக்கின்றோம் , 

சுமார் பதினாயிரம்பேர் கூடி 
நின்று இழுத்தும் தேர் அசைய்வில்லையேயென்று , பின் 
னும் தெய்வத்திற்குக் கடாப்பலி கொடுத்து , தீபதூபங்க 
ளிட்டு , ஆராதனை பண்ணிக்கூட இழுத்துப்பார்த்தோம் . 
காரியம் சாயவில்லை . இனித் தாங்களே கதி ; தாங்களே 
கிருபை செய்ய வேண்டும் என்று முறையிட்டான் . 
ஹலறத்து ஆண்டவரவர்கள் 

அவனைப்பார்த்து 
உங்கள் தேர் ஓடும் ; நீங்கள் ஒருவரும் வடத்தைப்பற்றி 
இழுக்காதீர்கள் என்று கட்டளை பண்ணி அனுப்பிவிட் 
டார்கள் . ஆண்டவரவர்கள் வாக்கின்படி ஒருவராவது வடத் 
தைத் தொட்டு இழுக்காமல் அந்தத் தேர் தானாக ஓடத் 
தொடங்கி , வழக்கப்படி சுற்றும் தெருக்களையெல்லாஞ் 
சுற்றியோடி நிலைக்குவந்தது . அதனால் , அந்த இந்துக் 
களுக்கு உண்டான ஆச்சரியம் கொஞ்சமல்ல . 

ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் திரண்டுநின்று இழுத்தும் 
எள்ளத்தனை அசையாத தேர் , ஒருவரும் வடந்தொடாமல் 
தானாக வோடி வழக்கப்படி நிலைக்குவந்ததே ! இது மகா 
புதுமை ! இப்படிச் செய்வித்தவர்கள் இந்தப் பெரியோர் 
களே என்று அவ்வூர் இந்துக்கள் எல்லாரும் கூட்டங் 
கூட்டமாய்த் திரண்டு ஹலறத்து ஆண்டவரவர்களின் திரு 


.. 


கூநச 


கன்ஜுல் கறாமாத்து . 


வனம் 


வடித் தரிசனஞ்செய்து , போற்றிப் புகழ்ந்து கொண்டாடி 
னார்கள் . 

ஒருநாள் அவ்வூரிலுள்ள ஒரு பிராமணன் ஹலறத்து 
ஆண்டவரவர்களின் மகத்துவத்தைக் கேள்வியுற்று வந்து , 
அடிபணிந்து நின்று : ஐயா , 

ஐயா , எனக்கு ஒருதென்னமரம் 
இருந்தது . அதன் காய்ப்பைக் கொண்டு நான் ஜீவ 
பண்ணிவந்தேன் . இப்போது 

பட்டுப்போய் 
மொட்டையாய் நிற்கிறது . அதனால் நான் ஜீவனத்திற்கு 
முட்டுப்படுகிறேன் . தேவரீர் கிருபை செய்து , அதைக் 
காய்க்கச் செய்யவேண்டும் என்று சொல்லி மன்றாடினான் . 
அப்போது ஆண்டவரவர்கள் அவனைப்பார்த்து 
காய்க்கும் ; நீபோ என்று சொல்லி அனுப்பினார்கள் . 
அவன் வீடுபோய்ப் பார்க்குமுன் அந்தத் தென்னை தலை 
தாங்காவண்ணம் குலை சாய்த்துக் குலுங்கிநின்றது . இதைக் 
கண்ட பார்ப்பான் அகம் பூரித்து , பின்னும் ஆண்டவ 
ரவர்கள் சமுகத்தில் வந்துநின்று சங்கதியைச் சொல்லித் 
துதித்தான் . 

திருவாரூருக்குப்போனது முற்றிற்று . 


அக 

ம் அத்தியாயம் . 
எருது கொடுத்தது . 


[( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஒரு ஏழைக்கு 
எருதுமாடொன்று கொடுத்தவரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து ஷாகுல் ஹமீது பாத்துஷா சாகிபு ஆண்டவ 
ரவர்கள் இவ்விதம் சிலபலகாரணங்களைச் செய்துகொண்டு , 
திருவாரூரில் சிலநாள் தங்கியிருந்தார்கள் . 

அப்போது , 
திருக்களாச்சேரி என்னும் ஊரிலுள்ள இஸ்லாமான ஒரு எளி 
யவன் ஆண்டவரவர்கள் சமுகத்தில்வந்து பாதம் பணிந்து 
நின்று : எஜமானவர்களே , அடியேன் திருக்களாச்சேரியி 





எருதுகொடுத்தது . 


ங கூரு 


உளள 


லிருக்கும் ஒரு எளியவன் . எனக்கு ஒரு துண்டு நிலமுண்டு. 
அதை உழுது பயிர்செய்தாலன்றி என்ஜீவனம் நடக்காது . 
வேறு தொழில் செய்யப்பழகினவனு மல்ல ; தொழிலுக்கு 
முதலுமில்லை . ஒரு கூலிப்பாடு படவும் ஏலாது . 
நிலத்தை உழுது பயிரிடலாமென்றாலோ , உழவு மாடுகள் 
இணையாய் இரண்டுவேண்டும் . என்னிடம் உள்ள மாடு 
ஒரேயொன்று . ஒரெருதுள்ளான் உழுவதெப்படி ? 
அதனால் , மற்றொரு மாடில்லாமல் ஒருமாட்டை வைத்துக் 
கொண்டு , பெண்டு பிள்ளைகளோடு பட்டினி கிடந்து 
சாவப்பார்க்கின்றேன் . தாங்கள் மன திரங்கி , மற்றொரு 
மாடு எனக்குண்டாகும்படி அருள் புரிய வேண்டும் என்று 
கெஞ்சினான் . 

இதை ஹலறத்து ஆண்டவரவர்கள் கேட்டு மன திரங்கி , 
அவனைப்பார்த்து : நல்லது ; நீ உன் ஒருமாட்டைக் 
கொண்டுபோய் ஒரு மரத்திற்கட்டிவிட்டு , அதன் பக்கத்தி 
லிருக்கும் மற்றொரு மரத்தில் வேறொரு வெறுந்தாம்பைப் 
பிணித்து , 

வைத்து , அவ்விரண்டிடத்திலும் வைக்கோலைப் 
போட்டுவை என்று கட்டளையிட்டு அனுப்பினார்கள் . 

அவ்வாறே அந்தமனிதன் போய் , தன்மாட்டை ஒரு 
மரத்திலும் , வெறுந்தாம்பை ஒரு ம்ரத்திலுங்கட்டி , 
இரண்டிடத்திலும் வைக்கோலைப்போட்டு வைத்துவிட்டு, 
அன்றிரா படுக்கப்போனான் . விடியும் வரையும் அவ்னுக்குத் 
தூக்கம் வரவில்லை . அன்று அர்த்தசாமத்தில் ஆண்டவ 
ரவர்கள் அல்லாதத்த ஆலாவிடம் அவனுக்கு மாடுண்டாகும் 
படி தொழுது துஆ கேட்டார்கள் . 

இராமுழுதும் அதே நினைவாய் - நித்திரையற்றிருந்த 
அந்தமனிதன் , விடியுமுன் எழுந்துவந்து ஆண்டவரவர்கள் 
சமுகத்திற்பணிந்து கின்றான் . அப்போது ஆண்டவ் 
ரவர்கள் அவனைப்பார்த்து : நீ கட்டின மரங்களைப் போய்ப் 
பார் . இரண்டுமாடுகள் நிற்கும் . பிடித்துக்கொண்டு 


கூகூ 


கன்ஜுல் கறாமாத்து . 


உழுதுண்டு வாழ்ந்திரு என்று சொல்லி அனுப்பினார்கள் . 
உடனே அவன் ஆவலாய்ப் போய்ப்பார்த்தபோது , இரண்டு 
மரத்திலும் ஒன்றுக்கொன்று ஜதையான இரண்டு மாடுகள் 
கட்டப்பட்டிருந்தன . அதனால் , அவனுக்குண்டான 
ஆச்சரியமும் , ஆநந்தமும் மட்டிடுவதல்ல . அன்று முதல் 
அவன் நிலத்தைப் பயிரிட்டுச் செல்வத்தோடு வாழ்ந் 
திருந்தான் . 

எருதுகொடுத்தது முற்றிற்று . 


அ 2 


-ம் அத்தியாயம் . 
மேலை நாகூருக்குப் போனது . 


னும். 


[[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் மேலை 
நாகூருக்கு வந்த வரலாற்றைச் சொல்லுகின்றது .) 

ஹலறத்து சையிது அப்துல்காதிறு ஷாகுல் ஹமீது 
பாத்துஷாசாகிபு அவர்கள் திருவாரூரிலிருந்து புறப்பட்டு 
தங்கள் அருமை மகனார் ஹலறத்து சையிது முகம்மதுயூசுபு 
சாகி பவர்களும் , நானூற்று நான்கு தபோதனர்களாகிய 
பகீர்களும் புடைசூழ்ந்து வரும்படி மேலைநாகூர் என் 
தலத்திற்கு வந்தார்கள் . 

மேலைநாகூர் என்பது இப்போதுள்ள நாகூருக்குச் 
சற்று மேற்கில் இருக்கின்றது . அது , அக்காலத்தில் 
விஸ் தாரமான ஒரு பட்டணமா யிருந்தது . அலங்காரமும் , 
விசித்திரமுமான அநேக மாடமாளிகை , கூடகோபுரங் 
களால் சிறந்தது . அரணிப்பான உன்ன தக் கட்டிடங்கள் 
அநந்தம் நிரைநிரையாயுள்ள அகன்ற தெருக்கள் கண்ணுக்கு 
இனிமையான காட்சியைத் தந்துகொண்டிருக்கும் . 
ஊருக்குப் புறத்தில் நெளிந்துவளைந்து ஓடிக் கடலிற்போய் 
விழும் நதியும் , நறுமணங்களையும் பலவிதப் புஷ்பங்களையும் 
தீங்கனிகளையுஞ் சொரியும் தோப்புகளும் , நெல்வகை 


மேலை நாகூருக்குப்போனது . 


நஙஎ 


முழுதும் 


வந்து 


விளையும் வயல்களும் நிறைந்து விளங்கும் . 
ஊருக்குள் வடதேசத்திலிருந்து 

குடியேறின 
நேக உயர் குலத்தார் வாசஞ்செய்தார்கள் . மரக்கல 
வியாபாரிகள் பலர் வர்த்தக விர்த்தியில் சிறந்து 
வாழ்ந்தார்கள் . அவ்வூர்க் குடிகளில் - பெரும்பாலும் 
முஸ்லிம்களே விசேஷித்தவர்களா யிருந்தார்கள் . 

முஸ்லிமான பாக்கியவான்களால் சிறந்து விளங்கும் 
செல்வ மிகுந்த அந்த மேலைநாகூரில் ஹலறத்து ஆண்டவ 
ரவர்கள் வந்து , ஒரு தானத்தில் விடுதியிட்டுத் தங்கினார்கள் , 
அப்போது அவ்வூர்க் குடிகளில் ஒருவராவது ஆண்டவ 
ரவர்கள் விஷயத்தில் எண்ணமிடாமல் , எல்லாரும் பரா 
முகமாயிருந்து விட்டார்கள் . அக்காலத்தில் , அவ்வூர்க் 
குடிகள் அதிகம் பேர் மார்க்கந் தவறி நடக்கிறவர்களா 
யிருந்தார்கள் . 

பொன்னினாலான மின்பறென்னும் உபதேசபீடம் 
அமைந்த குத்பாப்பள்ளிகள் பல தெருக்கள் தோறும் இருந் 
தும் , அங்கேவந்து அல்லாகுத்த ஆலாவைத் தொழுவாரில்லை. 
ஒவ்வொருவரும் தமக்குக் கிடைத்திருக்கும் பணப்பெருக் 
கத்தினாலும் , பெண்டு பிள்ளைகளாலும் , ஆளடிமைகளா 
லும் , மாடாடு முதலிய ஆளும் பொருட்களினாலும் , 
வீடுகள் , தோட்டங்கள் , கழனிகள் முதலிய காணியாட்சிக 
ளாலும் தம்மை மதித்து , இறுமாந்து , அவற்றைக் 
கொடுத்த அல்லாதத்த ஆலாவைக் கனவிலுங்கருதிப்பாராத 
வர்களாயிருந்தார்கள் . இது மாத்திரமா ? கொலை , களவு , 
மதுபானம் , வியபிசாரம் , சூதாட்டம் , பொய் , கோள் , 
பெரியோரை 

யிகழ்தல் - முதலான துற்கிருத்தியங்கள் 
அனைத்தும் அவர்களுக்கு நித்தியகருமமாயிருந்தன . 
தொழுதல் , நோன்பு பிடித்தல் , தான தருமம் வழங்குதல் , 
குறுஆனாதியோதுதல் முதலான சத்கருமங்கள் அவர்களுக்குக் 
பாஞ்சிரங்காயாயின . 

சொல்லுமிடத்தில் 


முடிவாகச் 


ங ஙஅ 


கன்ஜுல் கறாமாத்து . 


அல்லாகுத்த ஆலா விதித்தவை யெல்லாம் விலக்காகவும் , 
விலக்கினவை யெல்லாம் விதியாகவுமே 

விதியாகவுமே அவ்வூராரில் 
நாலாறு வீட்டுக் காரர் தவிர மற்ற எல்லாரும் எடுத்து 
நடந்து தலைதடுமாறி யிருந்தார்கள் . 

செல்வப்பெருக்கினால் மமதை கொண்டு அல்லாகுத்த 
ஆலாவை மறந்து , மேற்சொன்னபடி தீனுல்லிஸ்லாத்தின் 
கருமங்களில் தலைகீழாய்ப்புரண்டு நடக்கும் அவ்வூர்க் குடி 
களை ஹலறத்து ஆண்டவரவர்கள் கவனித்து , நபி முகம்மது 
ஸல்லல்லாகு அலைகிவஸல்லமவர்களின் உம்மத்துமார் 
இவ்வாறு சீரழிந்து கிடப்பது முறைமையல்லவே யென்று 
அநுதாபப்பட்டு , இவர்களுக்கு நரகத்தைக்கொண்டு அச்சம் 
பூட்டி நேர்வழி பெறும்படி உபதேசஞ் செய்யவேண்டு 
மென்று எண்ணி , 

எண்ணி , அறக்கீழான அறிவற்ற கீழ்மக்கள் 
கேட்டாலும் திருந்தத்தக்க விஷயங்களை மதுரமான் 
சொற்களைக்கொண்டு போதிக்கத் தொடங்கினார்கள் . 

ஜனங்களே , கேளுங்கள் . இந்தத் துன்யாவில் ஒரு 
வன் தனக்குக் கிடைத்திருக்கும் பாக்கியத்தினால் மேலான 
வுணவுண்டு , மேலான வுடையுடுத்தி , மேலான வாகனாரூடி 
யாய்த் திரிவான் . பின் அப்பாக்கியம் அழிந்தாலோ , கீழான 
வுணவுக்கும் உடைக்கும் வகையற்று , கால்வருந்த ஊரூ 
ராய்த் திரிவான் . இது சகசமே . காரியம் இப்படியானால் , 
இனிச் செல்வத்தின் மகத்துவம் என்ன மகத்துவம் ! விசித் 
திரமான சப்பிரமஞ்சத்தின் பஞ்சணைமீது நறுமலர் பரப்பிப் 
படுத் துறங்கின மேனியும் , மலர்மீதும் வைக்கப்பொறாமல் 
நடையற்றிருந்த கால்களும் , வாழ்வு அரிந்து தாழ்வுவந்த 
போது , பிறர் தடிகொண்டு அடிக்கத் தாங்கி , சுடுநிலத்தில் 
நடக்க உடன்படுமென்றால் , இந்தச் சரீரத்தின் செருக்கு 
என்ன செருக்கு ! வானத்திலிடும் வில்லுக்கும் , மின்னுக்கும் , 
மனிதரின் நினைப்புக்கும் , கானலுக்கும் , ஆற்றுப் பெருக்குக் 
கும் , அழகும் , இளமையும் , வாணாளும் , சுற்றமும் ஒப்பாகு 


மேலை நாகூருக்குப்போனது . 


ங்ங்க் 


ரண 


மென்றால் , துன்யாவைச் சதமென்று நம்பி , அதில் தரிபட் 
டிருக்க யார்தாம் கருதுவார்கள் ! மெய் , வாய் , கண் , மூக்கு ; 
செவியென்னும் ஐம்பொறிகளும் , அவற்றிலுள்ள 

சுவை ; 
ஒளி , ஊறு , ஓசை , நாற்றம் என்னும் ஐம்புலன்களும் , ஒரே 
படி நில்லாமல் தடுமாறிக் கெடுந்தன்மையை யுடையன் 
வாகையால் , அவையமைந்த உடலின் ய நுபவம் என்ன அது 
பவம் ! அளவற்ற அன்புபாராட்டி அதிகப் பற்று தலுடன் 
உவந்திருக்கும் சுற்றத்தார் , ஒருவன் மரண மடைந்தால் 
சூழ்ந்திருந்து கண்ணீர்சொரிந்து கூக்குரலிட்டுப் புலம்பிப் 
பரிதபித்து அழுது , பின் ஒருங்குகூடி அவனைக்கொண்டு 
போய் மண்ணிற்புதைத்துவிட்டு, அதன்பின் , உண்ணல் 
உடுத்தலா திப் பலபராக்கிலும் செல்வார்களானால் 
அவர்களால் உண்டாகும் பெருமை என்ன பெருமை ! சர்வ 
ஜீவகோடிகளையும் சிருஷ்டித்து அவ்வவற்றிற்குத் தக்கபடி 

மரணாதிகளைச் சங்கற்பித்து ஆள்கிற வல்லவனான 
அல்லாகுத்த ஆலாவை அறிந்து , அவனை வழிபட்டு நடக்கா 
தார் யாராயினுஞ்சரி நரகத்திற்கே ஆளாவார் . இஸ்லாம் 
வேஷம்பூண்டு , அஷ்ஹதுகலிமாவை நுனிநாவினாற் சொல்லி 
விட்டு , விதிவிலக்குகளுக்குக் கட்டுப்படாமல் மனம்போன் 
வழியில் நடப்பார் யாருக்கும் முடிவில் கைசேதமே 
கண்ட பலனாமன்றி , வேறில்லை . முஸ்லிமான ஜனங்களே , 
நீங்கள் அல்லாகுத்தஆலாவுக்குப் பயப்படுங்கள் . வணங்கப் 
படப் பாத்திரன் அல்லாகுத்த ஆலாவே ; மலக்குகள் அவன் 
ஏவலாளரே ; தவுறத்து , ஐபூர் , இன்ஜீல் , புறுகான் ஆகிய 
நான்கும் , மற்றும் சுகுபுகளும் அவன் வேதங்களே ; நபி 
ஆதம் அலைகிஸ்ஸலாமவர்கள் முதலாக நபி முகம்மது ஸல்லல் 
லாகு அலைகிவஸல்லமவர்களீ றாகவுள்ள நபிமார் றசூல்மார் 
எல்லாரும் அவனுடைய நபியும் றசூலுமே ; யவுமல் ஆகிற 
என்று ஒருநாள் உண்டு ; அது , நடுத்தீர்க்கும் நாளே . நன் 
மையுந்தீமையும் அவன் புறத்தினவேயானாலும் , தீமைக்கு 

1010-44 


கூச O 


கன்ஜுல் கறாமாத்து . 


G 


அவனுடைய அநுமதியில்லையேயென்று மனதார எண்ணி , 
வாயாரச் சொல்லுங்கள் . ஒவ்வொருதினத்து ஐயைந்து 
வேளைகளிலும் பரிசுத்தமாக மனதுருகி , அவனை வணங் 
குங்கள் . அதனால் , நவரத்தினகஜிதமான அபரஞ்சி 
மாளிகைகளுள்ள சுவர்க்கத்துவாழ்வு உங்களுக்குக் கிடைக் 
கும் . அவன் உங்களுக்குக் கொடுத்த திரவியத்தை அவ 
னுக்குப் பிரீதியான பாதையில் செலவிடுங்கள் ; அதற்கு 
ஏற்பட்ட பாகப்படி ஜக்காத்துக்கொடுங்கள் ; இச்சையை 
யடக்கி இருதயந்தெளிய ஒருமையில் தரிபட்டு உபவாச 
விரதமாகிய நோன்பைத் தவறாது பிடியுங்கள் ; அப்படிப் 
பிடித்தோருடைய வாய்மணத்தை ஹ்றுல்லீன்களும் 
விரும்புவார்கள் . உங்களுக்குள் திரவியபலம் , சரீரபலம் , 
மற்றைய சாதனங்களெல்லாம் உண்டாயிருக்கு மானால் , 
மக்காவுக்குப் போய் கதபாவைப் பிரதக்கணஞ் செய்யுங்கள் ; 
இனிச்சுவர்க்கத்தில் பவனிவருவீர்கள் . நீங்கள் செய்யும் 
துர்க்கிர்த்தியங்களை ரகசியமென்று நினைக்காதீர்கள் ; இரண்டு 
பேர் ஒரு ஒதுக்கிற் போயிருந்து பிறரொருவருங்காணாமல் 
ஒரு கருமத்தை செய்தால் , அங்கே அல்லாகுத்த ஆலாவுங்கூடி 
மூவராவார் ; மூவர் செய்தால் , நால்வராவர் ; நால்வர் செய் 
தால் , ஐவராவார் என்று நபி முகம்மது ஸல்லல்லாகு அலைகிவ 
ஸல்லமவர்கள் திருவாய் மலர்ந்து சொன்னார்களே . அதனால் 
உங்கள் அந்தரங்கம் பயிரங்கந்தான் . வித்தினால் மரத்தை 
யும் , மரத்தினால் வித்தையும் உண்டாக்குவது போல , ஒரு 
துள்ளிச் சுக்கிலத்தினால் கரசரணாதி அவயவங்களும் ஜீவனு 
முள்ள உடலையும் , அவ்வுடலினால் சுக்கிலத்தையும் உண் 
டாக்கும் கர்த்தாவான அல்லாதத்தஆலாமகாவல்லவன் என்று 
வேதஞ் சொல்வதைக் கேட்டபேர் அவனை மறந்து கெடு 
வழியில் - நடப்பரா ? இம்மையில் அல்லாதத்தஆலாவை 
யறியாதவன் மறுமையிலும் குருடனாயிருப்பான் என்னும் 
வேதவாக்கியத்தை ஆராய்ந்து பாராதார் நபிழகம்மது 


கூசக 


சொன்னவுடன, 
மேலை நாகூருக்குப்போனது . 
ஸல்லல்லாகு அலைகிவஸல்லமவர்களின் மன்றாட்டத்திற்குள் 
அகப்படுவது எப்படி ? முன்னுள்ள நபிமார் தாமும் தனித் 
தனி என்னை முகம்மதுநபியுடைய உம்மத்திற்கு சேர்ப்பி 
என்று அல்லாதுத்தஆலா இடம் இரந்து கேட்டார்கள் . 
ஆதலால் , இந்த மேலான உம்மத்தில் யார் தாம் வீணாய்ப் 
போகலாம் ? எனக்கு ஒப்பானவர் ஒருவரு மில்லையென்று 
உலகத்தைக் கட்டியாண்டு சுவர்க்கத்திற்குப் பிரதிசுவர்க்கம் 
கட்டிய ஸத்தாதுடைய வாழ்க்கைகள் இப்போது எங்கே ! 
நானே கடவுள் ; நானேபெரியவன் என்று வழக்கடித்து 
வையகமுழுதும் ஆண்ட நழறதும் , பிறவூனும் , எப்படி பழிந் 
தார்கள் ! அவர்கள் வாழ்க்கைகள் எப்படி கெட்டன் ! அவர் 
களின் வீரசூரத்தனங்கள் இப்போது எங்கே ! அநித்தியப் 
பொருட்களை நித்தியமென்று எண்ணி , நித்தியப்பொருளை 

பாராதார் யாராயிருந்தாலும் , எவ்வளவு 
வீரசூரரானாலும் , எம்மட்டுத்திரண்ட பாக்கியவந்தனா 
னாலும் , எத்தனைபெரிய ராசாதிராசனானாலும் ஒதுங்குந் 
தானம் நரகமே . ஒருவன் பாவஞ்செய்தபின் அவனுக்கு 
மீட்சியில்லையே யென்று இம்மட்டில் நீங்கள் மனஞ் 
சோர்ந்து போகாதீர்கள் ; செய்தபாவத்தை எண்ணிப் 
பச்சாதாபப்பட்டு , இனி இப்படிச் செய்வதில்லையென்று தீர் 
மானித்துக்கொண்டு , நான் செய்த பாவத்தைப் பொறுத் 
தருள் என்று மனம் வாக்குக் காயம் மூன்றும் ஒன்று 
பட அழுது அல்லாகுத்த ஆலா இடம்கேட்டு தௌபா செய் 
தால் , அவன் மன்னிப்பான் . அவன் பிழைபொறுக்கிறவன் 
கிருபை செய்கிறவன் . அவனைக் கெஞ்சிக் கேட்கும் பரி 
சுத்தமன துள்ளார்க்குக் கேட்டது கிடைப்பது நிச்சயம் . 
ஆகையால் , நீங்கள் தௌபா செய்யுங்கள் . ஆதம் அலை 
கிஸ்ஸலாமவர்களைப் படைத்து அவர்கள் உடலில் ஜீவாத்மா 
பரவும்போது அவர்களுக்குத் தும்பல் உண்டாக , அதற்கு 
அவர்கள் அல்ஹம்துலில்லா 


நினைத்து 


என்று 


கூச 


கன்ஜுல் கறாமாத்து . 


அல்லாதத்தஆலா அதைக்கேட்டு றஹமக்கல்லா என்று பிரதி 
சொன்னானே , அச்சொல்லின் பொருட்பிரகாரம் அவன் 
நமக்குக் கிருபை செய்வதற்கு உரியவனாயிருக்கிறான் . 
நமது பிழைகளைப் பொறுத்துக் கிருபை செய்து , நம்மை 
அவன் ஆதரித்து ஆள்வான் . நீங்கள் அவனுடைய கிருபை 
நிழலில் ஒதுங்கிக்கொள்ளுங்கள் . இனிச்சம்பவிக்கும் நய 
நஷ்டங்களை அவன் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை . 
அனைத்தையும் இன்னபடி யென்று முந்தியே தெரிவித்து , 
அவற்றைக் குறித்து எச்சரித்துமிருக்கின்றான் . ஜனங்களே , 
நீங்கள் பயபக்தியாக நடவுங்கள் அப்போது உங்களுக்கு 
மறுமைப்பலன் உண்டாகும் . விருதாவில் மோசம் 
போகாதீர்கள் என்றும் , இன்னும் பலவுமான ஹிதோப 
தேசங்களை ஆண்டவரவர்கள் தேன்மாரி பெய்வதுபோல 
மேலை நாகூராருக்குப் பெய்தார்கள் . இவ் வுத்தம்மொழி 
களுள் ஒன்றாவது அவர்கள் செவிக்குள் நுழையவில்லை , 
ஒன்றையாவது அவர்கள் இதயங்கவிந்து காது தாழ்த்திக் 
கேட்கவுமில்லை . காதிற் புகுந்த இரண்டொன்றும் அவர் 
களுக்கு வேம்பாயிருந்தது . முடிவில் ஹலறத்து ஆண்டவ 
ரவர்களின் திருவாய்மொழி அனைத்தும் பன்றிக்கூழ்ப்பத் 
தரிற் றேமா வடித்தற்றால் என்றபடி யாயின .. அவர்கள் 
கொண்டிருந்த செல்வச் செருக்கே அவர்களை இவ்வாறு 
அலக்கழித்தது . குடைநிழலிருந்து குஞ்ச்ர மூர்ந்தோர் , 
நடைமெலிந்தூரூர் நண்ணினு நண்ணுவர் 

என்பதையும் , 
நீரிற்குமிழி யிளமை நிறைசெல்வ , நீரிற்சுருட்டு நெடுந் 
திரைக் , ணீரி , லெழுத்தாகும் யாக்கை - என்பதையும் , 
குடம்பை தனித்தொழியப் புட்பறந்தற்றே , யுடம்போடு 
யிரிடை நட்பு என்பதையும் , இன்னுமுள்ள நீதி மொழி 
களையும் அவர்கள் எண்ணிப் பார்த்தவர்களுமல்ல . ஆகை 
யால் தான் ஆண்டவரவர்களின் திருவாய்மொழி அவர் 
களுக்குத் தைக்கவில்லை . 


. 


மேலை நாகூருக்குப்போனது . 


கூச 


மனம் 


ஹலறத்து ஆண்டவரவர்கள் திருவாய் மலர்ந்து 
சொரிந்த அமிர்தவசனங்களை மேலைநாகூரார் அலட்சியஞ் 
செய்தது மாத்திரமல்ல ; அவர்களைப் பகிடி பண்ணி நகைத் 
தார்கள் . இவர் யார் ? எங்குள்ளவர் ? இவர் சொல்வது 
என்ன ? என்று பரிகாசம் பண்ணினார்கள் . அடிக்கடி 
நையாண்டி பண்ணினார்கள் . எரியாற் சுடப்படினு 
முய்வுண்டர் முய்யார் , பெரியார்ப் பிழைத்தொழுகுவார் 
என்பதை அவர்கள் அறியவில்லை. 
உலகத்தார் கேடுவருமுன் மதிகெட்டுவரும் 

என் 
கிறபடி தாங்கரிய வில்லங்கங்களை இனிஅனுபவிக்கப் போகிற 
மதிகெட்ட மேலைநாகூரார் ஹலறத்து ஆண்டவரவர்களின் 
திருவாய் மொழிகளை இகழ்ந்து பரிகாசம் பண்ணினபோது , 
ஆண்டவரவர்கள் 

நொந்து , இந்த அறிவற்ற 
சண்டாளர்கள் வாழும் ஊரில் நாம் அடிவைக்கக்கூடா 
தென்று , தங்கள் அருமை மகனாரும் , பகீர்மார்களும் புடை 
சூழ அவ்வூரைவிட்டு வெளிப்பட்டு , - கீழ்புறத்திலுள்ள 
கடற்கரை மைதானுக்கு வந்துவிட்டார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் மேலைநாகூரை விட்டு 
வெளிப்பட்ட மாத்திரத்தில் , அவ்வூராரின் தலைக்குமேல் 
சமயம் பார்த்து நின்ற ஆபத்து இறங்கத்தொடங்கிற்று . 
பெரியாரைப் பேணாதொழுகிற் பெரியாராற் , பேராவி 
டும்பை தரும் என்றபடி ஆண்டவரவர்களைப் பேணாதபடி 
யால் , அவ்வூரார் மேல் அல்லாதத்தஆலா தனது கஹறை 
யிறக்கினான் . வாந்திபேதி , சுரம் , குன்மம் , கால்கை யாதி 
அவயவவீக்கம் , வாதம் , பித்தம் முதலான எண்ணிறந்த 
ரோகங்கள் அவர்களுக்கு உண்டாயின . அநேகர் தாங் 
கரிய பாடுபட்டார்கள் ; அநேகர் மடிந்தார்கள் . அவ்வூர் 
வர்த்தகர்களில் மரக்கலவியாபாரிமார் நிறைசரக்குடன் பிர 
யாணத்திற்கு ஆயத்தமாக்கித் துறைமுகத்தில் நிறுத்தி 


கூசச 


கன்ஜுல் கருமாத்து . 


வல்சை 


யிருந்த பல மரக்கலங்கள் மேடேறின . படகுகள் போக்கு 
வரத்தின்றித் தடைபடக் கழிமுகத்தில் மணல்மேடெழுந்து 
பரவின . நான் என்ற அகங்காரம் , ஆண்மை, வீரதீரம் 
எல்லாம் தொலைந்தன . அநேகர் ஊரைவிட்டு 
வாங்கினார்கள் . 

மேலைநாகூர் இவ்வாறு பரிதபிக்கத்தக்க நிலைப்பரத்தி 
லாகவே , இது நாம் செய்த துற்செய்கைகளாலும் , உபதே 
சஞ் செய்த பெரியோரை நிந்தித்ததனாலுமே வந்து நேரிட்ட 
தென்று சிலர் மனதிற்பட்டது . முடிவிற்பட்டு என்ன ? 
காரியம் முந்திவிட்டது . பொதுப்பட அவ்வூரார் குடிக் 
கக் கஞ்சிக்கும் வகையற்றுத் தவித்தார்கள் . தரித்திரமும் , 
நோயும் , அவர்களிடம் குடிகொண்டன் . அதனால் அவர்கள் 
அநுபவித்த கஷ்டநஷ்டங்கள் மெத்த . 


மேலைநாகூராரில் முன்சொன்ன அதிக்கிரமங்களில் 
சேராமல் நெறியோடு நடந்த நாலாறு வீட்டுக்காரர்கள் 
இந்த ஆபத்துக்குப் பயந்திருந்தார்கள் . அவர்களில் , பிஜாப் 
பூரிலிருந்து வந்து அங்கே குடியேறி வர்த்தகத்தில் சிறந் 
திருந்த சையிது பஹாவுத்தீன் ஸஹ்ரவர்தீ என்பவர் ஹலற 
த்து ஆண்டவர்வர்களிடம் - தனியே புறப்பட்டு வந்து 
பணிந்து - நின்று , தமக்கும் தமது மனைவி மக்களுக்கும் 
அபய்ங் கேட்டுக்கொண்டு போனார் . பின் அவ்வூரில் சில 
வீடுகள் தவிர மற்றெல்லாம் பாழாயின . ஊர்முழுதுமே 
சீரழிந்து போயிற்று . 

மேலைநாகூருக்குப்போனது முற்றிற்று . 


* மேலைநாகூரில் மண்மாரிபெய்த தென்றுஞ் சொல்லுகிறார்கள் ; 
அதைப்பற்றிக் கிரந்தகர்த்தாக்கள் எழுதவில்லை . 


அகூ - ம் அத்தியாயம் . 
நாகூர் ஸ்தல ஸ்தாபனம் . 


( இவ்வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் மேலைநாகூரை 
விட்டுக் கடற்கரையில்வந்து தங்கினதும் , தஞ்சாவூர் மகாராஜா 
நிலங் கொடுத்ததும் , நாகூர் ஸ்தாபனமானதுமானவரலாறுகளைச் 
சொல்லுகின்றது .) 

ஹலறத்து குத்புல்லக்தாபு , கௌதுல்லிஸ்லாம் , மீறான் 
சுல்தான் ஷாகுல் ஹமீது பாத்துஷா சாகிபு ஆண்டவரவர்கள் 
மேலைநாகூரைவிட்டுக் கடற்கரையில்வந்து , ஒரு பக்கத்தில் 
ஜாகைபண்ணிக்கொண்டு தங்கினார்கள் . அக்காலத்தில் 
அவ்விடம் ஒன்றோடொன்று அடர்ந்து நெருங்கின பல 
மணல்மேடுகளையும் , பெரும்பாலும் புன்னை மரங்களும் , 
பனை மரங்களும் செறிந்த தோப்புகளையுடையதாயிருந் 
தது . அந்த மரச்செறிவான தோப்புகளில்தான் பகீர்கள் 
நானூற்று நால்வரும் ஜாகைபண்ணிக்கொண் டிருந்தார்கள் . 

இது இப்படியாக மேலைநாகூர் பாழாய்ப்போயிற்று 
என்கிறசங்கதி தஞ்சாவூர் அரசனாகிய அச்சுதப்ப நாயக்கன் 
பதில் விழுந்தது . அந்நகர் திடீரென்று பாழாக நிமித்தம் 
என்னவென்று அவன் விசாரித்தபோது , தனக்கு நோய் 
தீர்த்த நாயகரவர்களின் சன்மார்க்கபோதனைகளை அவ்வூரார் 
அலட்சியஞ்செய்து , அவர்களையும் அவமதித்ததேயென்று 
அறிந்து , 

பின் ஆண்டவரவர்கள் எங்கேயிருக்கிறார்கள் 
என்று தன் ஆட்களைக்கேட்டான் . கடற்கரையிலுள்ள 
தோப்புகளில் விடுதிபண்ணி யிருக்கின்றார்கள் என்று 
அவனுக்குச் செய்திகிடைத்தது . உடனே நாம் புறப் 
பட்டுப்போய் நாயகரவர்களைத் தரிசிக்கவேண்டுமென்று 
அவன் மனதில் எண்ணம் பிறந்தது . 


கூசசு 


கன்ஜுல் கறாமாத்து . 


ஹலறத்து ஆண்டவரவர்களைத் தரிசிக்கவேண்டுமென்ற 
எண்ணம் அச்சுதப்பநாயக்கனுக்கு உண்டான போது , 
உடனே மந்திரி , பிரதானி , சேனாபதிமார்களிடம் தன் 
பிரயாணத்திற்கு வேண்டிய சர்வ எத்தனங்களும் செய்யும் 
படி கட்டளை பண்ணினான் . அரசன் கட்டளை பிறந்தவுடன் 
பிரயாணத்திற்கு ஆகுமான சர்வ சாமான்களும் தயாரா 
யின . சதுரங்க சேனையாகிய ஒரு சிறு பட்டாளமும் கூடப் 
புறப்பட்டது . பின்பு , அச்சுதப்பநாயக்கன் என்னும் தஞ்சை 
ராசன் தன் மந்திரிமார் , பிரதானிமார் , தளவாய்மார்களில் 
சிலரும் , மேற்சொன்ன பட்டாளமும் உடன்வரத் தஞ்சா 
வூரைவிட்டுப் புறப்பட்டு மேலைநாகூரைநோக்கி வந்தான் . 


அரசன் மேலைநாகூருக்குப்போய் அவ்வூர் பாழ்பட் 
டிருப்பதைப் பார்த்துக்கொண்டு , ஆண்டவரவர்கள் தங்கி 
யிருக்கும் கடற்கரைக்கு வந்து , தன் சேனாதிகளை யெல்லாம் 
கூடாரமிட்டிறங்கக் கட்டளை பண்ணிவிட்டு , கஜாரூடியா 
யிருந்தவன் கால்நடையாய் நடந்து , ஆண்டவரவர்கள் சமு 
கத்தில்வந்து சாஷ்டாங்கம் பண்ணி எழுந்துநின்று , வாய் 
பொத்திச் சொல்லுகின்றான் : 

எஜமானவர்களே , தாங்கள் இங்கேவந்து தங்கியிருக் 
கிறதாகத் தமியேன் கேள்விப்பட்டு , தங்கள் திருவடிகளைத் 
தரிசிக்க நாடிப் புறப்பட்டு வந்தேன் . அடிமையாகிய 
எனக்கு எவராலும் செய்யக்கூடாத ஒரு பேருதவியைத் 
தாங்கள் செய்து , என்னைக் காப்பாற்றினீர்கள் . அதற்குப் 
பிரதியாகத் தங்கள் மனதைச் சந்தோஷிப்பிக்கும் 
ஒன்றையும் நான் செய்யவில்லை . 

செய்யவில்லை . இப்போது தேவரீர் 
தமியேனுக்கு ஏதும் ஒரு கருமத்தைக் கட்டளை பண்ணுவீர்க 
ளென்று கருதித் தங்கள் திருவடிக்கீழ்த் தொண்டனாகி 
வந்து நிற்கின்றேன் . தாங்கள் முன் தமியேன் மீது அன்பு 
கூர்ந்து திருவாய்மலர்ந்து அருளினபடி , கொஞ்சம் பூமி 


நாகூர் ஸ்தல ஸ்தாபனம் . 


நசஎ 


: 


யாவது தங்கள் திருவடிக்குக் காணிக்கையாகக் கொடுக்க 
ஆசைப்படுகின்றேன் . இப்போதே அதைத் தாங்கள் ஏற்றுக் 
கொள்ளவேண்டும் என்று மன்றாட்டத்துடன் சொன் 
னான் . இதைக்கேட்ட ஆண்டவரவர்கள் அரசனைப் 
பார்த்து : உன் இஷ்டப்படி செய் என்று சொல்லிவிட்டு, 
தாங்கள் தங்கியிருக்கும் தானத்திலேயே ஒரு இடத்தைக் 
குறித்துக்காட்டி இவ்விடத்தில் தான் நிலம் வேண்டும் 
என்று அறிவித்தார்கள் . 

நிலங்கொடுக்க ஆண்டவரவர்களின் உத்தரவுபிறந்த 
வுடன் தஞ்சாவூர் அரசனாகிய அச்சுதப்ப நாயக்கன் மேலை 
நாகூருக்குப் கீழ்புறம் கடலருகில் சதுராகாரமான ஒரு 
துண்டு நிலத்தை அப்போதே எல்லைக்குறித்துக் கல்லுநட்டி , 
ஆண்டவரவர்களுக்குப் பாதகாணிக்கையாகச் சமர்ப் 
பித்தான் . 

[ அந்த நிலத்தின் எல்லைக்குள்ளே தான் ஹலறத்து ஆண்டவர் 
வர்களின் சிறந்த ஆலாமாகிய தர்காவும் அவர்கள் சந்ததிகளாகிய 
சாகிபுமார்களின் மனைகளும் அடங்கியிருக்கின்றன . அந்த நிலத்திற்கு 
எல்லையாவது : - நாகூர் சையிது பள்ளிக்குளத்துத் தென்மேற்கு 
மூலை தொடங்கிக் கிழக்கே பீரோடும் வீதி வழியாய்க் கடலருகுவரை 
யுமுள்ள நெடும் வழிக்கு வடக்கும் , நேரே தெருப்பள்ளித் தெருவழி 
யாய்க் கடலருகுவரையுமுள்ள நெடும்வழிக்குத் தெற்கும் , மேற்படி 
சையிதுபள்ளிக்குளத்து மேல்கரைக்குக் கிழக்கும் , கடலருகுக்கு 
மேற்குமாம் . இந்த நான்கெல்லைக்கும் உட்பட்ட நிலத்தை தான் * 
ஹவேலி என்பார்கள் . ) 

மேற்குறித்த தலத்தை ஹலறத்து ஆண்டவரவர் 
களுக்குத் தஞ்சைராசன் இனாமாகக் கொடுத்தபின் , தன் 

* ஹவேலி என்பது சதுராகாரமான குடியிருப்பு நிலத்திற்குப் 
பெயர் . இதைக் இக்காலத்தில் ஐவேலி என்கிறார்கள் . அப்படிச் 
சொன்னால் ஐந்துவேலியளவுகொண்ட நிலமென்று பொருள் படுமாத 
லால் , அது பொருந்தாது . இந்த நிலம் சுமார் முப்பதுவேலி 
யளவிருக்கும் . 

1010 ---45 


கூசஅ 


கன்ஜுல் கறாமாத்து 


ஊருக்குப் போக ஆண்டவரவர்களிடம் விடைபெற்றுக் 
கொண்டு பாதம்பணிந்து , தன் பரிவாரங்களுடன் புறப் 
பட்டுத் தஞ்சாவூரைச் சேர்ந்தான் . 

பின்பு ஹலறத்து ஆண்டவரவர்கள் மேற்படி எல்லைக் 
குள் கடலருகிற்கு மேல்புறமுள்ள புன்னைத் தோப்பில் 
பனையோலை வேய்ந்த சிறுகுடிசைகள் பல சமைப்பித்துக் 
கொண்டு , தங்கள் மகனாருடன் வாசஞ் செய்தார்கள் . பகீர் 
மார் நானூற்று நால்வரும் அந்த இடத்திலேயே பலவிடங் 
களிலும் சாகைபண்ணிக்கொண்டு இருந்தார்கள் . பக்கத் 
தில் மீன்பிடிகாரர் வசிக்கும் பட்டினச்சேரி ஒன்று தவிர 
வேறே ஒரு குடியிருப்புமில்லை . மேல்புறத்தில் , மேலை 
நாகூர் செழிப்பற்ற பட்டணமாயிருந்தது . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் அந்த இடத்தில் வந்து 
தங்கின ஆரம்பித்தில் அவர்களுக்கு வயது நாற்பது . 
மகனாராகிய சையிது முகம்மது யூசுபு சாகிபவர்களுக்கு 
வயது பனிரண்டு . 


நாகூர் ஸ்தல ஸ்தாபனம் முற்றிற்று . 


பங்காளக் 
அச - 

ம் அத்தியாயம் . 
முதுபக்கு வெளியானது . 
[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களை நபி கலிறு 
அலைகிஸ்ஸலாமவர்கள் வந்து கண்டு , முதுபக்கை வெளியாக்கின வா 
லாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சையிது அப்துல்காதிறு ஷாகுல்ஹமீது 
பாத்துஷாசாகிபு ஆண்டவரவர்கள் முன்சொன்ன தானத் 
தில் தரிபட்டிருக்கும்போது , 

குடாக்கடலி 
லுள்ள அந்துமான் சாதியார் வாசஞ்செய்யும் தீவுகளில் ஒன் 
றும் , ஒற்றைக்கால் அந்துமான்கள் குடியிருப்பும் , இரசக் 
கிணறுள்ளதும் , நபி சுலைமான் அலைகிஸ்ஸலா மவர்களின் 
கபு றிருப்பதுமான தீவைப்போய்ப் பார்க்கவேண்டு மென் 
றும் , அங்கே வசிக்கும் அந்துமான்களை நேர்வழியிலாக்க 
வேண்டு மென்றும் , அவர்களுக்கு எண்ணம் 

வந்தது . 
இந்த எண்ணமுண்டானபோது ஆண்டவரவர்கள் தங்கள் 
மகனார் முகம்மது யூசுபு சாகிபவர்களை யழைத்து எல்லாக் 
காரியங்களையும் அவர்கள்வசம் சாட்டிவிட்டு , 

நாற்பது 
கராம்புகளும் , ஒரு கரகத்தில் தண்ணீரும் எடுத்துக் 
கொண்டு கடற்கரையில் ஒரு தனித்த : இடத்திற்போய் 
கல்வத்து இருந்தார்கள் , நாற்பது நாள் வரையும் ஒரே 
படியாக அல்லாகுத்த ஆலாவின் நாட்டத்துடன் அவ்விடத்தில் 
கல்வத்திருக்கும்போது , ஒரு நாள் இரவு நபி கலிறு அலைகிஸ் 
ஸலாமவர்கள் ஆண்டவரவர்கள் சமுகத்தில் வந்துநின்று : 


* நபி சுலைமான் அலைகிஸ்ஸலாமவர்களின் கபுறு அந்துமரன் 
தீவில் இருக்கிறதென்று காரணப் புராணந்தான் சொல்லுகின்றது . 

1 இந்த இடந்தான் இப்போது நாகூர்க் கடற்தரையிலுள்ள சில் 
லாவடி என்னும் கனிக்கட்டிடம் . அது சில்லாடியென்று மருவிழங் 


குகின்றது . 


கூரு 


கன்ஜுல் கறாமாத்து . 


அப்துல்காதிறே , நீர் அந்து மான் தீவுக்குப் போக அல்லாதத்த 
ஆலாவின் அநுமதியில்லை . அங்குள்ள பாக்கியமாகிய இர 
சக்கிணறு முதலானவை யனைத்தையும் இனி வரவிருக்கும் 
முகமதுமததிக் கென்று அல்லாதத்த ஆலா வைத்திருக்க 
றான் . அந்தத்தீவையும் , அங்குள்ளவற்றையும் நீர் காண 
விரும்பினால் , உமக்கு இங்கேயே காட்டும்படி அல்லாகுத்த 
ஆலா - எனக்குக் கட்டளை பண்ணினான் . ஆகையால் , நீர் 
அங்கேபோக நாடிய நாட்டத்தை விட்டுவிடுமென்று சொன் 
னார்கள் . இதை ஆண்டவரவர்கள் கேட்டு : அப்படியா , 
நான் அந்தத் தீவைப் பார்க்க விரும்புகின்றேன் என்று 
நபி கலிறு அலைகிஸ்ஸலாமவர்களை நோக்கிச் சொன்னார்கள் . 
உடனே நபியவர்கள் ஆண்டவரவர்களைப் பார்த்து : இதோ 
உமக்குமுன் பார்ப்பீராக என்றார்கள் . இச் சொல்லைக் 
கேட்டபோது ஆண்டவரவர்கள் தங்களுக்கு முன்னாலே 
பார்த்தார்கள் . 

ஹலறத்து . ஆண்டவரவர்கள் பார்த்தபோது அந்த 
அந்துமான் தீவும் , அங்குள்ள இரசக்கிணறும் , நபி சுலைமான் 
அலைகிஸ்ஸலாமவர்கள் கபுறும் , அத்தீவின் வாசிகளாகிய 
அந்துமான்களும் , அடர்ந்த வனங்களும் , சஞ்சரிக்கும் 
விலங்கினங்களும் , பறவைகளும் , மற்றும் பொருள்களும் 
அவர்கள் கண்களுக்கு எதிரே பிரத்தியக்ஷமாய்த் தெரிந்தன . 
அவற்றை ஆண்டவரவர்கள் கண்ணாரக்கண்டு அல்லாகுத்த 
ஆலாவைப் புகழ்ந்து சுக்று செய்தார்கள் . 

பிறகு , கலிறு அலைகிஸ்ஸலாமவர்கள் ஹலறத்து ஆண் 
டவரவர்களைப் பார்த்து : அப்துல்காதிறே , நீர் மவுத்தாகும் . 

. 
வரையும் இங்கேயே யிருக்கும்படி அல்லாத்த்தி ஆலா உமக் 
குக் கட்டளைபண்ணினான் என்று சொல்லி , அவர்கள் . 
கையைப்பிடித்து அழைத்துக்கொண்டுவந்து : இது - நீர் 
குடியிருக்கும் இடம் ; இது நீர் எப்போதும் படுத்துறங்கும் 


முதுபக்கு வெளியானது . 


கூருக 


இடம் : இது நீர் மவுத்தாகும் இடம் ; இது உம்மைக் 
குளிப்பாட்டும் இடம் ; இது உம்மைத் தொழுவிக்கும் 
இடம் ; து உம்மை அடக்கும் இடம் என்று மேற்படி 
ஹவேலி நிலத்திற்குள்ளேயே சில இடங்களைத் தங்கள் 
கையினாற் குறித்துக் காட்டிவிட்டு , மறுபடியும் ஒரு 
இடத்தைக் காட்டி : அப்துல்காதிறே , இந்த மணன் மேட் 
டுக்குள் 

ஒருசதுர மண்டபம் இருக்கின்றது . அந்த 
மண்டபத்துக்குள் ஒரு கிணறிருக்கின்றது . அந்த மண்ட 
பமும் , கிணறும் , பண்டைக் காலத்தில் மகாசக்கரவர்த்தி 
யாயிருந்த சுல்தான் ஸ்கந்தர் துல்கறுனைன் அவர்களாற் 
கட்டப்பட்டவை . அந்தக்கிணற்று நீரைக்கொண்டு ஸ்கந்தர் 
துல்கறுனைன் அவர்களும் , நானும் உலுசெய்து தொழு 
திருக்கின்றோம் . நீரும் அப்படியே செய்துகொண்டிரும் . 
உலக மனத்தையும் ஒரே குடைக்கீழ் - ஆண்ட ஸ்கந்தர் 
துல்கறுனைன் அவர்கள் ஒரு காலத்தில் இந்தத் தலத்தில் 
விடுதியிட்டிருந்த படியால் , இது மகிமைபெற்ற தலம் . 
இதில் நீர் குடியிரும் . உமது - நிமித்தம் இந்தத்தலம் ,, 
இனிப் பட்டணமாகும் என்று சொன்னார்கள் . - இச் 
சொற்களை ஆண்டவரவர்கள் கேட்டு, நபி கலிறு அலைகிஸ் 
ஸலாமவர்களை 

நோக்கிக் கீழ் . வருமாறு சொல்லுகின் 
றார்கள் : 

அல்லாகுத்த ஆலா என்னை மவுத்தாகும் வரையும் இங் 
கேயே யிருக்கக் கட்டளை பண்ணினான் என்கின்றீர்கள் . 
சரி ; அதற்கு நான் கீழ்ப்படிந்தேன் . ஆனால் , எனக்கு 
ஒருவிதக்கவலை யுண்டாகுகின்றது . ஏனென்றால் ; தற 
குப் பக்கத்திலுள்ள ஊரார் . என்னை இன்னான் - மகன் 
இன்னான் , இப்படிப்பட்டவன் என்று அறியாதவர்கள் . 
என் காரியா காரியங்களைப் பற்றி அப்போதைக்கப்போது 
உசாவிக்கொள்ள என் சுற்றத்தாரில் ஒருவரும் இங்கில்லை . 
என்னோடு இருக்கின்றவர்களேர் லௌகீகிகளல்ல ; பகீர்கள் . 


ஙருஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


அறிமுகமில்லா தவர்களும் , மார்க்கத்தைப் பேணிநடவாத 
வர்களும் , மான மரியாதை யற்றவர்களும் வாசஞ்செய்யும் 
குடியிருப்புக்குப் பக்கத்தில் காலகாலமும் நான் இருக்க 
வேண்டுமென்றால் , என் காரியங்கள் எவ்வாறு முடியுமோ ! 
இது ஒன்றே எனக்குக் கவலையன்றி வேறில்லை . இதற்குத் 
தாங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் என்றார்கள் . 
ஹலறத்து ஆண்டவரவர்கள் 

சொன்ன இந்தச் 
சொல்லை நபி கலிறு அலைகிஸ்ஸலாமவர்கள் கேட்டு , மறு 
படியும் பார்த்து : அப்துல்காதிறே , நீர் ஒன்றிலும் கவலைப் 
படாதீர் . கருங்கடற்கீழ்க் கருங்கல்லுக்குள்ளிருக்கும் தேரை 
யையும் பரிபாலிக்கும் மகத்தான அல்லாகுத்த ஆலா உம் 
மைக் காப்பாற்ற என்றைக்கும் உம் இருதயத்தில் இருக் 
கின்றான் . கொடிய துரோகிகள் செய்யும் எவ்விதத் தீங்கும் . 
வெயிலைக்கண்ட இருளைப் போலப் பறக்கும் . பல்லாயிரம் 
பேர் திரண்டு உம்மோடு பகைசாதிக்க வந்தாலும் , அவர் 
கள் எல்லாரும் விளக்கின் முன் விட்டில் மடிவதுபோல 
உமக்கு முன் மடிந்து போவார்கள் . உமது கீர்த்தியாகிய 
தீபம் யுக முடியும் வரையும் இங்கே நூராமல் பிரகா 
சித்துக் கொண்டிருக்கும் . எவ்வளவு தூரந்தொலையிலுள்ள 
குத்புகளும் , ஒலிகளும் , இராசாதி ராசர்களும் உம்மைத் 
தரிசிக்க வேண்டி இந்தத்தலத்திற்கு யுகமுடியுமளவும் 
வந்து கொண்டிருப்பார்கள் . இம்மைப்பேறு மறுமைப் 
பேறுகளைப் பெற்றுக்கொள்ளுவதற்காக எல்லா ராச்சி 
யத்து மனிதர்களும் உம்மை நாடி இங்கே வருவார்கள் . 
ஷாகுல் ஹமீதே , உம்மைப்பற்றின - ஒருவார்த்தைப்பாடு , 
என்னிலுண்டு . அதாவது : - நான் எப்போதும் உம்மு 
டன் இருக்கவேண்டு மென்பதுதான் . நீர் அறபிராச்சிய 
முதலான பலராச்சியங்களையுஞ் சுற்றித் திரிந்தபோது 
நான் உம்மைப் பிரிந்திருக்கவில்லை. நீர் அங்கங்கே நடத் 
தின காரியங்களில் ஒன்றாவது நான் உடன்படாமல் நடக்க 


முதுபக்கு வெளியானது . 


கூருங 


வில்லை . இமை கண்ணைக் காப்பதுபோல நான் உம்மைக் 
காத்து நிற்கின்றேன் . உம்முடைய ஜீவியகாலத்து எல்லாக் 
காரியங்களையும் அல்லாகுத்த ஆலா என் கைவசத்தில் ஆக்கி 
யிருக்கின்றான் . அவன் என்னை என்றைக்கும் உம்மிட 
னிருக்கக் கட்டளை பண்ணிவிட்டான் . இனி உமது சந்ததி 
யாரின் காரியங்களும் என் கைவசமேயிருக்கும் . ஆகையால் , 
நீர் ஒன்றுக்கும் கவலைப்படவேண்டியதில்லை . சந்தோஷமா 
யிரும் . நான் போய் வருகின்றேன் என்று சொல்லிவிட்டுப் 
போய்விட்டார்கள் . இவற்றைக்கேட்ட ஆண்டவரவர்கள் 
சந்தோஷமுற்றிருந்தார்கள் . 

அதன்பின் , ஆண்டவரவர்கள் , ஜின்களை யழைத்து , 
கலிறு அலைகிஸ்ஸலாமவர்கள் சுட்டிக்காட்டின 
மேட்டை வெட்டிச் சமதரை யாக்குவித்தார்கள் . அங்கே 
நாற்புறமும் கூடமுள்ள ஒரு சதுர மண்டபமும் , அதன் நடு 
முற்றத்தில் ஒரு 

கிணறுமுண்டா யிருந்தன . ஆண்டவ 
ரவர்கள் அதைக்கண்டு களிகூர்ந்து , அந்தக்கிணற்றில் தண் 
ணீரள்ளி உலுசெய்து தொழுதார்கள் . அன்று முதல் ஆண் 
டவரவர்கள் தங்கள் 

அந்தமண்டபத்தில் 
வைத்துக்கொண்டார்கள் . 

( அந்த மண்டபந்தான் தர்காவுக்கு வடகிழக்கு மூலையிலிருக்கும் 
மகத்துவமுள்ள முதுபக்கு என்னும் சதுராகார மண்டபம் . அதன் 
மகிமை இப்படிப்பட்டதென்று இதனால் யாரும் நன்கறியலாம் .) 


மணன் 


சாகையை 





முதுபக்கு வெளியானது முற்றிற்று . 


அரு - ம் அத்தியாயம் . 
சித்திரகூடங் கண்டது 


கள் . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் நபி கலிறு அலை 
கிஸ்ஸலாமவர்களுடன் இலங்கைக்குப்போய் , அங்கிருக்கும் * சித்திர 
கூடத்தைத் தரிசித்துவந்த வரலாற்றைச் சொல்லுகின்றது .) 

ஹலறத்து மீறான் சுல்தான் சையிது ஷாகுல்ஹமீது கன் 
ஜஸவாய் , 

ஆண்டவரவர்கள் , பல நூற்றாண்டுகளுக்கு முன் 
சுல்தான் ஸ்கந்தர் துல்கறுனைன் அவர்களால் கட்டுண்டு , 
மணலுள் மறைக்கப்பட்டிருந்த மகத்துவமுள்ள முதுபக்கு 
என்னும் சிறந்த மண்டபத்தில் தங்கள் மகனாராகிய சையிது 
முகம்மதுயூசுபு சாகிபுடன் வாசஞ் செய்துகொண்டிருந்தார் 

பகீர்களாகிய தபோதனர்கள் நானூற்று நால்வரும் 
பக்கத்திலுள்ள புன்னைத்தோப்பில் இட்ட ஓலைக்குடிசை 
களில் வசித்தார்கள் . பக்கத்திலுள்ள பட்டினச்சேரி 
யொன்றே மனிதர்குடியிருப்பா யிருந்தது . தென்புறம் 
சற்றுத் தூரத்தில் நாகப்பட்டின மிருந்தது . மேல்புறமுள்ள 
மேலைநாகூர் பாழ்ம்பட்டினமாய் , நிலைமைமாறி யிருந்தது . 
வடபுறம் கொஞ்சந்தூரம் - சமவெளியாயிருந்தது . கீழ் 
புறம் கருங்கடல் ஒலித்துக்கொண்டிருந்தது . இவ்வித நிலை 
பரத்தில் ஆண்டவரவர்கள் தங்கியிருந்தார்கள் . 

ஹலறத்து , ஆண்டவரவர்கள் இவ்வாறு இருக்குங் 
காலத்தில் ஒருநாள் இரவில் இஷாதொழுதபின் , நபி கலிறு 
அலைகிஸ்ஸலாமவர்கள்வந்து , ஆண்டவரவர்களைப்பார்த்து : 
அப்துல்காதிறே , சிலோன் தீவு என்கிற இலங்கையில் ஸ்கந்தர் 

இந்தச்சித்திரகூடம் இலங்கையின் மத்திமபாகத்தில் அடர்ந்த 
வனத்திலிருக்கின்றது . இதைத்தான் தப்தர்சிலோன் என்கின் 
றார்கள் . இப்போது இது காடுகளடர்ந்த மலைக்கெபிக்குள் அடங் 
கின தாய் , சாமானியசனங்கள் உள்ளேபோவதற்கு அரிதாய் , வெகு 
ஆச்சரியகரமுள்ள தாயிருந்து , அங்கே போகிறவர்களால் 


* 


1 


காணப் 


படுகின்றது . 


சித்திரகூடங் கண்டது . 


கூருரு 


வான 


மான 


துல்கறுனைனவர்கள் கட்டின அலங்காரமாளிகையொன்று 
உண்டு . அதை நீர்போய்ப் பார்க்க வேண்டும் . இப்போது 
உம்மை அங்கே அழைத்துப் போய் , அதைக் காட்டும்படி 
அல்லாதத்த ஆலா கட்டளை பண்ணினான் . ஆகையால் , 
அங்கே போக எழுந்திரும் என்றார்கள் . இதைக்கேட்ட 
ஆண்டவரவர்கள் ஆநந்தமடைந்து , உடனே எழுந்து கலிறு 
அலைகிஸ்ஸலாமவர்கள் கூட நடந்தார்கள் . 

இருவரும் மரக்கல முதலியனவின்றி அற்புதகரமாகக் 
கடலைக்கடந்து இலங்கை சேர்ந்து , அங்குள்ள தருக்க 
வடர்ந்த அகன்ற வனங்களையும் , மலைத்தொடர்களையும் 
கடந்து போனார்கள் . போகையில் , அவர்களுக்கு எதிரே 

முகடுவரையும் அளாவி ஜொலிக்கும் பிரகாச 
மொன்றுண்டாய் , 

ஆண்டவர்வர்களின் கண்களுக்குத் 
தெரிந்தது . அந்தப்பிரகாசமானது - அங்குள்ள விசித்திர 

உன்னதமாளிகையிலிருந்து எழுந்து எறிக்கும் 
பிரகாசமாயிருந்தது . சற்றே போகப்போக அந்த 
அலங்காரமாளிகை தோன்றிற்று . அதன் சிகரம் அதிக 
உன்னதமாகவும் , அநேக தங்கக் கலசங்களை யுடையதாகவும் 
இருந்தது . அதன் சுற்றுமதில் பசும்பொன்னாலிருந்தது . 
அந்தமாளிகையின் சிறப்பையும் , அலங்காரத்தையும் 
வருணிக்க யாராலும் ஏலாது . 

இருவரும் அந்தமாளிகையை நெருங்கினபோது , 
அதன் பக்கத்தில் மாணிக்க நதி ஓடக்கண்டார்கள் . அந் 
நதியின் மணலும் , கற்களும் , பெரும்பாலும் மாணிக்கமும் , 
மற்ற ரத்தினங்களுமாகவே யிருந்தன . அதன் இரு 
கரையிலும் 

பவளக்கொடிபடர்ந்து ஜொலித்துக்கொண் 
டிருந்தது . அந்த நதியின் சிறப்பை வருணிக்க எவருக்கும் 
திராணியிராது . இருவரும் அந்த நதியை அடுத்தபோது 
கலிறு அலைகிஸ்ஸலாமவர்களின் உத்தரவின்படி ஆண்டவ 
ரவர்கள் அதில் இறங்கி நீராடினார்கள் . 

1010-46 


கூரு சு 


கன்ஜுல் கறாமாத்து . 


கள் . 


நீராடிக் கரையேறினபின் கலிறு அலைகிஸ்ஸலாமவர்கள் 
ஹலறத்து ஆண்டவரவர்களை யழைத்துப்போய் அந்த 
மாளிகையைச் சுற்றியுள்ள திவ்வியத்தானங்கள் ஒவ்வொன் 
றையுங்காட்டிக்கொண்டு , பின்பு மாளிகைக்குட் புகுந்தார் 

அந்த மாளிகைக்குள் ரத்தினம்பதித்த பொற் 
சுவர்களாலான பலகூடங்களும் , அளவற்ற அறைவீடுகளும் 
உண்டாயிருந்தன . சூரியனைப்போலவும் , சந்திரனைப் 
போலவும் , ஒருபுறம் வெயிலையும் , ஒருபுறம் நிலவையும் 
பறிக்கின்ற எண்ணிறந்த பளிங்குத்தீபங்கள் பிரகாசித்துக் 
கொண்டிருந்தன . நாசி வெடிப்படத்தக்க நறுமணவாடை 
அங்கே கமகமவென்று கமழ்ந்தது . அங்குள்ள பளிங்குத் 

த ரத்தினக் கதிர்பாய்தலால் பலநிறங் 
கொண்டு தோற்றுங் காட்சி , கண்களுக்கு வெகு இனிமையா 

சித்திரகூடம் என்னும் அந்த மாளிகையின் 
வருணனைகளை 

மட்டுப்படுத்திச் சொல்ல மனிதரால் 
கூடாததே . 


தூண்கள் 


யிருந்தது . 


சுல்தான் ஸ்கந்தர் துல்கறுனைன் அவர்களால் பண்டு 
கட்டப்பட்ட அந்த அலங்காரமுள்ள சிங்காரச் சித்திர 
கூடத்தில் இருவரும் நுழைந்தவுடன் , கலிறு அலைகிஸ்ஸலா 
மவர்கள் ஆண்டவரவர்களைப் பார்த்து : அலலாகுத்த ஆலாவை 
இரண்டு றக் அத்துத் தொழுவீராக என்று ஏவினார்கள் 
உடனே ஆண்டவரவர்கள் அங்கே தொழுதார்கள் . தொழுது 
தீர்ந்தபின் கலிறு அலைகிஸ்ஸலாமவர்கள் ஆண்டவரவர்களை 
யழைத்துக்கொண்டு போய் அந்த மாளிகைக்குள் காட்ட 
வேண்டியவைகளையெல்லாம் காட்டி , அங்கங்கே செய்ய 
வேண்டிய கிரியைகளையும் செய்வித்து , பின் 

ஒரு அறைக் 
குள் புகுந்தார்கள் . அங்கே ஒரு ரத்தினபீடத்தின் மீது 
சந்தனக்குழம்பு நிரம்பிய தங்கக்கிண்ணமொன்று வைக்கப் 
பட்டிருந்தது . 


சித்திரகூடங் கண்டது . 


கூரு எ 


கலிறு 


அலைகிஸ்ஸலாமவர்கள் ஆண்டவரவர்களைப் 
சர்த்து : அப்துல்கர்திறே , இந்தச்சந்தனக் குழம்பில் உமது 
வலதுகையைத் தோய்த்துக்கொள்ளும் என்று ஏவினார்கள் . 
அப்படியே ஆண்டவரவர்கள் தங்கள் சிறப்பான வலது 
கையை அந்தக் குழம்பில் தோய்த்துக்கொண்டு நின்றார்கள் . 
பின்பு 

கலிறு அலைகிஸ்ஸலாமவர்கள் ஆண்டவரவர்களை 
ஒரு கூடத்திற்கு அழைத்துப்போய் , அதன் சுவரில் ஏற் 
கெனவே அடித்திருக்கும் பல சந்தனக்கை அடையாளங்க 
ளையுங் காட்டி , இது து இன்னார் இன்னார் கைக்குறி 
யென்று தெரிவித்து , எல்லார்கைக்கும் மேலேயிருந்த 
மற்றொருகையைக் குறித்துக் காட்டி : அப்துல்காதிறே , இது 
உமது பாட்டனார் சையிது முகியித்தீன் அப்துல்காதிறு ஜைலா 
னியவர்களுடைய கைக்குறி . நீரும் உமது கையின் குறியை 
வைகளுடன் வையும் என்று ஏவினார்கள் . உடனே 
ஆண்டவரவர்கள் சந்தோஷங்கொண்டு, சந்தனந் தோய்த்த 
தங்கள் வலதுகையை ஓங்கி அந்தச் சுவரில் அறைந்தார்கள் . 
ஹலறத்து ஆண்டவரவர்களின் கைக்குறி அங்குள்ள எல் 
லார் கைக்குறிகளுக்குமேலும் , ஹலறத்து சையிது முகி 
யித்தீன் அப்துல்காதிறு ஜைலானி றலியல்லாகு அன்கு அவர் 
களின் கைக்குறிக்குக் கீழுமாக வைக்கப்பட்டது . 

சந்தனக்கை வைத்த அந்த நேரத்தில் ஹலறத்து 
ஆண்டவரவர்களுக்கு குத்பு பட்டம் சூட்டப்பட்டது . 

அப்துல்கா திறே , உலகமனைத்தையும் நிலைகுலையாமல் 
காக்கும் அதிகாரமுள்ள குத்பு பட்டம் இன்றைத்தினம் 
உமக்குக் கொடுக்கப்பட்டு 

நிரப்பமாயிற்று 
அல்லாகுத்த ஆலாவின் புறத்திலிருந்து ஒரு அசரீரியான 
சத்தம் கேட்டது . 

இதைக்கேட்டு ஆண்டவரவர்கள் 
ஆநந்தக்கடலில் முழுகிப் பரவசமாய் நின்றார்கள் . 
அப்போது கலிறு அலைகிஸ்ஸலாமவர்களும் ஆண்டவரவர் 
களை ஆசீர்வதித்தார்கள் . அங்கே பெறவேண்டிய வரிசை 


என்று 


வாங்க 


கூரு அ 


கன்ஜுல் கறாமாத்து . 


களையெல்லாம் ஆண்டவரவர்கள் பெற்றுக் கொண் 
டார்கள் . 

பிறகு இருவரும் அந்தமாளிகையைவிட்டு வெளியில் 
வந்தார்கள் . வந்தவுடன் கலிறு அலைகிஸ்ஸலாமவர்கள் 
பின்னும் மாளிகைக்குள்ளே போய் , ஒரு இரும்புச் சங்கிலி 
யைக் கையிற் பிடித்துக்கொண்டு வந்து : அப்துல் காதிறே , 
இது இந்த மாளிகையில் தொங்கின் சங்கிலி . இதனை ஸ்கந்தர் 
துல்கறுனைன் அவர்களுக்கு அல்லாகுத்த ஆலா கொடுத்தான் . 
இது ஆதியில் அறுபதுமுழ நீளமுள்ள தாயிருந்தது . இப் 
போது இதை உமக்குக் கொடுக்கும்படி அல்லாகுத்த ஆலா 
ஏவினான் என்று சொல்லிக்காட்டி ஆண்டவரவர்கள் கையில் 
கொடுத்தார்கள் அதுநான்கு கரணைகளையுடையதாயிருந்தது . 
அந்தச்சங்கிலியை ஆண்டவரவர்கள் 
அங்கிருந்து வந்தார்கள் . 

பந்தார்கள் . கலிறு அலைகிஸ்ஸாமவர்களும் 
கூடவே வந்து , ஆண்டவரவர்களைக் கடற்கரையில் விட்டு 
விட்டுப் போய்விட்டார்கள் . ஆண்டவரவர்கள் கடற் 
கரையிலிருந்து முதுபக்கில் வந்து சேர்ந்தார்கள் . அப்போது 
வைகறைவேளையாய்க் கோழி கூவிற்று . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் மேற்படிச் சங்கிலியை 
வெகுநாள் வரையும் தாங்களே வைத்திருந்து , பின்பு மகனா 
ராகிய 

முகம்மது யூசுப 

சாகிபவர்கள் கையில் 
கொடுத்து , அதன் வரலாற்றையும் சொல்லிக்காட்டி : 
மகனே , இது ஆதியில் அறுபதுமுழ அளவுகொண்டது . 
காலத்திற்குக்காலம் சுருங்குகின்றது . இதற்குள்ள கரணை 
கள் - நான்குதான் . -- கரணைகுறையாமல் நீளவே குறைந்து 
கொண்டுவரும் . . இன்னும் காலம் போகப்போகக் கரணை 
களுக்கிடையிலுள்ள தொடர்கள் சுருங்கி , இனி கியாமத்து 
முடுகினவுடன் 

கரணைகள் 

நான்கும் , ஒன்றோடொன்று 
ஒட்டிக்கொள்ளும் 

கியாமத்து ஆகிறதற்கு 


சையிது 


பற்கொம்பு தளிர்த்தது . 


நருகூ 


அடையாள மாயிருக்கும் என்று அதன் மகத்துவத்தையும் . 
தெரிவித்தார்கள் . 

[ அந்தச் சங்கிலிதான் இப்போது ஹலறத்து சையிது . முகம்மது 
யூசுபு சாகிபு ஆண்டவரவர்களின் திவ்விய வாசலின் முன்மண்ட 
பத்து நடுவிற் கொளுவப்பட்டுத் தொங்குகின்றது . இந்தச் சங்கிலி 
ஹலறத்து ஆண்டவரவர்களுக்குக் கிடைத்து அங்கேமாட்டும்போது , 
இதனிலும் நீளமாகவே யிருந்தது . வரவாக்குறுகி இப்போது இம்மட் 
டிலாயிருக்கின்றது . பல வருஷங்களுக்கு முன் ஒரு நெட்டைமனி 
தன் எட்டிப்பிடிக்கும் அளவில் தொங்கக் கண்டதாக இப்போது 
முள்ள வயது முதிர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் . இவ்வித அடை 
யாளம் . கையுமெய்யுமாய்ப் - பலரறிய - இருக்கும் நாகூரின்மகத்து 
வத்தை யாரால் அளவிடக்கூடும் :) --- 

சித்திரகூடங் - கண்டது முற்றிற்று . 


அகா 


- 


ம் அத்தியாயம் . 
பற்கொம்பு தளிர்த்தது . 


[ இவ் வத்தியாயம் . ஹல்றத்து ஆண்டவரவர்களால் மிசுவாக் . 
கென்னும் பற்கொம்பு. தளிர்த்த வரலாற்றைச் சொல்லுகின்றது .) 

குத்புல் ( ஆலம் ஹலறத்து அப்துல்காதிறு மீறான் சுல் 
தான் ஆண்டவரவர்கள் முதுபக்கில் ; தங்கள், கூட்டத்தாரு 
டன் இருக்குங்காலத்தில், சிந்து நாட்டிலுள்ள ஒரு இஸ் 
லாமானவர் தாம் ஒரு தக்க உஸ்தாதைத் தேடிப்பிடித்து 
அவர்களிட்ம் முரீதர்ய் ஈடேறவேண்டுமென்று தம்மூரை 
விட்டு வடக்கே வெகு தூரம் வரையும் பிரயாணம் பண்ணி , 
ஊரூராய்த் தேடினார் . . அவர் மனம்போல ஒருவருங் 
கிடைக்கவில்லை . பின் துறுக்கிஸ்தானுக்குப் போய் , அங் 
கும் தேடினார் . . அங்கேயும் ஒருவரும் புலப்படவில்லை . 
பின் , காடுகள் , மலைகள் எங்குஞ் சுற்றினார் ; அவர் மனதிற்கு 
இதமான ஒரு மெய்க்குரு ஓரிடத்திலும் அவருக்குக் கிட்ட 
வில்லை . ஸமர்க்கந்து நகரத்து அடர்ந்தவனத்தில் அவர். 


கூசுப் 


கன்ஜுல் கறாமாத்து . 


வரும்போது , தந்தசுத்தி செய்வதற்காக ஒரு மரத்தில் 
சிறிய குற்றியொன்றை உடைத்து , இது காய்ந்து போனா 
லும் இதை இனித் தளிர்க்கச் செய்கிறவர் எவரோ அவர் 
தாம் எனக்கு ஆசான் ; அவரிடந்தான் நான் தீக்ஷைபெறு 
வேன் என்று ஒரே கடைப்பிடியாக மனதில் தரிபடுத்தி , 
அந்தக் குற்றியைத் தமது சோளனாப்பைக்குள் வைத்துக் 
கொண்டு , அங்கிருந்து தென்திசை நோக்கிப் பின்னுந் 
தேடிக்கொண்டே வந்தார் . அப்போதும் ஒருவராவது 
அவர் எண்ணப்படி வாய்க்கவில்லை . 

பரிசுத்த ஆசானைத்தேடி வட இந்தியா முழுதுஞ் 
சுற்றின அவர் , தென்னிந்தியாவுக்கு வந்தார் . இங்கே வந்து 
பல பாகங்களிலும் தேடித் திரியும்போது , தஞ்சாவூர் 
எல்லையின் கீழ்ப்பாகத்துக் கடற்கரையில் சையிது அப்துல் 
காதிறு ஷாகுல்ஹமீது என்னும் திருநாமத்தையுடைய குத்பு 
ஒருவர் இருக்கின்றார்கள் என்கிற சமாசாரம் அவர் காதில் 
விழுந்தது . இதைக் கேள்விப்பட்டவர் , நாம் எத்தனை 
ராச்சியங்களையோ சுற்றித் திரிந்தோம் . நம் கருத்திற்கு 
இசைந்தார் ஒருவருமில்லை . இப்போது கேள்விப்படுகிற 
வர்களைக் கொண்டு நம் எண்ணம் . நிறைவேறுமோ ? 
என்னவோ ? எதற்கும் போயறிவோம் என்று எண்ணிக் 
கொண்டு , நேராகவே ஹலறத்து ஆண்டவரவர்கள் இருக் 
கும் தலத்திற்கு வந்து , ஆண்டவரவர்களின் சமுகத்திற் 
போய் ஸலாம் சொல்லி , வேறொன்றும் பேசாமல் கைகட்டி 


நின்றார் . 


ஹலறத்து ஆண்டவரவர்கள் , தங்கள் முன் வந்து 
பணிந்து நிற்கும் அவரை ஏறிட்டுப்பார்த்து : தக்க 
ஆசானைத் தேடி ஊரூராய்த் திரிந்தும் பலிக்காமல் , இப் 

து இங்கேயும் சந்தேகத்துடன் வந்தமனிதனே , உன் 
சோளனாவிலிருக்கிற பற்கொம்பை வெளியிலெடு என்றார் 
கள் . தக்கேட்ட அவர் பிரமித்து , நாம் மனதில் மாத் 


போது 


பற்கொம்பு தளிர்த்தது . 


கூசுத 


திரம் நினைத்துப் பிறரறியா வண்ணம் ஒடித்து மறைத்து 
வைத்திருந்த பற்கொம்பைக் கண்டு பிடித்த இவர்களே 
மகான் : இவர்களைக் கொண்டே நம் எண்ணம் கைகூடும் 
என்று எண்ணி , அஞ்சி நடுநடுங்கி , தம் சோளனாவுக்குள் 
வைத்திருந்த பற்கொம்பை யெடுத்து ஆண்டவரவர்களுக்கு 
முன்வைத்தார் . அதை ஆண்டவரவர்கள் எடுத்துக்கொண்டு 
வெளியில் வந்து , ஒரு பக்கத்தில் தங்கள் கையால் நிலத்தில் 
நட்டி , தண்ணீர் கொண்டுவரச் சொல்லி அதில் வழிந் 
தோடும்படி பக்கத்திலிருந்து உலுசெய்து , மீதி நீரையும் 
அந்தக் குற்றிமேல் தெளித்து , அந்தக்கரகத்தைக் கவிழ்த்து 
அதை மூடிவிட்டு , அவரைப்பார்த்து : ஏ மனிதனே , இந்தக் 
கரகத்தின்மேல் உன் தலையைவைத்து இன்றிரவைக்கு நீ 
படுத்திரு ; தலையை நகர்த்தாமற் படுத்திரு . அதிகாலையில் 
எழுந்து கரகத்தையெடுத்துப் பார் : அல்லாகுத்த ஆலாவின் 
மகத்துவம் வெளிப்படும் என்று சொல்லிக் கட்டளை யிட் 
டார்கள் . 


ஹலறத்து ஆண்டவரவர்கள் கட்டளைப்படியே அவர் 
அன்றிரா முழுதும் படுத்திருந்து அதிகாலையில் எழுந்து 
கரகத்தை நீக்கிப்பார்த்தார் . காய்ந்துலர்ந்த அந்தப் பற் 
கொம்பு பசுமைகொண்டு , மூன்று பணரிட்டு , மூன்று 
கவருள்ள இலைகள் தழைத்துப் பச்சென்றிருந்தது . அதைக் 
கண்டபோது அவருக்கு உண்டான ஆச்சரியம் கொஞ்ச 
மல்ல . தம் காரியம் நிறைவேறுமென்று ஆநந்தபரவச 
மடைந்து , உடனே ஆண்டவரவர்கள் சமுகத்தில் வந்து 
தாழ்ந்து நின்று : எஜமானவர்களே , தமியேனை முரீதாக்கி 
உபதேசியுங்கள் . என்று மன்றாடினார் . அப்போது ஆண் 
டவரவர்கள் மனமகிழ்வுடன் அவரை முரீதாக்கி , தீக்ஷை 
கொடுத்தார்கள் . வெகு காலத்து நாட்டம் அவருக்கு 
நிறைவேறிற்று . 


நாஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


[ ஹலறத்து ஆண்டவரவர்களின் திருக்கரத்தினால் நட்டப்பட 
டுத் தளிர்த்த அந்தக்குற்றி பின்பு நாட்குநாள் வளர்ந்தோங்கி , பெரிய 
ஒரு விருக்ஷமாயிற்று . அவ்விருக்ஷம் . நாகூர் தர்காவின் கிழக்குப் 
பூந்தோட்டத்தில் வெகுகாலம் வரையும் நின்றது . அது , இன்னசாதி 
மரமென்று அறியப்படாம லிருந்தபடியால் , அதற்குப் பேரில்லா 
மரம் என்று நாமமிட்டு எல்லாரும் வழங்கிவந்தார்கள் . அந்த மரத் 
தின் பட்டையும் , அதில் நின்று உதிர்கிற ஒவ்வொரு சருகும் , மனிதர் 
களின் எவ்விதப் பிணியையுந் தீர்க்கிற அருமருந்தாயிருந்தன . அவற் 
றைக்கொண்டு அளவற்ற வியாதிகாரர் சுகப்பட்டு வந்தார்கள் . சர்வ 
ரோக சங்காரியாயிருந்த அந்தக் காரணவிருக்ஷம் இன்றைக்குக் 
சுமார் ஐம்பது வருஷங்களுக்கு முன்னே தான் - அடியற்றுப் பட்டுப் 
போயிற்று .) 

பற்கொம்பு . தளிர்த்தது முற்றிற்று . 


அஎ - ம் அத்தியாயம் . 
திருமணம் பேசினது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் தங்கள் மக 
னார் சையிது முகம்மதுயூசுபு சாகிபவர்களுக்குப் பெண் பேசின வர 
லாற்றைச் சொல்லுகின்றது .) 
ஹலறத்து ஷாகுல்ஹமீது கன்ஜஸவாய் 

பாத்துஷா 
சாகிபு ஆண்டவரவர்கள் ஒருநாளிரவு தங்கள் அருமைக் 
குமாரரான சையிது முகம்மதுயூசுபு சாகிபவர்களை அரு 
கழைத்து : மகனே ; தகுந்த பெண்ணைத்தேடி உமக்கு விவா 
கஞ் செய்விக்க நான் ஆசைப்படுகின்றேன் என்று சொன்னார் 
கள் . இச்சொல்லைக் கேட்ட மகனாரவர்கள் தங்கள் காரி 
யத்தைப்பற்றி ஆலோசனை பண்ணி , அதற்கு உடன்படா 
தவர்களாகத் தகப்பனாரவர்களை நோக்கிச் சொல்லுகிறார் 
கள் : 

என் தகப்பனாரவர்களே , எனக்கு விவாகஞ் செய் 
விக்கத் தாங்கள் ஆசைப்படுவது நியாயந்தான் . ஆனால் 
நாமோ உலகத்தை முழுதும் வெறுத்த பகீர்களா யிருக் 


திருமணம்பேசினது . 


. 


கூசாங 


விரும்பி ஒரு 


கின்றோம் . இம்மையின் 

வாழ்க்கையை விரும்பி 
பெண்ணை விவாகஞ் செய்வதானால் , இடம் , பொருள் , ஏவல் 
என்னும் தக்க சாதனங்கள் அவசியம் வேண்டுமல்லவா ? 
அந்தச் சாதனங்கள் அறவேயில்லாத நாம் , பின் அவற்றை 
வருந்தித்தேட ,வல்லவா முயலவேண்டிவரும் ? அப்போது 
அல்லாகுத்த ஆலாவின் பராக்கில் சற்றே குறைவுண்டாக , 
உலகப்பராக்கிலுமல்லவா பொழுதுகழிக்க நேரிடும் ? 
ஆகவே , துன்யாவை வெறுத்துத் தரித்திரத்தையே பெரு 
மையென்று கொண்டிருக்கும் - எளியோர்களுக்கு இல் 
வாழ்க்கை எப்படி யிதப்படும் ? நாமோ இரவுக்குக் 
கொளுத்திவைக்கும் விளக்குக்கும் வகையற்ற நாம் நமக்கு 
விவாகமென்றால் எவ்வாறு பொருந்தும் . எனக்கு அவ் 
விஷயத்தைப்பற்றி யுண்டான சிந்தனையில் , நமது நிலைபரம் 
முன்னுக்கு வந்து தடைபண்ணுகின்றது என்று தாழ்மை 
யுடன் சொன்னார்கள் . 

இதைக்கேட்ட ஆண்டவரவர்கள் பின்னும் மகனாரைப் 
பார்த்து : மகனே , நான் சொல்லும் காரியத்தில் நீர் அதிக 
தூரம் மனதைச் செலுத்தி ஆழ்ந்து ஆலோசிக்கவேண் 
டாம் . அப்படி ஆலோசித்தால் , அநேக விபரீத எண்ணங்கள் 
பிறக்கும் . அவ்வெண்ணங்கள் பின்னும் பின்னும் சிந் 
தனைக்கே இடந்தரும் . ஆகையால் ; நீர் அவ்வாறு கவனித்து 
மனஞ்சலிக்காதீர் . விவாகம் பண்ணுதல் ஒரு வீண்காரிய 
மல்ல ; அது மேலான காரியம் . இனி கியாமத்து நாள் 
வரும்வரையில் உலகத்திலுள்ள இராசாக்களாதி எளியோர் 
வரையுமுள்ள எல்லாரும் உமக்கென்று கொணர்ந்து சமர்ப் 
பிக்கும் எல்லாப் பொருள்களையும் உம்மில் நின்று உண்டா 
கிற சந்ததியார் கைக்கொண்டு அநுபவிப்பார்கள் 
அல்லாகுத்த ஆலா எனக்கு உறுதிகூறியிருக்கின்றான் . அந்தச் 
சொற்படி , இனிமேல் எனக்குவரும் 

பொருள்களை 
அநுபவிப்பவர் யார் ? என் சந்ததிகள் என்பது எப்படி ? 

1010 - 47 


என்று 


கூகச் 


கன்ஜுல் கறாமாத்து . 


ரண் 


என்று கவனித்துப் பார்க்கும்போது , அவர்கள் உம்மில் 
நின்று , உண்டாகப்போகிற சந்ததிகளைத் தவிர மற்றவர் 
களல்ல . உம்மையன்றி எனக்கு வேறேமகன் இல்லையென் 
பதை நீர் நன்றாயறிவீரல்லவா ? உமது முதுகில் ஆறு ஆண் 
மக்களும் , பெண்மக்களும் உண்டு , அம்மக்கள் 
வெளிப்படவேண்டுமல்லவா ? அதற்கு முக்கியகருவி விவா 
கந்தான் . விவாகஞ் செய்வதானால் , பொருள் முதலியவை 
வேண்டுமேயென்று மலைக்கா தீர் . சர்வஜீவராசிகளையும் 
படைத்து ஆள்கின்றவன் மகத்தானவன் . அவன் அளவற்ற 
பாக்கியத்தை உமக்குக் கொடுக்கத் திராணியுள்ளவன் . 
எனக்கென்று ஜனங்களைக்கொண்டு காணிக்கைப் பொருள் 
களைக் கொணர்ந்து குவிக்கப் பண்ணுவான் . அவைகள் 
உமக்கும் , உமது சந்ததிகளுக்குமே சொந்தம் . ஆகையால் , 
பொருள் வேண்டுமே யென்று நீர் ஏன் மலைக்கின்றீர் ? 
நீரும் உமது பின் சந்ததிகளும் உலகத்தில் குறைவற்று 
பாழ்ந்திருக்க நான் அல்லாதத்த ஆலா இடம் கையேந்தி 
இரந்தமணியமா யிருப்பேன் . இனிக் காலகாலமும் உமது 
சந்ததியார் உண்ண உடுத்த முட்டுப் படாமல் வாழ்வார்கள் . 
அதற்குச் சந்தேகமேயில்லை . ஆகையால் , மகனே , நீர் 
ஆலோசிக்காமல் என் விருப்பத்திற்கு உடன்படும் என்று 
சொல்லி , இன்னும் பல தலீல் ஹதிதுகளைக் கொண்டும் 
அவர்கள் மனதை தேற்றினார்கள் . 

தகப்பனாரவர்கள் சொன்ன இந்த உத்தம வாக்கியங் 
களை ஹலறத்து சையிது முகம்மது யூக்புசாகிபவர்கள் கேட் 
டுச் சந்தோஷமாய் , அதற்கு உடன்பட்டார்கள் . மறுத்து 
நின்ற மகனார் உடன்பட்டது. அல்லாதத்த ஆலா கொடுத்த 
வார்த்தைப்பாடு இனி நடப்பதற்குக் காரணமே யென்று 
ஆண்டவரவர்கள் - களிகூர்ந்து அல்லாதத்த ஆலாவைப் 
புகழ்ந்து சுக்று செய்தார்கள் . 


திருமணம் பேசினது . 


கூசுடு 


அதன்பின் , ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஒரு வெள் 
ளிக்கிழமை குத்பாவின் பிறகு முதுபக்கிலிருந்து புறப்பட்டு , 
மேலைநாகூர் வீதிவழியே சுற்றிப் பார்த்துக்கொண்டு வந் 
தார்கள் . வரும்போது , அவ்விடத்திலுள்ள ஒரு குளத்தில் 
ரூபலாவண்யமுள்ள ரம்பைகளுக்குச் சமானமான இரண்டு 
இளங்கன்னிப் பெண்கள் - நீராடிக்கொண்டிருப்பதைக் 
கண்டு , இப்பெண்களுள் மூத்தபெண்ணை நமது மைந்த 
ராகிய முகம்மதுயூசுபுக்குக் கலியாணம் செய்வித்தால் , மிக 
நலமாயிருக்கும் . இப்பெண்ணின் பிதா அதற்கு உடன்பட 
வேண்டும் . அவர் உடன்படும் பக்ஷத்தில் வேறு தடையின் 
நம் மகனுக்கே இப்பெண்ணை மணமுடிக்கலாம் என்று 
தங்கள் இருதயத்தில் நினைத்துக்கொண்டு, அங்கே போ 
வோர்களைக் கூப்பிட்டு : இவ் விருபெண்களும் யார்பெற்ற 
மக்கள் ? அவர் எங்கிருக்கின்றார் ? அவருடைய வரலாறுகள் 
என்ன ? என்று விசாரித்தார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் கேட்ட கேள்விக்கு 
அவர்கள் : இப்பெண்களின் தந்தை குவாஜா மகுதூம் . இந்த 
வூரில்தான் குடியிருக்கிறார் . அவர் ஜனனதேசம் இதுவல்ல ; 
அறபி ராச்சியத்து எமன்பகுதி : அங்கிருந்து வர்த்த 
கத்தின் பொருட்டே இங்கு வந்திருக்கின்றார் . பெரிய 
வர்த்தகர் . இரண்டு மரக்கலங்கள் அவருக்குச் சொந்தமா 
யிருக்கின்றன . அவர் சையிதுவமிசத்திலுள்ளவர் . இப் 

இந்தக் குளம்குவாஜா மகுதூமவர்களுக்கே சொந்தமானது . 
இது இப்போதும் நாகூர்த் தமிழர் பகுதியில் இருக்கின்றது . 
குளத்திற்கு - இன்றைக்கும் ( குவாஜாகுளம் ) கேர்சாகுளம் என்றே 
பெயர் வழங்குகின்றது . 

+ இவர்களுக்குச் சுயதேசத்திலும் மனைவி மக்களுண்டு . பிற்கா 
லத்தில் அந்த வமிசத்தார் இங்குவந்து , சாகிபுமார்களின் பெண்களை 
விவாகஞ் செய்திருந்தார்கள் . 


கூசுசு 


கன்ஜுல் கறாமாத்து . 


பெண்களுள் மூத்தபெண்ணின் பெயர் ஜுஹறுபீவி ; இளைய 
பெண் பெயர் சுல்தான் பீவி , இவ்விரு பெண்களையும் அவர் 
தமது இரு கண்மணிபோல வளர்க்கின்றார் என்று விடை 
கொடுத்தார்கள் . 


இச்சொல்லை ஆண்டவரவர்கள் கேட்டுச் சந்தோஷ 
முற்று , அங்கிருந்து பலவீதிகளையுங் கடந்து சையிது குவா 
ஜாமகுதூமவர்கள் வாழும் மனைவாசலிற் போய் , இவ்வீட்டுக் 
காரர் எங்கேயென்று வினாவினார்கள் . அப்போது அவர்கள் 
அங்கில்லை . வீட்டிலுள்ளவர்கள் : அவர்கள் பண்ட 
சாலைக்குப் போயிருக்கின்றார்கள் என்று விடை பகர்ந் 
தார்கள் . அப்போது ஆண்டவரவர்கள் : நல்லது ; அவர் 
வந்தவுடன் நான் இங்குவந்தே னென்றும் , என் சாகைக்கு 
ஒரு சங்கதியின் பொருட்டு வரச்சொன்னே னென்றுஞ் 
சொல்லுங்களென்று சொல்லிவிட்டு , தங்கள் இருப்பிடத் 
திற்கு மீண்டார்கள் . 


அதன்பின் , சற்றுநேர்ஞ் சென்றபிறகு சையிது தவஜா 
மகுதூம் பண்டசாலையிலிருந்து வீட்டுக்கு வந்தார்கள் . 
வந்தவுடன் வீட்டிலுள்ளவர்கள் ஹலறத்து ஆண்டவ 
ரவர்கள் அங்கு வந்ததும் , தங்கள் சாகைக்கு வரும்படி 
சொல்லச் சொன்னதும் அவர்களிடம் சொன்னார்கள் . 


இதைக்கேட்டவுடன் சையிது துவாஜாமத்தும் அங் 
குள்ளவர்களைப் பார்த்து : கேட்டீர்களா ! சையிது அப்துல் 
காதிறு ஷாகுல்ஹமீது ஆண்டவரவர்கள் இங்கே வந்ததும் , 
ஒரு சங்கதிக்காக என்னை அவர்கள் சாகைக்கு வரச்சொன் 
னதும் இன்னதென்று நான் அறிவேன் . காற்றைக்கொண்டு 
கடலில் ஓடும் கப்பலும் , கயிற்றைக்கொண்டு தரையில் 
ஓடும் தேரும் தன் தன் இடமாறினால் வீணிற்கிடக்கு மன்றி , 
காரியப்படாது . இவ்வகையான ஒரு கருமத்தை நாடித் 


திருமணம் பேசினது . 


நாஎ 


தான் அவர்கள் இங்கேவந்தார்கள் . தரித்திரத்திற் சிக்கிச் 
சஞ்சலத்துடன் நாட்கழிக்கும் எளிய பகீராகிய அவர்கள் 
மகனுக்கு , பாக்கியவானாகிய என் செல்வமகளை மணமுடிக்க 
வேண்டியே தேடிவந்தார்கள் . அப்படி முடிக்க ஒன்றுக் 
கொன்று ஒவ்வுமா ! தாட்சண்ணியம் பார்த்து நாம் தாம் ஒப் 
பிக் கொடுத்திட்டாலும் , அளவற்ற பாக்கியத்திற் பிறந்து 
வளர்ந்த இந்தப்பெண் அந்த எளிய பகீருடனிருந்து எவ் 
விதம் வாழும் ? ஏழைகளுக்குப் பலவிதப் பேராசைகள் 
உண்டு ; ஒன்றும் கைகூடாது . சீமான்களுக்கோ அப்படி 
யல்ல ; நினைத்ததைச் செய்யக்கூடும் . உயர்ந்த பட்டாடை 
களையுடுத்தி , ரத்தினாபரணங்களைப்பூண்டு , உயர்ந்த பலவித 
இனியபோசனாதிகளையுண்டு தின்று உல்லாசமாயிருக்கும் 
என் அருமைமகள் பகீருக்கு வாழ்க்கைப்பட்டு , வறுமை 
யிற்கிடந்து உழன்று , பொன்னான மேனி வாடிப் புண்ணான 
மனத்துடன் காலங்கழிப்பது சரியா ? உலக வழக்கப்படி 
என் கையைப் பார்க்கிற ஏழையிடத்தில் என் மகள் போய்க் 
கீழ்ப்படிந்து அவர்கையைப் பார்த்திருக்க நான் இடம் 
வைத்தால் , எனக்குத்தான் என்ன மகிமை ! என் மகளுக் 
குத்தான் என்ன பெருமை ! என்று தமது பணச்செருக்கி 
னால் இவ்விதம் பேசிக்கொண்டிருந்தார்கள் . 

து இவ்வாறாக , ஹலறத்து ஆண்டவரவர்கள் தங்கள் 
சாகையிற்போய் ஒரு ஆளையழைத்து : நீர் குவாஜாமத்தூ 
மிடம் போய் , அவர் மூத்த மகளை என் மகனுக்குப் பேசி 
முடிவு பண்ணிக்கொண்டு வாரும் என்று அனுப்பினார்கள் . 
அந்தத் தூதாள் சையிது குவாஜாமததூ மவர்கள் மேற் 
சொன்னபடி வீட்டிலிருந்து பேசிக்கொண்டிருக்கும்போது 
வந்து : ஹலறத்து . ஆண்டவரவர்களுடைய மகனாருக்குத் 
தங்கள் மகளை மணம்பேச வந்தேன் என்று சொன்னார் . 
இதைக்கேட்ட . தவாஜாமத்தூமவர்கள் அந்தத் தூதரைப் 


நகாஅ 


கன்ஜுால் கருமாத்து . 


பார்த்து : உண்ண உடுத்த , வகையற்ற எளிய பகீர் தமது 

நழியத்திற்காகச் சுவீகாரங் கொண்ட மகனுக்கு அமீ 
ராகிய என் மகள் பாரியாயிருப்பது சரிப்படாது . சூரிய 
னுடன் சந்திரனை வைத்துப்பார்த்தால் , ஒன்றுக்கொன்று 
நிகராகுமா ? என் செல்வப் புதல்வியை அந்த ஏழை 
மகனுக்கு எப்படிக் கொடுக்கக்கூடும் ? என்று இறுமாப் 
புடன் சொன்னார்கள் . ii.... 

இச் சொல்லைக் கேட்ட அந்தத் தூதர் மறுத்தொன் 
றும் பேசவில்லை. உடனே அங்கிருந்து புறப்பட்டு ஆண்டவ 
ரவர்கள் சமுகத்தில்வந்து , அங்கே நடந்த பேச்சுக்கள் 
அனைத்தையும் விவரமாகச் சொல்லிக் காட்டினார் . அச் 
சொற்களைக் கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவரவர்களுக்குக் 
கோபம் பிறந்தது . அக் கோபக்குறியுடன் அங்குள்ளவர் 
களைப் பார்த்துச் சொல்கின்றார்கள் : 

உலகத்தில் மனிதர்கள் ஜனன மெடுத்தார்கள் . அவர் 
கள் உண்டாகும் ஆரம்பத்தையும் , ஒடுங்கும் முடிவையும் 
சிந்திக்கும்போது , வெறி தாயிருக்கின்ற தன்றி , வேறொன்று 
மில்லை.. அதை யறியாதவர்கள் இடைவழியில் நினைக்கும் 
எண்ணங்களின் புதுமைகளை நான் என்னென்று சொல் 
வேன் ! கியாமத்து நாளில் மனிதர்கள் மனைவி , மக்கள் , 
பணம் , காணிகள் , ஆடு மாடுகள் , இன்னுமுள்ள பொருள் 
கள் , ஒன்றுமின்றி , தனித்தவர்களாய் என்னிடம் வருவார் 

என்று அல்லாதத்த ஆலா சொல்லுகின்றான் . இந்த 
வேத வாக்கின் பிரகாரம் மனிதர்களின் முதலும் , முடிவும் 
வெறுமையேயாம் . சீமான்களானாலும் சரி ; ஏழைகளா 
னாலும் சரி ; மூன்றுலகத்திலும் ஒரேபடியா யிருப்பவர்கள் 
ளல்லாமல் , ஒருவருக் கொருவர் உயர்வு தாழ்வு முள்ளவர்க 
வல்ல . கவனிக்கு மிடத்தில் அவ்விருவரில் ஏழைகளே 
சிறந்தவர்களாயிருக்கின்றார்கள் . ஏனென்றால் : - பாக்கிய 


. 


. 


கள் ,, 


திருமணம் பேசினது . 


ஙகாக 


வான்களுக்கு ஐஞ்ஞூறு வருஷங்களுக்கு முந்தித் தரித்திர 
வான்கள் சுவர்க்கப் பிரவேசம் பெறுவார்கள் என்று 
நபி முகம்மது ஸல்லல்லாகு அலைகிவஸல்லமவர்கள் திருவாய் 
மலர்ந்து சொன்னார்கள் . அப்படியிருக்க , ஏழைகளே 
மேலானவர்கள் என்று இந்த வுலகம் கொண்டாடாமல் 
விட்டது என்ன புதுமை ! அன்றியும் , திரவியவந்தர்களையும் , 
வறுமையுடையோரையும் வைத்து , அவர்களின் இயற்கை 
யின் தாரதன்மியத்தை நிறுத்துப் பார்த்தால் , எல்லா 
விதத்திலும் வறுமையை யுடையவர்களே பாக்கியவான் 
களாய்க் கருதப்படுகின்றார்கள் . இது எப்படியென்றால் : 
திரவியவான்களுக்கு உம்ற என்றும் , தரித்திரவான்களுக்கு 
புகற என்றும் பெயர் . இவ்விரு பெயர்ச்சொற்களின் கடை 
யெழுத்துக்கள் இரண்டும் ஒன்றேதான் . மற்றை யெழுத்து 
கள் மாறியிருந்தாலும் , உம்றவின் கடை 

உம்றுவின் கடையெழுத்துப்போக 
மற்றைய இரண்டெழுத்துகளுக்கும் - இலக்கம் நாற்பத் 
தொன்று . புகறவின் கடையெழுத்துப்போக மற்றைய 
இரண்டெழுத்துகளுக்கும் இலக்கம் நூற்றெண்பது . இந்த 
பகீர்களின் இலக்கமாகிய நூற்றெண்பதில் அமீர்களின் 
இலக்கமாகிய நாற்பத்தொன்றைக் கழித்தால் , பகீர்களின் 
இலக்கம் நூற்று முப்பத் தொன்பது மேலதிகமாகின்றன . 
ஆகையால் , திரவியவான்களாகிய அமீர்களுக்குத் தரித்திர 
வான்களாகிய பகீர்கள் நூற்று முப்பத்தொன்பது மட் 

டங்கு 
பதவியில் உயர்ந்தவர்களாகின்றார்கள் . இன்னும் , அந்த 
நூற்று முப்பத் தொன்பதையும் அட்சரமாக்கினால் லக்து 
என்று ஒரு சொல்லாகின்றது . இந்தச்சொற்குப் பொருள் 

அரசர்களும் இம்மை மறுமைப்பலன்களைப் பெறுவதற் 
காகத் தேடிப்பிடிப்பது பகீர்களையே என்பதாம் . இப்படி 
யிருக்க , குவாஜாமகதூம் நம்மை பகீர் என்று பழித்தாராம் ; 
இருக்கட்டும் . மேற்சொன்ன பிரமாணப்படி பகீர்களே 
பாக்கியவான்களா யிருக்கின்றார்கள் . தரித்திரத்தை 


- 


கஎ O 


கன்ஜுல் கறாமாத்து . 


தவாஜாமகுதூம் நிந்திக்கின்றார் . தரித்திரந்தான் என்னு 
டைய பாக்கியம் ; பாக்கியமோ , என்னிடத்திலுள்ளவை 
களில் ஒன்று 

என்று நபி முகம்மது ஸல்லல்லாகு அலைகி 
வஸல்லமவர்கள் சொன்னார்கள் . ஆகையால் , செல்வத்தைப் 
பாக்கிலும் தரித்திரம் சிறந்ததே என்று மனம் நொந்து 
ஹலறத்து ஆண்டவரவர்கள் சொல்லிக்கொண் டிருந்தார் 
கள் . 

அன்றைத்தினமே குவாஜாமகது மவர்களுக்குச் 
சொந்தமான மரக்கலங்களில் பெரியது சமுத்திரத்தில் 
தாழ்ந்துபோயிற்று என்றும் , சிறியது மேடேறி யுடைந்தது 
என்றும் , அவர்களுக்குத் திடுகூறாய்ச் செய்திவந்தது . இந்தக் 
கவலையான செய்தியைக்கேட்டு குவாஜாமகதம் துயரமுற்றுக் 
கொண்டிருக்கும்போதே , தமது பெண்மக்களில் மூத்த 
பெண்ணாகிய ஜஹறுபீவிக்கு நளிர்சுரம் கண்டிருக்கின்றது 
என்கிற செய்தியும் இடிமேல் இடிவிழுந்தாற் போல அவர்கள் 
காதில் விழுந்தது . 

மரக்கல மிரண்டும் சேதப்பட்டு , அன்றைக்கே மக 
ளுக்கும் நளிர்சுரங் கண்டது என்றால் , குவாஜாமகுதூமவர்க 
ளுடைய மனம் என்ன பாடு தான் படாது ! மனங்கலங்கி , 
முகம்வாடி , நாவடங்கி , துக்கசாகரத்தில் அமிழ்ந்திருந்தார் 
கள் . இருந்தும் , கப்பல்கள் போன கவலையைப் பாராட் 
டாமல் , மகளுக்குப் பலவிதப் பரிகார பக்குவங்களுஞ் 
செய்தார்கள் . செய்த பிரயத்தனங்களில் ஒன்றும் பலித 
மாகவில்லை . வரவரச் சுரம் அதிகரித்து , அன்றிரவே ஜஹறு 
பீவி கலாவின் பிரகாரம் மௌத்தானார் . அதனால் தவாஜா 
மததூமவர்களுக்கு உண்டான துக்கமுந் துயரமும் கொஞ்ச 
மல்ல . வந்தவர்கள் எல்லாரும் : இது ஹலறத்து ஆண்டவ 
ரவர்களை அவமதித்துப் பேசின தால் வந்தகேடு என்று 
ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள் . 

காரியம் முந்திவிட்ட படியால் , இனி குவாஜாமததூம் 
என்ன செய்வார்கள் ! அவர்களுக்கும் அல்லாதத்த ஆலாவுக்கு 


திருமணம் பேசினது . 


கூஎக 


உவப்புள்ள குத்பை நாம் பழித்து அலக்ஷியமாகப் பேசி 
னோமே , அதனாலல்லவா இந்தத் தீங்குகள் நமக்குச் சம்ப 
வித்தன ! என்று புத்தியிற்பட்டது . தாங்கள் பேசினது 
பெருந்தவறு தானென்று நினைத்து , அதிகாலையில் மௌத் 
தான • மகளை அடக்கஞ் செய்துவிட்டு, இளையமகளாகிய 
சுல்தான்பீவியைக் கையிற் பிடித்துக்கொண்டு ஆண்டவ 
ரவர்களிருக்கும் சாகைக்கு வந்தார்கள் . 

வந்த குவாஜாமகுதூம் சுல்தான்பீவியை ஹலறத்து ஆண் 
டவரவர்களின் பாதத் தண்டைவிட்டு , கைகட்டி நின்று , 
கண்ணீர் தாரை தாரையாயோட அழுதுகொண்டு : எஜமா 
னவர்களே , சிறியேன் தங்கள் மகத்துவத்தை யறியாமல் 
பேசிவிட்டேன் . என் குற்றத்தைத் தேவரீர் மன்னித் 
தருளவேண்டும் . இதோ என் இளையமகளைக் கொணர்ந்து 

விட்டேன் . தயவுசெய்து தங்கள் அருமைக் 
குமாரருக்கு மணா 
மணமுடித்து விடுங்கள் . 

என் பிழையைப் 
பொறுப்பது தங்களுக்குக் கடமையாயிருக்கும் என்று 
சொல்லி அடுத்தடுத்து மன்றாடினார்கள் . 

மன்றாடினார்கள் . அப்போது 
ஆண்டவரவர்கள் குவாஜாமத்தூமைப் பார்த்து : 

நல்லது 
பொறும் ; அல்லாகுத்தஆலாவின் உதவிகொண்டு உமது 
மகளுக்கும் , மகனுக்கும் 

விவாகம் 
நிறைவேறும் . மகளையழைத்துக்கொண்டு 

வீட்டுக்குப் 
போவீராக 

கட்டளைபண்ணினார்கள் . 
கட்டளைப்படி குவாஜாமகுதூம் 

குவாஜாமகுதூம் மகளைக் கூட்டிக்கொண்டு 
வீடுபோய்ச் சேர்ந்தார்கள் . 


எனது 


இனி 


என்று 


திருமணம் பேசினது முற்றிற்று . 


1010-48 


அஅ 


ம் அத்தியாயம் . 
தர்னாச்சரிக்குப் போனது . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் * தர்னாச்சரி 
என்னும் ஊருக்குப்போன வரலாற்றைச் சொல்லுகின்றது .) 

ஹலறத்து காதிறொலி கன்ஜஸவாய் ஷாகுல் ஹமீது 
பாத்துஷாசாகிபு ஆண்டவரவர்கள் கடற்பிரயாணஞ் செய்ய 
நாட்டங்கொண்டு , தாங்கள் இருந்து நடத்தும் காரியங்கள் 
எல்லாவற்றையும் மகனாராகிய சையிது முகம்மதுபூசுபு 
சாகிபவர்கள் வசம் ஒப்படைத்துவிட்டு, 

ஒருநாள் 
புறப்பட்டுக் கடற்கரைவழியே போனார்கள் . அன்று , 
நாகப்பட்டணத் துறைமுகத்தில் பத்தாவியாவுக்குப் 
பிரயான 

பாணமாக உலாந்தாக்கப்பல் ஒன்று தயாராயிருந்தது . 
அதையறிந்து ஆண்டவரவர்கள் அந்தக் கப்பல் தலைவனைக் 
கண்டுபேசி , உன் கப்பலில் நான் பயணம் வருகிறேன் என்று 
கேட்டுக்கொண்டு , அன்றைக்கே கப்பலில் ஏறினார்கள் . 
உடனே கப்பல் நங்கூரந்தூக்கிப் பாய்விரித்து , பத்தாவியா 
நோக்கி ஓடிற்று . 

கப்பல் பாய்தூக்கிச் சிலநாள் ஓடினபின் ஒருநாள் , 
கப்பல் தலைவன் மாலுமியைப் பார்த்து : கப்பல் பாய் 
விரித்து இத்தனை நாளாயினவே ? இப்போது எவ்விடத்தி 
லிருக்கின்றோம் ? என்று கேட்டான் . அன்று நண்பகலான 
படியால் , 

மாலுமி உடனே யெழுந்து பொழுதளக்கும் 

கருவியைக் கொண்டு அளர்ந்துபார்த்து 
அதிசயித்து , கப்பற்காரனைப் பார்த்து : ஐயா , நாம் கப்பலை 
நங்கூரந்தூக்கி பத்தாவியாவுக்கு நேரே சரியான லக்கு 
வத்துச் செலுத்தினோம் . காற்றும் , நீரும் அந்தவழியே 

* இவ்வூர் பர்மாராச்சியத்து மோல்மீன் பட்டணத்தைச் 
சேர்ந்தது . இதை தனாசரிம் என்கின்றார்கள் : 


கண்ணாடிக் 


ப 


தர்னாச்சரிக்குப்போனது . 


கூஎங 


ஒத்து வருகின்றன . இப்போது பார்க்க 

யாதொரு 
குறியுமின்றிக் கப்பல் திசைமாறி , தர்னாச்சரிக்கு நேரே 
போகின்றது என்று விடை கொடுத்தான் . இதைக் கேட்டுக் 
கப்பல் தலைவன் முதல் எல்லாரும் புதுமையும் கவலையுங் 
கொண்டு , கலக்கடிபட்டுப் பேசிக்கொண் டிருந்தார்கள் . 


அறியாத உலாந்தா பாஷையில் அவர்கள் பேசிக் 
கொண்டிருப்பதை ஹலறத்து ஆண்டவரவர்கள் கேட்டு , 
அவற்றை யறிந்துகொண்டு , அவர்களைப்பார்த்து : நீங்கள் 
ஏன் மலைக்கின்றீர்கள் ? கப்பல் இந்தத் திசையில் ஓடுவது 
தான் நல்லது என்று சொன்னார்கள் . இதைக்கேட்ட அந்த 
நஸாறாக்கள் . எல்லாரும் தட்டுக்கெட்டுத் தடுமாறி , நமது 
பாஷை இவர்களுக்கு எப்படி விளங்கிற்று ! இவர்கள் ஒரு 
மகாத்துமாவாயிருப்பார்கள் என்று எல்லாரும் ஓடிவந்து , 
ஆண்டவரவர்களைப் பணிந்து கைகட்டி நின்றார்கள் ; சிலர் 
கலிமா சொல்லி இஸ்லாமிலானார்கள் . 


சற்று நேரத்தில் கப்பல் தர்னாச்சரியை நெருங்கி , 
அவ்வூர்த் துறையிற்போய்த் தரிபட்டுநின்றது . அப்போது 
ஹலறத்து ஆண்டவரவர்கள் - கப்பற்காரர்களைப்பார்த்து : 
என்னை நீங்கள் இங்கே இறக்கி விட்டுவிட்டு பத்தாவியா 
வுக்கு ஓடிச்செல்லுங்கள் ; நான் இவ்வூருக்குப் 
போகின்றேன் என்று சொன்னார்கள் . உடனே அவர்கள் 
ஆண்டவரவர்களை ஒருபடவில் இறக்கிக் கரையிற்கொண்டு 
போய்விட்டு 

அடிபணிந்து விடைபெற்றுக்கொண்டு, 
கப்பலேறி பத்தாவியாவை நோக்கி ஓடிப்போனார்கள் . 


கரையிலிறங்கின ஹலறத்து ஆண்டவரவர்கள் விக்கிர 
காராதனைகாரர்களான புத்தமதத்தர் குடியிருக்கும் அந்தத் 
தர்னாச்சரிக் குள்ளேபோய் , அங்குள்ள தோட்டத்து 
ஒரு மரநிழலில் அல்லாதத்த ஆலா வுடைய நாட்டத்தில் - 


ஈஎச் 


கன்ஜுல் கறாமாத்து . 


என்று 


உட்கார்ந்தார்கள் . அன்று முதல் மூன்று நாளளவும் ஊண் 
உறக்கமின்றி , ஒரே யிருப்பா யிருந்தார்கள் . ஆண்டவ 
ரவர்கள் அங்கேவந்து மூன்று நாளாக ஊணுறக்கமற்று 
உட்கார்ந்திருப்பதையும் , அவர்களின் முகவஜீகரத்தையும் , 
தேககாந்தியையும் , அவயவலக்ஷணங்களையும் அவ்வூர்க் 
காபிர்கள் கண்டு அதிசயப்பட்டு , மூன்றாம் நாள் பலர் 
திரண்டு ஆண்டவரவர்களுக்குமுன் வந்துநின்று : தாங்கள் 
மூன்றுநாளாக ஒன்றுந் தின்னாதிருக்கின்றீர்களே , பசிதீர்க்க 
ஏதுங்கொணர்ந்து தருகின்றோம் ; தின்னுகின்றீர்களா ? 

கேட்டார்கள் . அப்போது ஆண்டவரவர்கள் 
அவர்களைப் பார்த்து : அல்லாகுத்த ஆலாவுக்கு இணையாக 
உருவங்களைச் செய்து வைத்து வணங்குகின்றவர்களுடைய 
உதவியை நான் ஏற்கமாட்டேன் . நீங்கள் இஸ்லாமில் 
ஆய்விட்டால் , அதன் பின் கொடுக்கும் உங்கள் உணவை 
ஏற்பேன் . 

பிரயோசனப்படும் 
சொன்னார்கள் . அதற்கு அக் காபிர்கள் 

மறுத்துப் 
பேசாமல் போய்விட்டார்கள் . ஆண்டவரவர்கள் அங்கேயே 
தங்கியிருந்தார்கள் . 

தர்னாச்சரிக்குப்போனது முற்றிற்று . 


அதுவே 


என்று 


அகூ - ம் அத்தியாயம் . 
விக்கிரகங்கள் பேசினது . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களுடன் தர்னாச் 
சரிக் கோயில்களின் விக்கிரகங்கள் பேசின வரலாற்றைச் சொல்லு 
கின்றது . ) 

ஹலறத்து சையிது ஷாகுல்ஹமீது பாத்துஷா கன்ஜஸ் 
வாய் ஆண்டவரவர்கள் தர்னாச்சரியிற்போய் அடிவைத்த 
அன்றைக்கே அங்குள்ள கோயில்களின் விக்கிரகங்களெல் 
லாம் தலைகீழாய் உருண்டு கிடந்தன . பின் ஆண்டவரவர் 
கள் அன்ன ஆகாரமின்றி ஒரே யிருப்பாயிருப்பது ஊரெங் 
கும் பிரஸ்தாப மாயிற்று . ஆலயங்களின் விக்கிரகங்க 
ளனைத்தும் உருண்டது இந்த மகாத்துமாவினாலேதான் 
என்று எல்லார் மனதிலும் பட்டது . இவர்கள் தெய் 
வத்துவ முள்ளவர்கள் என்று அவ்வூராரெல்லாம் ஆண்டவ 
ரவர்களுக்கு அஞ்சினார்கள் . அடிக்கடி கூட்டங் கூட்ட 
மாய் வந்து தரிசிக்கத் தலைப்பட்டார்கள் . 

அவ்வூரிலுள்ள வாத பித்த - சிலேட்டுமாதிக்கத்தி 
னாலுண்டான . சகல ரோகஸ்தர்களும் , கூனர் , குருடர் , 
செவிடர் , ஊமையர் , முடவர் , நொண்டிகளாகிய உடற் 
குறையாளரும் , மேக வியாதிகாரர்களும் திரள் திரளாய் , 
ஒவ்வொரு நாளும் ஹலறத்து ஆண்டவரவர்கள் சமுகத்தில் 
வந்து கும்பிட்டு ஐயா , எங்கள் நோய்களைத் தீருங்கள் ; 
எங்கள் துயரத்தை யகற்றுங்கள் 

என்று கெஞ்சத் 
தொடங்கினார்கள் . ஆண்டவரவர்கள் மன திரங்கி அல்லாதத்த 
ஆலா இடம் இரந்து , அவரவர் நோயை அகற்றிச் சுகப் 
படுத்தி வந்தார்கள் . 

ஊரிலுள்ள தீராத வியாதிகாரர் எல்லாரும் நோய் 
தீர்ந்து 

சுகம்பெற்று , பரிசுத்ததேகிகளானார்கள் . 


- 


க் 


கூஎ 


கன்ஜுல் கறாமாத்து . 


காரியம் அவ் வூராருக்கு அதிகப் பிரயோசனமா யிருந்தது . 
ஒரு பெரியோர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் . அவர்க 
ளால் தீராத நோய்களெல்லாந் தீர்ந்து , மனிதர்கள் சுக 
மடைகின்றார்கள் . கைகால் அழுகின அளவற்றபேர் ராசவடி 
வுட னிருக்கிறார்கள் என்னுஞ் சங்கதி அவ்வூர் அரசன் 
காதில் விழுந்தது . உடனே அவன் , அவ்வித் நாதாவை 
நாம் காணவேண்டுமென்று விரும்பி , தன் புரோகிதர்களில் 
ஒருவனை யழைத்து : தாங்கள் போய் அந்தப் பெரியோரை 
இங்கே அழைத்து வாருங்கள் என்று சொல்லி யநுப்பினான் . 

அரசன் அநுப்பின அந்தப் புரோகிதன் ஹலறத்து 
ஆண்டவரவர்கள் சமுகத்தில் வந்து அடிபணிந்து நின்று : 
தங்களை எங்கள் அரசர் அழைத்துவரச் சொன்னார் . தாங் 
கள் தயவுசெய்து எழுந்தருள வேண்டும் என்று சொன் 
னான் . அப்போது ஆண்டவர்வர்கள் அவனைப் பார்த்து : 
உங்கள் அரசன் திரவியமுதலான சகல சம்பத்துமுள்ள 
வன் . அவற்றில் ஒன்றிலும் . விருப்பமில்லாத எனக்கு 
அவனிடத்தில் என்ன வேலை ? என்று பிரதி சொன்னார்கள் 
இதைக்கேட்ட புரோகிதன் மற்றொன்றும் பேசாமல் அங் 
கிருந்து மீண்டு , அரசனிடம் போய்ச் சங்கதியைத் தெரி 
வித்தான் . புரோகிதன் சொன்ன சொல்லை அரசன் கேட்டு : 
ஆம் , சரிதான் . அவர்கள் நம்மிடம் வரமாட்டார்கள் . நாமே 
அவர்களைப் போய்க் காணவேண்டும் என்று சொல்லி , 
அரசனே புறப்பட்டான் . 

மந்திரிகள் , புரோகிதர்கள் , சேனாதிபதிகள் , ரணவீரர் 
கள் அநேகர் புடைசூழ அரசன் புறப்பட்டு , ஹலறத்து 
ஆண்டவரவர்கள் சமுகத்தில் வந்து சாஷ்டாங்கஞ் செய்து 
எழுந்து , கைகட்டித் தலைகுனிந்து நின்றான் . அப்போது 
ஆண்டவரவர்கள்- அவனைப்பார்த்து : நீ இங்கேவந்த கார 
ணம் என்ன ? என்று கேட்டார்கள் . அதற்கு அரசன் : எஜ 


விக்கிரகங்கள் பேசினது . 


கூஎஎ 


னமான 


மானவர்களே , இவ்வுலகத்தில் மானிடர்களுக்கு உரிய பல 
வித நன்மைகளிலும் , பெரியோர்களைத் தரிசிப்பது பிரதா 

நன்மையல்லவா ? ஆதலால் , தமியேன் தேவரீ 
டைய திருவடிகளைத் தரிசித்துப் பலன் பெறவேண்டி வந் 
தேன் என்று விடைசொன்னான் . ஆண்டவரவர்கள் பின் 
அவனைப்பார்த்து : நீயும் , உன்குடிகளும் பற்றிப் பிடித்து 
ஒழுகி நடக்கும் மார்க்கம் எந்தமார்க்கம் ? நீங்கள் ஆராதித்து 
வணங்கும் தெய்வம் எது ? என்று கேட்டார்கள் . அதற்கு 
அரசன் : எஜமானவர்களே , நாங்கள் தங்கள் மார்க்கத்தா 
ரல்ல ; எங்கள் தெய்வம் பொன்னாதிலோகங்களாலும் , மண் 
ணாலும் , கல்லாலும் , மரத்தாலும் செய்த உருவங்களேயன்றி 
வேறல்ல என்று மறுமொழி கூறினான் . அப்போது 
ஆண்டவரவர்கள் அவனைப்பார்த்து : நீங்கள் தொழும் 
அந்தச் சிலாரூபங்கள் உங்கள் நோய்களைத் தீர்க்கவும் , 
நீங்கள் நினைத்த கருமத்தை நிறைவேற்றித்தரவும் திராணி 
யுள்ளனவா ? என்று மறுபடியும் கேட்டார்கள் . இக்கேள் 
விக்கு அவன் : எஜமானவர்களே , நாங்கள் தீபதூபங்கள் 
எந்திப் புஷ்பமாறி பொழிந்து தொழும் எங்கள் தெய்வம் , 
நாங்கள் நினைத்த கருமத்தை இரவில் சொப்பனத்தில் வந்து 
ங்களுக்குத் தெரிவிக்கும் என்று விடைகொடுத்தான் . 

இதை ஆண்டவரவர்கள் கேட்டு , பின்னும் அவனைப் 
பார்த்து : நல்லது , உங்கள் சொப்பனத்தில் உங்கள் தெய்வம் 
ே தாற்றவராய் வந்து உங்கள் கருமத்தை உங்களுக்குச் 
சொல்வது 

உண்மையானால் , இன்றிரவில் நீங்கள் ஏதும் 
ஒரு கருமத்தை யெண்ணிப் படுத்திருங்கள் . அது வழக் 
கம்போல வந்து தெரிவிப்பதை அறியலாம் . அப்படித் 
தெரிவித்தால் , 

அதை என்னிடம் வந்து சொல்லுங்கள் 
என்று கட்டளை பண்ணினார்கள் . அதற்கு அரசன் சம்ம் 
தித்து விடைபெற்றுக்கொண்டு அரமனைக்கு மீண்டான் . 
அன்று பொழுது பட்டது . 


கூஎஅ 


கன்ஜுல் கறாமாத்து . 


பொழுதுப்பட்டு இரவானபின் அரசன் முதல் அனை 
வரும் உண்டு உறங்கப் போகும்போது , ஒவ்வொருவர் ஒவ் 
வொரு கருமத்தை நினைத்துக்கொண்டு படுத்தார்கள் . 
அன்றி ராமுழுதும் அனைவரும் மெய்ம்மறந்து தூங்கினார்க 
ளன்றி , சொப்பனபூசாட்டம் சிறிதுமுண்டா 

சிறி துமுண்டாக வில்லை . 
அதிகாலையில் அரசன் முதல் அனைவரும் விழித்து , இன்று; 
ஏன் நமது தெய்வம் வந்து நமக்குச் சங்கதி தெரிவிக்கவில்லை 
யென்று மனமயங்கி , ஆச்சரியத்துடன் புறப்பட்டு ஆண்ட 
வரவர்கள் சமுகத்தில் வந்து கூடினார்கள் . அப்போது அர 
சன் ஆண்டவரவர்களை நோக்கி : எஜமானவர்களே , இன் 
றிரா எங்கள் தெய்வம் சொப்பனத்தில் வரவில்லை . அதன் 
காரணம் என்ன ? தேவரீர் அதை எங்களுக்குத் தெரிவிக்க 
வேண்டும் என்று சொல்லி , அடிபணிந்து பலவாறு துதித்து 
நின்றான் . 

அப்போது ஹலறத்து ஆண்டவரவர்கள் அரசனைப் 
பார்த்து : நல்லது ; நான் ஒன்று சொல்கின்றேன் கேள் . 
உள்ளது வெளிப்பட்டால் , இல்லாதது மறைந்துபோம் . 
இப்போது நீங்கள் தொழும் உங்கள் தெய்வமேவந்து உங் 
கள் மார்க்கம் கெடுதலான மார்க்கம் என்பதை விளங்கச் 
சொல்லுமானால் , நீயும் , உன்குடிகளும் என் சொல்லுக்கு 
வழிபடுகின்றீர்களா ? என்றார்கள் . அதற்கு அரசன் : எஜமா 
னவர்களே , எங்களுக்கு மேலானநன்மை எதுவோ அதைத் 
தான் நாங்கள் தேடுகின்றோம் . இப்போதிருக்கும்வழி 
கெடுவழியென்று நாங்கள் அறியும் பக்ஷத்தில் தங்கள் 
சொல்லுக்குக் கீழ்ப்பட என்ன தடை ? என்று பணிந்து மறு 
மொழி சொன்னான் . உடனே ஆண்டவரவர்கள் அல்லாதத்த . 
ஆலாவை நாடிச் சற்றுநேரம் தலைகுனிந் திருந்தார்கள் . 

" ஹலறத்து ஆண்டவரவர்கள் குனிந்தசிரசை உயர்த்து 
முன் அவ்வூர் எல்லா ஆலயங்களிலுமுள்ள எல்லா விக்கிர 


விக்கிரகங்கள் பேசினது . 


ஙஎக 


தொ 


1 


கங்களும் ஆண்டவரவர்கள் இருக்குமிடத்திற்கு உருண்டு 
வந்து , ஆண்டவரவர்களின் திருவடிகளைத் தெண்டனிட்டு 
எழுந்து நின்றுகொண்டு , இதன்பின் வருமாறு சொல்லத் 
தாடங்கின . 

அண்டாதி புவனசராசரங்கள் எல்லாவற்றையும் 
படைத்து ஆள்கின்ற வல்லதெய்வமாகிய அல்லாகுத்த ஆலா 
வின் குத்பே , எங்கள் நாயகமே , இந்தச் சிறுபடைப்பாகிய 
எங்கள் முறைப்பாட்டைத் தாங்கள் கொஞ்சம் மன திரங் 
கிக் கேட்டருளவேண்டுகிறோம் . அதாவது : -- உலகத்தை 
யும் , உலகத்திலுள்ள சமஸ்த வஸ்துக்களையும் சிருஷ்டித்து 
ஆளுந்தன்மை வல்லமையுள்ள அல்லாகுத்த ஆலாவுக்குத் 
தான் உடைய தன்றி , மற்ற யாருக்குமில்லை ; எதற்குமில்லை . 
அப்படியிருக்க , அந்தத்தன்மை கல்லாதி உருவங்களான 
உங்களுக்கு ஏது ! - சும்மாகிடந்த எங்களைக் கொணர்ந்து 
தலையும் , காலும் , கையும் , கண்ணும் , மூக்கும் , காதும் 
வைத்து உருவாக்கி , நட்டிவைத்து , பூவைச்சொரிந்து , தீப 
தூபமிட்டு , வீணில் தண்டஞ்சமர்ப்பித்து சுவாமீ ! என்று 
கைகுவித்துக்குப்புறவிழுகிறார்கள் . எங்களால் ஆவதென்ன ? 
எங்களுக்கு இவர்கள் செய்துவைத்த பொறிகளில் புலன்கள் 
உண்டா ? இல்லை ! அப்படி வணங்கும் இவர்களைக் கவனித் 
தால் , எங்களையொத்த கல்லும் , மண்ணும் போலவே 
காணப்படுகிறார்கள் . எஜமானே , இது 

இருக்கட்டும் . 
இன்னொரு துயரம் எங்களுக்கு என்றைக்கும் தீராத் துயரமா 
யிருக்கின்றது . அதாவது : - காட்டிலே , மலையிலே , எங் 
கள் பாட்டில் நாங்கள் கிடக்க இவர்கள் தூக்கிவந்து எங் 
களைப் பண்ணாத கோலம் பண்ணிவைத்து வீணுக்கு மாரடித் 
தாற்போல வணங்கிப் பாவிகளர்வதோடு , எங்களையும் 
பாவக்கட்டிகளாக்கி விடுகின்றார்கள் . நாளைக்கு அல்லாதத்த 
ஆலா . இதைப்பற்றி எங்களைக் கேள்விகேட்டால் , நாங்கள் 
என்ன மறுமொழி சொல்வோம் ! நரகத்திற்கு நீங்கள் 

101049 


ங அடி 


கன்ஜுல் கறாமாத்து . 


பயப்படுங்கள் ! அது மகாகொடியது . அல்லாகுத்த ஆலா 
அல்லாத வஸ்துக்களைத் தொழுகிற வழிகேடர்களை அவர் 
கள் பின்பற்றித் தொழுத உருவங்களுடன் சேர்த்து அந்த 
நரகத்தில் விறகாகப்போட்டு எரிக்கப்படும் என்று வேதம் 
சொல்லுகின்றதே . ஆகையால் , இவர்களோடு நாங்களு 
மல்லவா நரகத்திற் கிடந்து பற்றியெறிவோம் ! இதை 
யெண்ணி யெண்ணித்தான் நாங்கள் துயரப்படுகின்றோம் . 
உலகத்தைத் துறந்த பெரியோர்கள் மிதித்து நடக்க அதனால் 
நற்பேறு பெற்றுக்கொண்டு தூரந்தொலையிற்கிடந்த 
எங்களைக் கொண்டுவந்து , இனித் தாங்கள் போகிற நரகத்திற் 
குத் துணை சேர்த்து வைத்திருக்கும் கருமசண்டாளர்கள் 
இதோ இன்னும் எங்கள் பக்கத்தில் நிற்கின்றார்கள் . இனி 
மேலும் தாங்கள் அனுபவிக்கப்போகிற யாதனைக்குப் பங்கு 
சேர்த்துவைக்கும் கெடுமதியுடைய இவர்கள் கையில் 
நாங்கள் இருந்து கெட்டுப்போகாமல் தேவரீர் விலக்கி , 
எங்களுக்கு நற்பேறுண்டாக்கும்படி , தங்கள் திருவடிகளை 
மன்றாடுகின்றோம் என்று இவ்வாறு சொல்லின . அவ் 
விக்கிரகங்கள் இப்படிச் சொல்லும்போது , அவற்றின் கண் 
களிலிருந்து தாரைதாரையாய்த் தண்ணீர் பெருகி ஓடிற்று , 
இவ்விதம் தங்கள் தெய்வங்கள் அஞ்சியழுது முறைப்பாடு 
செய்ததை அரசனும் , மற்றவர்களும் கண்டு பிரமித்தார்கள் . 
* காலகாலமும் பூசை செய்து வணங்கின நம்மிடத்தில் ஒரு 
போதும் வாய் திறந்துபேசாத இந்தத்தெய்வங்கள் , இப் 
போது இம்மகாத்துமாவுக்குமுன் - அஞ்சிநின்று முறை 
யிடுவது வெகு புதுமை .! இவற்றின் சொற்களெல்லாம் 
உண்மையே யென்று எல்லாரும் திகில் கொண்டார்கள் 

பிறகு , அரசன் ஹலறத்து ஆண்டவரவர்களின் திரு 
வடிகளில் நெடுஞ்சாண்கிடையாக விழுந்து எழுந்துநின்று : 
எஜமானவர்களே , எங்களுக்கு நேர்வழிகாட்டுங்கள் என்று 


விக்கிரகங்கள் பேசினது . 


கூ அக 


கெஞ்சினான் . உடனே ஆண்டவரவர்கள் அரசன் முதல் 
எல்லாருக்கும் கலிமாவைச் சொல்லிக்கொடுத்து , எல்லாரை 
யும் இஸ்லாமிலாக்கினார்கள் . எல்லாரும் 

ஆண்டவரவர் 
களின் கையைப்பிடித்து ஈமான் கொண்டு இஸ்லாமானார்கள் . 

தர்னாச்சரியிலுள்ள புத்தமதத்தரான பிர்மாக்காபிர்கள் 
அனைவரும் முஸ்லிம்களானபின் ஆண்டவரவர்கள் அவர் 
களுக்கு மார்க்கத்து விதிவிலக்குகளையும் , சட்ட திட்டங் 
களையும் ஒழுங்காகக் கற்பித்தார்கள் . பின்பு அவ்வூரிலுள்ள 
கோயில்களையெல்லாம் இடித்துவிட்டு , பள்ளிவாசல்களாகக் 
கட்டும்படி கட்டளை பண்ணினார்கள் . அக்கட்டளைப்பிர 
காரம் அதிசீக்கிரத்தில் அவ்வூர்க் கோயில்களெல்லாம் 
இடியுண்டு பள்ளிவாசல்களாகக் கட்டப்பட்டன . பின்பு 
ஆண்டவரவர்கள் ஒவ்வொரு பள்ளியில் ஒவ்வொருநாளாகப் 
போயிருந்து , ஜனங்களுக்கு வேத விதிவிலக்குகளை யெடுத் 
துக்காட்டி , மார்க்கப்பிரசங்கஞ் செய்துவந்தார்கள் . இப்படி 
அவ்வூராரைத் தேற்றிக்கொண்டு பலநாள் வரையும் அங்கே 
யிருந்தார்கள் . அவ்வூரார் ஆண்டவரவர்களுக்கு அதிகமாக 
வழிபட்டு , ஒழுகி நடந்தார்கள் . 

ஒருநாள் ஹலறத்து ஆண்டவரவர்கள் தங்கள் சமு 
கத்தில் வந்திருக்கும் அரசர் முதலானவர்களைப்பார்த்து : 
நான் குடியிருக்கும் இடத்திற்குப் போகவேண்டும் . நீங்கள் 
எல்லாரும் அல்லாதத்தஆலாவுக்குப் பயந்து நடந்துகொள் 
ளுங்கள் . அவள் உங்கள் ஈமானைத் தரிபடுத்தி வைப்பான் 
என்று சொன்னார்கள் . 

நான் பிரயாணப்பட்வேண்டுமென்று ஹலறத்து ஆண் 
டவரவர்கள் சொன்ன சொல்லைக் கேட்டமாத்திரத்தில் 
. அவர்கள் எல்லாரும் மனங்கலங்கி , முகம்வாடி : எஜமான 
வர்களே , நரகத்திற் கிடந்து உழல இருந்த எங்களை அங்கே 
போகாதபடி காத்து , சுவர்க்கத்திற்கு - வழிகாட்டின 


கூஅ 2 


கன்ஜுல் கறாமாத்து . 


தேவரீர் தாங்கள் , எங்களை விட்டுவிட்டுபோகக் காரணம் 
என்னவந்தது ? நாங்கள் ஏதும் குறைகுற்றங்களைச் செய்து 
விட்டோமோ ! அப்படியிருந்தாலும் தாங்கள் மன்னித் 
தருள வேண்டும் என்றார்கள் . ஆண்டவரவர்கள் அவர்களைப் 
பார்த்து : அப்படியில்லை . அல்லாதத்தஆலாவுடைய நாட்டம் 
நான் இங்கேயே தரிபட்டிருக்க வேண்டு மென்பது அல்ல . 
அவன் நாட்டப்படியே நான் போகப்போகின்றேன் என்று 
சொன்னார்கள் . இதைக்கேட்டு அவ்வூரார் பின்னும் : எஜமா 
னவர்களே , தாங்கள் காலகாலமும் இங்கேயே தரிபட் 
டிருக்க வேண்டுமென்றும் , நாங்கள் எல்லாரும் தங்கள் திரு 
வடிக்கு ஊழியஞ்செய்துவர வேண்டுமென்றும் , இனித் 
தங்கள் கபுறடிக்கு நாங்கள் தலைமுறை தலைமுறையாகத் 
தொண்டு செய்து வரவேண்டுமென்றும் ஆசைவைத்துக் 
கொண்டிருக்கின்றோம் . அப்படியிருக்க , எங்கள் பேராசை 
வீணாகத் தாங்கள் எங்களை விட்டுப்போய் , நாங்கள் 
அநுபவிக்கப் பிரியப்படும் லாபத்தை யாருக்குக் கொடுக்கப் 
போகின்றீர்கள் ! அதை தாங்களே அநுபவிக்கும்படி 
எங்களைக் காப்பாற்றுங்கள் என்று அழுதார்கள் . 

பின் ஹலறத்து ஆண்டவரவர்கள் எவ்வளவு மறுத்துச் 
சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை . அவர்களுக்கு இருக் 
கும் அன்பினாலும் , ஆசையாலும் , எங்கள் ஊரிலேயே 
தாங்கள் இருக்கவேண்டும் என்று ஒரே பிடியாகச் சாதித் 
தார்கள் . அதன்மேல் ஆண்டவரவர்கள் ஒன்றும் பேசாமல் 
அவர்களுக்கு ஆகவேண்டியவைகளை ஆக்கிக்கொண்டு , 
சிலநாள்வரையும் அங்கிருந்தார்கள் . 

சிலநாள் சென்றபிற்பாடு , ஒருநாள் ஹலறத்து ஆண் 
ட வரவர்கள் அவ்வூர் அரசர் முதலானவர்களை யழைத்து : 
நான் இன்னதினத்தில் உபாத்தாய்விடுவேன் , நீங்கள் 
என்னைக் குளிப்பாட்டிக் கபனிட்டு , இன்ன இடத்தில் அடக் 


விக்கிரகங்கள் பேசினது . 


கூஅகூ 


குங்கள் என்று கட்டளை பண்ணினார்கள் . இதைக்கேட்டு 
அவர்கள் மனம் வாடிக் கலக்கம்பிடித்திருந்தார்கள் . ஆண்ட 
வரவர்கள் அவர்களுக்கு உபதேசங்கள் சொல்லிக்கொண் 
டிருந்தார்கள் . பின்பு ஆண்டவரவர்கள் உபாத்தாகும் 
நாளென்று குறிப்பிட்ட தினம் வந்தது . 

குறித்த நாள் வந்தபோது ஆண்டவரவர்கள் அவ்வூர் . 
அரசர் முதலானவர்களுக்குச் சொல்லவேண்டிய கடமை 
களைச் சொல்லிவிட்டு , உபாத்தாய் விட்டார்கள் . இது 
விநோதமரணம் என்று அவ்வூரார் அறியவில்லை . உண்மை 
யாகவே ஆண்டவரவர்கள் உபாத்தாய்விட்டார்கள் என்று 
அரசர் முதல் பிரசைகள் அனைவரும் கூடி , மிகவுந் துக்க 
முற்று , பின் 

ஆண்டவரவர்களை ஒழுங்கின்படி குளிப் 
பாட்டிக் கபனிட்டுக் குறித்த தானத்தில் அடக்கஞ் செய்து 
விட்டு , எல்லாரும் துக்கமுடையவர்களா யிருந்தார்கள் . 

ஆன்மாவைப் போலாதல் , மகத்துவமாதல் , உடல் 
கண்டிப்பின்றிக் கண்டிப்பானவைகளை ஊடுருவிப்போதல் , 
இலகுத்துவ மாதல் , 

யடைதல் , 
நிறையுள்ளோராதல் , ஆட்சியுள்ளோராதல் , எல்லாந் தம் 
வசமாக்க வல்லமை பெறுதலாகிய இவ் வெட்டுச்சித்தியா 
திப் பலவிதச் சாதனங்களெல்லாம் கைவசமுள்ள ஹலறத்து 
ஆண்டவரவர்கள் அன்றிரவே கபுறிலிருந்து புறப்பட்டு , 
பிறர் அறியாவண்ணம் கடலைக் கடந்து , ஆச்சரியகரமாக 
இக்கரைசேர்ந்து , முதுபக்கில் வந்து தங்கி என்றும் போல 
வீற்றிருந்தார்கள் . 

தர்னாச்சாரியார் இதை அறிந்தவர்களல்ல . உடனே 
ஹலறத்து ஆண்டவரவர்களை அடக்கின தானத்தில் பல 
மண்டபங்களையுடைய அலங்காரமான பள்ளி யொன்று 
கட்டி , அநேக திரவியங்களைச் செலவிட்டு அதனைச் 
சிங்காரித்து , கொண்டாடத் தலைப்பட்டார்கள் . வருஷந் 


வேண்டியதை 


கூஅச 


கன்ஜுல் கறாமாத்து . 


தோறும் பாரிய கந்தூரி யென்னும் திருவிழாவும் நடத்தத் 
தொடங்கினார்கள் . 

( அப்படியே இந்நாள்வரையும் செய்துவருகின்றார்கள் . அவர் 
கள் ஹல் றத்து ஆண்டவரவர்கள் அங்கேதான் அடங்கியிருக்கின்றார்கள் 
ளென்று இன்னும் முழு நம்பிப்கையுடனேயே இருந்துவருகின்றார் 
கள் . ஆண்டவரவர்கள் நாகூரில் அடங்கியிருக்கின்றார்கள் என்பதில் 
அவர்களுக்கு நம்பிக்கையில்லை . அப்படிச்சொல்லுகிறவர்கள் மீது 
அவர்களுக்கு மனஸ்தாபமுண்டாகிறதுவழக்கம் . அங்கேயும் அவர்கள் 
நாட்டப்படி காரணங்கள் நிகழ்ந்துகொண்டிருக்கின்றன . ) 

விக்கிரகங்கள் பேசினது முற்றிற்று . 


கூ - ம் அத்தியாயம் . 
திருமணஞ் செய்வித்தது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் தங்கள் மகனா 
ராகிய சையிது முகம்மது யூசுபு சாகிபவர்களுக்கு விவாகஞ் செய் 
வரலாற்றைச் சொல்லுகின்றது .) 

ஹலறத்து மீறான் சுல்தான் ஷாகுல்ஹமீது கன்ஜஸவாய் 
பாத்துஷ்ா சாகிபு . ஆண்டவரவர்கள் தர்னாச்சரியிலிருந்து 
ஆச்சரியகரமாக வந்து முதுபக்கில் வாசஞ்செய்து கொண் 
டிருக்கும் போது , மேலைநாகூர் சையிது குவாஜாமகுதூ 
மவர்கள் ஒருநாள் தங்கள் மனதில் ஹலறத்து சையிது 
அப்துல்காதிறு ஷாகுல்ஹமீது ஆண்டவரவர்கள் தங்கள்" 
புத்திரருக்கு நமது புத்திரியை மணமுடித்துக்கொள்வ 
தாகச் சொல்லி நம்மை யநுப்பினார்களே ! இப்போது 
அதிக நாளாயும் அதைப்பற்றி ஒன்றும் தெரிவிக்காம 
லிருக்கின்றார்களே ! அதென்ன 

காரணம் ! 
ஆலோசித்து , தங்கள் பந்துக்களில் சிலரும் , அருமை 
மகளாரும் கூட வரப் புறப்பட்டு முதுபக்குக்கு வந்து , 
ஆண்டவரவர்களின் திருவடிகளைப் போற்றி புகழ்ந்து : 


என்று 


திரு 


திருமணஞ் செய்வித்தது . 


கூஅரு 


எஜமானவர்களே , பெரியோரைப் பேணாதவர்கள் பெரும் 
பெரும் விபத்துகளுக்கு ஆளாவார்கள் என்பதை அடியேன் 
என்னிற் கண்டுகொண்டேன் . என் மூத்த மகளும் , 
இரண்டு கப்பல்களும் போனதுந் தவிர , இன்னும் மிச்சஞ் 
சொச்சமாயிருந்த என் ஆஸ்திகளும் நாட்குநாள் அருகிக் 
கொண்டு வருகின்றன . அதனால் , நான் மிகவும் பயப்படு 
கின்றேன் . தாங்கள் தயவுசெய்து என் புத்திரியைத் தங்கள் 
புத்திரருக்கு விவாகஞ் செய்வித்துவிடுங்கள் என்று மன்றா 
டிச் சொன்னார்கள் . 

இச்சொல்லைக் கேட்டு ஆண்டவரவர்கள் குவாஜாமத்தூ 
மவர்களைப் பார்த்து : நல்லது ; இன்னநாளில் விவாகஞ் 
செய்விக்கலாம் . 

நீங்கள் போய் , உங்கள் - மாளிகையையே 
விவாகத்திற்காக அலங்கரியுங்கள் என்று கட்டளை பண்ணி , 
ஒரு பதினத்தையும் குறிப்பிட்டு அனுப்பினார்கள் . 
உடனே குவாஜாமத்தூ மவர்கள் ஆநந்தபரவச மடைந்து , 
ஆண்டவரவர்களிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு மேலை . 
நாகூருக்கு வந்து , தங்கள் பந்துமித்திரர்கள் முதலான. 
எல்லாருக்குந் தெரிவித்து , தங்கள் மாளிகையையும் , 
எல்லாத் தெருக்களையும் அலங்கரிக்கச் சொன்னார்கள் . 
சையிது குவாஜாமத்தூ 

மவர்களின் மனைவாசலில் 
சிங்காரமான 

பெரும்பந்தல் போடப்பட்டது . மற்ற 
வீதிகளையுங் , ஒவ்வொருமனைகளையும் அலங்கரித்தார்கள் . 
இன்னார் மகனாருக்கும் , இன்னார் மகளுக்கும் ,. இன்ன 
தினத்தில் விவாகமாகிறபடியால் , விருந்துண்ணல் முதலான 
சர்வசம்பிரமங்களுக்கும் வரவேண்டும் என்று , பக்கத்தி 
லுள்ள நாகப்பட்டணம் , பார்ப்பாரூர் , சுற்று 
முதலியவைகளிலுள்ள உலமாக்கள் , மஷாயிகுகள் , 
செய்யப்பட்டது . அவ்வாறே எல்லாரும் மேலைநாகூரில் 
வந்து கூடினார்கள் . 


கூஅசு 


கன்ஜுல் கறாமாத்து . 


விவாக நாளன்று அறுசுவைப் பதார்த்தங்களுடன் 
பெரும் விருந்து கொடுக்கப்பட்டது . அன்று மாலையான 
போது ஹலறத்து ஆண்டவரவர்கள் தங்கள் மகனார் 
ஹலறத்து சையிது முகம்மது யூசுபு சாகிபவர்களை மஞ்சன 
மாட்டி , சர்வந்து முதலிய ஆடைகள் அணிவித்து , 
நானூற்று நான்கு தபோதனர் புடைசூழ , தக்பீறு , தஸ்பீது , 
தஹ்லீலு , தஹ்மீது , ஸலவாத்துகள் முழங்க அழைத்துக் 
கொண்டு மேலைநாகூருக்கு வந்தார்கள் . மேலைநாகூராரும் 
பெருந் திரளாய்க் கூடிவந்து எதிர்கொண்டு , தவாஜாமத்தூ 
மவர்களின் மாளிகைக்கு அழைத்துப்போனார்கள் . 

அந்தமாளிகை வெகுவாக அலங்கரிக்கப்பட்டு , அங்கே 
அவரவர்களுக்குத் தக்கபடி ஆசனங்களும் , விரிப்புகளும் 
தயார் செய்திருந்தன . தகுந்த கனவான்கள் இடமற நெருங்கி 
யிருந்தார்கள் .. மணவாளருக்ரு இட்ட ஆசனத்தில் மண 
வாளர் இருக்க , மற்றவர்கள் தராதரப்படி புடைசூழ்ந் 
திருந்தார்கள் . அன்றிரா மேலைநாகூரார் அதிக ஆநந்தங் 
கொண்டாடினார்கள் . ஊர்முழுதும் சந்தோஷ கோஷ்ட 
மாகவே யிருந்தது . 

பின்பு , ஹலறத்து ஆண்டவரவர்களும் , சையிது குவா 
ஜாமத்தூமவர்களும் கலந்துபேசி , மஹர் முதலான பொருத் 
தனைகள் அனைத்தும் பண்ணிக்கொண்டு , தீனுல்லிஸ்லாமின் 
நியதிப்படி சுபமுகூர்த்தத்தில் , சையிது முகம்மதுயூசுபு 
சாகிபவர்களுக்கும் , சையிதத்து கல்தான்பீவி அவர் 
களுக்கும் * நிகாகு முடித்தார்கள் .. விவாகம் நிறைவேறின 


* நிகாகு மேலைவாஞ்சூரில் நடந்ததென்றும் , குவாஜாமததூம் 
கப்பலேறி அச்சைத் தீவுக்குப் போய் மௌத்தாய் விட்ட பிறகு, 
அவர்கள் மனைவியே மகளாரைக்கூட்டி வந்து ஆண்டவரவர்களிடம் 
விட்டுக் கெஞ்சி அழுததால் தான் , விவாக முடிந்ததென்றும் ஒரு 
கிரந்தம் சொல்லுகின்றது . 


மதுபான கண்டனம் . 


கூ அள 


பின் , அப்போதே ஒலிமா என்னும் விவாக விருந்து கொடுக் 
கப்பட்டது . 

பின்பு , மணவாளியாகிய சுல்தான்பீவி யவர்களுக்குச் 
செய்யவேண்டிய ஒழுங்குகள் செய்யப்பட்டன . . ஆடை 
யாபரணாதிகளால் அலங்கரித்து முடிந்தபின் , அன்று 
பின்னிரவிலேயே ஹலறத்து ஆண்டவரவர்கள் தங்கள் 
மகனார் சையிது முகம்மதுயூசுபுசாகிபவர்களையும் , மருமகளார் 
சுல்தான்பீவி யவர்களையும் மேலைநாகூரிலிருந்து அழைத்துக் 
கொண்டு , முதுபக்குக்குவந்து , கையளித்துவிட்டு , இருவரை 
யும் முதுபக்கிலேயே குடியிருத்தினார்கள் . இருவரும் மங்கள 
கரத்துடன் வாழ்ந்திருந்தார்கள் . 

திருமணஞ் செய்வித்தது முற்றிற்று . 


கூக - ம் அத்தியாயம் . 
மதுபான கண்டனம் . 


( இவ் வத்தியாயம் மதுபானஞ் செய்த ஒரு பகீரை ஹலறத்து 
ஆண்டவரவர்கள் கண்டித்த வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சையிது அப்துல்காதிறு ஷாகுல்ஹமீது 
பாத்துஷாசாகிபு ஆண்டவரவர்கள் 

தங்கள் அருமை 
மகனாரும் , மருமகளாரும் சுப சோபனத்துடன் முதுபக்கில் 
வாழ , அதனால் களிகூர்ந்தவர்களா யிருக்குங்காலத்தில் , 
ஒருநாள் பகீர்களில் சிலர்வந்து : எஜமானவர்களே , நமது 
பகீர்களில் இன்னார் கள்ளுக்குடிக்கின்றார் என்றார்கள் . 
உடனே ஆண்டவரவர்கள் அவரை அழைத்துவரச்சொல்லி , 
அவரைப்பார்த்து : நீர் என் கள்ளுக்குடிக்கின்றீர் ? என்று 
கேட்டார்கள் . அதற்கு அவர் : நான் ஒருபோதும் 
குடிக்கவில்லை என்று மறுத்து விடைகூறினா . அப்போது 
சாக்ஷிகாரர்கள் : இவர் குடிக்கின்றார் - என்றே உறுதி 
கூறினார்கள் . ஆண்டவரவர்கள் அவரைப் பார்த்து : நீர் 

1010- 50 


கூஅஅ 


கன்ஜுல் கறாமாத்து . 


மானது , 


என்று 


கள்ளுக்குடிக்காதீர் ; 

மகாபாவம் . அல்லாகுத்த 
ஆலாவினால் விலக்கப்பட்ட கருமங்களில் அது பிரதான 

ஹறாமானகாரியம் வழிகெடுக்கும் 
சொல்லிவிட்டு , மற்றவர்களைப்பார்த்து : இவர் 

இனிக் 
கள்ளுக்குடித்தால் , கையுமெய்யுமாகப் பிடித்துக்கொண்டு 
வாருங்கள் என்று கட்டளை பண்ணி அநுப்பினார்கள் . 

சிலநாள் சென்றபின் , ஒருநாள் அந்தபகீர் பின்னும் 
கள்ளுக்குடித்தார் . அதைக் கண்வைத்துப் பார்த்திருந்த 
சிலர் அவரைச் சீசாவுங்கையுமாகப் பிடித்துக்கொணர்ந்து , 
ஹலறத்து ஆண்டவரவர்கள் சமுகத்தில் விட்டார்கள் . அப் 
போது ஆண்டவரவர்களுக்குக் கோபம் பிறந்து , அவரைப் 
பார்த்து : பாவீ ! உன்னைநான் கண்டித்தபின்னும் 
கள்ளுக்குடித்தாயா ? இதென்ன முறைகேடு ! என்று கடிந்து 
கேட்டார்கள் . அதற்கு அந்தபகீர் : எஜமானவர்களே , 
நான் கள்ளுக் குடிக்கவில்லை ; தாகசாந்திக்காகப் பால் 
குடித்தேன் . என்மேல் பொறாமை கொண்ட இவர்கள் 
கள்ளுக்குடித்தேனென்று குற்றஞ் சாட்டுகின்றார்கள் என்று 
சொல்லி , அந்தச் சீசாவை வாங்கிக் கவிழ்த்திக் காட்டினார் . 
அதிலிருந்து பால்தான் சொட்டுச் சொட்டென்று 


ஏ , 


விழுந்தது . 


அந்தபகீர் கள்ளைக் குடித்துவிட்டு அகப்பட்டுக் 
கொண்டு , அதனைப் பாலாக மாற்றிக்காட்டிச் சாதிக்கவே 
ஹலறத்து ஆண்டவரவர்களுக்குப் பின்னும் கோபம் அதி 
கரித்து , பெற்ற தாயிடத்திலும் கற்றவித்தையைக் காட்டுகின் 
றாயா ? என்று ஒரு சிறுவனையழைத்து நாலுபேர் அறிய 
அந்தச் சீசாவில் மூத்திரம் பெய்யச் சொன்னார்கள் . அவன் 
பெய்தவுடன் அந்த மூத்திரம் பாலாகி , சீசாவில் நுங்கு 
நுரையுடன் நிரம்பியிருந்தது . ஆண்டவரவர்கள் அந்த 
பகீரைப்பார்த்து : ஏ , பாவீ ! இதுவும் பால்தானே ? 
இதையும் குடி என்றார்கள் . அதைக்கண்ட உடனே அந்த 


ஸ்தனங்களை மீட்டினது . 


ங அக 


பகீர் தட்டுக்கெட்டுத் தடுமாறி , ஹலறத்து ஆண்டவரவர் 
களின் திருவடிகளில் விழுந்து : 

எஜமானவர்களே , 
அடியேன் குற்றஞ் செய்துவிட்டேன் . மன்னிப்பது தங்கள் 
கடன் . ரக்ஷியுங்கள் என்று அழுது 

மன்றாடினார் . 
ஆண்டவரவர்கள் அவரை , செய்தகுற்றத்திற்காக தௌபர் 
செய்யச்சொல்லி , பின்னும் பல அறிவுகளையும் புகட்டிக் 
கண்டித்துப் போகச்சொன்னார்கள் . 

மதுபானகண்டனம் முற்றிற்று : 


கூ 2 - ம் அத்தியாயம் . 
ஸ்தனங்களை மீட்டினது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஒரு ஸ்திரீக்கு 
அமிழ்ந்தின ஸ்தனங்களை மீட்டின வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சையிது ஷாகுல்ஹமீது பாத்துஷா கன்ஜஸ 
வாய் ஆண்டவரவர்கள் ஒருநாள் அஸறு நேரம் முதுபக்கி 
லிருந்து புறப்பட்டு , மேலைநாகூரிலுள்ள ஒரு குளக்கரையிற் 
போய்த் தொழுதுமுடித்து ஒருபக்கத்தி லுட்கார்ந்து 
ஓதிக்கொண்டிருந்தார்கள் . அக்குளக்கரை பலரும்வந்து நீர் 
மொண்டுகொண்டு போகும் இடமாயிருந்தது . அங்கே 
ஆண்டவரவர்கள் உட்கார்ந்திருக்கும் போது , பாவிய 
முள்ள ஒரு தமிழ்ப்பெண் இடுப்பில் குடத்தை வைத்துக் 
கொண்டு அங்கே வந்து குடத்தைத் துறையில் வைத்து 
விட்டு , தான் உடுத்தியிருந்த புடவையைக் களைந்து ஒரு 
தலைப்பையிடுப்பிற் சுற்றிக்கொண்டு , மற்றொரு தலைப்பை 
நீரில் தோய்த்துப் படியில் அடித்தாள் ; அப்புடவையிலுள்ள 
நீர்த்துளி யொன்று ஆண்டவரவர்களுக்கு முன் தெறித்து 
வந்து விழுந்தது . அப்போது ஆண்டவரவர்கள் அவளை 
ஏறிட்டுப் பார்த்தார்கள் . 


கூடி 


கன்ஜுல் கறாமாத்து . 


ஹலறத்து ஆண்டவரவர்கள் பார்க்கும்போது புடவை 
துவைத்துக்கொண்டிருந்த அந்தப்பெண்ணின் அழகிய 
இரண்டுஸ் தனங்களும் மறைவின்றி வெளியில் தெரிந்து 
கொண்டிருந்தன .. 

அவர்களின் திருக்கண் நோக்கம் 
திடீரென்று அந்தஸ்தனங்களின் மேல் விழுந்தபோது , 
அவ்விருஸ்தனங்களும் அப்பார்வைக்கு முன் இராமல் 
உள்ளேயமிழ்ந்திக் காணாதபடி மறைந்துபோயின . ஆண் 
டவரவர்கள் சட்டென்று சிரசைக் கவிழ்த்துக்கொண் 
டிருந்துவிட்டார்கள் . 


ஸ்தனங்கள் 

காணாமற்போன அசுகையை அவள் 
அறியவில்லை . தன் புடைவையைத் துவைத்துக்கொண்டு 
குளித்து , நீர்மொண்டு கொண்டு வீட்டுக்குப்போனாள் . 
அப்போது அவள் பிள்ளை பால்கேட்டு அழுதது . விரைவாய் 
வேறு புடவையை யுடுத்திக்கொண்டு , பிள்ளையைத் தூக்கி 
நெஞ்சோடணைத்து மார்ப்புடவையை நீக்கினாள் ; அங்கே 
ஒன்று மின்றி , வெறுந்தடமா யிருந்தது . முலையின் குறியு 
மில்லாம லிருக்கவே ஏக்கங்கொண்டு பயந்து அழுது , தன் 
தாயைக் கூப்பிட்டுக் காட்டினாள் ; அவளுக்கும் அச்சமும் 
ஆச்சரியமும் அதிகரித்தன . 

சற்றுநேரத்திற்குமுன் பொற்குடம் போலப் பருத்துத் 
திரண்டு , பளபளத்துக் கைக்கு அடங்காததாய் விம்மி 
யிருந்த கன தனமிரண்டும் காணாமற் போய்விட்டால் , 

கேட்டவர்களுக்கு எவ்வளவு புதுமையும் , 
பயங்கரமுமாயிருக்கும் ! தாயும் , மகளும் ஓவென்று 
அலறவே , அக்கம் பக்கத்திலுள்ளார் வந்து கூடினார்கள் . 
பிள்ளையும் பாலுக்காகக் கிடந்து கதறிற்று . 

பின்பு , தாய் மகளைப்பார்த்து : மகளே , இருந்த முலை 
கள் போனவழி தெரியவில்லை . நீ குளத்திற்குப் போனாயே , 
அங்கே ஏதும் நடந்ததுண்டா சொல் ? என்று கேட்டாள் , 


கண்டவர் 


ஸ்தனங்களை மீட்டினது . 


நக்க 


தான் 


அதற்கு மகள் : அம்மா ! நான் ஒன்றையும் அறியேன் . 
குளக்கரையிற்போய்ப் புடவைதுவைத்துக் 

குளித்துக் 
கொண்டிருக்கும்போது , இப்போது இங்கே வந்திருக் 
கின்றார்களே இஸ்லாமான பெரியோர்கள் , அவர்கள் அங்கே 
உட்கார்ந்திருந்தார்கள் . இதுவன்றி , அங்கே வேறொன்றும் 
நடக்கவில்லை என்று மறுமொழி சொன்னாள் . 
இதைக்கேட்ட அவள் தாய் சரிதான் ; அவர்களாலே 

இவைகள் காணாமற்போயிருக்கவேண்டுமென்று 
எண்ணி , மகளையழைத்துக்கொண்டு அதிசீக்கிரமாகக் 

குளத் 
தடிக்குவந்தாள் ; அப்போதும் ஆண்டவரவர்கள் அங்கே 
ஓதிக்கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள் . ஆண்டவரவர்களைக் 
கண்டவுடன் அப்பெண்ணின் தாய் வந்து சமுகத்தில் 
நெடுஞ்சாண் கிடையாய் விழுந்து : எஜமானவர்களே , 
உலக விஷயங்களில் தாங்கள் அறியாதது ஒன்றில்லை , ஸ்திரீ 
களுக்கு ஸ்தனங்கள் பிரதானம் . ஸ்தனமில்லா தவளை ஸ்திரீ 
என்று வாய்நிறையச் சொல்லமுடியாது . அதைப்பற்றிய 
நியாயங்கள் எம்மட்டோ தாங்கள் அறிவீர்கள் . இப்போது 
என் மகள் அதிபாலியள் . அவளுக்குப் பிள்ளையுமுண்டு . 
அவளுக்கிருந்த ஸ்தனங்கள் இரண்டும் . இப்போது இங்கே 
வந்த விடத்திற் காணாமற்போயின . பிள்ளையோ பாலுக்கு 
அழுகின்றது . தேவரீர் மனதிரங்கி , அவளுக்குரிய இரு 
ஸ்தனங்களும் முன்போலாகக் கிருபைசெய்ய வேண்டும் 
என்று அழுது கெஞ்சினாள் . 

தாய் குப்புறக்கிடந்து புலம்பி அழுவதையும் , மகள் 
பக்கத்தில் முகம்வாடி நிற்பதையும் , அவள் இடுப்பில் 
இடுக்கின் பிள்ளையை வீரிட்டு அழுவதையும் , தொடர்ந்து 
வந்தோர் பலர் பின்னே கூடிநிற்பதையும் ஹலறத்து ஆண் 
டவரவர்கள் ஏறிட்டுப்பார்த்து , 

பின் அக்குமரியைக் 
கூப்பிட்டு : ஏ ! நீ வெட்கமற்று அவற்றைப் பிறர்காண 
விட்டிருந்தபடியால் , என்பார்வை . அவற்றின்மீது அகஸ் 


கூகூஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


என்று 


மாத்தாய்விழ நேரிட்டது . அவற்றை என்கண் கண்டபோது 
எனக்குண்டான அருவருப்பினாலே தான் உடனே அவை 
அமிழ்ந்திவிட்டன . இப்போது நீ அஞ்சாதே ; அவை முன் 
போல உண்டாகும் 

சொல்லிவிட்டு , தங்கள் 
சிறப்பான இரண்டுகைகளையும் ஆகாயத்தில் ஏந்தி : 
யா அல்லா , என்பார்வையால் மறைந்த இவளுடைய 
ஸ்தனங்களை முன்போல ஆக்கியருள் என்று அல்லாகுத்தஆலா 
இடம் துஆ இரந்தார்கள் . இப்படியிருக்கும் போதே , அவள் 
மார்ப்புடவைக்குள் முன்னிருந்தபடியே இரண்டு ஸ்தனங் 
களும் புடைத்து விம்மி , சுரந்துகட்டின பாலுடன் குலுங்கி 
நின்றன . பின்பு ஆண்டவரவர்கள் அவளைப் போகும்படி 
உத்தரவு செய்தார்கள் . உடனே தாயும் , மகளும் ஆண்டவ 
ரவர்களின் திருவடிகளைப் போற்றிப் புகழ்ந்து தங்கள் 
வீட்டுக்குப் போனார்கள் . ஆண்டவரவர்களும் அங்கிருந்து 
முதுபக்குக்கு வந்தார்கள் . 

ஸ்தனங்களை மீட்டினது முற்றிற்று . 


கூ - ம் அத்தியாயம் . 
பாரிற் பொறுத்த கப்பலை மீட்டினது . 


தள்ளி 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் கற்பாரிற் 
பொறுத்துப்போன கப்பலொன்றைத் 

மீட்டிவிட்ட 
வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து மீறான்சுல்தான் சையிது அப்துல்காதிறு 
ஷாகுல் ஹமீது ஆண்டவரவர்கள் ஒருநாள் தங்கள் அரு 
மைக்குமாரர் முதலான சிலருக்கு அறிவுசொல்லிக்கொண் 
டிருந்தார்கள் . அப்படியிருக்கும் போதே திடீரென்று 
எழுந்து பின்புறத்திற்போய் நின்று , சற்று நேரத்தில் 
திரும்பிவந்தார்கள் , வரும்போது அவர்களின் இடதுகைச் 


பாரிற் பொறுத்த கப்பலை மீட்டினது . கூகூகூ 


நின்று : 


சட்டை நீரில் நனைந்து ஈரமாயிருந்தது . அதைக்கண்ட 
வுடன் மகனார் முதலானவர்கள் : இது ஏன் நனைந்திருக்கிறது? 
என்று கேட்டார்கள் . அதற்கு ஆண்டவரவர்கள் : இதன் 
விவரம் உங்களுக்குப் பிந்தித்தெரியும் என்று 

விடை 
சொல்லிவிட்டு, தங்கள் பராக்கில் இருந்தார்கள் . 

சிலநாட்களின் பிறகு நாகபட்டணத் துறையில் ஒரு 
கப்பல் ஓடிவந்து , நங்கூரம் பாய்ச்சி , அதிலுள்ள சிலர் 
இறங்கி , அவர்கள் தலைகளில் சில காணிக்கைப்பொருள் 
களைச் சுமந்துகொண்டு ஹலறத்து ஆண்டவரவர்களிருக்கும் 
முதுபக்குக்கு வந்து , அப்பொருள்களை ஆண்டவரவர்களின் 
திருவடிகளில்வைத்துப் பணிந்து , 

கைகட்டி 
எஜமானவர்களே , நடுக்கடலில் மாண்டுபோகாமல் எங்களைக் 
காப்பாற்றின தங்கள் திருவடிகளுக்கு இந்த அற்பப் 
பொருள்களை நாங்கள் காணிக்கையாகச் சமர்ப்பித்தோம் . 
தாங்கள் ஏற்றருளவேண்டும் என்று சொல்லிப் பிரார்த்தித் 
தார்கள் . அப்போது ஆண்டவரவர்கள் அப்பொருள்களை 
ஏற்றுக்கொண்டார்கள் . 

ஹலறத்து சையிது முகம்மது யூசுபுசாகிபு முதலான 
சிலர் அந்தக் கப்பலாட்களைப் பார்த்து இந்தக் காணிக் 

நீங்கள் எதற்காகக் கொணர்ந்தீர்கள் ? நடந்த 
காரியம் என்ன ? என்று கேட்டார்கள் . அவர்கள் : எங்கள் 
கப்பல் நடுக்கடலில் ஓடிவரும்போது , ஒருநாள் திடீரென்று 

கண்ட 
ஒரு பாரில் பொறுத்துக்கொண்டது . அதைக் 
நாங்கள் தட்டுக்கெட்டுத் தடுமாறி , இந்த நடுச்சமுத்திரத்தில் 
நீருட்கிடக்கும் , பாரிற்பொறுத்த கப்பல் 

சிதைந்து 
போனாலும் , அல்லது , பெயராதிருந்தாலும் நாங்கள் என்ன 
செய்வோமென்று ஏங்கிப் - பரிதபித்து , இனி மீட்சியில்லை 
ஆனாலும் தற்காலம் தென்னிந்திய கீழ்கரையில் பேர்போக 
வாசஞ்செய்யும் மகத்துமாவாகிய மீறன்சாகிபு ஆண்டவரவர் 


கையை 


ஙகூச 


கன்ஜுல் கறாமாத்து .. 


களுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கொள்வோம் என்று தீர் 
மானித்து ஆண்டவரே , எங்களை இந்தச் சமுத்திராபத்தி 
னின்று மீட்டி ரக்ஷிக்கவேண்டும் என்று எல்லாரும் குர 
லுயர்த்திச் சொல்லி , சில பொருட்களையும் காணிக்கை 
வைத்தோம் . நாங்கள் இப்படிச்செய்த சில நிமிஷத்தில் 
எங்கள் உரு குலுங்கி அசைந்தது . இது என்ன அதிர்ச்சி 
யென்று பறந்து விழுந்து உருவின் அடியை உற்றுப்பார்த் 
தோம் . பொறுத்திருந்த உரு பெயர்ந்து ஓடிற்று . பாரிற் 
பொறுத்து நின்றுபோன கப்பல் எங்களால் ஒரு முயற் 
சியும் ஆகாதிருக்க , அதுதானே ஓடக்கண்ட எங்களுக்கு 
உண்டான ஆநந்தத்திற்கு அளவேது ! இந்த எஜமானவர் 
கள் மீது எங்களுக்குண்டான ஆச்சரியம் கொஞ்சமல்ல . 
சில தினத்திற்குள் சிந்தாயாத்திரையாக நாங்கள் ஓடிவந்து , 
நாகப்பட்டன 

டணத் துறையில் நங்கூரமிட்டோம் . உயிருதவி 
செய்த எஜமானவர்களுக்கு நேர்ந்த காணிக்கையைச் சமர்ப் 
பிக்கவேண்டிய 

நாங்கள் இங்கே வந்தோம் 

என்று 
சொன்னார்கள் . 

இதைக்கேட்டு சையிது முகம்மது யூசுபு சாகிபவர்கள் 
முதலானவர்கள் ஆச்சரியப்பட்டு , சில தினங்களுக்குமுன் 
ஆண்டவரவர்கள் அறைக்குட் போனதும் , சட்டைக்கை 
நனைந்திருந்ததும் இதனாலேதான் . பொறுத்த கப்பலைக் 
கையினால் தள்ளிவிட்டிருக்கின்றார்கள் என்று அறிந்து 
கொண்டு , அதையும் அந்தக் கப்பலாட்களிடம் சொல்லிக் 
காட்டினார்கள் . அவர்கள் கேட்டு ஆச்சரியமுற்று , 
விடைபெற்றுப் போனார்கள் . 

பாரிற் பொறுத்தகப்பலை மீட்டினது முற்றிற்று . 


கூச - ம் அத்தியாயம் . 
கள்ளிக்குருவிகளை மீட்டினது . 


- [ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் கள்ளிக்குருவி 
களுக்குச் சீட்டுவிட்டு , அவற்றைமீட்டின வரலாற்றைச் சொல்லு 
கின்றது . ) 

ஹலறத்து சையிது ஷாகுல்ஹமீது ஆண்டவரவர்கள் 
குடியிருக்கும் தானம் தருக்கள் அடர்ந்த பெருந் தோப்பு 
ஆனதால் , அங்கே பலவிதப் பறவைகளும் சஞ்சரித்துக் 
கொண்டிருந்தன. அப்பறவைகளுள் சாம்பல்வர்ண முள்ள 
கள்ளிக்குருவிகள் ஒரு கூட்டமாய் அந்தத் தோப்பில் குடி 
யிருந்தன . அந்தக் குருவிகள் சிலபோது ஆண்டவரவர்க 
ளின் விரிப்பின்மேலும் வந்து துள்ளித்துள்ளி உலாவிப் 
போகும் . அதை ஆண்டவரவர்கள் சந்தோஷமாய்ப் பார்த் 
துக்கொண் டிருப்பார்கள் . அக்குருவிகள் தங்கள் இருப் 
பிடம்வந்து சத்தமிட்டுக்கொண் டிருப்பதைப் பற்றி ஒரு 
நாளாவது அவர்கள் மனம் நோகவில்லை.. 

இப்படி யிருக்கும்போது , அடுப்பிற்கு விற்கொடிக் 
கப்போன பகீர் ஒருவர் மேற்படிக் கள்ளிக்குருவிக்கூட்டத் 
தைக்கண்டு , அதை இலக்குவைத்து ஒரு கல்லையெடுத்து 
வில்லில்வைத்துத் தெறித்தார் . அந்தக்கல் ஒரு குருவிமேற் 
படவே , அந்தக்குருவி பொத்தென்று விழுந்து செத்தது .. 
ஒருபகீர் தங்கள் இனத்தில் ஒன்றைக் கல்லெறிந்து கொன் 
றவுடன் அத்தக் கள்ளிக் குருவிகளெல்லாம் ஏகோபித்து , 
நம்மை உயிர்வதை - செய்யும் இந்தச் சண்டாளரி 

வரிருக்கு 
மிடத்தில் நாம் இனி இருக்கக்கூடாது . வேறே எங்கேயா 

போய்விடலாம் என்று தீர்மானித்துக்கொண்டு , 
இந்தச்சங்கதியை ஹலறத்து ஆண்டவர்வர்கள் சமுகத்தில் 

1010 ---51 


வது 


கூகூசு 


கன்ஜுல் கறாமாத்து . 


தெரிவித்துவிட்டு வரும்படி ஒரு குருவியை மாத்திரம் 
அநுப்பிவிட்டு , மற்ற எல்லாக் குருவிகளும் புறப்பட்டு 
வாஞ்சூருக்குப் போய்விட்டன . 

முறையிடவந்த குருவி ஆண்டவரவர்கள் சமுகத்தில் 
வந்து தலைசாய்ந்து நின்று : எஜமானவர்களே , அற்ப ஜெந்து 
வாகிய நாங்கள் இதுவரையும் இந்தத்தோப்பில் உல்லா 
சமா யுலாவித்திரிந்தோம் . தங்கள் சாகையில் தங்களுடன் 
மருவியிருந்த எங்கள் பாக்கியமே பாக்கியம் . இப்போது 
நாங்கள் அந்தப் பாக்கியத்தை இழக்க நேரிட்டது . மகத் 
துவமுள்ள தாங்கள் வீற்றிருக்கும் விரிப்பின் மேலும் ஏறி 
மிதித்து விளையாடத் தாங்களும் கருணைக்கண்களாற் பார்த் 
துச் சந்தோஷப் படுவதை அறிந்த யாராவது எங்களைக் 
கொல்லத் துணிவார்களா ? இப்போது தங்கள் பகீர்களில் 
ஒருவர் எங்களில் ஒரு குருவியை நிமித்தமின்றிக் கல்லால் 
எறிந்து கொன்றுவிட்டார் . அதனால் , நாங்களெல்லாம் 
இனி இங்கிருப்பதில்லை யென்று குடி வாங்கிப் போய்விட் 
டோம் , இந்தச் செய்தியைத் தங்கள் சமுகத்தில் தெரிவிக்க 
வேண்டியே நான் வந்தேன் என்று சொல்லிற்று . 

மன்னுயிரைத் தம்முயிரென்று பாவிக்கும் மகத்துவ 
முள்ள ஹலறத்து ஆண்டவரவர்கள் அந்தக் குருவியின் 
முறைப்பாட்டைக் கேட்ட மாத்திரத்தில் , அவர்கள் கண் 
களில் தண்ணீர் தளம்பிற்று . மன துருகி இரக்கங்கொண்ட 
வுடனே பகீர்களைக் கூப்பிட்டு கள்ளிக்குருவிகளைக் கொன் 
றவர் யார் ? என்று விசாரித்தார்கள் . உடனே பகீர்கள் 
அவரைக் கண்டுபிடித்து , ஆண்டவரவர்கள் சமுகத்தில் 
கொண்டுவந்து நிறுத்தினார்கள் . 

ஆண்டவரவர்கள் அவரைக் கடிந்து கோபித்துவிட்டு , 
தங்கள் கையால் ஒரு பத்திரம் எழுதி , அதை சைகு ஹஸன் 
என்பவர் கையிற்கொடுத்து : நீர் இதைக் கொண்டுபோய் 


- 


கள்ளிக்குருவிகளை மீட்டினது . 


கூகஎ 


அந்தக் குருவிகளிருக்கும் இடத்தில் நின்று கொண்டு , 
அவைகள் கேட்கும்படி வாசித்துக் காட்டிவிட்டு வாரும் 
என்று கட்டளை பண்ணி யநுப்பினார்கள் . 
சைகுஹஸன் பத்திரத்தை வாங்கிக்கொண்டு வா 

வாஞ்சூ 
ருக்குப் போனார் . அப்போது , இங்கிருந்து போன கள்ளிக் 
குருவிகள் எல்லாம் அங்கே ஒரு மரங்களடர்ந்த தோப்பில் 
கூடிக்கொண்டிருந்தன . அவர் அவைகளுக்கு முன்னே 
போய் நின்று கொண்டு , பத்திரத்தை வாசித்தார் . அவர் 
வாசிப்பதை அக்குருவிகள் தலைசாய்த்துக் கேட்டுக்கொண் . 
டிருந்தன . 

சைகுஹ்ஸ்ன் குருவிகள் கேட்க வாசித்துமுடித்து 
விட்டு , அங்கிருந்து மீண்டுவந்தார் . அவர் வருமுன்னமே 
அந்தக்குருவிகள் எல்லாம் கூட்டங்கூட்டமாய் வாஞ்சூரை 
விட்டு நீங்கி , முதுபக்குத் தோப்பில் வந்து , முன்போலவே 
குடியிருந்தன . 

( ஹலறத்து ஆண்டவரவர்கள் எழுதிய நுப்பின பத்திரம் , அக் 
குருவிகளுக்குச் சமாதானஞ்சொல்லி அடைக்கலங்கொடுத்து , 
அழைத்த பத்திரமேயாம் . ) 


கள்ளிக்குருவிகளை மீட்டினது முற்றிற்று . 


கூரு - ம் அத்தியாயம் . 
கம்பத்துக்கப்பலைக் கண்ணாடியாலடைத்தது 


[ இவ் வத்தியாயம் ஹல்றத்து ஆண்டவரவர்கள் - நடுக்கடலிற் 
கம்பத்துக்கொண்ட கப்பலொன்றைக் கைக்கண்ணாடியால் அடைத் 
துக்காத்த வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 
is, " ஹலறத்து கௌதுல்லிஸ்லாம் , மீறான் சுல்தான் , 
ஷாகுல் ஹமீது பர்த்துஷா ஆண்ட்வரவர்கள் தங்கள் கீர்த்தி , 
உலகமெங்கும் பரவ அற்புதங்களை விளைத்துக்கொண்டு . முது : 
பக்கில் வீற்றிருக்குங்காலத்தில் , நஸாறாக்களாகிய கிறிஸ் 
தர்களின் மரக்கலமொன்று நடுச்சமுத்திரத்தில் ஓடிவரும் 
போது அதற்குக் கம்பத்துக்கண்டது . உடனே கலாசுகா 
ரர்கள் . கையோயாமல் நீரிறைகருவியால் நீரை இறைத் 
தார்கள் . இறைக்க இறைக்க நீர் ஊறிக்கொண்டே யிருந் 
தது . நீரிறைகருவியா லன்றி , பின்னும் பல பாத்திரங்களைக் 
கொண்டும் எல்லாரும் ஒருங்குநின்று அள்ளியள்ளி இறைத் 
தார்கள் . செய்யும் பிரயத்தினங்கள் எல்லாம் வியர்த்தமா 
யினவன்றி , வரும் நீர் சற்றும் குறையவில்லை . கைசலிக்கப் 
பாடு பட்டும் நீர் வரவர அதிகரிப்பதால் ; மாலுமிமுதல் எல் 
லாரும் உள்ளஞ்சோர்ந்து கலங்கினார்கள் ; இந்த நடுச்சமுத் 
திரத்தில் எல்லாரும் முழுகிப் போவோமேயென்று ஏங்கி 
னார்கள் ; ஓ ! கடவுளே , எங்களை ரக்ஷியும் ; எங்களுக்குத் 
திக்கில்லை என்று சத்தமிட்டார்கள் ; ஒருவரை யொரு 
வர் கட்டிக்கொண்டு : நமக்கு இனி மீக்ஷியில்லையேயென்று 
புலம்பினார்கள் . இன்னும் சற்றுநேரத்தில் கப்பல் முழுகிப் 
போகும் என்று அவர்களுக்குள் தீர்மானம்பிறந்தது . 
கூடக் காற்றும் உரத்தக் கடல் கொந்தளித்ததால் , வர வர 
அலைக்கிளர்ச்சி அதிகப்பட்டுச் கப்பலை ஓடவொட்டாமல் 
மறித்தது . விசையாய்ச் செல்லும் போதினின்று : 


கப்பலைக் கண்ணாடியாலடைத்தது . 


கூகூகூ 


மறித்து நிற்கும்போது "நீரூறுதல் அதிகரிக்குந்தானே . 
ஆகையால் , கப்பல் நீரூறி அரைபாகமளவும் கட்டிக் 
கொண்டது . 

இதைக் கண்ட கய்பலாட்கள் பின்னும் 
வென்று அலறினார்கள் . 

கப்பற் கம்பத்தினாற் கலக்கடிபட்டுக் கடலில் முழுகிப் 
போக எத்தனமாயிருக்கும் அந்த கிறிஸ் தசாதியருள் இஸ் 
லாமான ஒருவருமிருந்தார் . அவர் எழுந்து மாலுமியிடம் 
போய் : நான் ஒன்று சொல்லுகிறேன் கேளும் . அதாவது : 
தற்காலம் தேசாதி தேசங்களிலுள்ள ராசாதிராசர்களுக் 
கும் நேரிட்ட ஆபத்தை விலக்கி ரக்ஷிக்கும் மகாத்துமா 
ஒருவர் நரகபட்டணத்திற்குக் கொஞ்சம் வடபுறத்திலுள்ள 
கடற்கரையில் வாசஞ்செய்கிறார்கள் . அவர்கள் பெயர் 
பலவற்றிலும் சிறந்தது ஷாதல்ஹமீது . இப்போது நீங்கள் 
அவர்களை நாடிப் பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்கள் . 
உங்கள் மரக்கலம் அபாயமின்றிக் கரைசேரும் என்று 
சொன்னார் . 

இதைக் கேட்டவுடன் மாலும் அதற்கு இசைய , " ஒரு 
தொகைப் பணத்தை முடிப்பாக முடிந்து , இது ஷாதல் 
ஹமீது ஆண்டவரவர்களுக்கு காணிக்கை என்று பாய்மரக் 
கயிற்றிற்கட்டி . வைத்துவிட்டு, எல்லாரும் ஹலறத்து 
ஆண்டவரவர்கள் பேரில் ஒரே சிந்தனையாயிருந்தார்கள் . 

இது இப்படி நடுச்சமுத்திரத்தில் நடக்கும் அந்த 
நேரத்தில் , ஆண்டவரவர்கள் கடற்கரையில் உட்கார்ந்திருந் 

அப்போது முகப்பணி செய்வதற்காக நாவிதன் 
வந்து பணிந்து நின்று கண்ணாடியை யெடுத்து ஆண்டவ 
ரவர்கள்கையிற் கொடுத்தான் . - ஆண்டவரவர்களுக்கு அந்த 
வேளையில் கம்பத்துக்கப்பற்காரர்கள் - தங்களை நாடிப் 
பிரார்த்தனை பண்ணித் தோத்திரஞ்செய்வது இருதயத் 
--தில் உதிப்பாய் , நாவிதன் கொடுத்த கைக்கண்ணாடியை 


தார்கள் . 


ச OO 


கன்ஜுல் கறாமாத்து . 


என்று 


வாங்கி , அதை விரைவாகக் கடலில் வீசியெறிந்தார்கள் . 
அதைக்கண்ட நாவிதன் பதறி : எஜமானவர்களே , அந்தக் 
கண்ணாடி தமியேனுடைய ஜீவனக்கருவிகளில் ஒன்றல்லவா ! 
என்று சொன்னான் . அதற்கு ஆண்டவரர்கள் : பதறாதே ; 
உன்கண்ணாடி 

உன்னிடம் பின்னுக்கு வரும் 
சொன்னார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் எறிந்த கண்ணாடிபோய் 
நடுக்கடலிற்கிடந்து தத்தளிக்கும் கப்பலின் கம்பத்துத் 
துவாரத்தில் ஒட்டிக்கொண்டு , அடைத்துவிட்டது . 
னால் , அதற்குப்பின் சமுத்திரத்திலிருந்து ஒருதுளி நீராவது 
கப்பலுட் செல்லவில்லை . வரவர ஏறிக்கொண்டுவந்த நீர் 
பிரார்த்தனை செய்ததற்குப்பின் இருந்தமட்டத்தி லிருப்ப 
தைக் கலாசுகாரர்கள் அறிந்து , மாலுமிக்குத் தெரிவித் 
தார்கள் . மாலுமி , இப்போது நீரை இறைத்துப்பாருங்கள் 
என்று ஏவினான் . உடனே அவர்கள் திரண்டுநின்று 
இறைத்தார்கள் . சற்றுநேரத்தில் நீரெல்லாம் இறைப் 
புண்டு , கப்பல் ஒரு சொட்டு நீருமின்றி வெறிதாயிற்று . 
ஆகவே , இதைக்கண்ட கப்பலாட்களுக்கு ஆநந்தமும் , 
ஆச்சரியமும் அளவுகடந்து அதிகமாயின . பின்பு ஆண்டவ 
ரவர்களை 

மனதார வாயாரத் துதித்துக்கொண்டு , இரண் 
டொருநாளில் நாகப்பட்டணம் வந்து நங்கூரமிட்டார்கள் . 


கப்பல் கரைசேர்ந்த அன்றைத்தினமே ஹலறத்து 
ஆண்டவரவர்கள் மேற்படி நாவிதனை யழைப்பித்து ;-அவன் 

ஒருபகீரைச்சேர்த்து : இன்றைத்தினம் நாகபட்டணத் 
தில் வந்து சேர்ந்த இன்ன கப்பற்கானிடம் போய் ... இந்த 
நாவிதனுடைய கண்ணாடியை 

வாங்கிக்கொடும் என்று 
சொல்லிய நுப்பினார்கள் . அந்தபகீர் நாவிதனையழைத்துக் 
கொண்டு நாகபட்டணம் போய் , மேற்படிக் கப்பற்காரனை 
விசாரித்துக் கண்டுபிடித்து : உங்கள் கப்பலில் இவனுடைய 


கப்பலைக் கண்ணாடியாலடைத்தது . 


சகே 


கண்ணாடியிருக்கின்றது ; அதை எடுத்துக் கொடுங்கள் 
என்று கேட்டார் . 

கப்பலின் கம்பத்துக் கண்ணாடியாலேதான் அடை 
பட்ட தென்று அவர்களுக்குத் தெரியுமா ? தெரியாது 
ஆண்டவரவர்களின் மகத்துவத்தால் எவ்விதமோ அடை 
பட்டதென்றே நம்பியிருந்தார்கள் . அப்படியிருக்க , இடை 
யிற்போய்க் கண்ணாடி யென்று கேட்டால் , அவர்கள் 
என்ன அறிவார்கள் ? பகீரைநோக்கி : ஏதுகண்ணாடி 

? யார் 
கொடுத்தது ? எங்கிருக்கின்றது ? என்று மாலுமி சொன் 
னான் . அப்போது பகீர் மாலுமியைப்பார்த்து : கண்ணா 
டியா 

? நீங்கள் நடுகடலில் அபாயமுண்டாய்த் தவிக்கும் 
போது , உங்கள் கப்பற்கம்பத்தை அடைக்க எங்கள் ஆண் 
டவரவர்கள் எறிந்த கண்ணாடி அது . அது இப்போது 
உங்கள் கப்பலிற் பாருங்கள் ; கம்பத்துத் துவாரத்தை 
அடைத்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னார் . 

இதைக்கேட்ட மாலுமி ஆச்சரியப்பட்டு , ஆட்களை 
விட்டுக் கப்பலின் வெளிப்புறத்தில் நாலாபக்கமுஞ் சோதி 
த்துப் பார்த்தான் . பகீர் சொன்னபடி அந்தக் கண்ணாடி 
ஒரு பக்கத்தில் ஒடிந்த பலகைத் துவாரத்தில் ஒட்டி 
அடைத்துக்கொண் டிருந்தது . உடனே அதையெடுத்து 
பகீர்கையிற் கொடுத்து அனுப்பிவிட்டு, கப்பலைப் பழுது 
பார்த்தார்கள் . நாவிதன் தன் கண்ணாடியைப் பெற்றுக் 
கொண்டு போய்ச் சேர்ந்தான் . 

மேற்படிக்கப்பல் மாலுமி இச்செய்தியை நாகப்பட்ட 
டணத்து அதிகாரிகளுக்குத் தெரிவித்தான் ; அது ஊரெங் 
கும் பரவிற்று . பின் , அந்த மாலுமியும் , கலாசுகாரரிற் 
சிலரும் , ஊராரிற் பலரும் கூடி , நேர்ந்து பாய்மரக்கயிற் 
றிற் கட்டின காணிக்கை முடிப்பையும் எடுத்துக்கொண்டு 
ஹலறத்து ஆண்டவர்களைத் தரிசிக்கவந்து , பாதங்களைப் 


ச 02 . 


கன்ஜுல் கறாமாத்து . 


கின்றது . 


பணிந்து , காணிக்கையைச் சமர்ப்பித்து : ஏஜமானவர்களே , 
நாகபட்டணத்தில் மழை பெய்யாமல் பஞ்சம் பிடித்திருக் 

மழைபெய்யக் கிருபை செய்யுங்கள் என்று 
வேண்டிக்கொண்டார்கள் . உடனே ஆண்டவரவர்கள் துஆ 
செய்தார்கள் . அப்போது மழைவருஷித்துப் பஞ்சம் 
நீங்கி நாடு செழித்தது . 
கம்பத்துக் கப்பலைக் கண்ணாடியாலடைத்தது முற்றிற்று . 


கூகூ - ம் அத்தியாயம் . 
பச்சைக்கராம்பழைத்தது . 


( இவ் வத்தியாயம் , ஹலறத்து ஆண்டவரவர்கள் நஸாறாக்களுக் 
குப் பச்சைக்காராம்பை யழைத்துக்கொடுத்த வரலாற்றைச் சொல்லு 
கின்றது .). 

ஹலறத்து சையிது அப்துல்காதிறு ஷாகுல் ஹமீது 
ஆண்டவரவர்கள் கப்பற்கம்பத்தைக் கண்ணாடி கொண்டு 
அடைத்ததும் , பஞ்சந்தீர மழை பெய்வித்ததும் , நாக 
பட்டணத்திலுள்ள உலாந்தாக்காரர்களுக்கு மகத்துவமாகத் 
தோற்றவில்லை. இவைகள் மாயாஜாலம் என்று அவர்களுக் 
குள் நகைத்துப் பேசிக்கொண்டார்கள் . மற்றக்கறாமாத்து 
களைப் பற்றியும் அவர்களுக்குத் திருப்தியில்லை. அதனால் , 
அவர்கள் பின்னும் ஆண்டவரவர்களைப் பரிக்ஷிக்கவேண்டு 
மென்று எண்ணி , எல்லாரும் கூடி ஒரு முடிவுபண்ணிக் 
கொண்டு புறப்பட்டு, ஆண்டவரவர்கள் சமுகத்தில் வந்து : 
எஜமானவர்களே , நாங்கள் எங்கள் ராச்சியத்தை விட்டு 
வந்து நெடுங்காலமாயிற்று . எங்கள் தேசத்தில் பச்சைக் 
கராம்பு அதிகம் . அது இங்கில்லை . இப்போது நாங்கள் 
அதைப்பார்க்க ஆசைப்படுகின்றோம் . தாங்கள் அங்கிருந்து 
அதை அழைத்துக் காட்டக்கூடுமா ? என்று கேட்டார்கள் . 


பச்சைக்கராம்பழைத்தது . 


சங 


இதைக்கேட்ட ஹலறத்து ஆண்டவரவர்கள் யாதொரு 
பிரதியுஞ் சொல்லவில்லை . உடனே தங்கள் வலதுகை 
யைத் தாங்கள் போர்த்தியிருக்கும் போர்வைக்குள் இட்டு , 
பூங்கொத்தும் , தளிருஞ்செறிந்த முரிக்கப்பட்ட ஒரு கொம் 
பையெடுத்து , அந்த நஸாறாக்களுக்கு முன் நீட்டினார்கள் ; 

கமகமென்ற வாசனையுடன் பச்சென்று அன் 
றொடித்ததா யிருந்தது . அதை அந்த நஸாறாக்கள் வாங் 
கிப்பார்த்து ஆச்சரியமுற்று , நாகப்பட்டணத்திற்குப் போய் 
விட்டார்கள் . அப்போதுங்கூட , அவர்கள் மனம் உறுதிப் 
பட்டு நம்பவில்லை . 


அந்த நஸாறாக்கள் இதை நாம் கண்டறிய வேண்டு 
மென்று , இங்கே நடந்த இக்காரணத்தையும் , மாதம் திகதி 
களையும் குறித்து ஒரு கடிதமெழுதி , அங்கே யார் தோட் 
டத்திலாவது பச்சைக்கராம்பு முரிக்கப்பட்டிருக்கிறதா ? 
என்று கேட்டு , தங்கள் தேசத்துக்கு விரைவில் அநுப்பி 
னார்கள் . இந்தக்கடிதம் அங்கேபோனபோது , அங்குள்ள 
வர்கள் எல்லாத் தோட்டங்களையும் பரிசோதித்து , ஒரு 
தோட்டத்தில் ஒருமரத்தில் ஒரு சிறுகிளை முரிபட்டிருக் 
கக்கண்டு , இன்னார் தோட்டத்தில் இன்ன தினத்தில் நீங்கள் 
எழுதின அடையாளப்படி ஒருகிளை முரிக்கப்பட் டிருக் 

அது உண்மைதான் என்று வதிற்கடிதம் எழுதி 
ய நுப்பினார்கள் . 

இந்தக் கடிதம் வந்தபின்புதான் நாகபட்டணத்தி 
லுள்ள உலாந்தாக் கிறிஸ்தர்களுக்கு ஹலறத்து ஆண்டவ 
ரவர்கள் மீது நம்பிக்கையும் , பயபக்தியும் உண்டாயின . 
அவர்கள் மகாத்துமாவென்றும் , அவர்களின் கருமங்களெல் 
லாம் மகத்துவமென்றும் ஒப்புக்கொண்டார்கள் , 

ஒருநாள் அவ்வுலாந்தாக்காரர் அனைவருங்கூடி ஹல 
றத்து ஆண்டவரவர்கள் சமுகத்தில்வந்து போற்றிப் 

1010- 52 


கின்றது . 


சச 


கன்ஜுல் கறாமாத்து . 


புகழ்ந்து : எஜமானவர்களே , நாங்கள் தங்களுக்குத் தொண் 
டர்கள் . தங்கள் பணிவிடை செய்ய என்றைக்கும் காத்திருக் 
கின்றோமென்று சொல்லிவிட்டு , பின் ஆண்டவரவர்களின் 
கட்டளை பெற்றுக்கொண்டு , சிறிய ஒரு 

நாற்கால் மண் 
டபமும் , அதற்கு மேல்புறத்தில் ஒரு 1 கிணறும் கட்டி 
னார்கள் . அவை இன்றைக்கும் பேர்பெற்று விளங்கு 


கின்றன . 


பச்சைக்கராம்பழைத்தது முற்றிற்று . 


கூஎ - ம் அத்தியாயம் . 
காணிக்கை நிலைப்பாடு . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களின் தங்கள் 
காணிக்கைப்பொருட்களைச் சந்ததியார்களுக்கு நிலைப்பாடாக்கின 
வரலாற்றைச் சொல்லுகின்றது . 

ஹலறத்து மீறான் சுல்தான் ஷாகுல் ஹமீது பாத்துஷா 
சாகிபு ஆண்டவரவர்கள் முதுபக்கில் வாழ்ந்திருக்கும் காலத் 
தில் , பகீர்களில் நாலுபேர் பத்துப்பேராகக் கூடிக் 
கொண்டு , அடிக்கடி நாகபட்டணத்திற்குப் போய்வருவார் 
கள் . அப்படிப் போய்வருகிறவர்கள் நாகபட்டணத்து அலங் 
காரங்களை ஹலறத்து சையிது முகம்மதுயூசுபு சாகிபவர் 
களிடம் சொல்லிக் காட்டுவார்கள் . இது இடைக்கிடை 
வழக்கமாயிருந்தது . 


* நாற்கால் மண்டபமானது , 

தர்காவுக்குள்ளிருக்கும் பீர் 
மண்டபத்தின் நடுவிலுள்ள நான்கு தூண்களையுடைய மண்டபம் . 

+ கிணறானது , குளிர்ந்த மண்டபத்திற்குத் தெற்கிலுள்ள 
மிளகு முப்பும் நேர்ந்து போடுகிற இரட்டைக்கிணறு. 


காணிக்கை நிலைப்பாடு . 


சாரு 


பகீர்கள் 

நாகப்பட்டணத்துச் சிறப்பை அடுத்தடுத் 
துச் சொல்லக்கேட்ட சையிது முகம்மதுயூசுபு சாகிபவர் 
களுக்கு நாமும் அங்கேபோய்ப் பார்த்துவரவேண்டுமென்று 
ஆசை யுண்டாயிற்று , ஒருநாள் அவர்கள் தங்கள் தகப் 
பனார் சமுகத்தில் வந்து பணிந்துநின்று : என் பிதாவே , 
மியேன் சில பகீர்களுடன் நாகப்பட்டணத்தைப் போய்ப் 
பார்த்து வருகிறேன் ; விடைதாருங்கள் என்று கேட்டார் 
கள் . அதற்கு ஆண்டவரவர்கள் : நல்லது , போய்வாரும் 
என்று மகனாருக்கு விடைகொடுத்து அனுப்பினார்கள் . 

தந்தையவர்களின் உத்தரவு பெற்றவுடன் ஹலறத்து 
சையிது முகம்மதுயூசுபு சாகிபவர்கள் சில பகீர்களுடன் 
கூடிக்கொண்டு நாகபட்டணத்திற்குப் போய் , அங்குள்ள 
அரணிப்பான கோட்டையையும் , அகழையும் , அலங்கார 
மான உலாந்தக் கட்டிடங்களையும் , கடைத்தெருக்களையும் 
பார்வையிட்டுக் கொண்டு , முஸ்லிம்கள் குடியிருக்கும் வீதி 
வழியே போனார்கள் . அப்போது அங்குள்ள முஸ்லிம்கள் 
ஹலறத்து அவர்களின் முகவஜீகரத்தையும் , அவயவலக்ஷ 
ணங்களையுங் கண்டு அதிகமாக மகிழ்ந்து , ஒவ்வொரு வீட் 
டிலும் அழைத்துப்போய்ப் பசியாற்றி , அவரவரால் என்ற 
பொருள்களைக் காணிக்கை வைத்து , உபசரித்து அனுப்பி 
னார்கள் . 


சையிது முகம்மதுயூசுபு சாகிபவர்கள் நாகப்பட்டணத்து 
முஸ்லிம்கள் கொடுத்த 

காணிக்கைப் பொருள்கள் 
எல்லாவற்றையும் கையேற்றுவாங்கி ஒரு முடிப்பாகக் கட் 
டிக் கொண்டு , பின்னும் அங்கே பார்க்கவேண்டிய இடங் 
களையும் பார்த்துக்கொண்டு , கூடிப்போன பகீர்களுடன் 
மீண்டு முதுபக்குக்குவந்து , தாங்கள் வாங்கிவந்த காணிக்கை 
முடிப்பைத் தகப்பனாரவர்கள் சமுகத்தில்வைத்துக் கை 
கட்டி நின்றார்கள் . 


சமசு 


- கன்ஜுல் கறாமாத்து . 


ஹலறத்து ஆண்டவரவர்கள் மகனாரைப் பார்த்து : 
மகனே , நாகப்பட்டணம் போனீரா ? அங்குள்ள மாட கூடங் 
களையும் , கோட்டை கொத்தளங்களையும் , அலங்கார வீதி 
களையும் பார்வையிட்டீரா ? உமது எண்ணம் நிறை 
வேறிற்றா ? நல்லது , இந்த முடிப்பு என்ன முடிப்பு ? என்று 
கேட்டார்கள் . அப்போது மகனார் : ஆம் ; பார்த்தேன் . 
இது அவ்வூரார் எனக்கு உபசரணைபண்ணிக் கொடுத்த 
காணிக்கைப்பொருள் என்று பிரதி சொன்னார்கள் . 

இதை ஆண்டவரவர்கள் கேட்டு : மகனே , மனிதர் 
களின் பலவிதத்தீங்கின் நிமித்தம் கிடைக்கும் இந்தப் 
பொருள் தகாதபொருளென்று நீர் அறியவில்லையா ? அதை 
உமக்கு அறிவிக்கின்றேன் பாரும் என்று சொல்லிவிட்டு , 
ஒருபகீரை நோக்கி : இதையெடுத்துப் பிழியும் என்று ஏவி 
னார்கள் . அவர் அந்தப் பணமுடிப்பையெடுத்துக் கையி 
னாற் பிழிந்தார் . அப்போது அதிலிருந்து சீழும் , இரத்த 
மும் வடிந்தன . அதைக்கண்ட எல்லாரும் மனம்வாடி நின் 
றார்கள் . ஹலறத்து அவர்களும் இந்தத் தீங்கான பொருளை 
உத்தரவின்றி ஒப்புக்கொண்டு வந்ததற்குத் தகப்பனாரவர் 
கள் . என்ன பண்ணுவார்களோ என்று மனங்கலங்கி நின் 
றார்கள் . 


பிறகு , ஆண்டவரவர்கள் மகனாரைப் பார்த்து : 
மகனே , உமக்கும் , உமது சந்ததிகளுக்கும் காலகாலமும் 
அநுபவிக்கும்படி கீமியா என்னும் வா தவித்தையைக் கற் 
-பிக்க நாடியிருந்தேன் . அது உங்களுக்கு ஏற்றதல்லவென்று 
அல்லாகுத்த ஆலா இதை நியமகமாக்கினான் . உமக்கு வரும் 
காணிக்கைகளை 

சந்ததிகள் அனுபவிப்பார்கள் 
என்று அல்லாகுத்த ஆலா எனக்குத் தந்த வாக்கை நிறை 
வேற்ற வேண்டித்தான் உம்மை : நாகப்பட்டணம் போய் 
இதை வாங்கிவரச் செய்தான் . அவன் செய்வனவெல்லாம் 


உமது 


-சாசு 


கன்ஜுல் கறாமாத்து . 


ஹலறத்து ஆண்டவரவர்கள் மகனாரைப் பார்த்து : 
மகனே , நாகப்பட்டணம் போனீரா ? அங்குள்ள மாட கூடங் 
களையும் , கோட்டை கொத்தளங்களையும் , அலங்கார வீதி 
களையும் பார்வையிட்டீரா ? 

உமது 

எண்ணம் நிறை 
வேறிற்றா ? நல்லது , இந்த முடிப்பு என்னமுடிப்பு ? என்று 
கேட்டார்கள் . அப்போது மகனார் : ஆம் ; பார்த்தேன் . 
இது அவ்வூரார் எனக்கு உபசரணைபண்ணிக் கொடுத்த 
காணிக்கைப்பொருள் என்று பிரதி சொன்னார்கள் . 

இதை ஆண்டவரவர்கள் கேட்டு : மகனே , மனிதர் 
களின் பலவிதத்தீங்கின் நிமித்தம் கிடைக்கும் இந்தப் 
பொருள் தகாதபொருளென்று நீர் அறியவில்லையா ? அதை 
உமக்கு அறிவிக்கின்றேன் பாரும் என்று சொல்லிவிட்டு , 
ஒருபகீரை நோக்கி : இதையெடுத்துப் பிழியும் என்று ஏவி 
னார்கள் . அவர் அந்தப் பணமுடிப்பையெடுத்துக் கையி 
னாற் பிழிந்தார் . அப்போது அதிலிருந்து சீழும் , இரத்த 
மும் வடிந்தன . அதைக்கண்ட எல்லாரும் மனம்வாடி நின் 
றார்கள் . ஹலறத்து அவர்களும் இந்தத் தீங்கான பொருளை 
உத்தரவின்றி ஒப்புக்கொண்டு வந்ததற்குத் தகப்பனாரவர் 
கள் என்ன பண்ணுவார்களோ என்று மனங்கலங்கி நின் 
றார்கள் , 


பிறகு , 

ஆண்டவரவர்கள் மகனாரைப் பார்த்து : 
மகனே , உமக்கும் , உமது சந்ததிகளுக்கும் காலகாலமும் 
அநுபவிக்கும்படி கீமியா என்னும் வாதவித்தையைக் கற் 
பிக்க நாடியிருந்தேன் . அது உங்களுக்கு ஏற்றதல்லவென்று 
அல்லாகுத்த ஆலா இதை நியமகமாக்கினான் . உமக்கு வரும் 
காணிக்கைகளை 

சந்ததிகள் அனுபவிப்பார்கள் 
என்று அல்லாகுத்த ஆலா எனக்குத் தந்த வாக்கை நிறை 
வேற்ற 

வேண்டித்தான் உம்மை நாகப்பட்டணம் போய் 
இதை வாங்கிவரச் செய்தான் . அவன் செய்வனவெல்லாம் 


உமது 


சாஅ 


கன்ஜுல் கறாமாத்து . 


அதற்கு முன்னமே உற்பாதமாக இந்தக்கிணற்றுள் 
போலச் செங்கழுநீர் பூக்கும் . அதைக்கொண்டு வருகிற 
ஆபத்தை முந்தியே அறியலாம் . அன்றியும் , இந்தக் 
கிணற்று நீரால் பலவித ரோகங்களும் தீரும் என்று சொல்லி, 
விட்டு , இன்று முதல் நீரே சமுசாரசகிதமாக இந்த முதுபக்கில் 
குடியிருந்து வாழ்வீராக , நான் என்சாகையை வெளியில் 
வைத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி , மகனாரைவாழ்த்தி 
முதுபக்கில் வைத்துவிட்டு , தாங்கள் அதற்கு மேல்புறமிருந்த 
பெரிய ஒரு புளியமரத்து அடியில் சா.கைபண்ணிக் 
கொண்டார்கள் . 

அன்று முதல் ஹலறத்து ஆண்டவரவர்கள் அந்தப் 
புளியமரத்தின் கீழேதான் 

கீழேதான் பெரும்பாலும் வாசஞ்செய் 
தார்கள் . அந்தமரம் பீர்மண்டபத்திற்குச் சமீபத்தில் 
வடபுறமிருக்கும் நான்குகூட மண்டபத்திற்கு நடுவிலுள்ள 
முற்றத்தில் வெகு அடர்த்தியா யிருந்தது . 

( ஹலறத்து ஆண்டவரவர்களின் திருவாக்குப் பிரகாரம் , அவர் 
கள் உபாத்தானபின் , அடிக்கடி நேரிடும் பஞ்சங்களுக்கு முன்னும் , 
புசல்களுக்கு முன்னும் , சென்னபட்டணத்து நவாபு தஞ்சாவூர்மீது 
படையெடுத்து வருமுன்னும் ஹைதர் கலகம் வருமுன்னும் , திப்பு 
சுல்தான் ரணகளத்தில் ஷஹீதாகுமுன்னும் முதுபக்குக் கிணற்றில் 
செங்கழுநீர் பூத்ததென்று சொல்லப்படுகின்றது . காலம் குறுகிக் 
காரியமும் பிறழ்ந்த பின்பு , அவ்வித உற்பாதம் உண்டாவது நின்று 
போயிற்று . ) 


காணிக்கை நிலைப்பாடு முற்றிற்று . 


கூஅ - ம் அத்தியாயம் . 
பார்ப்பாரூருக்குப் போனது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் பார்ப்பாரூருக் 
குப்போய் விருந்துண்டு , காணாமற்போனகப்பலை 

அழைத்துக் 
கொடுத்த வரலாற்றைச் சொல்லுகின்றது .) 

ஹலறத்து மீறான் சுல்தான் ஷாகுல் ஹமீது பாத்துஷா 
சாகிபு ஆண்டவரவர்கள் முதுபக்கிலிருந்து புளியமரத்தடி 
யில் வந்து சாகைபண்ணினபின் , அடிக்கடி அதற்கு மேல் 
புறத்திலுள்ள ஒரு மணல்மேட்டில் உட்கார்ந்திருப்பார்கள் . 

( அந்த மணன்மேடு ஹலறத்து சையிது முகம்மதுயூசுபு சாகிபு 
ஆரிபுபில்லாகி ஆண்டவரவர்கள் அடங்கியிருக்கும் இடத்திலிருந் 
தது . ) 

ஒருநாள் ஹலறத்து ஆண்டவரவர்கள் அந்த மேட்டில் 
உட்கார்ந்திருக்கும் போது , பார்ப்பாரூரிலுள்ள இஸ் 
லாமான வர்த்தகர் ஒருவர் வந்து ஸலாம் சொல்லிப் பணிந்து 
நின்று : எஜமானவர்களே , தமியேன் தங்களுக்கு விருந்து 
கொடுக்க வேண்டுமென்று 

நாடியிருந்து , 
இன்றைத்தினம் எனக்கேன்றமட்டில் சில தீன்கள் தயார் 
பண்ணி வைத்துவிட்டு , தங்கள் சமுகத்திற்குத் தெரியப் 
படுத்தும்படி வந்தேன் . தாங்கள் எளியேன் மீது கிருபை 
கூர்ந்து , தங்கள் திருவடிகளை என் சிற்றிலில் வைத்தருள 
வேண்டும் என்று பலவாறு புகழ்ந்து கேட்டுக்கொண்டார் . 
அதற்கு ஆண்டவரவர்களையும் , மகனார் ஹலறத்து சையிது 
முகம்மதுயூசுபு சாகிபவர்களையும் , தபோதனர்களாகிய பகீர் 
களில் பலரையும் விருந்துக்காக அழைத்துக்கொண்டு 
பார்ப்பாரூருக்குப்போனார் . இதற்கிடையில் அவர் வீட் 
டில் புலவுச்சாதம் முதலான பலவித பதார்த்தங்கள் 
திட்டஞ் செய்யப்பட்டிருந்தன . 


பலநாளாக 


சகல 


கன்ஜுல் கறாமாத்து . 


ஹலறத்து ஆண்டவரவர்கள் அந்த வர்த்தகர் வீட்டிற் 
போய்ச் சேர்ந்தவுடன் , அவர் ஆண்டவரவர்களுக்காக 
அலங்கரித்திருந்த இடத்தில் அழைத்துப்போய் இருக்கச் 
செய்தார் . ஆண்டவரவர்கள் அங்கிருக்கவே , மற்றவர்களும் 
தரந்தரமா யுட்கார்ந்திருந்தார்கள் . பின் விருந்து கொடுக் 


கப்பட்டது . 


ஹலறத்து ஆண்டவரவர்கள் முதலான அனைவரும் 
விருந்துண்டு முடிந்தபின் , அந்த வர்த்தகர் தாமேயெழுந்து 
சந்தனம் , புஷ்பம் , தாம்பூலங்கள் பரிமாறினார் . விருந்து 
விஷயம் சம்பிரமமாய் முடிந்தது . ஆண்டவரவர்கள் வீற் 
றிருக்கும் அந்தச்சபை அதிக அமைதியாயிருந்தது . பிறகு , 
விருந்து கொடுத்த வர்த்தகர் ஹலறத்து ஆண்டவரவர்கள் 
சமுகத்தில் வந்து கைகட்டி நின்று : எஜமானவர்களே 
தங்கள் சமுகத்தில் தமியேன் சொல்லிக்கொள்ள வேண்டிய 
ஒரு முறையீடுண்டு . அது :: -எனக்கு இரண்டு கப்பல்கள் 
சொந்தமா - யிருக்கின்றன அவ்விரண்டையும் நிறைசரக் 
குடன் இங்கிருந்து பத்தாவியாவுக்குப் பாய்விரித் தநுப்பி 
னேன் . அவைபோய் அதிக நாளாயின . அவற்றின் சங்கதி 
யொன்றும் இன்னுந் தெரியவில்லை . அதனால் என் மனம் 
சஞ்சலத்தில் அமிழ்ந்திக் கிடக்கின்றது . தேவரீர் தாங்கள் 
எளியேன்மீது அன்புகூர்ந்து , அக்கப்பல்கள் 
யாத்திரையாய் 

வந்துசேரச் செய்யவேண்டும் . 
வொன்றே என்முறைப்பாடு என்று சொன்னார் . 

அந்தவர்த்தகர் சொன்ன இந்த முறைப்பாட்டை ஹல 
றத்து ஆண்டவரவர்கள் கேட்டு , அதற்கு யாதொரு பிரதி 
யும் சொல்லவில்லை . பேசாமல் வாயை மூடிக்கொண்டு , 
தங்கள் சாகைக்குவர எழுந்தார்கள் .. எழும்போது , அவர் . 
கள் உட்கார்ந்திருக்கும் இடத்தில் சாய்ந்து கொள்ளவும் , 
துடைகளுக்கு வைத்துக்கொள்ளவும் போட்டியிருத்த வில் 


சிந்தா 


. 


பார்ப்பாரூருக்குப் போனது . 


சகக 


ஒன்றை 


லூதித் திண்டுகளில் இரு துடைகளுக்கும் இட்டிருந்த 
இரண்டு திண்டுகளையும் இருகைகளாலும் இடுக்கிக் கக்கத்தில் 
அணைத்துத் தூக்கிக்கொண்டு 

எழுந்தார்கள் . 

அதன் 
மர்மம் அந்த வர்த்தகருக்கு என்னவென்று தெரியுமா ? 
தமது அழகிய திண்டுகளை ஆண்டவரவர்கள் எடுத்துக் 
கொண்டு போகின்றார்களென்றே நம்பினார் . அப்படி 
நம்பினவர் பின்னும் ஆண்டவரவர்கள் நமது இரண்டு 
திண்டுகளையும் கொண்டு போகின்றார்களே 
வைத்துவிட்டு , ஒன்றையாவது கொண்டுபோகக் கூடாதா ! 
என்று தமது இருதயத்தில் எண்ணினார் . காரணநாயகர் 
கருத்தையறியாத அவர் இப்படி யெண்ணின மாத்திரத்தில் 
ஆண்டவாவர்கள் சட்டென்று ஒருகக்கத்துத்திண்டை நழுவ 
விட்டு , மற்றொரு திண்டைமாத்திரம் தூக்கிக்கொண்டு 
வெளியில்வந்து , அந்தத்திண்டையும் ஆகாயத்தில் வீசி 
யெறிந்துவிட்டு, முது பக்குக்கு வந்து சேர்ந்தார்கள் . 

இது நடந்த சிலநாட்களுக்குப்பின் அந்த வர்த்தக 
ருடைய இரண்டு கப்பலில் ஒன்று மாத்திரம் சிந்தாயாத் 
திரையாய் நாகப்பட்டணத்துறையில்வந்து சேர்ந்தது . மற் 
றொன்று வரவேயில்லை . அப்போது வர்த்தகர் வந்த கப்பல் 
மாலுமியைப்பார்த்து : அதிகநாள் 

சென்ற 

காரணம் 
என்ன ? இன்னொருகப்பல் எங்கே ? என்று கேட்டார் . 
அதற்கு அவன் : நாங்கள் இரண்டு கப்பலும் ஒன்றாகவே 
பாய் தூக்கி ஓடிவந்தோம் . நடுக்கடலில் வரும்போது 
இரண்டுக்கும் ஒன்றாகவே கம்பத்துக் கண்டது . அதனால் 
ஒட்டொழிந்து , நீரிறைத்துக்கொண்டு நடுக்கடலில் கிடந்து 
தவித்தோம் . திடீரென்று இந்தக்கப்பல் நீரற்றுச் சுகமா 
யோடிற்று . மற்றொரு கப்பல் 

கப்பல் நாங்கள் பார்த்திருக்கக் 
கடலில் முழுகிப்போயிற்று . நாங்கள் மாத்திரம் அபாயமின்றி 
வந்துசேர்ந்தோம் என்று சங்கதி சொன்னான் . 


1010- 53 


சகஉ 


கஉ 


கன்ஜுல் கருமாத்து . 


இதைக்கேட்ட வர்த்தகர் ஹலறத்து ஆண்டவரவர்கள் 
சமுகத்தில் வந்து அடிபணிந்து நின்று : எஜமானவர்களே 
ஒருகப்பல் மாத்திரம் வந்துசேர்ந்தது . மற்றொருகப்பல் 
கடலில் முழுகிப் போயிற்றாம் என்று முறையிட்டார் , 
தாமாக் கெடுத்துக்கொண்டு தவிக்கும் அவர் முறைப் 
பாட்டைக் கேட்ட ஆண்டவரவர்கள் அவரைப்பார்த்து : 
கடலில் முழுகிப்போகுந் தறுவாயிலிருந்த உமது இரண்டு 
கப்பல்களையுமே கரைசேரும்படி கை தூக்கி விடுவதற்காக 
உமது வீட்டில் இரண்டு திண்டுகளையும் நான் தூக்கினேன் . 
நீர் , ஒன்றை 

விட்டுவிட்டு ஒன்றைக் கொண்டுபோகக் 
கூடாதா ? என்று எண்ணினீர் . 

எண்ணப்படி 
ஒன்றை விட்டுவிட்டேன் . அதனால் ஒருகப்பல் ஆழ்ந்தது ; 
மற்றொன்று வந்தது என்று காரியத்தை வெளியிட்டுச் 
சொன்னார்கள்... அந்த வர்த்தகர் இதைக்கேட்டு , தாம் 
அறியாமையால் நினைத்ததற்காகக் கவலைப் பட்டவராய் , 
ஆண்டவரவர்களைப் போற்றிப் புகழ்ந்து விடைபெற்றுக் 
கொண்டு , பார்ப்பாரூர் போய்ச்சேர்ந்தார் . 


உமது 


பார்ப்பாருருக்குப் போனது முற்றிற்று . 


கூகூ - ம் அத்தியாயம் . 
பிளவைநோய் தீர்த்தது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் நாகப்பட்ட 
ணத்து இராயகுஞ்சாலி மரைக்காயருடைய பிளவை நோயைத் 
தீர்த்த வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சையிது அப்துல்காதிறு ஷாகுல் ஹமீது 
ஆண்டவரவர்களை நாகப்பட்டணத்து முஸ்லிம்களில் அநேகர் 
பிரதிதினமும் வந்து தரிசனை பண்ணிக்கொண்டு போவது 
வழக்கமாயிருந்தது . அந்நாளில் நாகப்பட்டணத்தில் 
பாக்கியவந்தரும் , ஊர்த்தலைவருமாக இராயதஞ்சாலி மரைக் 
காயர் என்றொருவர் வாழ்ந்திருந்தார் . அவர் ஒருநாள் தமது 
ஊராரைப் பார்த்து : நீங்கள் ஏன் அடிக்கடி அந்த பகீரிடத் 
திற் போகின்றீர்கள் ? அவர் கஞ்சாப்புகை குடிக்கிறவர் . 
அவரிடத்தில் உங்களுக்கு என்ன வேலை ? இனி ஒருவரும் 
போகாதீர்கள் என்று ஆஞ்ஞைபண்ணினார் . அவர் தங்கள் 
தலைமைத்தனக்காரராகையால் , எல்லாரும் அவர் சொல் 
லுக்கு அடங்கி நின்று போனார்கள் . அன்று முதல் ஒருவரும் 
ஆண்டவரவர்களைக் காணவருகிற தில்லை . 

மேற்படி மரைக்காயர் கர்வம்பிடித்து மதிகெட்டு 
அந்தச் சொல்லைச்சொன்ன அன்றைத்தினமே அவர் வாயில் 
பாரிய பிளவையொன்று கிளம்பி , அது வரவரப்பருத்து 
வீங்கிவெடித்துப் புழுக்கள் சொரிந்தது . அதனால் , அவர் 
பட்டவேதனை கொஞ்சமல்ல . இராப்பகலாக அன்ன 
ஆகாரமற்றுக் கிடந்துவருந்தினார் . அவர் பண்ணிக்கொண்ட 
பக்குவ பரிகாரங்கள் 

பரிகாரங்கள் ஒன்றினாலும் காரியப்படவில்லை . 
பெரியோரைப் பழுதுபேசின கருமத்தினால் நேரிட்ட 
சண்டாள ரோகத்திற்கும் பரிகாரம் ஏது . ! 


சகச 


கன்ஜுல் கறாமாத்து . 


அல்லாகுத்த ஆலாவின் குத்பை வாய்கூசாமல் பழுது 
பேசின தால் சம்பவித்த தீங்கு இது என்று அவர் எண்ணத் 
தில் வரவில்லை . ஒருநாள் அவர் தமது சிநேகிதராகிய 
சையிது மததூம் என்பவரை யழைப்பித்து அருகிலிருத்தி : 
நான் தீனுல்லிஸ்லாத்தின் பிரகாரம் ஒரு அணுவளவும் 
தவறாது நடக்கிறவனாயிருக்க , இந்த ரோகம்வரக் காரணம் 
என்ன என்று கேட்டார் . அதற்கு சையிது மததூம் அவ 
ரைப்பார்த்து : நீர் அறியவில்லையா ! அல்லாகுத்தஆலாவுடைய 
ஒலியும் , குத்பு மானவர்களை நீர் நிந்திக்கவில்லையா ! பலர் 
அறிய நிந்தனை பேசினீரே ! அதனாலேதான் நிந்தனை பேசின 
வாயில் அல்லாதத்த ஆலா இதையுண் டாக்கினான் . இது 
கர்மவியாதி . இதற்கு மருந்துமில்லை . மந்திரமுமில்லை . 
நீர்போய் அந்த ஆண்டவரவர்களிடம் மன்னிப்புக் கேட்டுக் 
கொள்ளும் . அப்படிச் செய்தாலன்றி , 

து தீராது 
என்று மறுமொழி சொன்னார் . 

இதைக்கேட்ட மரைக்காயர் : ஆம் , சரிதான் . அத 
னாலேதான் இந்தவியாதி எனக்கு வந்தது . ஆனால் , நான் 
அந்த ஆண்டவரவர்களின் முகதாவிற்போகப் பயப்படு 
கிறேன் . நீரும் என் கூடவந்து , எனக்காக அவர்களிடம் 
பரிந்து பேசுவீரானால் வருகிறேன் . தயவுசெய்து வருகி 
றீரா ? என்று கேட்டார் . 

இதற்கு அவர் நல்லதென்று சம்மதித்து , மரைக் 
காயரை 

பல்லக்கில் ஏற்றிக்கொண்டுவந்து ஒரு 
மறைவில் வைத்துவிட்டு , தாம் மாத்திரம் ஹலறத்து 
ஆண்டவரவர்கள் சமுகத்தில் வந்து கைகட்டி நின்று : 
எஜமானவர்களே , நாகபட்டணத்து இராயதஞ்சாலிமரைக் 
காயர் என்பவர் தங்களை மதிப்புக்குறைவான கெட்ட 
சொற்சொல்லி நிந்தித்தாராம் . அதனால் அவர் வாயில் 
பிளவை . 

கிளம்பி , அதிகம் பாடுபடுகின்றார் . இப்போது 
தாம் பேசினது தவறென்று கண்டு , தங்களிடம் மன்னிப்புக் 


பிளவைநோய் தீர்த்தது . 


சகரு 


கேட்க என்னையும் அழைத்துக்கொண்டு வந்திருக்கின்றார் . 
தங்கள் முகதாவில் வர அஞ்சுகிறார் . அவர் செய்தது இது 
வொரு தவறன்றி , மற்றவையெல்லாம் நன்மையாகவே 
நடக்கின்றார் . தாங்கள் அல்லாகுத்தஆலாவுக்காக வேண்டி 
அவர்பிழையைப் பொறுத்து , வந்தநோய் தீரும்படி 
மன திரங்கி - ரக்ஷிக்கவேண்டுகின்றேன் . எஜமானவர்களே , 
தயவு செய்யுங்கள் என்று கெஞ்சி மன்றாடினார் . 

சையிது மகுதூம் என்பவர் இராயகுஞ்சாலி மரைக்காயருக் 
காகப் பரிந்து பேசினதை ஹலறத்து ஆண்டவரவர்கள் 
கேட்டுக்கொண்டிருந்து , யார்யார் என்னென்ன தீங்குகள் 
செய்தாலும் உடனுக்குடன் 

நன்மையையே செய்யும் 
வழக்கப்படி அவரைப்பார்த்து : நல்லது ; அந்த 
மறைக்காயரை இங்கே கொண்டுவாரும் என்று உத்தரவு 
செய்தார்கள் . உடனே அவர் ஓடிப்போய்க் இராய தஞ்சாலி 
மரைக்காயரை அழைத்துவந்து ஆண்டவரவர்களின் 
பாதாரவிந்தத்தில் விட்டார் . 

உடனே மரைக்காயர் குப்புறவிழுந்து : எஜமானவர் 
களே , சிறியேன் தங்கள் மகத்துவத்தை இன்னபடியென்று 
அறியாதபடியால் , வாய்கொழுத்துப் 

பேசிவிட்டேன் . 
அதனால் நான் பட்டபாடு போதும் . இனி என்னை 
ரக்ஷிப்பது தங்கள் கடன் என்று புலம்பி அழுதார் . 
அழவே , ஆண்டவரவர்கள் அவர்மீது மன திரங்கி , அவர் 
பேசினதைமன்னித்துக்கொண்டு , தேவாமிர்தம் போன்ற 
தங்கள் திருவாய் உமிழ்நீரை அவர்வாயில் பிளவையிற்பட 
உமிழ்ந்தார்கள் . உடனே அந்தப் பிளவை . முற்றிலும் 
அற்று , வாய் முன்போலச் சுகமாயிற்று . 

பிளவைநோய் தீர்ந்து சுகம்பெற்ற இராயதஞ்சாலி 
மரைக்காயர் ஆண்டவரவர்களைப் பணிந்து திருவடிகளைத் 
தொட்டு முத்தமிட்டுக்கொண்டு , வாயாரப்புகழ்ந்து , பின் : 


சகசு 


கன்ஜுல் கறாமாத்து . 


வேண்டி 
என்று 


எஜமானவர்களே , தாங்கள் என்னை ரக்ஷித்ததுபோல என் 
குடும்பத்தையும் , ஊராரையும் ரக்ஷிக்க 
நாகபட்டணத்திற்கு எழுந்தருள 

வேண்டும் 
மன்றாடினார் . ஆண்டவரவர்கள் அதற்கு உடன்பட்டு , 
அவர்கூடவே நாகபட்டணம் போனார்கள் . 

இராயகுஞ்சாலி மரைக்காயர் ஹலறத்து ஆண்டவரவர் 
களை அழைத்துக்கொண்டுபோய் , தாம்கட்டின குத்பாப் 
பள்ளியில் 

மூன்று நாள்வரையும் இருக்கச்செய்து , 
ஊராரைக்கொண்டு சம்பிரமமான விருந்துகள் கொடுப் 

தாமும் கொண்டாட்டமான பெரும் விருந்து 
கொடுத்து , அவர்களின் துஆ பறக்கத்தைப் பெற்றுக் 
கொண்டு , அதிக மரியாதையுடன் அனுப்பினார் . மூன்று 
நாளுக்குப்பின் ஆண்டவரவர்கள் சாகைக்கு வந்தார்கள் . 

பிளவைநோய் தீர்த்தது முற்றிற்று . 


பித்து , 


க 00 - ம் அத்தியாயம் . 
வாஞ்சூருக்குப் போனது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் வாஞ்சூரிற் 
போய் கல்வத்திருந்த வரலாற்றைச் சொல்லுகின்றது .) 

ஹவறத்து சையிது ஷாகுல் ஹமீது கன்ஜஸவாய் ஆண் 
டவரவர்கள் ஒருநாள் , குடும்ப விஷயத்தைத் தங்கள் மகனா 
ரிடம் எச்சரிக்கை பண்ணிவிட்டு , சில பகீர்களை யழைத்துக் 
கொண்டு ஆற்றுக்கு வடபுறம் இருக்கும் * வாஞ்சூருக்குப் 
போனார்கள் . அவ்வூர் அந்தக்காலத்தில் இரண்டு பிரிவாகப் 
பிரிக்கப்பட்டு , மேலைவாஞ்சூர் என்றும் , கீழை வாஞ்சூர் 
என்றும் இருகூறாயிருந்தது . 

வாஞ்சியென்று பேர்போன ஒருவன் குடியிருந்ததால் வாஞ்சி 
யூர் என்று பேர்பெற்று , பின்வாஞ்சூர் என்றுமருவிவழங்குகின்றது.. 


வாஞ்சூருக்குப் போனது . 


சகஎ 


அவ் விருபாகத்துள் ஆண்டவரவர்கள் கீழைவாஞ்சூ 
ருக்குப்போய் , அங்கே தனித்த ஓரிடத்தில் கபுறளவில் 
ஒரு பள்ளம் அகழ்வித்து , அதில் இறங்கியிருந்துகொண்டு , 
அதன்மேல் பலகை கொண்டு மூடச்சொல்லிவிட்டு , அன்ன 
ஆகாரமின்றி கல்வத்தென்னும் யோகத்தி லிருந்தார்கள் . 
நாற்பது நாள்வரையும் அந்தப்பள்ளத்தில் ஒரேயிருப்பாய் 
கல்வத்திருந்து , நாற்பது நாட்களுந் தீர்ந்தபின் வெளியில் 
வந்து , அன்றைக்கே தங்கள் பாட்டனார் மார்களாகிய நபி 
முகம்மது ஸல்லல்லாகு அலைகிவஸல்லமவர்கள் பேரிலும் , 
குத்புல்லக்தாபு ஹலறத்து சையிது முகியித்தீன் அப்துல் காதிறு 
ஜைலானி ரலியல்லாகு அன்கு அவர்கள் பேரிலும் பாத்தி 
ஹாவோதி , கந்தூரிகொடுத்தார்கள் . கொடுத்த கந்தூரியின் 
சோறு கறிகள் வேறே அரிசிமுதலியன கொண்டு சமைத்துக் 
கொடுக்கவில்லை ; தாங்கள் கல்வத்திருந்த வெறும்பள்ளத்தில் 
தங்கள் கையையிட்டுப் பலவகைக்கறிகளும் , நறுமணமுள்ள 
புலவுச்சோறுமாக அள்ளியள்ளி எவரும் அதிசயிக்கத்தக்க 
தாக வந்தவர்களுக்கெல்லாம் கொடுத்தார்கள் . 

இவ்விதம் ஆச்சரியத்துடன் கந்தூரிகொடுத்துவிட்டு , 
தாங்கள் கல்வத்திருந்த தானத்தில் ஒரு பள்ளிகட்டும்படி 
கட்டளை பண்ணினார்கள் . அந்தக் கட்டளைப்படி சில தினத் 
திற்குள் அங்கே ஒரு சிறுபள்ளி கட்டப்பட்டது . அதன்பின் 
ஆண்டவரவர்கள் தங்கள் சாகைக்கு மீண்டு வந்தார்கள் . 

( அப்போது கட்டின அந்தப்பள்ளிதான் இன்றைக்கும் வாஞ் 
சூர்ப்பள்ளிவாசல் என்று , வருஷத்திற்கு ஒருதரம் திருவிழாநடந்து 
விளங்குகின்றது . பிரார்த்தனைக்குத் திரள் திரளாக ஜனங்கள் அங்கே 
போகின்றார்கள் . இப்போது அது புரான்ஷி ராஜாங்கத்திற்குள் 
ளிருக்கின்றது . இருந்தாலும் , அதன் பரிபாலனம் நாகூர் தர்காவின் 
ஆதினத்திலிருந்தே நடந்து வருகின்றது .) 

வாஞ்சூருக்குப்போனது முற்றிற்று . 


காக - ம் அத்தியாயம் . 
புதையலை வெளியாக்கினது . 


[ இவ் வத்தியாயம் - ஹலறத்து ஆண்டவரவர்கள் பாதர்கள் 
புதைத்து வைத்துக் காணாமற்போன பொருளை வெளியாக்கிக் 
கொடுத்த வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சையிது ஷாகுல்ஹமீது பாத்துஷா ஆண்டவ 
ரவர்களின் குடியிருப்புக்குக் கொஞ்சங் கிழக்கில் 
கடலருகில் மீன்பிடிகாரர்களாகிய பரதர்கள் குடியிருக்கும் 
பட்டினச்சேரி பத்திரம் ஒன்றிருக்கிறதென்று முன் 
சொல்லப்பட்டதே , அந்தச்சேரியிலுள்ள பரதர்கள் ஆண் 
டவரவர்கள் சமுகத்திற்கு அடிக்கடிவந்து ஊழியஞ் செய்து 
கொண்டிருந்தார்கள் . இது ஆண்டவரவர்கள் அங்குவந்து 
தங்கின காலந்தொடங்கி வழக்கமாய் நடந்துவந்தது . 

மேற்படிப் பரதர்களில் சிலர்கையில் கொஞ்சம் பணஞ் 
சேர்ந்து விட்டது . அந்தப்பணக்காரர்கள் ஒருநாள் ஒன்று 
கூடி : நாம் பணம் வைத்திருப்பது நமது சேரித்தலைவனாகிய 
சேர்ப்பன் அறிந்தால் , பிடுங்கிக்கொள்வான் . ஆகையால் , 
அப்பணங்களையெல்லாம் கணக்குப்படி ஒன்றாகச் சேர்த்து 
ஒருமுடிப்பாக்கி , நிலத்தையகழ்ந்து புதைத்துவைப்போம் . 
தேவையான போது எடுத்துக்கொள்ளலாம் என்று பேசித் 
தீர்மானித்து , அவ்வாறே அந்தப் பணங்களையெல்லாம் 
ஒருமுடிப்பரக்கி , 

தங்கள் . சேரியில் 
ஒதுக்கிடத்தில் ஆழமான குழியொன்று வெட்டி , அதில் 
புதைத்து வைத்தார்கள் . இந்தரகசியம் அவர்களுக்கன்றி 
மற்ற யாருக்கும் தெரியாது . 

சிலகாலத்திற்குப்பின் அவர்களுக்குப் பணந்தேவை 
யாயிருந்தது.. அந்த முடிப்பின் பங்குக்காரர் எல்லாரும் 
ஒன்றாய்ச்சேர்ந்து , புதைத்த குறியின்படி வந்து தோண்டிப் 


சேர்த்து 


புதையலை வெளியாக்கினது . 


சகக 


பார்த்தார்கள் ; பணமுடிப்பு இல்லை . பின் நாலாபக்கமும் 
தோண்டிப் பார்த்தார்கள் ; ஒருபக்கத்திலும் காணவில்லை . 
தாங்கள் புதைத்த இடத்தைச்சேர அங்குமிங்குமாகப் பல 

டத்திலும் கைசலிக்க வெட்டியகழ்ந்து , மணலைக் கிண்டிக் 
கிளறிப் பார்த்தார்கள் ; பணமுடிப்பு அகப்படவேயில்லை . 
பின்பு அவர்கள் : இதென்னமாயம் ! யாரும் பார்த்திருந்து 
கவர்ந்து கொண்டார்கள் போலும் ! அல்லது பூதங்களே 
- மறைத்துக்கொண்டனபோலும் ! இன்னதென்றும் தெரிய 
வில்லையே யென்று உள்ளஞ்சோர்ந்து ஒருவரோடொருவர் 
பேசிக்கொண்டு , பின்பு , இதைப்போய் ஆண்டவரவர்கள் 
சமுகத்தில் முறையிடலாமென்று முடிவுசெய்துகொண்டு , 
அவர்கள் அத்தனைபேரும் கூடிக்கொண்டு ஆண்டவரவர்கள் 
சமுகத்திற்கு வந்தார்கள் . 

வந்தபரதர்கள் ஹலறத்து ஆண்டவரவர்கள் சமுகத் 
தில் கைகட்டிநின்று : எஜமானவர்களே , எங்கள் பணங் 
களைச் சேரித்தலைவன் பிடுங்கிக்கொள்வானென்று பயந்து 
ஒன்றாகச் சேர்த்து முடிந்து , நிலத்தைத்தோண்டிப் புதைத்து 
வைத்தோம் . இன்று போய் நாங்கள் வெட்டிப்பார்க்க 
அது அகப்படவில்லை . தேவரீர் அதை வெளியாக்கித்தர 
வேண்டும் . நாங்கள் ஏழைகள் என்று சொல்லிக் கெஞ்சி 
னார்கள் . இதைக்கேட்டவுடன் ஆண்டவரவர்கள் தாங்கள் 
உலுசெய்து மீந்திருந்த தண்ணீரை ஒருபாத்திரத்தில் 
ஊற்றி , சில அஸ்மாக்களையோதி அதில் ஊதி , அவர்கள் 
கையிற்கொடுத்து : நீங்கள் இதைக்கொண்டுபோய் , பணம் 
புதைத்த இடம் பார்த்துத் தெளித்துவிட்டு , பின்பு 
தோண்டிப் பாருங்கள் ; உங்கள் பணமுடிப்பு அகப்படும் 
என்று சொல்லிய நுப்பினார்கள் . 

அந்தப்பரதர்கள் தண்ணீரைவாங்கிக் கொண்டுபோய்ப் 
பணம்புதைத்த இடத்தில் தெளித்து , பின் தோண்டினார் 
கள் . அவர்கள் வைத்தமுடிப்பு வைத்தாற்போல இலகு 

1010- 54 


சஉ O 


கன்ஜுல் கறாமாத்து . 


வாய் அகப்பட்டுக்கொண்டது . அதனால் , அவர்கள் அள 
வற்ற சந்தோஷத்துடன் அதை யெடுத்துவந்து ஆண்டவ 
ரவர்கள் சமுகத்தில் தெரிவித்துவிட்டு , அதிக தோத்திரஞ் 
செய்து விடைபெற்றுக்கொண்டு போனார்கள் . 

புதையலை வெளியாக்கினது முற்றிற்று . 


க 02 - ம் அத்தியாயம் . 
புளியமரம் பேசினது 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களுடன் புளிய 
மரம் பேசின வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சையிது ஷாகுல் ஹமீது ஆண்டவரவர்கள் 
சாகை பண்ணிக்கொண்டிருக்க இடம் ஒரு புளியமரத்தின் 
அடியல்லவா ? ஒருநாள் ஆண்டவரவர்கள் தனித்து அந்த 
மாநிழலில் உட்கார்ந்திருந்தார்கள் . அப்போது அந்தமரம் 
ஆச்சரியகரமாக ஆண்டவரவர்களைக் கூப்பிட்டு : எஜமா 
னவர்களே , நான் தங்கள் சமுகத்தில் ஒரு மனுப்பண்ணிக் 
கொள்கின்றேன் , அதாவது : - தாங்கள் என் நிழலில் உட் 
கார்ந்து , என்மீது சாய்ந்து , என்னை மேன்மைப்படுத்திவரு 
கின்றீர்கள் . அதனால் நான்பெற்ற பாக்கியத்தைப்போல 
மற்ற எந்தமரமும் பெற்றிராது . ஆனால் , இனி , என்னி 
லிருந்து வித்து விழுந்து கன்றுகளாய் , மரங்களாய் , அசுசி 
யான இடங்களிலும் , அசுசியான விஷயங்களிலும் சம்பந் 
தப்படுவதைப்பற்றி விசனப்படுகிறேன் . அதற்காகத் 
தேவரீர் ஒரு காரியஞ்செய்யவேண்டும் . என்ன வென்றால் : 
நான் பூத்து , காய்த்து , 

ய்த்து , பழுத்திருக்கத்தான் வேண்டும் . 
அப்படியிருந்தாலும் , என் பழத்தில் வித்தில்லாதிருக் 
கும்படி வேண்டுகின்றேன் . அப்படியேயாகத் தாங்கள் 
கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லிற்று . 


உபாத்து . 


சஉக. 


புளியமரம் சொன்ன இந்தச்சொல்லை ஹலறத்து 
ஆண்டவரவர்கள் 

கேட்டுச் சந்தோஷப்பட்டு , அதைப் 
பார்த்து : மரமே , உன் பிரியப்படியே உனக்கு வித்தில் 
லாமற்போகக் கடவது ; நீ நீண்டகாலம் வளர்ந்தோங்கி 
நிற்கக்கடவது ; உன் பட்டையை , இலையை உபயோகித்த 
எந்த நோயாளிக்கும் எந்தநோயானாலும் தீரக்கடவது . 
என்று வாக்குக் கொடுத்தார்கள் . 

( ஹலறத்து ஆண்டவரவர்களின் திருவாக்குப்படி அந்தப் புளிய 
மரம் பழுத்தும் வித்தற்றதாய் , நோய்களைத் தீர்க்கும் அருமருந்தாய் , 
வெகுகாலம் வரையும் நின்று , அதன்பின் பட்டுப்போயிற்று . அதன் 
வேரிலிருந்து கிளைத்த மற்றொரு சிறுமரம் சிலகாலம் நின்று , கொஞ். 
சக்காலத்திற்கு முன் அடித்த புசலால் விழுந்து விட்டது . 

புளியமரம் பேசினது முற்றிற்று . 


க 0 % - ம் அத்தியாயம் . 

உபாத்து . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களுடைய உபாத் 
தின் வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து குத்புல்லக்தாபு , கொளதுல் இஸ்லாம் , 
மீறான் சுல்தான் , சையிது அப்துல்காதிறு ஷாதல்ஹமிது கன் 
ஜஸவாய் , கன்ஜபக்ஷ் பாத்துஷாசாகிபு ஆண்டவரவர்கள் 
தங்கள் மகத்துவம் உலகமெங்கும் பரவிவிளங்க வாழ்ந்தி 
ருக்கும் காலத்தில் , அவர்கள் மகனார் ஹலறத்து ஷாஹா 
சையிது முகம்மதுயூசுபு சாகிபு ஆரிபுபில்லாஹியவர்கள் தங் 
கள் மனைவியாருடன் தகப்பனாரவர்களின் பணிவிடையில் 
அமர்ந்து , முதுபக்கு என்னும் மகத்துவ மண்டபத்தில் அதிக 
சிறப்புடனும் , ஆநந்தத்துடனும் , ஆண்மக்கள் அறுவரை 
யும் , பெண் மக்கள் இருவரையும் பெற்று , புத்திரபாக்கியத் 


கன்ஜுல் கறாமாத்து , 


- 


சத 2 


திலும் குறைவற்று வாழ்ந்தார்கள் . ஹலறத்து ஆண்டவ 
ரவர்கள் தங்கள் பௌத்திரர்மீது அதிக அன்பு பாராட்டி 
வந்தார்கள் . அப்பிள்ளைகளின் நாமங்கள் : -1 . ஷாஹா 
பாபாபதறுத்தீன் , 2. ஷாஹா ஹமீதுல் ஆஷிக்கீன் , 3. ஷாஹா 
சுல்தான்கபீரி , 4. ஷாஹா சுல்தான்ஹக்கானி , 5. ஷாஹா சுல் 
தான் நூறுத்தீன்காமிலி , 6. ஷாஹா சுல்தான்சகீரி , 7. ஜுஹற 
பீவி , 8. பாத்திமாபீவி . ஆக இந்தப் பௌத்திர பௌத் 
திரிகள் எட்டுப்பேர்களில் மூன்றாம் பௌத்திரராகிய 
ஷாஹா சுல்தான்கபீரி சாகிபவர்கள் மீதே ஆண்டவரவர்கள் 
அதிக அன்புடையவர்களாய் , அவர்களை அடிக்கடி மடிமீது 
வைத்துக்கொண்டு உவந்திருப்பார்கள் . 

நானா தேசத்தாரும் நாலாபக்கங்களிலிருந்து வந்து 
தங்கள் திருவடிகளைத் தரிசித்துப் போகும் மகத்துவத் 
துடனும் , புத்திர பௌத்திரர்களாலான சம்பத்துடனும் , 
பட்டினச்சேரிப் பரதர்கள் ஊழியஞ்செய்ய , சீஷர்களான 
நானூற்று நான்கு தபோதனர் புடைமருவியிருக்க ஹல 
றத்து ஆண்டவரவர்கள் வாழ்ந்திருக்கும் காலத்தில் , அவர் 
களுக்கு * அறுபத்தெட்டு - வயது நிரப்பமாயிற்று . தங் 
களின் அறுபத்தெட்டாம் வயது நிரப்பமாய்த்தீரும் ஹிஜ் 
றத்துத் தொளாயிரத்து எழுபத்து எட்டாம் வருஷம் , ஜமா 
துல்லாகிறுமாதம் , பத்தாந்திகதி , வெள்ளிக்கிழமை 
யிரவானவுடன் , தங்கள் துன்யாவினின்று ஆகிறாவுக்குப் 
பிரயாணப்படும் நாள் இதுதான் என்பதை முன்னமே 
அறிந்திருப்பதால் , அன்றிரவு தங்கள் சாகையை முதுபக்குக் 
குள் வடகிழக்கு மூலையில் கொண்டுபோய் வைத்துக்கொண்டு 
அங்கேயே யிருந்தார்கள் . 

அறுபத்தெட்டு வயது , முறையே பதினெட்டுவயது பிதா 
மாக்கள் சகவாசத்திலும் , பத்து வயது ஆசிரியர்சகவாசத்திலும் , பனி 
ரண்டுவயது பரதேச சஞ்சாரத்திலும் , இருபத்தெட்டு வயது முது 
பக்கிலுமாக முடிந்தனவென்று காரணப்புராணம் சொல்லுகின்றது . 


* 


உ பாத்து . 


சஉங . 


அன்றிரா இஷாதொழுதபின் ஹலறத்து ஆண்டவ 
ரவர்கள் தங்கள் அருமைமகனார் ஹலறத்துஸையிது முகம் 
மது யூசுபு சாகிபவர்களைத் தனியே யழைத்துப் பக்கத்தில் 
வைத்துக்கொண்டு : மகனே , மரணம் என்கிற மவுத்தை 
நீர் இன்னதென்று அறிவீரா ? அது ஒருபாலம் . என்ன பால 
மென்றால் ; ஒருவன் எதை உவந்திருக்கின்றானோ அதிற் 
கொண்டுபோய்ச் சேர்க்கும் பாலம் . அல்லாதத்தஆலா எனக்கு 
நியமித்த மவுத்தின் வேளை இப்போது வந்துவிட்டது . 
இன்றைத்தினம் நான் அவனைநாடிப் பிரயாணப்படப் 
போகின்றேன் என்று ரகசியமாகச் சொன்னார்கள் . 


என்ற 


இந்தச்சொல் செவிக்குள் நுழைந்தபோது சையிது 
முகம்மதுயூசுபு சாகிபவர்கள் உடலயர்ந்து , உள்ளஞ்சோர்ந்து , 
மதிமயங்கி , முகம்வாடி , கண்களிலிருந்து தண்ணீர் தாரை 
தாரையாயோட அழுதார்கள் . நபிழகம்மது ஸல்லல்லாகு 
அலைகிவஸல்லமவர்கள் உபாத்தாய் விட்டார்கள் 
சொல் காதில் விழுந்தபோது அமீறுல் மூமினீன் உமறுறலி 
யல்லாகு அன்கு அவர்கள் ஸ்மரணையற்று , தங்கள் பட்ட 
யத்தை யுருவிக் கையிற்பிடித்துக்கொண்டு : யாராகுதல் 
நபிநாயகரவர்கள் உபாத்தாய் விட்டார்களென்று சொன் 
னால் , இரண்டாப் பிளந்தெறிவேன் என்று புலம்பிக் 
கொண்டிருந்தார்களானால் , மவுத்து என்னும் சொல்லைக் 
கேட்ட யாருக்குத்தான் அழுகைவராது 

! 
தங்கள் மகனார் அழக்கண்ட மாத்திரத்தில் ஹலறத்து 
ஆண்டவரவர்கள் பின்னும் மகனாரைப் பார்த்து : மகனே , 
நீர் ஏன் அழுகிறீர் ? அழாதீர் . காணப்பட்டவை யனைத் 
தும் மறையப்பட்டவை யென்பதை நீர் அறியீரோ ? மனித 
னுக்கு மரணத்தின் காலம் இப்போதுதான் என்று ஒரு . 
வரையறையில்லை . பிறந்தநேரமுதல் அவன் எத்தனை 
யாண்டு சீவனோடிருந்தாலும் ஒவ்வொரு நிமிஷமும் மரணத் 


சஜச 


கன்ஜுல் கறாமாத்து . 


திற்கு ஏற்றதேயாம் . உண்டானவை யனைத்தும் மீண்டு 
போகுதல் உண்மை . இதைப்பற்றி நாம் பல திருஷ்டாந்தங் 
களுடன் கேட்டதுபோலே பார்க்கிறோம் . நபிமார்கள் , றசூல் 
மார்கள் , அரசர்கள் முதலான யாருஞ்சரி எல்லாரும் மவுத் 
தென்கிற மரணபானம் பருகினவர்களன்றி , பருகாதவர்க 
ளில்லை . நாடு காடாகவும் , காடு நாடாகவும் , இரந்தவர் ஈய 
வும் ஈந்தவர் இரக்கவும் உலகத்தில் நேரிட்டு நடப்பதை 
ஆராய்ந்து பார்த்தால் , அல்லாதத்தஆலா ஒருவனைத் தவிர 
மற்றவையெல்லாம் தலை தடுமாறிப்போ மென்பது நிச்ச 
யம் . துன்யாவில் பெண்டுபிள்ளையென்றும் , காணி பூமி 
யென்றும் , மாடமாளிகையென்றும் , ஆடுமாடுகளென்றும் , 
ஆடையாபரணங்களென்றும் , பணங்காசுகளென்றும் , ஒரு 
வருக்கொருவர் மல்லுக்கு நின்றாலும் , பின்னுக்கு எல்லா 
வற்றையும் போட்டபடி போட்டுவிட்டு மீளா ஓட்டம் 
பிடிப்பார்கள் . சூரிய சந்திர நக்ஷத்திரங்களானாலும் சரி , 
மேகசாலங்களானாலும் சரி , பரந்த சமுத்திரமானாலும் சரி 
தன் தன் நிலைபரம் மாறிப்போம் என்றால் , இனீ மனிதர் 
பாடென்ன ? எவ்வளவு மகத்துவங்கொண்டவரானாலும் 
மவுத்தை அனுபவிக்கவேண்டுந்தான் . மகனே , உயிரைப் 
போல மருவியிருந்த பிதாவோ , மாதாவோ , உற்றாரோ ,, 
மித்திரரோ , ஒருவர் மவுத்தானால் , துக்கிக்கவேண்டித்தான் 
வரும் . ஆனாலும் , அத்துக்கத்தைப் பக்கத்திற்காட்டாமல் 
அடக்குவதே உத்தமம் . நீர் பெரியவர் என்று யாரை 
நினைக்கின்றீர் . நன்மையையே கடைபிடித்து நிற்கும்போது 
தமது இருதயத்திற்கு எவ்விதத் துக்கந் துயரங்கள் நேரிட் 
டாலும் , இவையெல்லாம் நம்மைப் படைத்து ஆள்கிற 
அல்லாகுத்தஆலாவின் புறத்திலுள்ளவை யென்று அவற்றை 
ஒரு திரணமாகவும் மதிக்காமல் பொறுத்து நிற்கிறவர் . 
யாரோ , அவர் தாம் பெரியவர் . அவரே எல்லாத் தகுதிகளையு 
முடையவர் . ஆகையால் , மகனே , நீர் அழாதீர் ; பொறுமை 


G 


உபாத்து . 


சஉரு 


யைக் கொண்டிரும் . உமது அழுகை என் மவுத்தைத் தடுக் 
காது . ஆனபடியால் , இந்தமவுத்து எல்லாருக்கும் கடமை 
யானதுதான் என்று மனதைத் தேற்றிக்கொள்ளும் . நான் 
இன்று தஹஜ்ஜத்தில் மவுத்தாய் விடுவேன் . என் ஆன்மா 
பிரிந்தபின் , நீரே தனித்து நின்று , ஆகாயத்திலிருந்து மேக 
மொன்றிரங்கி நின்று சொரியும் தண்ணீரைக் கொண்டு 
என்னைக் குளிப்பாட்டும் . இந்த முதுபக்கு என்னும் கட்டிடத் 
திற்குள் இன்ன பக்கத்தில் ஒரு பெட்டி புதைக்கப்பட்டிருக் 
கின்றது . அதைத் தோண்டி யெடும் . அப்பெட்டிக்குள் 
கபன்புடவை முதலான வேண்டிய பொருள்கள் அனைத்து 
மிருக்கும் . அவற்றைக்கொண்டு எனக்குச் செய்யவேண் 
டிய கபனீடு முதலியவற்றைச் செய்யும் . ஆனால் , இன்ன 
இடத்தில் என்னைவைத்துக் குளிப்பாட்டும் . இன்ன இடத் 
தில் என்னை அடக்கஞ்செய்யும் . என்றைக்கும் உம் துகண் 
முன்னிருந்த நான் மறைந்து போனேனென்று கவலைப் 
படாதீர் . என்னை யடக்கின மூன்றாம் நாள் அதிகாலையி 
லெழுந்து , என்க புறின் கால்மாட்டில் வந்து நின்று எனக்கு 
ஸலாம் சொல்லும் . உடனே நான் உமக்குப் பிரதிசொல்லு 
கிறேன் . அப்படி என்னிடமிருந்து பிரதி வந்ததானால் , 
நான் உயிருடன் என்றைக்கும் உமது பக்கத்தி லிருக்கிறே 
னென்று எண்ணிக்கொள்ளும் . நீர் உமது மனைவி மக்க 
ளுடன் இந்தத்தலத்தை விட்டு வேறே எங்கேயும் போகா 
தீர் . இங்கேயே தரிபட்டிரும் . அப்படி நீர் சொல்லும்ஸலா 
முக்கு என்னிடமிருந்து பிரதி ஸலாம் வராமற்போனால் , 
உமது மனைவி மக்களை யழைத்துக் கொண்டு , நீர் பிறந்ததும் , 
உமது உறவின் முறையாரின் குடியிருப்புமான லாகூருக்குப் 
போய்விடும் . என் தகப்பனாரைவிட்டு நான் எப்படிப் 
போவேனென்று மனங்கலங்காதீர் . லாகூருக்கு அல்ல , 
வேறே நீர் எங்கே போக நாடுகின்றீரேர் அங்கே போய்விடும் . 
நான் கபுறிலிருந்து உமக்குப் பிரதி சொல்லி , நீர் இங்கேயே 


சஉசா 


கன்ஜுல் கறாமாத்து . 


யிருக்க நேரிட்டால் , நான் அடங்கின மூன்றாம் நாளான 
அன்று காலையிலேயே என் கபுறின் கால்மாட்டில் 
பெரியவர் வந்து நின்று பாத்திஹா வோதிக்கொண்டிருப்பார் . 
நீர் அவரைக்கண்டு , அவர் ஓதிமுடிந்து போகிறபோது 
கொஞ்சந்தூரம் கூடப்போய் , அவருக்கு ஸ்லாம் சொல் 
லும் ; அவர் உமக்குப் பிரதிசொல்லுவார் . அதன்பின் நீர் 
அவரை யாரென்றுகேளும் . அவர் தம்மை இன்னாரென்று 
உமக்குத்தெரிவிப்பார் . அப்போது உமக்கு உலகத்தில் 
ஆகவேண்டிய விஷயங்களைப்பற்றி அவரிடம் முறையிடும் . 
அவர் உமக்கு வேண்டியவைகளுக்கு வழி சொல்லுவார் . 
நீர் அவர் சொற்பிரகாரம் நடந்துகொள்ளும் . ஒன்றுக்கும் 
ஆலோசிக்காதீர் மகனே , என்று இம்மட்டும் சொல்லிவிட்டு , 
மறுபடியும் : மகனே , உமது பிள்ளைகளை இங்கேயழைத்து 
வாரும் என்று சொன்னார்கள் . உடனே ஹலறத்து அவர் 
கள் எழுந்துபோய் , தங்கள் புத்திரபுத்திரிகள் 

எட்டுப் 
பேரையும் அழைத்துக்கொண்டு போய்த் தகப்பனார் முன் 
விட்டார்கள் . 


ஹலறத்து ஆண்டவரவர்கள் எட்டுப் பிள்ளைகளையும் 
கண்குளிர நோக்கி அணைத்துப் பக்கத்தில் வைத்து , வழக் 
கப்படி மூன்றாம் பௌத்திரராகிய ஷாஹா சுல்தான்கபீரி 
யவர்களைத் தூக்கி மடிமீது வைத்துக்கொண்டு , தங்கள் 
இரண்டு கைகளையும் ஏந்தி யா அல்லா , யாகறீம் , யாறஹீம் , 
இந்தக் கண்மணியான பிள்ளைகளையும் , இந்தப் பிள்ளைகளின் 
சந்ததிகளையும் , நீ சிறப்பாக்குவாயாக . இவர்கள் குடும்பத்தை 

ஆண்டவரவர்கள் உபாத்தாகும்போது பாபா பதறுத்தீன் , 
ஹமிதுல் ஆஷிகீன் , சுல்தான்கபீரி என்னும் மூன்று பிள்ளைகளே 
பிறந்திருந்தார்களென்றும் , சுல்தான்ஹக்கானி என்னும் பிள்ளை 
வயிற்றில் கருப்பமாயிருந்தார்களென்றும் , சில கிரந்தங்கள் சொல்லு 


கின்றன . 


உ பாத்து . 


+ 


சஉஎ 


மகிமையும் , மகத்துவமுமுள்ள குடும்பமாக்குவாயாக . 
என்று துஆ செய்து , அதன்பின் பிள்ளைகளைத் தாயார்வகம் 
அநுப்பிவிட்டார்கள் . 

* இதற்குள் இரவு நடுச்சாமமாயிற்று . இவ்வளவுக்குள் 
ஹலறத்து ஆண்டவரவர்களின் காரியம் இப்படியென்று 
பகீர்களுக்குள் பிரஸ்தாபப்பட்டது . அனைவரும் ஏங்கித் 
திகில்பிடித்துப் பதறியெழுந்து , முதுபக்குக்கு உள்ளும் புறமு 
மாகச்சூழ்ந்து செறிந்துகொண் டிருந்தார்கள் . அப்போது 
ஆண்டவரவர்கள் மகனாருக்கும் : தபோதனர்களாகிய பகீர் 
களுக்கும் , சில நல்லறிவுகளை அடியில் வருமாறு போதித் 
தார்கள் : 

என்மீது அன்புள்ளவர்களே, . கேளுங்கள் . சர்வ 
வஸ்துக்களையும் சிருஷ்டித்துப் பரிபாலனம் பண்ணி 
ஆள்கிற கர்த்தா இன்னவிதமானவன் , அவன் கிர்த்தியங்கள். 
இன்னவிதமானவை யென்று ஆராய்ந்தறிவது நரஜென்ம 
மெடுத்த எவனுக்கும் முக்கிய கடமையாகும் .. இது 
ஒன்றே பிரதான காரியமல்லாமல் , மற்றொன்றில்லை . நர 
ஜென்ம 

மெடுத்தல் அரிது . அவ்வித ஜன்மத்தை 
யெடுத்தவன் தன்னையறியத்தக்க கருமத்தில் பிரவேசிக் 
காமல் வேறு கருமங்களில் பிரவேசித்து , நான் என்னும் 
அகங்காரத்தைக் கைக்கொண்டு, அந்தகாரத்தில் அமிழ்வது 
பின்னுக்குக் கைபேசதத்தைக் கொடுக்கும் . துற்குணங்கள் 
எல்லாவற்றையும் அறவே நீக்கி , நற்குணங்களைக்கொண்டு 
டத்தலே பெருந்தன்மை . அல்லாதத்தஆலாவின் 
விலக்குகளை நன்றாயறிந்து , அவற்றின் பிரகாரம் ஒழுகித் 
தவநிலையில் தரிபட்டுநிற்பதே - தவத்திற்கு 
செய்த குற்றங்களுக்கு அடிக்கடி தௌபா செய்து பரிசுத்தம் 
பெறவேண்டியது யாருக்குங்கடனே . அல்லாகுத்த ஆலாவின் 
உவப்பு யாருக்கு மிருக்கவேண்டும் . 

இறக்குமுன் 
இறப்பதும் , இதுபோன்ற இன்னும் பல சாதனங்களும் , 

1010- 55 


ப 


லக்ஷணம் . 


சஉஅ 


கன்ஜுல் கறாமாத்து . 


மெய்க்குருவினிடத்து வழிபட்ட யாருக்கும் கைகூடும் . 
பாதத்துகளில் தொழுகை மிக மேலானது . 

மிக மேலானது . அதில் கலப் 
பின்றி நிறைவேறத் தொழுவதே காரியம் . பொறுமையோ 
எல்லாவற்றிலும் சிறந்தது . யார் யார் என்னென்ன தீங்கு 
செய்யினும் , அப்போதைக் கப்போது விட்டொழித்து , 
அதற்குப் பிரதியாக நன்மை செய்துவிட்டாலோ , அதனாற் 
கிடைக்கும் பலன் அதிகம் . நன்றியறிதலும் அவசியம் 
வேண்டிய ஒன்றே . தவமும் , ஒழுக்கமும் , தரும்மும் , 
சன் மார்க்கமும் , அல்லாகுத்தஆலாவின் கற்பனைக்குக் கீழ்ப் 
படிதலுமான 

எல்லாம் மனிதன் பழகிவரும் பிரதான 
பழக்கங்களாம் . துன்யாவை வெறுத்துப் பாடுபட்ட 
வர்கள் ஆகிறாவில் சுவர்க்கவாழ்வுபெற்று , அளவற்ற ஆநந் 
தத்தை யநுபவிப்பார்கள் . துன்யாவை யுவந்து அல்லாதத்த 
ஆலாவையும் , அவன் விதிவிலக்குகளையும் கருதிப்பாராத 
வர்கள் நரகயாதனை பெற்று , அளவற்ற துன்பங்களை யநுப 
விப்பார்கள் . இவ்விரண்டும் சத்தியம் . ஆகையால் , நீங்கள் 
துன்யாவில் மிக விழிப்பாயிருந்துகொள்ளுங்கள் . துன் 
யாவோ மூமீன்களுக்குச் சிறைக்கூடம் என்பது உங்கள் 
ஞாபகத்தில் இருக்கட்டும் . துன்யாவில் நேரிடும் தீமைகளை 
யெல்லாம் நன்மைகளென்றே நினையுங்கள் . நீங்கள் இது 
வரையும் அறிந்துள்ளவை உங்களுக்குப் போதுந்தான் , 
ஆனாலும் , 

பின்னும் நினைப்பூட்டுகிறேன் . ஞாபக 
மிருக்கட்டும் என்று இம்மட்டுஞ் சொல்லி , இன்னும் பல 
ஞானசாரங்களையும் போதித்துக்கொண்டிருந்தார்கள் . அப் 
போது மகனாரவர்களும் , மற்றத் தபோதனர்களும் புடை 
செறிந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் . இதற்குள் தஹஜ் 
ஜத்து நேரம் அடுத்தது . மகத்துவம் பொருந்தின அந்த 
தஹஜ்ஜத்தென்னும் வைகறைவேளையானவுடன் , முதுபக்கு 
முழுதும் அல்லாகுத்தஆலாவின் றகுமத்து இறங்கி நிரம்பிற்று . 


உ பாத்து . 


சஉக 


. 


. 


சுவர்க்கத்துப் 

பரிமளம் கமகமவென்று வீசிக்கொண் 
டிருந்தது . 

ஹிஜ்றத்துத் தொளாயிரத்து எழுபத்து எட்டாம் 
வருஷம் , ஜமாத்துல்லாகிறு மாதம் , பத்தாந்திகதி , 
வெள்ளிக்கிழமை தஹஜ்ஜத்துநேரமானவுடன் , ஹலறத்து 
குத்புல்லக்தாபு , 

கௌ துல்லிஸ்லாம் , மீறான்சுல்தான் , 
சையிது அப்துல்காதிறு , ஷாகுல்ஹமீது ஆண்டவரவர்கள் 
அறுபத்தெட்டாம் வயதில் , அல்லாகுத்ஆலர்வின் ஹலறத்தி 
லாய் , தங்கள் பாட்டனார் நபிழகம்மது ஸல்லல்லாகு 
அலைகிவஸல்லமவர்களின் கிருபைபெற்றுப் பேரின்பத்தை 
யநுபவிக்கும்படி , சிறப்பாகவும் , மகத்துவமாகவும் 
உபாத்தானார்கள் . 
ஹலறத்து ஆண்டவரவர்கள் 

உபாத்தானவுடன் 
தபோதனர்களாகிய நானூற்று நான்கு பகீர்களும் மனங் 
கலங்கி , கொல்லென்று சத்தமிட்டு அழுதார்கள் . அன்று 
அவர்கள் எல்லாரும் விடியும்வரையும் மெய்ம்மறந் திருந் 
தார்கள் . பின் சூரியோதயமானவுடன் ஆண்டவரவர்கள் 
உபாத்தான சங்கதி மேலைநாகூர் நாகப்பட்டணம் முதலான 

ஊர்களுக்கெல்லாம் தெரிவிக்கப்பட்டது . 
உடனே அங்கேயுள்ள முஸ்லிம்மான ஜனங்கள் எல்லாரும் 
திரள் திரளாய்ப் புறப்பட்டு வந்துசேர்ந்து , துக்கக்கடலில் 
முழுகினவர்களாய்க் கூடி யிருந்தார்கள் . 

பின்பு , ஹலறத்து சையிது முகம்மதுயூசுபு சாகிபவர் 
களே துக்கித்துக்கொண் டிருக்கும் பகீர்கள் முதலானவர் 
களுக்கு மார்க்கப்பிரசங்கஞ்செய்து துக்கந்தீர்த்து , தகப்பனா 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் சத்துருக்களால் கொடுக்கப் 
பட்ட நஞ்சைப் பலதரம் உட்கொண்டிருப்பதால் , உபாத்தின் காலத் 
தில் அந்த நஞ்சுகளின் குணம் மேலிட்டு , ஷஹீதாய் உபாத்தானார்க 
ளென்றும் , அதனால் , ஆண்டவரவர்கள் ஷுஹதாக்களி லுள்ளவர்க 
ளென்றும் ஒரு கிரந்தம் சொல்லுகின்றது . 


பக்கத்து 


சங O . 


கன்ஜுல் கறாமாத்து . 


வென்று 


ரவர்களுக்குச் செய்யவேண்டிய கடமைகளைச் செய்யத் 
தொடங்கினார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்களின் கட்டளைப்படி முது 
பக்கில் குறித்த * தானத்தில் தோண்டினார்கள் . அங்கே 
ஆச்சரியகரமாக ஒருபெட்டி புதைக்கப்பட் டிருந்தது . 
அதற்குள்ளிருந்த கபன் புடவை முதலியவைகளை யெடுத் 
துத் தயாராக வைத்துக்கொண்டு , ஆண்டவரவர்களைக் 
குளிப்பாட்ட ஆரம்பித்தார்கள் . நபி கலிறு அலைகிஸ்ஸலா 
மவர்கள் குறித்துக் காட்டினபடி குளிப்பாட்டுமிடம் இது 

ஆண்டவரவர்கள் தெரிவித்திருந்த + இடத்தில் 
வளை திரையொன்று கட்டப்பட்டது . அந்தத் திரைக்குள் 
ஹலறத்து ஆண்டவரவர்களைக் 

கலிமா . முழக்கத்துடன் 
தூக்கிக் கொண்டுபோய் வைத்து , ஹலறத்து சையிது முகம் 
மதுயூசுபு சாகிபவர்கள் 

மாத்திரம் திரைக்குள் இருந்து 
கொண்டு குளிப்பாட்டத் தொடங்கினார்கள் . 

அப்போது , ஆகாயத்திலிருந்து ஒரு மேகம் இறங்கி 
நிழலிட்டு நின்று கொண்டு , தன்னினின்று யானையின் துதிக் 
கையைப்போல 

ஒரு கையை நீட்டி , அதன் வழியாக 
வேண்டிய அளவுக்குத் தண்ணீரைச் சொரிந்து கொண் 
டிருந்தது . - அந்தப் 

பரிமளமிகுந்த நீரைக்கொண்டு 


* இந்தத் தானம் முதுபக்கின் வடகிழக்குமூலைச் சுவர் . அதன் 
அடையாளம் இன்னுமிருக்கின்றது . 

+ இந்த இடம் முதுபக்குக்கு வெளியில் தென்புறத்தில் ஒரு 
பள்ளியாகக் கட்டப்பட்டு , யாஹுஸ்ன்பள்ளியென்று வழங்கு 


கின்றது . 


கட் 


1 அந்தத் தண்ணீர் கீழ்ப்புறமாக வழிந்தோடி ஒரு பள்ளத்திற் 

நின் றதென்றும் ; அந்தப்பள்ளம் வெகுகாலம் ஒரு குட்டை 
போலிருந்ததென்றும் , அதன்பின் அச்சை சுல் தானவர்கள் அதைப் 
பெருங்குளமாக வெட்டினார்களென்றும் , அதுதான் தர்க்காக்குள 
மென்றும் சொல்லப்படுகின் 


உபாத்து . 


சஙக 


ஹலறத்து ஆண்டவரவர்களின் திவ்விய திருமேனியை 
மகனாரே நின்று குளிப்பாட்டினார்கள் . 

குளிப்பாட்டி முடிந்தபின் , அற்புதமாக எடுத்த பெட் 
டிக்குள்ளிருந்த பரிசுத்த ஆடையைக்கொண்டு கபனிட்டு , 
மற்றும் சுறுமா முதலியவை யனைத்துக்கொண்டு ஒழுங்கின் 
படி செய்வன செய்வித்து , இதற்கிடையில் தயார் செய்யப் 
பட்ட மஞ்சு என்னும் சந்தூக்கில் ஹலறத்து ஆண்டவர 
வர்களின் திருமேனியைத் தூக்கிவைத்து ,, மேலோர்கள் 
பலர்கூடி , கலிமா முழக்கத்துடன் தூக்கிக் கொணர்ந்து , 
தொழுவிக்குமிடம் இதுவென்று குறித்த இடத்தில் 
வைத்து , ஹலறத்து சையிது முசம்மது யூசுபு சாகிபவர்கள் 
இமாமாய் , மற்ற எல்லாரும் மௌமூமாய் நின்று தொழு 
வித்தார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்களைத் தொழுவித்தபின் , 
அங்கிருந்து கலிமா முழங்கத் தூக்கி , அடக்கம் பண்ணுவ 
தற்கென்று முன்னமே குறிப்பிட்டதும் ; இப்போதும் , 
னி எப்போதும் , சுவர்க்கத்திற்குச் சமானமாய் விளங்கு 
வதும் , என்றைக்கும் , பரிமளமும் , ஜோதியும் , நர்சியையும் 
கண்ணையும் மருட்டத்தக்கதுமான மகத்துவமுள்ள இடத் 
தில் ஏற்கெனவே அகழ்ந்திருந்த அலங்காரமான குழியில் 
கொண்டுபோய் இறங்கினார்கள் . ஹலறத்து ஆண்டவரவர் 
களின் திருமேனியைக் கொண்டுபோய் இறங்கினவுடன் 
கபுறாகிய அந்தக்குழிக்குள் அல்லாதத்தஆலாவின் றகுமத்தும் , 
சுவர்க்கத்துப் பிரகாசமும் , பரிமளமும் , 

இறங்கி 
நிரம்பின . 

பின்பு , மகனாரவர்களும் , தபோதனர்களும் , புறவூரார் 
களும் புடைசூழ நின்று ஹலறத்து சையிது அப்துல்காதிறு 
ஷாதல்ஹமீது பர்த்துஷாசாகிபு ஆண்டவரவர்களை அதிக 

* இந்த இடம் . உலாந்தாக்காரர் கட்டின நாற்கால் மண்டபம் , 
இதுதான் பீர்மண்டபமாய் வழங்குகின்றது ... 


சஙஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


அலங்காரத்துடன் அடக்கஞ்செய்து , அங்கே ஓத வேண்டி 
யது முதலான கடமைகளை யெல்லாஞ் செய்துமுடித்துக் 
கொண்டு , அங்கிருந்து முதுபக்குக்கு வந்து பாத்திஹாவோதி , 
எல்லாருக்கும் ஸலாம் சொன்னார்கள் . எல்லாரும் ஹல 
றத்து சையிது முமம்மதுயூசுபு சாகிபு ஆரியில்லாஹி யவர் 
களின் திருக்கரந்தொட்டு தஅஜ்ஜியத்துச்செய்துகொண்டு 
விடைபெற்று அவரவர் இடங்களுக்கு மீண்டார்கள் . 

பின்பு , ஹலறத்து சையிது முகம்மது யூசுபு சாகிபு ஆரிபு 
பில்லா ஹியவர்கள் தங்கள் மனைவி மக்களுக்கும் , தபோத 
னர்களான பகீர்மார்களுக்கும் , ஆறுதலுக்குச் சொல்லத் 
தக்க அறிவுகளைச் சொல்லிக்கொண்டு , தந்தையவர்கள் 
இட்ட கட்டளைப்படி நடத்துவதற்காக மூன்றாந் தினத்தை 
எதிர்ப்பார்த் திருந்தார்கள் . 

[ முன் கௌன் என்னும் மலையில் ஹலறத்து ஆண்டவரவர் 
களின் கையைப்பிடித்துக் கலிமா சொல்லி இஸ்லாமிலான இருஷி 
களுள் மௌலா அலி , முஹ்ஸின் என்னும் இருவர் வெகுகாலத்திற் 
குப் பின் ஆண்டவரவர்களைத் தரிசிக்கநாடிப் புறப்பட்டு வரும்போது 
வழியில் மௌலா அலி என்பவர் மௌத்தாய்விட முஹ்ஸின் என்ப 
வர் மாத்திரம் பரதேசியாய்ச் சுற்றிக்கொண்டு ஆண்டவரவர்களை 
அடக்கஞ் செய்த அன்றைத்தினம் நாகூர் வந்து சேர்ந்து , ஆண்டவர 
வர்கள் இன்று தான் உபாத்தானார்களென்று கேட்டுமிகப் பிரலாபித்து 
அழுதாரென்றும் , ஹலறத்து சையிது முகம்மது யூசுபு சாகியவர்கள் 
அதையறிந்து அவரைத்தேற்றி அழைத்துக்கொண்டுபோய் , இப் 
போது பீர்மண்டபம் என்று வழங்குகிற நாற்கால் மண்டபத்தில் உட் 
காரவைத்து : நீர் என் தந்தையவர்களைக்காணவேண்டுமானால் , இங்கே 
கல்வத்திலிரும் என்று சொல்லிக் கட்டளையிட்டார்களென்றும் , அப் 
படியே அவர் மூன்றுநாள் வரையும் ஊணுறக்கமின்றி அங்கிருந்து 
ஆண்டவரவர்களைத் தரிசித்துக் கொண்டாரென்றும் , மூன்றாம் நாள் 
ஹலறத்து சையிது முகம்மது யூசுபு சாகிபவர்கள் அவர்கையைப் 
பிடித்துத் தூக்கிவிட்டு : நீர் நாடிய நாட்டம் நிறைவேறப் பெற்றீர் . 
இட்டோது உமது தேசத்திற்குப் போய் விட்டு , என் தர்தையவர் 


. 


உபாத்து . 


சஙக 


ளின் வரும் வருஷத்துக்கு பாத்திஹாவுக்கு வாருமென்று சொல்லி 
அநுப்பிவிட்டார்களென்றும் , அப்படியே அந்தழஹ்ஸின் என்பவர் 
போய் மறுவருஷத்து ஜமாத்துல் ஆகிறுமாதம் ஒன்பதாந் திகதியிரவு 
நாகூருக்கு வந்தாரென்றும் , அவர்வந்த அப்போதே சையிது 
முகம்மதுயூசுபு சாகிபவர்கள் அவரை முன்போல அந்த மண்டபத் 
தில் மூன்றுநாள் கல்வத்திருக்கச்செய்து , பதினோராந் திகதிச் சாயந் 
தரம் கையைப்பிடித்துத் தூக்கிவிட்டுக் கடற்கரைக்கு அழைத்துப் 
போய் , ஆண்டவரவர்கள் கல்வத்திருந்த மணல்மேட்டைக் காண் 
பித்து , அங்கு இரண்டு றக்அத்துத் தொழச் சொல்லி கூட்டிவந்து 
வைத்திருந்து , பகீர்மார் திரும்பிப்போகும்போது அவருக்கும் கொஞ் 
சந் தொகைப் பணங்கொடுத்து அனுப்பினார்களென்றும் , அதன்பின் 
அந்த முஹ்ஸின் என்பவர் எழுவருஷம் வரையில் வந்து ஒவ்வொரு 
வருஷமும் அம்மண்டபத்தில் வழக்கப்படி கல்வத்திருந்து போனா 
ரென்றும் , எட்டாம் வருஷம் அவர் மௌத்தாய் வராதபடியால் , 
பகீர்மார்களில் ஜடாதாரிகளான மலங்கு என்னும் வகுப்பாரில் ஒரு 
வரை அந்த முஹ்ஸின் என்பவருக்குப் பிரதியாக மூன்று நாள் அந்த 
மண்டபத்தில் கல்வத்திருத்தி முன்போல நடத்தினார்களென்றும் , 
அக்காலமுதல் இதுபரியந்தம் அப்படியே . அந்த மலங்கு வகுப்பாரி 
லேயே ஒருவர் கல்வத்துவைக்கப் படுகிறாரென்றும் , இது தான் பீர் 
வைத்தல் என்னும் கொண்டாட்டமென்றும் , பரம்பராதியாகச் 
சொல்லப்படுகின்றது .) 

உபாத்து முற்றிற்று . 


கச - ம் அத்தியாயம் . 
உத்தரவளித்தது . 


[ இவ்வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் கபுறிலிருந்து 
கொண்டு தங்கள் மகனாருக்கு உத்தரவு கொடுத்த வரலாற்றைச் 
சொல்லுகின்றது .) 

ஹலறத்து சுல்தானுல்லௌலியா , குத்புல்லக்தாபு , 
சையிது அப்துல்காதிறு ஷாகுல்ஹமீது பாத்துஷாசாகிபு. 
ஆண்டவரவர்கள் உபாத்தாய் அடங்கின மூன்றாம் நாள் அதி . 
காலையில் ஹலறத்து சையிது முகம்மதுயூசுபுசாகிபு ஆரிபுபில் 
லாஹியவர்கள் எழுந்து , தந்தையவர்கள் உபாத்தின்போது 

கட்டளைப்படி செய்வதற்காக முதுபக்கிலிருந்து புறப் 
பட்டு , "தந்தையவர்களின் சிறப்பான கபுறினிடத்திற்கு வந் 
தார்கள் . அப்போது அங்கேயொரு முதியவர் கபுறின் 
கால்மாட்டில் கின்று ஓதிக்கொண்டிருந்தார்கள் . அதை 
ஹலறத்தவர்கள் கண்டு , அவர்கள் ஓதிமுடியும் வரையும் 
கொஞ்சம் விலகிப் பார்த்துநின்று , அந்த முதியவர் ஓ 
முடித்துத் திரும்பி நடந்துபோவதைக் கண்டு , அவர்கள் 
அடியைத் தொடர்ந்துபோய் ஸலாம்சொன்னார்கள் . அந்த 
முதியவர் திரும்பிப்பார்த்துப் பிரதிஸலாம் சொன்னார்கள் . 
ஹலறத்தவர்கள் முதியவரை நோக்கி தேவரீருடைய திரு 

? என்று கேட்டார்கள் . இக் கேள்விக்கு 
அவர்கள் என் நாமம் கலிறு என்று பிரதி சொன்னார்கள் 

நபி கலிறு அலைகிஸ்ஸலாமவர்கள் தங்கள் திருநாமத் 
தைச் சொன்னவுடன் சையிது 

முகமதுயூசுபு 

சாகிபவர் 
கள் முகம் வாடினவர்களாய்நின்று அவர்களை நோக்கி : நாய 
கமே , என் தந்தையவர்கள் மவுத்தாய்விட்டார்கள் . நான் 
என் மனைவி மக்களுடன் இந்தக்கடற்கரையில் தனித்திருக் 
கின்றேன் . இனி எனக்கு இன்னபடித்தான் 


நாமம் யாது 


, ; 


காலம் 


- 


உத்தரவளித்தது . 


சகூரு 


போமென்று தெரியவில்லை . அதனால் என் மனம் சஞ்சலப் 
படுகின்றது . என் கருமங்கள் சஞ்சலத்திற்கு இடம்படாமல் 
நடைபெறவேண்டுமே ? அதைப்பற்றித் தாங்கள் என்ன 
சொல்லுகின்றீர்கள் ? என்று துக்கமான குரலுடன் கேட் 
டார்கள் . நபி கலிறு அலைகிஸ்ஸலாமவர்கள் ஹலறத்தவர் 
களைப் பார்த்து : முகம்மது யூசுபே , நீர் ஒன்றுக்கும் கவலைப் 
படாதீர் . உமது தந்தை மவுத்தாய்விட்டார்களே யென்று 
பயப்படாதீர் . அதற்காக மனவருத்தமும் வைக்காதீர் . 
அல்லாகுத்த ஆலா உமது தந்தைக்குச்சொன்ன சில விஷயங் 
களை நான் வந்து அவர்களுக்குத் தெரிவித்திருக்கின்றேன் . 
அதன் பிரகாரம் உமக்கும் , உமது மனைவி மக்களுக்கும் , 
இனி வரவிருக்கும் உமது சந்ததிகளுக்கும் நானே உபகாரி 
உங்களைக் கண்ணுங் கருத்துமாகப் பாதுகாத்து வருவது 
என் கடமை . உம்முடைய காரியங்களனைத்தும் என்வசம் 
ஒப்படைக்கப்பட் டிருக்கின்றன . இன்று முதல் - எந்த 
வேளையில் நீர் என்னை நினைப்பீரோ அந்த வேளையில் நான் 
உம்மிடம்வந்து , உமக்கு ஆகவேண்டியதை ஆக்குவிப்பேன் , 
ஆகையால் , முகமதுயூசுபே , சஞ்சலப்படாதீர் . தைரிய 
மாகவும் , சந்தேதோஷமாகவுமிரும் என்று சொல்லிவிட்டு, 
மறைந்து போனார்கள் . 

தாங்கள் - கேட்ட துக்கமான கேள்விக்கு, நபி கலிறு 
அலைகிஸ்ஸலாமவர்கள் . சந்தோஷமான பிரதி . சொல்லி 
விட்டு மறைந்தவுடன் , ஹலறத்து சையிது , முகம்மது யூசுபு 
சாகிபு 

ஆரிபுபில்லாஹியவர்கள் மனத்துயர் நீங்கி முக 
மலர்ந்தவர்களாய் , அங்கிருந்து திரும்பி முதுபக்குக்கு 
வந்தார்கள் . கொஞ்சநேரத்திற்குள் சூரியனு தயமாகும் 
வேளையாயிற்று : 

மேலைநாகூர் , நாகப்பட்டணம் , பார்ப் 
பாரூர் மற்றும் சமீபத்திலுள்ள கிராமங்களாகிய இவ்விடங் 
களில் வசிக்கும் முஸ்லிம்களில் பிரதான மானவர்கள் அந்த 
அதிகாலையில் புறப்பட்டு, ஆண்டவரவர்களின் ஜியாறத்துக் 

1010-56 


. 


சஙா 


கன்ஜுல் கறாமாத்து . 


காகவும் , ஹலறத்தவர்களின் தரிசனைக்காகவும் வேண்டி , 
முதுபக்குடைய தானத்திற்கு வந்தார்கள் . 

முஸ்லிமான ஜனங்கள் திரளாய்வந்து கூடினவுடன் 
ஹலறத்து சையிது முகப்மதுபூசுபு சாகிபவர்கள் வந்தவர் 
களையும் , தபோதனர்களான பகீர்மார்களையும் அழைத்துக் 
கொண்டு கபுறினிடத்திற்குவந்து , அங்கே செய்யவேண் 
டியவற்றைச்செய்து குறுஆன் ஓதி மூன்றாந்தின ஜியாறத்தை. 
முடித்து பாத்திஹாவோ தி , இனிமையான பதார்த்தங்கள் 
பகிர்ந்து , அன்றைச் சடங்குகள் அனைத்தையு நிறை 
வேற்றினார்கள் . 


கபுறிடத்தில் செய்யவேண்டிய வடங்கலும் முடிந்த 
பின் , ஹலறத்தவர்கள் அங்குக்கூடி நிற்கும் அனைவரையும் 
பார்த்து : சகோதரர்களே , என் தந்தையவர்கள் எனக்கிட்ட 
கட்டளைப் பிரகாரம் நான் அவர்கள் கால்மாட்டில் நின்று 
அவர்களுக்கு ஸலாம் சொல்லப் போகின்றேன் . அதற்கு 
பதில் வரும் . நீங்கள் அதைக் கேளுங்கள் என்று சொல்லி 
விட்டு , கபுறின் கால்மாட்டிற்போய் மரியாதையுடன் தலை 
குனிந்துநின்று " அஸ்ஸலாமு அலைக்கும் என் தந்தையே 
என்று திருவாய்மலர்ந்து சொன்னார்கள் . இப்படிச் சொன் 
னவுடன் கபுறிலிருந்து அலைக்குமுஸ்ஸலாம் என்மகனே , 
நீர் என் சொல்லைத் தொடர்ந்தபடியால் , சிறப்படையக் 
கடவீர் . நீரும் , உமது மனைவிமக்களும் , இங்கே யிருக்க 
வேண்டும் . இனி உமது சந்ததிகள் அனைவரும் கியாம 
நாள் வரும் வரையும் இங்குதான் குடியிருக்கவேண்டும் 
நீரும் , இனி வரவிருக்கும் உமது சந்ததிகளும் , இவ்விடம் 
விட்டு எங்கேயும் குடிபோகக்கூடாது . என்னுடைய அன் 
பும் ஆதரவும் என்றைக்கும் உங்கள் மீது மாறாமலிருக்கும் . 
ஆகையால் ,, என்மகனே , சையிது முகம்மதுயூசுபே , நீர் 
இங்கேதானே யிரும் என்று மறுமொழிவந்தது . 


தபோதனர் புறப்பாடு . 


சா எ 


ஹலறத்து ஆண்டவரவர்கள் கபுறிலிருந்து தங்கள் 
மகனாருக்கு உத்தரவருளின சத்தம் எல்லார் காதிலும் கேட் 
டது . எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஆண்டவரவர்களைப் 
புகழ்ந்தார்கள் . ஹலறத்து சையிது முகம்மதுயூசுபு சாகி 
பவர்கள் ஆநந்த மடைந்து , நமது தந்தை நம்மைவிட்டு 
மறைந்தும் நம்மோடு தானிருக்கின்றார்களென்று கவலை 
தீர்ந்து , முகமலர்ந்தார்கள் . வந்த ஜனங்களனைவரும் சையிது 
முகம்மதுயூசுபு சாகிபவர்கள் இனி இங்கேயே யிருக்கத் தீர் 
மானமானதைப்பற்றிக் களிகூர்ந்து , விடை பெற்றுக் 
கொண்டு அவரவரூருக்குப் போய்விட்டார்கள் . பின் ஹல 
றத்து சையிது முகம்மது யூசுபு சாகிபு ஆரிபுபில்லாஹியவர்கள் 
நமக்கும் , நமது சந்ததிகளுக்கும் இதுவே குடியிருப்பிடம் 
என்று தீர்மானித்துக்கொண்டு , முதுபக்கில் தரிபட்டார்கள் . 

உத்தரவளித்தது முற்றிற்று . 


கரு - ம் அத்தியாயம் . 
தபோதனர் புறப்பாடு . 


( இவ் வத்தியாயம் தபோதனர்களாகிய பகீர்கள் நானூற்று 
நால்வரும் , பரதேச சஞ்சாரிகளாய்ப் புறப்பட்ட வரலாற்றைச் 
சொல்லுகின்றது .) 

ஹலறத்து சையிது ஷாகுல்ஹமீது பாத்துஷாசா 
ஆண்டவரவர்களின் அருமை மகனாராகிய ஹலறத்து சையி 
முகம்மதுயூசுபு 

சாகிபு ஆரிபுபில்லாஹியவர்கள் தங்கள் 
தந்தையின் திருவாக்குப்படி , நபி கலிறு அலைகிஸ்ஸலாமவர் 
களின் சொற்களைக் கொண்டு சந்தோஷப் பட்டவர்களாய் , 
மனைவி மக்களுடன் முதுபக்கில் தரிபட்டிருந்தார்கள் . 
ஆண்டவரவர்கள் உபாத்தாய்ச் சிலநாட்கள் சென்றன . 
இதற்கிடையில் தபோதனர்களாகிய பகீர்மார்களுக்கு ஒரு 


. 


சஙஅ 


கன்ஜுல் கறாமாத்து . 


விதக் கவலைபிறந்தது . அதாவது : - நம்முடைய எஜமானா 
கிய ஹலறத்து ஆண்டவரவர்கள் உபாத்தாய் , நம்மை 
விட்டு மறைந்துபோனார்கள் . நமது கலீபாவாகிய சையிது 
முகம்மதுயூசுபு சாகிபவர்கள் தங்கள் தந்தையார் சீவியகாலத் 
தில் வணீயத்தாகவும் , உபாத்தானபின் கபுறிலிருந்து 
கொண்டு தீர்ப்பான கட்டளையாகவும் சொன்னபடி இந்தத் 
தானத்தில் தானே குடியாயிருந்துவிட்டார்கள் . இவர்களுக்கு 
மனைவி மக்களுண்டாய் ஒரு குடும்பமாயிருக்கிறபடியால் , 
இவர்கள் இங்கிருந்துவிடுவதே உத்தமம் . நாம் நானூறு 
பேர்களும் இங்குத்தானே விருதாவா யிருந்துவிடுவது 
சிலாக்கியமாகாதே . இதற்கு என்ன பண்ணலாமென்பதே . 

இவ்விதக்கவலை பிறந்தபோது அவர்களின் தலைவர் 
களான நான்குபேர்களுங் கூடி ஒரு முடிவு செய்துகொண்டு , 
ஹலறத்து சையிது முகம்மதுயூசுபு சாகிபவர்கள் சமுகத்தில் 
வந்து எங்கள் நாயகமே , நமது எஜமானாகிய ஆண்ட 
வரவர்களின் மகத்துவமான கட்டளைப்படி தாங்கள் இங் 
கேயே குடியிருங்கள் . அடிமைகளாகிய எங்களுக்கு ஒரு 
வழி சொல்லுங்கள் , நாங்கள் நானூற்று நால்வரும் இங் 
கிருந்து புறப்பட்டுப்போய்ப் பல தேசங்களையுஞ் சுற்றிக் 
காலங்கழிக்கின்றோம் . தாங்கள் எந்தக்காலத்தில் இங்கு 
வரச் சொல்லுகின்றீர்களோ அந்தக்காலத்தில் வந்து சேர் 
கின்றோம் . இவ்விதம் கட்டளை பண்ணுவீர்களானால் , நாங் 
கள் தவறாமல் நடந்து கொள்ளுகின்றோம் 

என்று சொன் 
னார்கள் . இப்படி அவர்கள் சொன்ன சொல்லை ஹலறத் 
தவர்கள் கேட்டு , அவர்களைப் பார்த்து என் சகோதரர் 
களே , நீங்கள் நானூற்று நால்வரும் பலகாலம் - என்னோடு 
மருவியிருந்து , பலராச்சியங்களையும் சுற்றினீர்கள் . - அப் 
படிப்பட்ட உங்களை நான் விட்டுப் பிரிந்து . ஒருக்ஷணப் 
பொழுது மிருக்க என்மனம் உடன்படவில்லை. உங்கள் 
மீதுள்ள பக்ஷம் அளவுகடந்தது . ஆயினும் , நீங்களனை 


1 , 


தபோதனர் புறப்பாடு . 


சஙக 


வரும் வீணில் இங்கேயே யிருப்பதிலும் காரியமில்லை தான் . 
எதற்கும் என் தந்தையவர்களின் நாற்பதாந்தினத்து பாத் 
திஹா முடியட்டும் . அதன்பின் உங்கள் பிரியப்படிக்கே 
நானொரு : முடிவு சொல்லுகிறேன் . அப்படியே நீங்கள் 
நடந்துகொள்ளுங்கள் என்று வதில் சொன்னார்கள் .. 
இதைக்கேட்ட அவர்கள் சந்தோஷப்பட்டு , ஆகட்டுமென்று 
இருந்துவிட்டார்கள் . சில தினங்கள் சென்றபின் ஆண்டவ 
ரவர்கள் உபாத்தான நாற்பதாந்தினம் அடுத்தது . அனை 
வரும் அந்தத்தினத்தை எதிர்பார்த்திருந்தார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் உபாத்தான நாற்பதாம் 
நாளின் மாலையான போது சையிது முகம்மதுயூசுபு சாகிப் 
வர்களும் , தபோதனர்களும் ஒருங்குகூடி , திவ்வியமான 
உணவுகள் தயார்பண்ணி வைத்துக்கொண்டு , சிறப்பும் , 
மகிமையும் பொருந்தின கபுறைச்சூழப் பெருக்கி , நீர் 
தெளித்து , கபுறின்மேல் பரிசுத்தமான வெண்துகில் 
போர்த்து , நறுமலர்சொரிந்து , தூபமிட்டு , சூழ்வரத் தீபங் 
கள் வைத்து , அனைவரும் மொய்த்திருந்து குறுஆன் ஓதி 
ஹதியாசெய்து , பாத்திஹா வோதி முடித்து , அவ்வுணவு 
களைப் பகிர்ந்துண்டு களிகூர்ந்து , துஆ செய்தார்கள் . இவ் 
வாறு நாற்பதாஞ்சடங்கு முடிந்தது . 

மறுநாட் காலையில் தபோதனர் தலைவர்கள் நால்வரும் 
ஹலறத்தவர்கள் சமுகத்தில் வந்து , பணிந்துநின்று 
மானே , தாங்கள் கட்டளையிட்டபடி நாற்பதாஞ்சடங்கு 
முடிந்தது . எங்களுக்கு ஒரு கட்டளையிடுங்கள் 
கேட்டார்கள் . அப்போது ஹலறத்தவர்கள் அவர்களைப் 
பார்த்து சகோதரர்களே , நீங்கள் எல்லாரும் பிரியம் 
போலப் பலராச்சியங்களையுஞ் சுற்றுவதாகப் புறப்படுங்கள் : 
நான் இன்றைக்கே உத்தரவு தருகின்றேன் . ஆனால் , 
நீங்கள் எந்தக்காலத்தில் எந்தத்திசையில் என்ன அலுவலி 


எஜ 


என்று 


சச O 


கன்ஜுல் கறாமாத்து . 


11 


லிருந்தாலும் என் தந்தையவர்கள் உபாத்தானகாலம் நெருங் 
கினால் , அங்கிருந்து திரும்பி , இங்கே வந்திடவேண்டும் . 
அப்படிவந்து அவர்கள் உபாத்தான வருஷ பாத்திஹர்வை 
முடித்துவிட்டு , மறுபடியும் நீங்கள் பரதேசஞ் சஞ்சாரஞ் 
செய்யப் போய்விடலாம் . இவ்வாறாக நீங்கள் வருஷமுழுவ 
தும்ஊரூராய்ச் சுற்றி , வருஷ பாத்திஹாவுக்கு மாத்திரம் 
இங்கே வந்துவிடுங்கள் . இதில் தவறாதீர்கள் 

என்று 
சொல்லி , அவர்கள் பிரயாணப்பட உத்தரவுங்கொடுத்தார். 
கள் . அப்போது அவர்கள் ஹலறத்தவர்களை நோக்கி 
யாசையிதீ , தங்கள் திருவாய்மொழியைத் தங்கள் தகப்ப 
னாராகிய எங்கள் எஜமானவர்களின் திருவாய்மொழியாகவே 
ஒப்புக்கொண்டோம் . தங்கள் கட்டளைப்படியே , நாங்கள் 
எங்கிருந்தாலும் எஜமானவர்களின் வருஷ பாத்திஹாவுக்கு 
இங்கே வந்து சேர்கின்றோம் . அவ்வாறாகவே 

அவ்வாறாகவே வருஷந் 
தோறும் தவறாமல் வந்துகொண்டிருக்கிறோம் . இதில் 
எவ்வளவும் தவறமாட்டோம் என்று உறுதி கூறினார்கள் . 

பின் நானூற்று நால்வரும் பரதேச சஞ்சாரஞ் செய்வ 
தற்காக இங்கிருந்து புறப்படத் தயாரானார்கள் . ஹலறத்து 
சையிது முகம்மதுயூசபுசாகிபு ஆரிபுபில்லா ஹியவர்கள் அவர் 
களுக்கு இன்றியமையாத சில அறிவுகளைப் போதித்து , 
பிரியாவிடை கொடுத்துப் பயண மநுப்பினார்கள் . நானூற்று 
நால்வரென்னும் பகீர்மார்களனைவரும் பரதேசசஞ்சாரஞ் 
செய்யவேண்டி , இங்கிருந்து புறப்பட்டுப் போய்விட் 
டார்கள் . 


தபோதனர் புறப்பாடு முற்றிற்று . 


காசு 


ம் அத்தியாயம் . 
பள்ளிக்கட்டினது . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களின் கபுறு 
ஸ்தானத்தில் ஆரம்பமாகப் பள்ளிகட்டின வரலாற்றைச் சொல்லு 


கின்றது .) 


ளுடன் 


சிலபோது 


ஹலறத்து ஷாகுல் ஹமீது பாத்துஷாசாகிபு ஆண்டவ 
ரவர்களின் அருமைவாய்ந்த சீஷர்களான நானூற்றுநான்கு 
தபோதனர்களும் பரதேச சஞ்சாரஞ் செய்யப் புறப்பட்டுப் 
போனபின் , ஹலறத்து சையிது முகம்மதுயூசுபு சாகிபு 
ஆரிபுபில்லாஹியவர்கள் தனித்தவர்களாய் மனைவிமக்க 

முதுபக்கில் குடியாயிருந்தார்கள் . கீழ்புறமுள்ள 
பட்டினச்சேரிப் பரதர்கள் அடிக்கடி வந்து ஹலறத்தவர் 
களுக்கு ஊழியஞ்செய்து போவார்கள் . அன்றியும் , சுற் 
றூர்வாசிகளும் 

வந்து 

தரிசனைசெய்து 
போவார்கள் . அப்போது ஆண்டவரவர்களின் மகத்துவ 
முள்ள கபுறு மைதான் வெளியிலேயே யிருந்தது . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஹயாத்துடன் முதுபக்கி 
லிருக்கும்போது , புதைத்து வைத்த புதையலொன்று 
காணாமற் போயிற்றென்று வந்து முறையிட்டு, உலுசெய்த 
தண்ணீர் கொடுக்க வாங்கிக்கொண்டு போய்ப் புதைத்த 
விடத்தில் தெளித்து , பின் அப்புதையலைக் கண்டெடுத்தார் 
களே சிலபரதர்கள் ? அவர்கள் , ஆண்டவரவர்கள் 
உபாத்தாயடங்கின சிலமாதங்களுக்குப் பின் ஒருநாள் , 
ஹலறத்து சையிது முகம்மதுயூசுட சாகிபவர்கள் சமுகத்தில் 
வந்து பணிந்து கைகட்டி நின்று : காணாமற்போன எங்கள் 
பொருளைக்காட்டிக் கொடுத்த பெருமானார் அடங்கி 
யிருக்கும் சிறப்பான கபுறு மைதான் வெளியிலிக்கின்ற 
படியால் , அதைச் சூழப் பலகைகொண்டு ஒரு பள்ளிபோ 


3 


சசஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


லடைத்து மறைக்க நாங்கள் விரும்புகின்றோம் . அப்படிச் 
செய்வதற்கு எஜமானவர்கள் உத்தரவு தரவேண்டும் என்று 
கேட்டார்கள் . இதைக்கேட்ட ஹலறத்தவர்கள் சந்தோஷப் 
பட்டு : நல்லது ; உங்கள் பிரியப்படியே செய்யுங்கள் என்று 
உத்தரவு கொடுத்தார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்களின் கபுறுஸ்தானத்தில் 
பள்ளிகட்ட உத்தரவுபெற்றுக்கொண்ட அந்தப்பரதர்கள் 
தங்கள் சேரிக்குப்போய் , கட்டிடத்திற்குச் சாமான்கள் 
தயார் பண்ணினார்கள் . பாரிய மரத்தூண்கள் , உத்திரங்கள் , 
அடைப்புப் பலகைகள் , பாவுபலகைகள் ; குறுக்குக் 
கம்பைகள் , 

இருப்பாணிகள் - அனைத்தும் 
தயாராயின . பலகை கட்டிடத்திற்கு வேண்டியவெல்லாம் 
தயாரன வுடன் தச்சுத்தொழிலிற் சிறந்த ஓடாவிகளும் , 
பரதர் சிலருங்கூடிக் குளித்து ஈரத்துகிலுடன் கபுறிடம் 
வந்து , சிறப்பான கபுறை நடுவில்வைத்து நான்கு புறமும் 

இடங்கோலி எல்லைக்குறியிட்டு , வேலை 
தொடங்கினார்கள் . அதிகாலையில் வந்து வேலை தொடங்கி ; 
மாலைவரையும் செய்வார்கள் . ஒவ்வொருநாளும் நீராடி , 
ஈரத்துகிலோடேதான் வந்து நின்று வேலை செய்வார்கள் . 


பலவகை 


சதுராகாரமாக 


ஹலறத்து ஆண்டவரவர்களின் கபுறுக்கு வடமேற்கு , 
வடகிழக்கு , தென்மேற்கு , தென்கிழக்கு ஆகிய நான்கு 
மூலைகளிலும் முந்தி நான்கு பாரிய தூண்களை நட்டினார்கள் . 
ஒரு தூணுக்கொரு தூணிடையில் பல சிறு தூண்களும் கட்டி 
னார்கள் . குறுக்கே நெருக்கமாகப் பலமான கம்பைகளை 
நிரையாக வைத்து தூண்களோடிணக்கி , 

இருப்பாணி 
வைத்து அறைந்தார்கள் . ஸ்தம்பங்களான நட்டுமரங் . 
களும் , குறுக்குச் சட்டங்களும் பலப்படுத்தப் பட்டபின் , 
நான்கு புறமும் அடைப்பாகப் பலமான பாரிய பலகைகளை 
நெருங்கப் பிடித்து , நிரைநிரையாக ஆணி தைத்தார்கள் . 


.. 


பள்ளிக்கட்டினது . 


சசக 


மேல்புறம் , வடபுறம் , கீழ்ப்புறமாகிய மூன்று பக்கமும் 
பொருத்துவாயுள்ள பலகைகள் பிடித்து , இல்லிதீர ஆணி 
யடித்து அடைத்தபின் , கபுறின் கால்மாடான தென்புறம் 
நடுவில் சிறுவாசல்வைத்து , இருபுறமும் பலகையால் 
அடைத்தார்கள் . அவ்வாசலுக்குச் சித்திரவேலை செய்த 
கதவுமிட்டார்கள் . நான்கு பக்கமும் இப்படி பலமான 
அடைப்படைத்தபின் , மேலே திறந்துள்ளதற்குப் பருத்த 
உத்திரங்களை நெருங்கப் பரத்தி , இருதலைகளிலும் ஆணிகள் 
கடாவி , அதன்மேல் பாவுபலகைகளைப் பரப்பி , ஆணி 
யறைந்தார்கள் . பாவுபலகைகளின் இருபுறமும் 
பொருத்துவாய் வெட்டி வெகு பலமாக இணக்கியிருந்தது . 
மழைநீர் சிறிதுங்கசியாத வண்ணம் மேலே திடப்படுத்தி , 
அதற்கு மேன்கூரையொன்று பலகையால் செய்தார்கள் . 
அதன் சிகரத்தில் கண்ணுக் கலங்காரமான கொத்துவேலை 
செய்த சித்திரவிமானம் ஒன்று செய்துவைத்தார்கள் . இவ் 
விதப் பணிக்காகப் பள்ளி வேலை முடிந்தபின் , உள்ளே பல 
தீபங்களும் , வெளியில் முன்புறம் பலதீபங்களும் எரியத் 
தக்கனவாகத் தீபக்கால்களும் செய்து வைத்தார்கள் . 

இவ்விதமாகப் பரதர்கள் பலநாள் பாடுபட்டுப் பள்ளி 
யைக் கட்டிமுடித்து , ஹலறத்தவர்களிடம் விடைபெற்றுக் 
கொண்டு போய்விட்டார்கள் . பள்ளிகட்டி முடிந்த நாள் 
முதல் ஹலறத்தவர்கள் தந்தையவர்களின் மகத்துவமும் , 
சிறப்புந் தங்கின தர்கா என்னும் அப்பள்ளிக்கு விளக்கேற்றி , 
எல்லாக் கைங்கரியங்களுஞ் செய்யத் தொடங்கி நடத்தி 
வந்தார்கள் . ஹலறத்து ஆண்டவரவர்களின் கபுறுஸ்தா 
னத்தில் பரதர்கள் மரத்தில் பள்ளியொன்று கட்டினார்க 
ளென்று சுற்றூரெங்கும் பிரஸ்தாபப்பட்டது . அநேகர் 
பிரதிதினமும் வந்து அப்பள்ளியைத் தரிசனை பண்ணிக் 
கொண்டு போக ஆரம்பித்தார்கள் . பரதர்களாற் கட்டுண்ட 
அலங்காரமான பள்ளி சுவர்க்கத்து விசித்திரமான ஓரறைக் 

1010-57 


சசச 


கன்ஜுல் கறாமாத்து . 


வந்து 


குச் சமானமா யிருந்தது . பிரதிதினமும் தீபதூபங்களால் 
சிறந்து விளங்கிற்று . 
பள்ளிகட்டி விளக்கு வைத்த அந்நாள் 

அந்நாள் முதல் 
பலதிசைமனிதர்களும் 

ஆண்டவரவர்களுக்குக் 
காணிக்கை சமர்ப்பிக்க ஆரம்பித்தார்கள் . ஒவ்வொரு 
நாளும் ஜனங்கள் வந்து காணிக்கை வைத்தல் தவறாமல் 
நடந்தது . 

அக்காணிக்கைப் பொருட்களை ஹலறத்து 
ஆண்டவரவர்களின் திருவாக்கின்படி அவர்கள் மகனாராகிய 
சையிது முகம்மதுயூசுபு சாகிபு ஆரிபுபில்லாஹியவர்களே 
அநுபவித்துக்கொண்டு , முதுபக்கில் குடியிருந்தார்கள் . 

பள்ளிகட்டினது முற்றிற்று . 


க 0 எ - ம் அத்தியாயம் .. 

கந்தூரி. 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களுக்கு முதலாம் 
கந்தூரி நடத்தின வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சையிது காதிறெலி கன்ஜஸவாய் ஆண்டவ 
ரவர்களின் அருமை 

மகனாரான சையிது முகம்மதுயூசுபு 
சாகிபு ஆரிபுபில்லா ஹியவர்கள் தந்தையாரவர்களின் திவ்வி 
யாலயப் 

பணிவிடைசெய்துகொண்டு இருக்குங்காலத் 
தில் , ஜாமத்துல்லாகிறு மாதம் அடுத்தது . ஆண்டவரவர் 
கள் உபாத்தான மாதம் அடுக்கவே ஹலறத்தவர்கள் வருஷ 
கந்தூரி நடத்துவதற்கு ஆயத்தமானார்கள் . பரதேசஞ் சுற் 
றப் போயிருக்கும் தபோதனர்கள் வருவார்களென்கிற நம் 
பிக்கையும் அவர்களுக்கிருந்தது . ஆதலால் , ஜமாத்துல் 
லவ்வல் மாதக் கடைக்கூற்றிலேயே சர்வசாமான்களும் 
தயார் பண்ணினார்கள் . சுற்றூர்களுக்குத் தெரிவித்து அரிசி , 
பருப்பு , கறிச்சரக்கு , நெய் , விறகு , எண்ணெய் , காய் 


கந்தூரி. 


சசரு 


கள் , 


கனிப் பதார்த்தங்கள் , பாய்கள் , தென்னங்கீற்றுகள் , கடாக் 

இன்னும் வேண்டியவை யனைத்தும் சேகரித்து 
வைத்தார்கள் . 

பெருந்திரளினரான விருந்தினராய் வரும் நானூற்று 
நால்வருக்கும் , தந்தையவர்களின் சந்தூரிக்குமாக மேற் 
சொன்னவையனைத்தையும் தயார்பண்ணிக் கொண்டு, 
ஜமாத்துல்லாகிறு மாதப் பிறையையும் , அத் தபோதனர் 
வருகையையும் 

எதிர்ப்பார்த்தவர்களாய் ஹலறத்தவர்கள் 
இருந்தார்கள் . ஆண்டவரவர்கள் உபாத்தான மகத்துவ 
முள்ள ஜமாத்துல்லாகிறுமாதப் பிறைகாணும் அன்று 
சாயரக்ஷை , பரதேசசஞ்சாரத்தில் ஒருவருஷம்வரையுஞ் 
சுற்றித்திரிந்த தபோதனர் நானூற்று நால்வரும் கூட்டங் 
கூட்டமாய் வரத் தலைப்பட்டார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் உபாத்தான நாற்பதாம் 
நாள் தீர்ந்தபின் இங்கிருந்து புறப்பட்ட தபோதனர்களான 
பகீர்மார் பலபாகங்களையுஞ்சுற்றிக்கொண்டு குவாலீர் 
வரையும் போய் , பின் அங்கிருந்து திரும்பி , நாட்கணக்குத் 
தவறாமல் எங்குஞ்சுற்றி , ஒருநாளுக்கு முந்தியே மேலைநாகூ 
ரில் வந்து தங்கி , மறுநாள் சாய்ந்தரம் புறப்பட்டு இங்கே 
வந்தார்கள் . 

( தபோதனர்களான பகீர்மார் நானூற்று நால்வரும் இங் 
கிருந்துபோனபின் , நான்கு வகுப்பாய் பிரிந்துகொண்டார்கள் . அவ் 
வகுப்புக்களில் முதலாவது பான்வா என்றும் , இரண்டாவது மலங்கு 
என்றும் , மூன்றாவது மதாரி என்றும் , நான்காவது ஜலாலி என்றுஞ் 
சொல்லப்படும் . இவ்வகுப்பாரில் பான்வா வகுப்பார் சுத்தாறிய்யா 
காதிறிய்யா தரீக்குகளிலுள்ளவர்கள் . மற்ற மூன்று வகுப்பாரும் 
வேறு பல தறீக்குகளிலுள்ளவர்கள் . ஒவ்வொரு வகுப்புக்கு ஒவ்வொரு 
•தலைவரும் அத்தலைவரின்கீழ் சில உத்தியோகஸ்தரு மிருக்கின்றார் 
கள் . வகுப்பைக் கிரு வென்று , தலைவரை சர்கிரு வென்றும் சொல்லு 
வார்கள் . இந்நான்கு வகுப்பிலும் பான்வாவே பிரதானமாது . 


கன்ஜுல் கறாமாத்து . 


இரண்டாவதான மலங்கு என்னும் வகுப்பார் ஜடாதாரிகள் , இவர் 
கள் விவாகஞ்செய்யாத பிரமசாரிகள் . இவர்களிலொருவர் ஸ்திரீ 
சம்பந்தப்பட்டால் , சடை புழுத்துப்போம் . அதையறிந்து சடை 
யைக்களைந்து கீழ்த்தரத்திலாக்கப் படுவார் . மூன்றாவதான மதாரி 
கள் வடதேசம் போகாமல் பிரதிவருஷமும் தென்மண்டலத்திலேயே 
சுற்றித்திரிவதால் , மண்டல்தார் என்றுஞ் சொல்லப்படுவார்கள் . 
நான்காவதான ஜலாலிகள் எக்காளகாரர் . இவர்கள் எப்போதும் 
எக்காளம் ஊதுகிறவர்கள் . இவர்களை உறுமிபகீர் என்றுஞ்சொல்லு 
வார்கள் . இவர்களுள் ஒவ்வொருவருக்கும் வலதுதோளில் முத்திரை 
வைக்கப்பட்டிருக்கும் . சிரசில் கம்பளிக்கயிறு சுற்றியிருப்பார்கள் . 
இந்நான்குவகுப்பிலும் பிரதானமான பான்வாவுக்குமாத்திரந்தான் 
* பில் குண்டா நகரத்தில் ஹலறத்து ஷாஹா பாபாபதறுத்தீன் 
ஆண்டவரவர்களின் தானத்தில் வருஷத்திற்கொருதரம் தலைவர் 
நியமிக்கப்படுவார் . அந் நியமகம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் 
உபாத்தான ஜமாத்துல்லாகிறு மாதப் பத்தாந்திகதியாகிய கத்தத்து 
இரவு தான் அங்கே நடக்கும் . அங்கே நியமிக்கப்பட்ட தலைவர் அங் 
கிருந்து புறப்பட்டுப் பலதேசமுஞ்சுற்றி , றமலான் மாதம் திருச்சிராப் 
பள்ளியில் வந்திருப்பார் . பான்வாவகுப்பு இங்கிருந்து கந்தூரி 
கழித்துப் புறப்பட்டு , ரமலான் மாதம் திருச்சினாப்பள்ளியிற் போன 
வுடன் ,இங்கிருந்த தலைவர் விலகிவிடுவார் . அங்கிருந்து வந்தவர் 
அவ்வகுப்புத் தலைவராய் , எங்குஞ் சுற்றித்திரிந்து மறுவருஷ 
கந்தூரிக்கு இங்கு வருவார் . ஒவ்வொரு வருஷமும் இவ்வாறே நடக் 
கின்றது . கந்தூரிகழித்து இங்கிருந்து புறப்படும் நான்கு வகுப்பும் 
ஒரே திசையிற் போகவேண்டுமென்கிற ஏற்பாடு இல்லை . அவ்வவ் 
வகுப்பார் நாடின திசையிற் போவார்கள் . ஆனால் , சில தானங்களில் 
நான்குவகுப்பும் சந்திப்பதுண்டு . இந்நான்கு வகுப்பல்லாமல் , ஐந்தா 
வதாக ஒரு வகுப்புப் பிற்காலத்தில் வந்துசேர்ந்தது . அதன் பெயர் 
றபாஇய்யா . இவர்களே தாயினா வென்னும் கொட்டடிக்கிறவர்கள் . 
ஆக இவ்வைந்து வகுப்புகளே ஒவ்வொருவருஷ கந்தூரியிலும் வந்து 
கொண்டிருக்கின்றன . இவ்வகுப்பார்களாக அக்காலந்தொட்டிருப் 
பவர்கள் , வமிசபரம்பரையாரல்ல ; இடையில் வந்து சேர்கிற தீட்ச 
தர்களே . ) 

இவ்வூர் வடதேசத்திலுள்ளது . 


கந்தூரி. 


சசஎ 


அன்று சாயங்காலம் முதலாவதாக பான் வா வகுப்பா 
ரும் , இரண்டாவதாக மலங்கு வகுப்பாரும் , மூன்றாவதாக 
மதாரி வகுப்பாரும் , நான்காவதாக ஜலாலி வகுப்பாரும் ஒரு 
வர்பின் ஒருவராய் வந்துசேர்ந்தர்கள் . வந்த பகீர்மார் 
எல்லாரையும் ஹலறத்து முகம்மதுயூசுபு சாகிபவர்கள் எதிர் 
சென்று உபசரித்து அழைத்தார்கள் . அவர்கள் ஹலறத் 
தவர்களுக்கு அடிபணிந்து ஸலாம் சொல்லி அனைவரும் 
ஆண்டவரவர்களின் கபுறுஸ்தானத்துக் கட்டிடத்தைப் 
பார்த்துக் களிகூர்ந்து , பாத்திஹா வோதி ஜியாறத்துச் செய்து 
கொண்டு , அவரவருக்கு வசதியாக இருப்பிடந் தயார்பண் 
ணிக்கொண்டு , தங்கினார்கள் . கபுறுஸ்தானத்திற்குத் தென் 
புறமுள்ள தோப்பிலேயே கொட்டகைகளிட்டு அவற்றி 
லிருந்தார்கள் . குதிரை முதலான வாகனங்கள் பலவிடமுங் 
கட்டப்பட்டிருந்தன . 

அன்று சாய்ந்தரமே ஹலறத்து ஆண்டவரவர்களின் 
தர்கா வென்னும் பள்ளிக்குமுன் அலங்காரமான பூம்பந்த 
லொன்று போடப்பட்டது . தலைமாட்டுக்கு மேல்புறம் 
ஒரு பாரிய மூங்கிலை வெட்டி , ஆண்டவரவர்கள் உபாத்தான 
மாதமென்னும் அடையாளமாகக் கொடியேற்றுவதற்கு 
நாட்டினார்கள் . மாலைநேரம் நெருங்கவே , 

முன்னமே 
தயார் பண்ணியிருந்த இளம்பிறைக்கொடி யொன்றை 
ஹலறத்து முகம்மதுயூசுபு சாகிபவர்களும் , தபோதனர்களுங் 
கூடிநின்று பூம்போர்வையுடன் அலங்கரித்த ஒரு ஒட்டக 
முதுகில் வைத்து , முதுபக்கிலிருந்து கபுறுஸ்தானத்திற்குக் 
கொணர்ந்தார்கள் . அப்போது , புறவூர்களிலுள்ள ஜனங்கள் 
பலர் ஜியாறத்திற்காக வந்திருந்தார்கள் . பொழுது படுமுன் 
பள்ளியின் உள்ளும் புறமும் பல தீபங்களேற்றப்பட்டன . 
வாசலுக்குமுன் தூபம் கமகமவென்று கமழ்ந்துகொண் 
டிருந்தது . பள்ளியின் பிரகாசமும் , நறுமணமும் , ஜனங் 
களைப் பிரமிக்கச் செய்தன . 


சசஅ 


கன்ஜுல் கறாமாத்து . 


பிறை 


சூரியன் அஸ்தமித்துப் பொழுதுப்பட்டபின் எல்லாரும் 
மேற்றிசையில் 

பார்த்தார்கள் . ஜமாத்துல்லா 
று மாதத்து இளம்பிறை தெரிந்தது . உடனே சந்தோஷ 
கோஷ்டத்தோடு கொடியேற்றப்பட்டது . அதன்பின் 
ஹலறத்து சையிது முகம்மதுயூசுபு 

சாகிபவர்களும் , 
தபோதனர்களும் , மற்ற ஜனங்களும் , ஆண்டவரவர்களின் 
பள்ளிக்கு முன்வந்து நின்று பர்த்திஹாவோதி , ஜியாறத்துச் 
செய்தார்கள் . அன்று இராமுழுதும் குறுஆன் வேத சத்தம் 
பள்ளியிலும் , பக்கத்திலும் , பலரிருந்து 

ஒதுவதால் 
முழங்கிக் கொண்டிருந்தது . 

அன்றிரவுபோய் மறுநாள் நாகப்பட்டணத்து முஸ்லிம் 
களின் பிரதானமான சிலரும் , அவ்வூர்த் தலைவருமாகப் 
புறப்பட்டு , ஹலறத்து முகம்மது யூசுபு 

சாகிபவர்கள் 
சமுகத்தில்வந்து ஸலாம் சொல்லிப் பணிந்து நின்று : 
நாயகமே , தங்கள் தகப்பனாராகிய எங்கள் ஆண்டவரவர்கள் 
உபாத்தான இம்மாதத்துப் பத்தாமிரவாகிய கத்தத்தின் 
போது நாங்கள் ஒரு காரியஞ்செய்ய 

ஒரு காரியஞ்செய்ய விரும்புகின்றோம் . 
அதாவது : -- உயர்ந்த சந்தனமரத்து வயிரம்பாய்ந்த கட்டை 
தயார்செய்து அதனையரைத்த குழம்பை ஒரு பாத் 

ராத்திரத்தில் 
வைத்து , மூங்கிற்கழிகளாற்கட்டிப் பலவர்ணத் தாள்களால் 
விசித்திரமாகப் பொத்திமூடிப் பிரகாசமாக ஒரு கூடு 
செய்து , அச் சந்தனக்குழம்புள்ள பாத்திரத்தை அக் 
கூட்டில் வைத்து , ஊர்கோலஞ்சுற்றிக் கொண்டுவரவேண்டு 
மென்பதே . அப்படி நாங்கள் ஆடம்பரமாகக் கொணர்ந்து 
தரும் சந்தனத்தை ஆண்டவரவர்களின் கபுறின்மீது 
பூசவேண்டுமென்றும் கேட்டுக்கொள்ளுகின்றோம் என்று 
சொன்னார்கள் . இதை ஹலறத்தவர்கள் கேட்டு , அவர்களைப் 
பார்த்து : சகோதரர்களே , உங்கள் விருப்பத்தை நான் 
தடுக்கமாட்டேன் . நீங்கள் சருதினபடியே செய்யுங்கள் . 
ஆனால் , நீங்கள் சந்தனம் அரைத்துக்கொண்டு வருவதை 


. 


கந்தூரி. 


சசக 


நிறுத்திவிட்டு , கூடுமாத்திரம் உங்கள் விருப்பப்படி செய்து 
கொண்டு வாருங்கள் . சந்தனம் நீங்கள் கொண்டுவர 
வேண்டாம் என்று உத்தரவு பண்ணினார்கள் . இதைக்கேட்டு 
அதற்கு உடன்பட்டு நாகபட்டணத்தார் போய்விட்டார்கள் . 

அப்போது நாகபட்டணத்தில் ஒரு பிராமணனிருந் 
தான் . அவன் , ஹலறத்து சையிது அப்துல்காதிறு ஷாகுல் 
ஹமீது பாத்துஷாசாகிபு ஆண்டவரவர்கள் ஹயாத்துடன் 
முதுபக்கிலிருக்கும்போது ஒருநாள் வந்து , தன் உடலிலுள்ள 
தீராப் பிணியைப்பற்றி முறையிட்டு அழுதான் . ஆண்டவ 
ரவர்கள் மனதிரங்கி , அல்லாதத்தஆலா இடம் துஆ விரந்து , 
அப்பிணியை நீக்கிவிட்டார்கள் . அன்றுமுதல் அவன் 
அடிக்கடி சந்தன மரைத்துக் கொணர்ந்து ஆண்டவரவர் 
களுக்குச் சமர்ப்பித்து , தரிசனைபண்ணிப் போய்க்கொண் 
டிருந்தான் . ஆண்டவரவர்கள் உபாத்தானபின் , தன் 
வழக்கப்படி ஹலறத்து சையிது முகம்மதுயூசுபுசாகிபவர் 
களுக்குச் சந்தனங்கொணர்ந்து கொடுத்துத் தரிசனை 
பண்ணிக் கொண்டிருந்தான் . அந்தப் பிராமணனை ஹலறத் 
தவர்கள் 

ஆள்விட்டழைத்து : என் தந்தையவர்களின் 
மகிமையுள்ள கபுறின்மீது பூசுவதற்குப் பரிசுத்தமாகச் 
சந்தனம் அரைத்து , இந்தமாதப் பந்தாந்திகதியிரவு , இங்கே 
கொண்டுவா வென்று அவனுக்குக் கட்டளை பண்ணினார்கள் . 

அப் பிராமணன் இக்கட்டளையைச் சிரமேலேற்று நாக 
பட்டணம்போய் , தகுந்த சந்தனக் கட்டைகள் தேடிவாங்கி , 
அதிகமான பயபக்தியுடன் தன் பணிவிடையை அன்றைத் 
தினமே தொடங்கினான் . கூடுகட்டிக் கொண்டுவர உத்தரவு 
பெற்றுபோன முஸ்லிம்களும் தங்கள் வேலையை 
அன்றைக்கே ஆரம்பித்துக் கொண்டார்கள் . 

கூட்டுவேலை வெகு சிறப்பாய் நடந்தது . சித்திரகாரர் 
பலர்கூடிக் கூடுகட்டத் தொடங்கினார்கள் . அதற்காகுமான 
மர்க்கம்பைகள் , பலகைகள் , சட்டங்கள் , பலவர்ணத் 


சரும் 


கன்ஜுல் கறாமாத்து . 


தாட்கள் , நானாநிறச் சாயங்கள் , அப்பிரேகத்தகடுகள் , ஈயத் 
தகடுகள் , சருகுபித்தளைகள் , பொன்வெள்ளி முலாமிட்ட 
தாட்கள் , இன்னும் வேண்டியவெல்லாம் தயாராயின . 
இவற்றைக் கொண்டு , கட்டவேண்டியவைகளைக் கட்டி , 
பொருத்தியிணக்கி , யிணங்க வேண்டியவைகளை பொருத்தி 
யிணக்கி சாயந்தீரவேண்டியதற்குச் சாயந்தீர்த்து , ஒட்ட 
வேண்டியவைகளை ஒட்டி , பொத்தவேண்டியவைகளைப் 
பொத்தி , சுழல்வன சுழலவும் , நால்வன நாலவுஞ் செய்து , 
பருத்த அடியும் , கூர்த்த சிகரமுள்ளதாக , கொத்து வேலை 
யும் , மற்றவேலையும் பணிக்காகச்செய்து , உயர்ந்த பொன்னா 
லும் வெள்ளியாலுஞ் செய்து நவரத்தினங்களையும் பதித்தாற் 
போலக் கூட்டு வேலையை முடித்தார்கள் . இவ்வளவில் 
ஜமாத்துல்லாகிறு மாதம் ஒன்பதாந்திகதி யாயிற்று . முன் 
சொன்ன பிராமணனும் சந்தனம் தயார் செய்துவிட்டான் . 

ஒன்பதாந்திகதிச் சாயந்தரமே ஹலறத்து ஆண்டவ 
ரவர்களின் தர்கா வெகு அலங்காரமாகச் சோடிக்கப்பட்டது . 
சுற்றிலும் வாழை , கமுகு முதலியன மங்களகரமான 
விருக்ஷங்கள் நட்டப்பட்டு , ஒரு பூங்காவனம் போலிருந்தது . 
பள்ளிக்குமுன் பலவிதப் புஷ்பங்களால் அலங்கரித்த பந்தல் 
போடப்பட்டது , பத்தாந் திகதி இரவாகப் பொழுதுபடவே 
பள்ளிமுழுதும் விளக்கேற்றி , நாற்புறமும் தீபஸ்தம்பங்களை 
நட்டி , ஏகசோதிமயமாக்கினார்கள் . மகத்துவமுள்ள 
முதுபக்கிலும் தீபாலங்காரஞ் செய்யப்பட்டிருந்தது .. 
விடங்களிலும் நறுமணங்கமழும் தூபமிட்டார்கள் . இவ் 
வளவும் ஹலறத்தவர்களும் , தபோதனர்களுமே நின்று 
நடத்தினார்கள் . இவ்வளவுக்குள் 

இவ்வளவுக்குள் சுற்றூர்களிலிருந்தும் , 
நாட்டுப் புறங்களிலிருந்தும் அநேக ஜனங்கள் ஆண்டவ 
ரவர்களின் வருஷ கந்தூரியின் கத்தத்திரவென்று திரள் 
திரளாய் 

கூடியிருந்தார்கள் . மாலை தொடங்கி 
தர்காவில் வேதவாக்கியங்கள் முழங்கிக் கொண்டிருந்தன , 


ப 


வந்து 


கந்தூரி. 


சருக 


இரவானபோது , நாகப்பட்டணத்து முஸ்லிம்கள் 
திரண்டுகூடி , தாங்கள் செய்து வைத்திருக்கும் சித்திரக் 
கூட்டைத் தூக்கி , ஊர்கோலம் சுற்றினார்கள் . கூட்டின் 
பல்பாகமும் தீபங்களால் ஜொலித்தன . இரு புறமும் 
தீவர்த்திகள் நிரையாகச் சென்றன . பலவகை வாத்தியங் 
களும் இடிபோல முழங்கின . அக்கினி 

பாணங்கள் 
ஆகாயத்தைக் கீறிக் கிழித்துச் சீறிச்சினந்து போயின . 
கூட்டுக்கு முன்னும் பின்னும் ஜனசந்தடி வெகு மும்முரமா 
யிருந்தது . இவ்வித ஆடம்பரத்துடன் சந்தனக் கூட்டை 
நாகப்பட்டணத்து வீதிமுழுதுஞ் சுற்றி , தர்காவுக்கு 
கொண்டுவருவதற்காக வடபுறம் நோக்கிச் சிறப்புடன் 
திருப்பினார்கள் . இச் சந்தனக்கூடு இங்குவந்து சேருமுன் , 
பிராமணன் சந்தனம் தயார்செய்து புதிய செப்புக்குட 
மொன்றில் வைத்து , தலைமேற் சுமந்து கொண்டுவந்து , 
ஹலறத்து 

முகம்மதுயூசுபு 

சாகிபவர்களிடம் 
கொடுத்துவிட்டான் . 

நாகப்பட்டணத்து முஸ்லிம்கள் கூட்டைக் கொணர்ந்து 
முதுபக்கு வாசலில் நிறுத்தினார்கள் . அதை ஹலறத்த 
வர்களும் தபோதனர்களும் பார்த்து ஆச்சரியாநந்த 
மடைந்து , பிராமணன் கொணர்ந்த சந்தனக்குடத்தை 
அதனுள் வைத்து , கூட்டை அங்கிருந்து தூக்குவித்து 
தர்காவுக்கு முன்கொணர்ந்து நிறுத்தச் 

நிறுத்தச் செய்தார்கள் 
கண்களை மழுக்கும் பல தீபங்களாலும் , பலவகை நறுமணங் 
களாலும் சுவர்க்கத்தை யொத்துவிளங்கும் பள்ளிக்குமுன் 
கூடு தரிபட்டவுடன் , ஹலறத்து சையிது முகம்மது யூசுபு 
ஆரிபுபில்லாஹியவர்கள் அச் சந்தனக் குடத்தை வாங்கித் 
தலைமேற் சுமந்துகொண்டு தர்காவுக்குள் புகுந்தார்கள் , 
அந்நேரம் ஹலறத்து 

ஆண்டவரவர்கள் 

உபாத்தான 
வைகறையென்னும் தஹஜ்ஜத்து நேரமாயிருந்தது . 


சையிது 


1010- 58 


சருஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


போது 


ஹலறத்தவர்கள் சந்தனக்குடத்துடன் உள்ளே புகுந்த 
கதவு சார்த்தப்பட்டது . 

ஹலறத்தவர்களே 
தனித்திருந்து ஆண்டவரவர்களின் சிறப்பான கபுறின்மேல் - 
சந்தனத்தைப் பூசினார்கள். அந்நேரம் வெளியிலுள்ள 
முஸ்லிம்க ளெல்லாரும் . குறுஆன் ஓதிக்கொண் டிருந்தார்கள் . 
உள்ளே 

சந்தனம் பூசி முடிந்தவுடன் ஹலறத்தவர்கள் 
கூடவே கொண்டுபோயிருந்த 

* வெள்ளைப்புடவை 
யொன்றைப் பூசின சந்தனத்தின் மேல் விரித்து , கபுறில் 
போர்த்தினார்கள் . இவ்வளவும் உள்ளே 

இவ்வளவும் உள்ளே முடிந்தபின் , 
ஹலறத்தவர்கள் வெளியில்வந்து ஓத வேண்டியவைகளை 
யோதி , ஜியாறத்தை முடித்தார்கள் . 

பொழுதுவிடிந்து சூரியனுதய மாயிற்று . மேலான 
புலவுச்சாதம் பாத்திஹாவுக்காக அன்றிரவே தயார்செய்யப் 
பட்டிருந்தபடியால் , அதை ஹலறத்தவர்களின் உத்தரவுப் 
படி அன்று காலையில் எல்லாருக்கும் பகிர்ந்தார்கள் . 
ஒவ்வொருவரும் கிடைத்தமட்டுக்கும் அந்தச் சாதத்தைப் 
பிரசாதமாகப் பெற்று உட்கொண்டு 

புளகமடைந்து , 
அவரவர் தானம் போய்ச் சேர்ந்தார்கள் . 

அன்றைத்தினமே நாகப்பட்டணத்து முஸ்லிம்கள் 
ஹலறத்து சையிது முகம்மது யூசுபு சாகிபு ஆண்டவரவர்க 
ளிடம் : நாங்கள் இதுபோல ஒவ்வொரு வருஷமும் பிறை 
யன்றைக்குக் கொடி கொண்டுவர 

ஒரு இரதமும் , 
பத்தாமிரவு சந்தனங்கொண்டுவர ஒரு கூடும் , செய்து 
வருகின்றோமென்று கேட்டுக்கொண்டார்கள் . 

ஹலறத் 
தவர்கள் அதற்குச் சம்மதித்து உத்தரவு கொடுத்தார்கள் . 

* இப்படியே அன்று முதல் ஒவ்வொரு வருஷத்திலும் ஒவ் 
வொரு வெள்ளைப்புடவையைப் பூசின சந்தனத்தின் மேல் ஒன்றுமே 
லொன்றாகப் போர்த்து வருகின்றார்கள் . முந்நூற்றுச் சிலவான . 
வருஷம் இப்படிப்போர்த்தியும் ஆண்டவரவர்களின் கபுறு கட்டின 
உயரத்தளவுக்கு எள்ளத்தனையும் அதிகப்படாமலேயே யிருக் 


கின்றது . 


கந்தூரி. 


ருங . 


. 


பின் ஹலறத்தவர்கள் சந்தனங் கொணர்ந்த பிராமணனைப் 
பார்த்து : இதுபோல இனி ஒவ்வொரு வருஷமும் நீயும் , 
உன் 

சந்ததிகளுமே சந்தனமரத்தைக் கொடுத்துவர 
வேண்டுமென்று கட்டளையிட்டார்கள் . அக்கட்டளையை 
அவன் சந்தோஷத்துடன் சிரமேலேற்றுச் சென்றான் . 

[ இப் பிராமணன் தன் ஆயுசுபரியந்தம் வருஷந்தோறும் சந்த 
னங்கொடுத்து வந்தான் . பின் இவன் சந்ததிகளும் கொடுத்துவந் 
தார்கள் . சில பத்தாண்டுகளுக்கு முன் அச் சந்தனங்கொடுப்பவனில் 
ஒரு பிசகுகண்டு , அப்போதிருந்த சாகிபுமார்கள் அவனை விலக்கி 
விட்டார்கள் . அன்று முதல் தர்கா நாட்டாண்மைக்காரர்களாகும் எட் 
டுப்பேர் வீடுகளிலும் சந்தன மரைத்துக் கொடுக்கப்பட்டுவருகின்றது .) 

கத்தங் கழித்த பத்தாந்திகதியாகிய அன்று காலையி 
லேயே முதல் திகதிப் பிறைகண்டு ஏற்றின கொடியை 

இறக்கி விட்டார்கள் . தபோதனர்களாகிய பகீர்கள் சில 
நாள் தங்கியிருந்தார்கள் . அதன்பின் ஹலறத்து சையிது 
முகம்மதுயூசுபு சாகிபவர்கள் அத் தபோதனர்களுக்குச் செல 
வுக்கென்று சிலதொகைப் பணங்கொடுத்து , அவர்களைப் 
பயணப் படுத்தினார்கள் . மறு வருஷம் இப்படியே வருவ . 
தாக அவர்கள் அனைவரும் ஹலறத்தவர்களுக்குப் பயணஞ். 
சொல்லிக்கொண்டு , முன்போலப் பரதேசசஞ்சாரஞ் 
செய்யப் புறப்பட்டு விட்டார்கள் . ஹலறத்தவர்கள் தந்தை 
யவர்களின் பணிவிடையில் மனைவி மக்களுடன் முதுபக்கி 
லிருந்தார்கள் . 

[ இப்போது நடந்த முதலாம் கந்தூரி யாரம்பமாகவே ஒவ் 
வொரு வருஷமும் பகீர்மார்கள் கந்தூரிப் பிறைகாண வருதலும் , 
கத்தம் தீர்ந்தபின் முந்தின பிரகாரம் ஒருதொகைப் பணம் வாங்கிக் 
கொண்டு போதலும் நடந்து வருகின்றன . 

கந்தூரி முற்றிற்று . 


* பதினான்காந்திகதியிரவில் கொடியிறக்கும் வழக்கம் பிற் 
காலத்திலேற்பட்டது . 


க 0 அ ம் அத்தியாயம் . 

விவாகம் . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து சையிது முகம்மதுயூசுபு சாகிபு . 
ஆரிபு பில்லாஹியவர்களின் மக்கள் எட்டுப்பேருக்கும் விவாகம் நிறை 
வேறின வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து ஷாகுல்ஹமீது பாத்துஷாசாகிபு ஆண்டவ 
ரவர்கள் உபாத்தா யடங்கியிருக்கும் சமாசாரம் இந்தியா 
முழுதும் பிரஸ்தாபமாயிற்று . வெகு தூரந்தொலைகளி 
லிருந்தும் அநேகம் பேர்வந்து ஆண்டவரவர்களின் சிறப் 
பான கபுறைத் தரிசித்து , நற்பேறு பெற்றுப்போகத் தலைப் 
பட்டார்கள் . சாதிபேதம் , மதபேதமின்றி எல்லாருக்கும் 
ஆண்டவரவர்கள் கிருபை செய்துவர ஆரம்பித்தார்கள் . 
யார் யார் எதை நாடிவந்தும் கேட்கும் எல்லா வரங்களும் 
கொடுக்கப்பட்டன . அவரவர் நாட்டம் நிறைவேற நிறை 
வேற , காணிக்கைவரத்து இடைவிடாமல் வரத்தொடங் 
கிற்று . ஆகையால் , ஆண்டவரவர்கள் அடங்கி விளங்குந் 
தானம் என்றைக்கும் ஜனசந்தடி யுள்ள தாகவே யிருந்தது . 
தரிசனைக்கு வருவோர் நாள் தவறாமல் வந்துகொண் டிருந் 
தார்கள் . அதனால் , ஹலறத்து முகம்மதுயூசுபு சாகியவர்கள் 
மனம் களிப்படைந்திருந்தது . நாம் நமது குடும்பம் 
பல்கும்படி இங்கேயே யிருந்துவிட்டோம் . தந்தையவர்கள் 
திருவாய் மலர்ந்து சொன்னபடியே பலபகுதிகளிலுமுள்ள 
பலரும் இங்குவந்து , காணிக்கையாகப் பலபொருள்களையும் 
நமக்குக் கொடுக்கின்றார்கள் . சர்வ வல்லவனாகிய அல்லா 
குத்த ஆலா நமது தந்தைக்குச் சொன்னபடியே நம்மை 
ஆதரித்து ஆள்கின்றான் . அவன் காவல் கொண்டும் , தந்தை 
-யவர்கள் பக்கத்திலிருக்கும் ஆதரவுகொண்டும் , நமக்கு 


விவாகம் . 


சருரு 


ஒரு தீங்கும் சம்பவிக்காது என்று ஹலறத்தவர்கள் கருதி , 

கமான மனத்திருப்தியுடன் வாழ்ந்திருந்தார்கள் . அவர் 
கள் செலவுக்குத் தக்கபடியே குறைவின்றிக் காணிக்கை 
வந்து குவிந்துகொண்டிருந்தது . ஆகவே , அவர்கள் குடும் 
பம் செல்வத்தோடிருந்தது . பக்கத்திலுள்ள பட்டிணச் 
சேரிப் 

பரதர்கள் அடிக்கடி வந்து இடுங்கட்டளைகளைச் 
செய்துகொண்டிருந்தார்கள் . ஹலறத்தவர்களின் ஆண் 
மக்கள் ஆறுபேரும் , பெண்மக்கள் இரண்டுபேருமாகிய 
எட்டுப்பேர்களும் பதினான்கு இல்மிலுந் தேர்ந்த மகான் 
களாகும்படி தங்கள் தந்தையாகிய ஹலறத்தவர்களிடமே 
கல்வி பயின்று வந்தார்கள் . ஹலறத்தவர்கள் அல்லாதத்த 
ஆலாவை வணங்குவதும் , அவ்வந் நேரங்களில் தந்தையவர்க 
ளின் தர்கா ஊழியஞ்செய்வதும் , மற்ற வேளைகளில் மக்கள் 
ளுக்குக் கல்வி கற்பிப்பதுமே அலுவலாயிருந்தார்கள் . 
ஹலறத்து ஆண்டவரவர்கள் 

உபாத்தாய்ச் . சில 
வருஷங்கள் சென்றன . இதற்குள் கபுறைச்சூழப் பரதர்கள் 
கட்டின மரக்கட்டிடம் பழுதுபட்டது . நட்டின ஸ்தம் 
பங்கள் மண் தின்னப்பட்டு , வெயிலிலும் , மழையிலும் , 
மிருப்பதால் பலகைகள் வெடித்து , 
பிரியத்தலைப்பட்டது . தாங்கள் கட்டின கட்டிடம் பழு 
தானதை அந்தப் பரதர்கள் கண்டு , பின்னும் அவர்களே 

நாற்புறமுள்ள பலகையடைப்பைப் 
பிரித்துவிட்டு , மண்ணால் சுவரெழுப்பி , மேலே 
கையாலேயே கூரையிட்டுக் கட்டிமுடித்தார்கள் . அந்த 
மண்கட்டிடந்தான் அதன்பின்பு தர்காவர் யிருந்தது . 

இவ்வாறிருக்கையில் , முன் ஹலறத்து ஆண்ட 
ரவர்களை நிந்தனையாகப் பேசினபடியால் வாயில் பிளவை 
கிளம்பிப் பாடுபட்டு , பின் ஆண்டவரவர்களிடம் வந்து 
மன்னிப்புப்பெற்றுச் சுக்மடைந்தாரே நாகபட்டணத்து 
இராயதஞ்சாலிமரைக்காயர் , அவர் ஒருநாள் ஹலறத்து 


பலவாறு 


கலைந்து 


வந்து 


நின்று , 


(ருசு 


கன்ஜுல் கறாமாத்து . 


இதுழகம்மதுயூசுபு சாகிபவர்கள் சமுகத்தில் வந்து : 
எஜமானே , எனக்கு நேரிட்ட ஆபத்திலிருந்து என்னை 
ரக்ஷித்த எஜமானாகிய ஆண்டவரவர்களின் மகிமையான 
தர்கா மண்கட்டிடமாயிருக்கின்றபடியால் , அதை நாங்கள் 
கற்கட்டிடமாகச் செய்ய விருப்பமுற் றிருக்கின்றேன் . 
தாங்கள் உத்தரவு தாருங்கள் என்று கேட்டார் . ஹலறத் 
தவர்கள் 

சந்தோஷங்கொண்டு , அதற்கு உத்தரவு 
கொடுத்தார்கள் . 

அப்போதே இராயகுஞ்சாலி மரைக்காயர் என்பவர் 
நாகபட்டணம் போய் , கருங்கற்கள் , செங்கற்கள் , சாந்து , 
மரம் , மற்றும் வேண்டியவை யனைத்தும் தயாராக்கி , 
கைதேர்ந்த சிற்பர்களையும் , தச்சர்களையும் , கொற்றர் 
களையும் வைத்துக் கட்டிடவேலையைத் தொடங்கினார் . 
பரதர்கள் முன் மரத்தாற்கட்டின அளவில் , பின் மண்ணா 
லெழுப்பின சுவரை உள்ளடக்கி , கருங்கற்களால் அத்திவார 
மிட்டு , செங்கற்களால் சாந்திட்டுச் சுவரெழுப்பி , சதுரா 
காரக் கட்டிடமாகக் கட்டி , மேலே குவிந்த * மண்டபமுஞ் 
செய்து முடிக்கப்பட்டது . அன்றியும் , சதுராகார மதிலுக்கு 
வெளியில் நான்கு புறமுஞ் சூழத் தாழ்வாரமிட்டு , மேலே 
நீண்ட மண்டபங் கட்டப்பட்டது . முன்னிருந்த வாசலில் 
பாரிய நிலைவைத்து , இரட்டைக்கபாட மிடப்பட்டது . 
இவ்வண்ணமாக ஹலறத்து ஆண்டவரவர்களின் தர்கா 
என்னும் திவ்விய கட்டிடம் நடுவே சதுராகாரமதிலும் , நாற் 
புறமும் மண்டபத் தாழ்வாரமும் , நடுவிலுள்ள குவிந்த 
மண்டபச் சிகரத்தில் பொற்கலசமுமுள்ள தாய் , சுவர்க்கத்து 
அலங்கார அறைக்குச் சமானமாய்முடிந்தது . பார்ப்பவர் 
கண்களை மழுக்கத்தக்க பொற்கலச மண்டபம் அதிக அலங் 
காரத்துடன் விளங்கிற்று . பலகைக் கட்டிடமா யிருந்த 
இந்த மண்டபம் ஆண்டவரவர்களின் 

கபுறுஸ்தானத்தின் 
மேலே தெரிகிற பாரிய மண்டபத்துக்கு உள்ளே யிருக்கின்றது . 


* 


விவாகம் . 


சருஎ 


. 


ளான 


என் 


ஆண்டவரவர்களின் தர்கா கல்லாற்கட்டப்பட்ட தென்கிற 
பிரஸ்தாபம் எங்கும் பரந்தது . நானாதிசையிலுமுள்ள 
ஜனங்கள் தர்காவைப் பார்க்கவேண்டித் திரள் திரளாய்க்கூடி , 
வந்து பார்த்து ஆநந்தங் கொண்டார்கள் . 

இந்தத் திவ்வியஸ் தலத்தில் அக்காலத்தில் முதுபக்கு 
என்கிற பூர்வகட்டிடமும் , புளியமரத்திற்குத் தென்புற 
முள்ள நாற்கால் மண்டபமும் , தர்காவும் ஆகிய இம்மூன்று 
கட்டிடமல்லாமல் , வேறு ஒருகட்டிடமும் * இல்லை . இம் 
மூன்று கட்டிடங்களும் , கீழ்புறம் பட்டினச்சேரியுமான 
இந்தஸ்தலத்தில் ஹலறத்து சையிது முகம்மது யூசுப் சாகிபு 
ஆரிபுபில்லாஹி யவர்கள் தங்கள் புத்திரர் புத்திரிகள் புடை 
யிருக்க வாழ்ந்திருந்தார்கள் . ஹலறத்தவர்களின் புத்திரர்க 

பாபாகுறுத்தீன் , ஹமிதுல்லாஷிக்கீன் , சுல்தான்கபீரி , 
சுல்தான்ஹக்கானி , சுல்தான் நூறுத்தீன் , சுல்தான்சகீரி 
னும் அறுவரும் , புத்தரிகளான ஜுஹாபீவி , பாத்திமாபீவி 
என்னும் இருவரும் தீனுல்லிஸ்லாத்தின் இல்முகளனைத் 
தையுங் கற்றுத் தேறி , வரவரத் தகுந்த பிராயத்தையும் 
அடைந்துவந்தார்கள் . 

அக்காலத்தில் மேலைநாகூரில் பஹாவுத்தீன் ஸஹாவர்தீ 
என்று ஒரு வர்த்தகர் குடியிருந்தார்கள் . இவர்கள் வட 
தேசத்திலிருந்து கொஞ்சகாலத்திற்கு முன் வர்த்தகஞ் செய் 
வதற்காக இங்கேவந்து குடியேறி , மரக்கல வியாபாரியாய் 
விளங்கும் ஒரு உயர்குலப் பிரபு . ஹலறத்து ஆண்டவ 
ரவர்கள் மேலைநாகூருக்கு வந்தபோது , அவர்களை அவ 
மதித்த அவ்வூர்ச் சனங்களில் சேராமல் விலகிக்கொண்ட 
சில வீட்டுக்காரர்களில் இவர்களு மொருவர் . ஆண்டவர 

* ஆண்டவரவர்கள் தனித்திருக்கப் பனையோலைவேய்ந்த சிறு 
வீடொன்று கட்டப்பட்டிருந்ததென்றும் , அவ்வீடு வெகுகாலம் அழி 
யாமலிருந்ததென்றும் சொல்லுகின்றார்கள் . அப்படி கிரந் தகர்த்தாக் 
கள் எழுதவில்லை . 


சாரு அ 


கன்ஜுல் கறாமாத்து . 


வர்கள் முதுபக்குக்கு வந்தபின் இந்த பஹாவுத்தீன் ஸஹா 
வர்தீ யவர்கள் ஆண்டவரவர்களிடம் வந்து , தங்களுக்கும் 
தங்கள் குடும்பத்திற்கும் , அபயங்கேட்டுக்கொண்டார்கள் . 
அப்போதே ஆண்டவரவர்கள் இவர்களுக்கு அபயங் 
கொடுத்து : நீர் உமது புத்திர புத்திரிகளோடு க்ஷேமமாக 
வாழ்ந்திரு மென்று திருவாக்கிட்டு அனுப்பியிருந்தார்கள் . 
அன்று முதல் இவர்கள் மேலைநாகூரில் முப்தியாகவும் , 
செல்வப்பெருக்குள்ள சீமானாகவும் வாழ்ந்திருந்தார்கள் . 
இவர்களுக்கு இரண்டு ஆண் மக்களும் , ஆறு பெண்மக்களு 
முண்டு . 

ஹலறத்து சையிது முகம்மது யூசுபு சாகிபவர்களுக்குத் 
தங்கள் மக்கள் பருவமடைந்திருப்பதைக் கண்டு , இனி 
இவர்களுக்கு விவாகஞ்செய்துவிடவேண்டு மென்று எண்ண 
முண்டாயிற்று : உண்டாகவே , பெண்களும் , மாப்பிள்ளை 
மாரும் எங்கே தேடலாமென்று பலவழியிலும் ஆலோசித் 
தார்கள் ; ஒன்றும் புலப்படவில்லை . கடைசியாக , மேலை 
நாகூரிலிருக்கின்ற பஹாவுத்தீன் ஸஹரவர்தீ யவர்களின் 

ஞாப 
கம் வந்தது . வந்தபோது , ஹலறத்தவர்கள் பஹாவுத்தீன் 
ஸ்ஹரவர்தீக்கு ஆறு பெண்மக்களும் , இரண்டு ஆண்மக்களு 
மிருக்கின்றார்கள் . அந்தப் பெண் மக்கள் அறுவரையும் 
நமது புத்திரர்கள் அறுவருக்கும் : இரண்டு ஆண் மக்களை 
யும் நமது புத்திரிகள் இருவருக்குமாகப் பேசி , விவாகஞ் 
செய்துவிடலாம் . இதுதான் உத்தமமாகத் தெரிகின்ற 
தென்று தங்களுக்குள் தீர்மானித்துக்கொண்டு , ஒரு ஆளை 
ய நுப்பி பஹாவுத்தீன் ஸஹாவர்தீயை வரவழைத்தார்கள் . 

ஹலறத்தவர்கள் விடுத்த ஆள் போனவுடன் அவர்கள் 
புறப்பட்டு வந்தார்கள் . தங்கள் சமுகத்தில்வந்த பஹாவுத் 
தீன் ஸஹரவர்தீயவர்களை ஹலறத்தவர்கள் அருகிலிருந்தி , 
பல சம்பாஷணைகளையும் சம்பாஷித்துக்கொண்டிருந்து , 
பின்பு அவர்களைப் பார்த்து : பஹாவுத்தீனே , என் மக்கள் 


விவாகம் . 


சருக 


பிராயமடைந்துவிட்டார்கள் . அவர்களுக்கு விவாகஞ் 
செய்துவிட வேண்டுமென்று நினைக்கின்றேன் . தங்களுடைய 
ஆறு பெண்மக்களையும் என் புத்திரர்கள் அறுவருக்கும். 
விவாகஞ்செய்துகொள்ளச் சம்மதிப்பீர்களானால் , என் 
இரண்டு பெண்மக்களையும் தங்கள் இரண்டு புத்திரர் 
களுக்கும் மணமுடித்துத் தருகின்றேன் . இது சம்மதமா ? 
என்று கேட்டார்கள் . உடனே பஹாவுத்தீன் ஸ்ஹரவர்தீ : 
நாய்கமே தங்களின் மேன் மக்களான புத்திரர்களுக்கு என் 
பெண்களை விவாகஞ்செய்விப்பது சாமானியகருமம் . தங்கள் 
செல்வப் புதல்விகளை என் ஆண் மக்களுக்குத் தருவது பிர 
தானமல்லவா ! இதற்கு என்னைப்போன்ற ஒருவன் சம்மதிக் 
காமலிருப்பானா ! ஆ ! பாக்கியமே !! என் மக்கள் எட்டுப் 
பேருக்கும் இருலோக வாழ்க்கையும் கிடைப்பதற்கு இனி 
என்ன தடை ? இப்போதே சம்மதித்தேன் என்று பேரா 
நந்தத்துடன் இதயபூர்வமாகச் 

தயபூர்வமாகச் சொன்னார்கள் . இதைக் 
கேட்ட ஹலறத்தவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் . பின் 
இருவருமொத்து , விவாகநாள் இன்னதென்று அப்போதே 
குறிப்பிட்டுக் கொண்டார்கள் . 

பின்பு பஹாவுத்தீன் ஸஹரவர்தீ ஹலறத்தவர்களிடம் 
விடைபெற்றுக்கொண்டு மேலைநாகூருக்குப்போய் , விவாக 
தீர்மானத்தைத் தங்கள் குடும்பத்தாருக்கும் , சுற்றத் 
தாருக்கும் தெரிவித்தார்கள் . இதை எல்லாருங் கேட்டுக் 
களிகூர்ந்தார்கள் . சமீபத்தில் நாள் குறித்திருந்தபடியால் , 
விவாகத்திற் காகுமான சர்வ பிரயத்தனங்களும் செய்யப் 
பட்டன் . பஹாவுத்தீன்ஸ்ஹரவர்தீயவர்களின் மனைவாசலில் 
அலங்காரமான பாரிய பந்தல்கள் போட்டுச் சோடிக்கப் 
பட்டன . மேலைநாகூர்த் தெருக்கள் முழுதும் அலங்கரிக்கப் 

டன . முதுபக்கிலும் விவாகத்திற்கு வேண்டிய கருமங்களை 
ஹலறத்ததர்கள் நடத்திக்கொண்டு தயாராயிருந்தார்கள் . 
நாகப்பட்டணம் , பார்ப்பாரூர்களிலுள்ள முஸ்லிமானவர் 

1010 - 59 


சகா 


கன்ஜுல் கறாமாத்து . 


களுக்கு இன்ன நாள் இன்னாரின்னாரின் புத்திர புத்ரிகளுக்கு 
விவாகமென்று இருபுறத்தாரும் தெரிவித்தார்கள் . 

விவாகநாள் அடுத்தபோது ஜனங்கள் வந்து கூடினார் 
கள் . அனைவருக்கும் மேலைநாகூரிலேயே சம்பிரமமான 
விருந்துகள் அன்று காலைதொடங்கிக் கொடுக்கப்பட்டன . 
மாலையானபோது , ஹலறத்தவர்களின் இரு பெண் மக்களும் 
பல்லக்கிலேறி , மேலைநாகூருக்கே அனுப்பப்பட்டார்கள் . 
மற்ற ஆண்மக்களான ஆறுபேர்களும் புதிய மாப்பிள்ளை 
மாராகத் தயார் பண்ணப்பட்டு முதுபக்கி லிருந்தார்கள் . 
பஹாவுத்தீன்ஸஹரவர்தீயவர்கள் மனையில் 

அவர்களின் 
பெண்கள் ஆறுபேர்களுடன் ஹலறத்தவர்களின் இருபெண் 
மணிகளையுஞ்சேர்த்து , ஆக எட்டுபேர்களையும் புதிய மண 
வறைப் பெண்களாக ஆடையாபரணாதிகள் அணிவித்து , 
அலங்கரித்து வைத்திருந்தார்கள் . 

பொழுதுப்பட்டு இரவாகவே பஹாவுத்தீன் ஸஹ்ரவர்தீ 
யவர்களும் , அவர்கள் குடும்பத்தாரும் ; மேலைநாகூரிலுள்ள 
பிரதானமானவர்களும் , நாக்பட்டணம் முதலான விடங் 
களிலிருந்து வந்துள்ள முஸ்லிம்களுமாகப் புறப்பட்டு 
முதுபக்குக்குவந்து , ஹலறத்தவர்களையும் , அவர்களின் ஆறு 
குமாரர்களையும் அழைத்துக்கொண்டு. பைத்துகள் முழங்க 
வெகு மகிழ்ச்சியுடன் மேலைநாகூருக்குப் போனார்கள் . 
பின்பு , அங்கே தயாராயிருந்த பஹாவுத்தீன்ஸ்ஹ்ரவர்தீ 
யவர்களின் குமாரர்கள் இருவரையுஞ்சேர்த்து ஆக எட்டுப் 
பேர்களையும் புதிய மணவாளர்களாக அலங்கரித்து , 
பைத்து முழக்கத்துடனும் , மங்கலவாழ்த்துடனும் , அவர 
வருக்கிட்ட ஆசனங்களிலிருக்கச்செய்து , ஹலறத்து சையிது 
முகம்மதுயூசுபு சாகிபவர்களும் பஹாவுத்தீன்ஸ்ஹரவர்தீ 
யவர்களும் , முஸ்லிம் பிரபுகள் புடைசூழவிருந்து , தீனுல் 
லிஸ்லாத்தின் முறைமை தவறாமல் நிகாஹை நிறைவேற்றி 
னார்கள் . எட்டு மணவாளர்களுக்கு , எட்டு நிகாஹுகள் 


விவாகம் . 


சாக 


மகிமை 


செய்யப்பட்டன . - நிகாஹு முடிந்தவுடனே , ஒலிமாவென் 
னும் விருந்து கொடுக்கப்பட்டது . - இன்னா ரின்னாரெனக் 
குறிப்பிடப்பட்டிருந்தபடி அவ்வம் மணவாளர் மணவாளி 
களைச்சேர்த்து , அவரவருக்கென்று அலங்கரிக்கப்பட்ட 
அறைவீடுகளுக்கு அனுப்பினார்கள் . இவ்வித 
யுடனும் , சிறப்புடனும் , அலங்காரமான விவாகம் நிறை 
வேறிற்று , 

சிலநாள்வரையுமே மணவாளர் மணவாளிகள் எட்டுப் 
பேரும் மேலைநாகூரில் இருந்தார்கள் . அதன்பின் ஹலறத்து 
சையிது முகம்மதுயூசுபு 

சாகிபவர்களின் விருப்பப்படி 
எல்லாரும் முதுபக்குக்கே வந்துவிட்டார்கள் , ஹலறத்தவர் 
களின் மருமகப்பெண்கள் அறுவரும் , புத்திரிகள் இரு 
வரும் , முதுபக்கிலேயே குடியிருந்தார்கள் . அவ்வவருக் 
அங்கே வெவ்வேறு இடங்கள் 

ங்கள் குறிக்கப் 
பட்டிருந்தன . 

இவ்வாறாக ஹலறத்து சையிது முகமதுயூசுபு சாகி 
பவர்கள் பாரிய குடும்பத்தை யுடையவர்களாய் , இபாதத் 
திலும் , தந்தையவர்களின் ஊழியத்திலும் தரிபட்டு , வரு 
கிற காணிக்கைப் பொருளைச் செலவுசெய்து கொண்டு , 
மனைவி , மக்கள் , மருமக்கள் சகிதமாய் வாழ்ந்திருந்தார்கள் . 

( ஹலறத்து சையிது முகம்மதுயூசுபு சாகியவர்களின் பெண்மக்க 
ளிருவரின் மணவாளர்களும் , ஆண்மக்களறுவரின் மணவாட்டி 
களுமான எண்மரின் திருநாமங்களும் இன்னின்னவையென்று கிரந்த 
கர்த்தாக்கள் எழுதத் தவறிப்போனபடியால் , அந்நாமங்கள் எனக்குக் 
கிடைக்கவில்லை . அந்நாமங்களை அவரவர் வமிசத்தாரையே கேட் 
டறிய வேண்டும் . ) 


கென்று 


விவாகம் முற்றிற்று . 


ககூ - ம் அத்தியாயம் . 
ஹலறத்தவர்களின் உபாத்து . 


-" 


வேறு : 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து சையிது முகம்மதுயூசுபு சாகிபு 
ஆரிபுபில்லாஹி யவர்கள் உபாத்தான வரலாற்றைச் சொல்லுகின் 
றது . ) 

ஹலறத்து சையிது ஷாகுல்ஹமீது பாத்துஷாசாகிபு 
ஆண்டவரவர்களின் 

மகனாராகிய ஹலறத்து சையி 
முகமது யூசுபு சாகிபு ஆரிபுபில்லாஹியவர்கள் முதுபகீது என் 
னும் திவ்விய ஸ்தலத்தில் மனைவி , மக்கள் , மருமக்களுடன் 
காணிக்கைப் பொருள்களை அநுபவித்துக்கொண்டு குறை 
வற்ற செல்வத்துடன் வாழ்ந்திருக்குங் காலத்தில் , எட்டு 
மக்களுக்கும் ஆண்பிள்ளை பெண்பிள்ளைகள் பிறந்து , குடும் 
பம் பல்கத் தொடங்கிவிட்டது . அதனால் , ஹலறத்தவர் 
கள் தங்கள் மக்களுக்கு வெவ்வேறாகச் சிறுவீடுகள் கட்டு 
வித்து , அவரவர் தம் தம் மனைவி மக்களுடன் 
வேறாய்க் குடியிருக்கச் செய்தார்கள் . அவ்வாறு அவர்கள் 
பிரிந்திருந்தும் , ஹலறத்தவர்களின் சமிரட்சணையிலேயே 
யிருந்தார்கள் . அவர்கள் குடியிருக்கும் அவ்வீடுகளனைத் 
தும் ஆண்டவரவர்களின் தர்கா என்னும் திவ்வியாலயத்... 
தைச் சூழவே கட்டப்பட்டிருந்தன . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் அடங்கப்பெற்று அவர் 
களின் சந்ததிகள் குடியிருக்கும் மகத்துவத்தினால் , இந்த 
ஸ்தலத்தில் அயலூரார் பலர்வந்து குடியேறத் தலைப்பட் 
டார்கள் . குடியிருக்க நாடி வருகிறவர்கள் ஹலறத்தவர்களி 
டம் அனுமதி பெற்றுக்கொண்டு , அடர்ந்தோங்கி வளர்ந் 
திருக்கும் மரங்களை வெட்டி , மணல்மேடுகளையெல்லாம் 
சமதரையாக்கி , வீடுகள் கட்டிக் குடியேறினார்கள் . பெரும் 
பாலும் தெற்கிராச்சியத்து முஸ்லிம்களே ஆதியில் குடி 


ஹலறத்தவர்களின் உபாத்து . 


சசுகூ 


யேறி வந்தார்கள் . இவ்வாறாகவே முதலில் ஒரு சிறுபட் 
டணமாய் * நாகூர் என்று பெயர் வழங்கத் தொடங்கிற்று . 

நாகூரானது சிறு சிறு வீதிகளையும் , பல வீடுகளையும் , 
சில கடைவீதிகளையு முடைய சிறுபட்டணமாய் , எங்கும் 
பிரஸ்தாபப்படவே , பின்னும் அநேகர்வந்து குடியேறினார் 
கள் . பலவகைக் கைத்தொழிலாளர்கள் , வர்த்தகர்கள் அனை 
வரும் குடியேறினார்கள் . குடியேறுவோர் அனைவரும் ஹல 
றத்து ஆண்டவரவர்களின் தர்காவுக்குத் தென்புறமாகவே 
ஆதியில் வீடுகள் கட்டினார்கள் . தர்காவைச் சூழ ஹலறத்து 
முகம்மது யூசுபு சாகிபவர்களின் சந்ததிகளே வீடுகள் கட்டிக் 
குடியிருந்தார்கள் . 

ஹலறத்து முகம்மதுயூசுபு சாகிபவர்கள் புத்திர புத்திரி 
கள் , பௌத்திர பௌத்திரிகள் , பிரபௌத்திர பௌத்திரி 
களுடன் தொண்ணூறு வயதுக்கு மேற்பட வாழ்ந்திருந் 
தார்கள் . வடதேச வழக்கப்பிரகாரம் பௌத்திர பிர 
பௌத்திரர்க ளெல்லாரும் ஹலறத்தவர்களை தாதா எ 
அழைப்பார்கள் . அதனால் , அவர்களுக்கு தாதா சாகிபு 
என்றும் ஒரு பெயர் வழங்கிற்று . இவ்வித மகிமையுடன் 
ஹலறத்தவர்கள் வாழுங்காலத்தில் , அவர்களுக்கு தொண் 
ணூற்று நான்கு வயது நிரப்பமாயிற்று . 

ஹலறத்து சையிது முகம்மதுயூசுபு சாகிபவர்களூக்கு 
வயது தொண்ணூற்று நான்கு நிரப்பமானபோது தங் 
களுக்கு மௌத்து நெருங்கி , நாள் அடுத்துவிட்டதைத் 

இத் திவ்விய ஸ்தலத்தில் ஆதியில் பல விருக்ஷங்களுண்டா 
யிருந்தாலும் , புன்னை விருக்ஷங்களே அதிகமாயிருந்தபடியால் 
பன்மை பற்றிய வழக்கு என்னும் தமிழிலக்கண விதிப்படி புன்னை 
விருக்ஷத்தின் பெயராகிய நாகம் என்பதை யடுத்து நாகவூர் என்று 
பெயர்பெற்று , பின் அது நாகூர் என்று மருவி வழங்குகின்றது . இவ் 
வூர் முந்தியும் உண்டாயிருந்து , பின் அழிந்து போன தாகவும் தெரி 


என்று 


கின்றது . 


t 


சாசு 


கன்ஜுல் கறாமாத்து ... - 


சீவிய 


தெரிந்துகொண்டார்கள் . தாங்கள் மௌத்தாகும் நாளாகிய 
அன்று பகல் தங்கள் சந்ததிகளையெல்லாம் அழைத்துப் பக் 
கத்தில் வைத்துக்கொண்டு, தங்களின் மௌத்தை அவர் 
களுக்குத் தெரிவித்து , அறிவுசொல்லத் தொடங்கினார்கள் . 

என் அருமை மக்களே , மனிதர்களுக்கு மௌத் 
தானது பிடரி நரம்பைப் போல நெருங்கினது , அவரவர் 
நிழலைப்போல அகலாததுமாகும் . ஒவ்வொரு மனிதனுக் 
கும் மொத்தாகிற நாள் ஒன்றுண்டு. அது வந்து விட்டால் 
அவன் எங்கே யிருந்தாலும் , எப்படியிருந்தாலும் , ஒரு 
க்ஷணப் பொழுதாவது அதற்குப் பிந்திநிற்க ஏலாது . இவ் 
வுலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் எப்போதும் இங்கேயே 
யிருக்கமாட்டார்கள் . அவர்களுக்கு இவ்வுலகம் இருந் 
தெழுந்து போகத்தக்க ஒரு தங்கு மடமேயன்றி , வேறல்ல . 
ஒருவன் திரவியவந்தனாய் , திடகாத்திர சரீரியாய் , நீண்ட 
வாணாளாளனாய் வாழ்ந்திருந்தாலும் , அவனுடைய 
காலம் ஒரு நீர்மேற் குமிழிபோன்றதேயாம் . என் பிள்ளை 
களே , உங்கள் பணமும் , ஏறுவாகனமும் , வீடும் , மனைவி 
மக்களும் , மற்றுமுள்ள பாக்கியங்களெல்லாமும் அடிக்கடி 
உங்களை மருட்டும் . அதனால் நீங்கள் மருளாதீர்கள் . சீலிய 
வந்தர் துயில்கின்றார்கள் : இனி விழிப்பார்கள் . விழித்த 
பின் இவ்வுலகவாழ்வு இன்னதென்று காண்பார்கள் . 
களுக்குத் தரித்திர முண்டானாலும் , செல்வ முண்டானாலும் , 
ஒரேபடியாயிருங்கள் , தீமையை நினைத்தும் பாரா 
நன்மையைக் கடைப்பிடியுங்கள் . நீங்கள் இவ்வுலகத் 
திலிருக்கும் காலமெல்லாம் தாமரையில் தண்ணீர் போலப் 
பற்றுவிட்டிருங்கள் . அல்லாதத்த ஆலாவுடைய வணக்கத்தில் 
பராக்காய் , நேரான பாதையைத் தொடர்ந்து ஒழுகியிருங் 
கள் , அடிக்கடி சுவர்க்கத்தையும் ; நரகத்தையும் நினைத்துக் 
கொள்ளுங்கள் . நான் உங்களைவிட்டுப் பிரிந்துபோகும் 
நாள் 

வந்துவிட்டது . என் தந்தையவர்கள் எனக்குக் 


ஹலறத்தவர்களின் உபாத்து . 


சகாரு 


தோடு , 


சொன்ன திருவாக்கின்படியே செய்துவருகின்றார்கள் . அது 
அவர்களுக்கு அல்லாகுத்த ஆலா அறிவித்த ஒரு முக்கிய அறி 
விப்பு . அப்படியே அவன் உங்களைக் காப்பாற்றுவான் . 
என் பிள்ளைகளான நீங்கள் எட்டுப்பேரும் , உங்கள் சந்ததி 
களும் , என் 

தந்தையவர்களின் தர்காவைப் பற்றிப் 
பிடித்துக்கொள்ளுங்கள் . இதில் வரும் காணிக்கை வகைகளை 
எல்லாரும் பாகித்து அநுபவித்துக்கொள்ளுங்கள் . - இனி 
என் சந்ததிகளில் ஒருவராவது வேறிடத்திற்குக் குடி 
போகக்கூடாது . இப்படி அல்லாகுத்த ஆலா என் தந்தையவர் 
களுக்குத் தெரிவித்தான் ; அவர்கள் எனக்குக் கட்டளை 
பண்ணினார்கள் . நபி கலிறு அலைகிஸ்ஸலாமவர்களும் என் 
முகதாவில் சொல்லியிருக்கின்றார்கள் . நீங்கள் இங்கிருப்ப 

உங்கள் வமிசமும் பரம்பரையாய் இங்கேயே 
யிருக்கவேண்டும் . உங்கள் நிமித்தம் இது பெரிய பட்டண 
மாகும் . உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் , அல்லா 
தத்தஆலா போதுமானவன் . என் தந்தையவர்களும் உங் 
கள் பக்கத்திலிருக்கின்றார்கள் . நீங்கள் ஒன்றுக்கும் அஞ் 
சாதீர்கள் . சஞ்சலப்படாதீர்கள் என்றும் , இன்னும் பலவுஞ் 
சொல்லிமுடித்தார்கள் . இதைக்கேட்ட மக்கள் முதலான 
வர்கள் ஹலறத்வர்களின் மௌத்தையறிந்து துக்கக்கடலில் 
மிதந்தவர்களா யிருந்தார்கள் . 

பின் ஹலறத்தவர்களின் உபாத்துவேளை யடுத்தது . 
அப்போது அவர்கள் குடும்பம் புடைசூழ்ந்து இருந்தது . 
ஹலறத்தவர்கள் மனைவியுடன் குடியிருந்த முதுபக்கு மண்ட 
பத்து வடமேற்கே மூலையைவிட் டெழுந்து , ஹலறத்து 
ஆண்டவரவர்கள் உபாத்தான இடமாகிய அம்மண்டபத்து 
வடகிழக்கு மூலையிற்போய்ப் படுத்திருந்தார்கள் . அவ் 
டெமுழுதும் நறுமணம் கமகமவென்று வீசிக்கொண் 
டிருந்தது . ஹிஜ்றத்து ஆயிரத்து முப்பத்திரண்டாம் 
வருஷம் , துல்ஹஜ்ஜு மாதம் , மூன்றாந் திகதி , ஹலறத்து 


சாகர் 


கன்ஜுல் கறாமாத்து . 


சையிது முகம்மது யூசுபு ஆரிபுபில்லாஹி யவர்கள் உபாத் 
தானார்கள் . 


ஹலறத்தவர்கள் உபாத்தான சங்கதி சுற்றூர் முழு 
தும் பிரஸ்தாபமாயிற்று . மேலைநாகூர் , நாகபட்டணம் , 
பார்ப்பாரூர் முதலான இடங்களிலிருந்து கணக்கற்ற முஸ் 
லிம்கள் வந்து கூடினார்கள் . அன்று நாகூர் முழுதும் துக் 
கத்தில் முழுகியிருந்தது . 

ருந்தது . பின் 

பின் ஹலறத்தவர்களை மக்கள் , 
மருமக்கள் , பௌத்திரர் அனைவரும் கூடிநின்று குளிப் 
பாட்டி , கபனிட்டு , சிறப்பான மஞ்சில் வைத்து , முன் 
ஹலறத்து ஆண்டவரவர்கள் அடிக்கடிப்போய் உட்கார்ந் 
திருந்ததும் , அவர்கள் சீவியகாலத்திலேயே நீர் அடங் 
குந்தானம் இதுவென்று ஹலறத்தவர்களுக்குக் குறித்துக் 
காட்டப்பட்டதும் , அவர்களின் கபுறுஸ்தானத்திற்கு மேல் 
புறமுள்ள துமான மணல்மேட்டை வெட்டி யகழ்ந்து , அந்த 
த்துவமுள்ள கபுறில் அடக்கினார்கள் . 

ஹலறத்தவர்களை அடக்கி பாத்திஹா வோதி முடிந்த 
பின் வந்த முஸ்லிம்கள் அனைவரும் அவர்கள் குடும்பத் 
தாரைத் த்அஜ்ஜியத்துச் செய்துகொண்டு , அவரவர் தானம் 
போய்ச் சேர்ந்தார்கள் . பின்பு ஹலறத்தவர்களின் புத்திர 
பௌத்திரர்கள் , பாட்டனாராகிய ஆண்டவரவர்களுக்கும் , 
தகப்பனாராகிய ஹலறத்தவர்களுக்கும் பணிவிடைகாரர் 
களா யிருந்தார்கள் . ஹலறத்தவர்களின் மூத்தகுமாரராகிய 
பாபா பதறுத்தீன் சாகிபவர்களே குடும்பத்தலைவரா யிருந்து 
வாழ்ந்தார்கள் . 


[ ஹலறத்து சையிது முகம்மதுயூசுபு சாகிபவர்கள் உபாத்தான 
பின் அவர்களின் மூத்தகுமாரராகிய ஷாஹா பாபா பகுறுத்தீன் 
சாகிபவர்கள் தர்காவில் வரும் காணிக்கை வரும்படிகளை எட்டுப் பங் 
காக்கி , ஒருபங்கை தாயாரவர்களுக்கும் , ஆறுபங்குகளைத் தாங்கள் 
உள்பட ஆறு சகோதர்களுக்கும் , ஒருபங்கை இரண்டு சகோ 


ஹலறத்தவர்களின் உபாத்து . 


சௗஎ 


தரிகளுக்குமாகப் பிரித்துக் கொடுத்துக்கொண்டு வந்தார்கள் . இவ் 
வாறு நடந்துவருங்காலத்தில் , சிலகாலஞ்சென்றபின் * 

பாபாபது 
றுத்தீன் சாகிபவர்கள் தங்கள் மனைவி மக்களை விட்டு இல்லறம் நீத் 
துத் துறவு பூண்டு , வனவாசியாய்ப் போய்விட்டார்கள் . அதன்பின் 
இரண்டாம் குமாரராகிய + ஹமீதுல்லாஷிக்கீன் சாகிபவர்கள் 
குடும்பத்தலைவராய்ச் சிலகால மிருந்து , பின்பு அவர்களும் மனைவி 
மக்களைவிட்டுத் துறவியாய் , வானவாசஞ்செய்யப் போய்விட்டார்கள் . 
அதற்குபின் மூன்றாம் குமாரராகிய ஹலறத்து சுல்தான்கபீரி சாகி 
பவர்களே சகல அதிகாரங்களையு மேற்று , குடும்பத்தலைவராயிருந்து , 
முன்போலவே தர்காவின் வருமானத்தை எட்டுப்பங்காக்கிக் 
கொடுத்து வந்தார்கள் . அதன்பின் , அவர்களின் சந்ததிகளில் அவ் 
வெட்டுப் பங்குகளையும் பெறுகிறவர்கள் தம்முள் சமாதானமாய்க் 
குடும்பத்திற் கேற்றபடி ஒரு பங்கை எண்பதாகப் பிரித்துப் பெற்று 
அநுபவித்து வந்தார்கள் . அதனால் தான் ஒரு பங்கு எண்பதாய் , 
எட்டுப்பங்கும் அறுநூற்றுநாற்பதாய் இதுவரையும் பிரிக்கப்படு 
கின்றன . ஆதியில் பங்குபெற்ற எட்டுப்பேர்களின் உரித்தாளரே 
பரம்பரையாய் நாட்டாண்மைக்காரர் 

சொல்லப்படு 
கின்றார்கள் . ) 


1 


என்று 


ஹலறத்தவர்களின் உபாத்து முற்றிற்று . 


* இவர்கள் புதுக்கோட்டையைச் சேர்ந்த வனத்தில் உபாத் 
தாய் அடங்கியிருக்கின்றார்கள் . இப்போதும் அவ்விடம் காட்டுபா 
வாசாகிபு பள்ளிவாசல் என்று வழங்குகின்றது . 
+ இவர்கள் நத்தம் என்னுமூரில் அடங்கி யிருக்கின்றார்கள் . 
1010- 60 


க்கள் - ம் அத்தியாயம் . 
போர்வை வந்தது . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களின் கபுறின்மீது 
போர்த்துவதற்காக ஒரு அரசன் போர்வை யொன்று அநுப்பினதும் , 
அது வந்து சேர்ந்த ஆச்சரியமுமான வரலாற்றைச் சொல்லு 
கின்றது . ) 

ஹலறத்து ஷாகுல்ஹமீது பாத்துஷா சாகிபு ஆண்டவ 
ரவர்கள் அடங்கி விளங்கும் திவ்வியஸ்தலம் பட்டணமாய் 
நாகூர் என்று வழங்குவதும் , அவர்கள் சந்ததியார் 
பாரிய குடும்பமாய்ப் பல்கியிருப்பதும் , உலகமெங்கும் 
பிரபலமாயின . இடைக்கிடை ஆண்டவரவர்களால் அநந்த 
அற்புதங்களும் நிகழ்ந்துவந்தன . வெகுதூரந்தொலையி 
லுள்ளவர்களின் பிரார்த்தனைகளும் நிறைவேறி , அவரவர் 
நாகூருக்கு வந்து காணிக்கை சமர்ப்பித்துப் போவார்கள் . 
ஹலறத்து ஆண்டவரவர்கள் பர்மாராச்சியத்தின் தர்னாச் 
சரிக்குப் போனவர்களாதலால் , அவ்விராச்சியத்திலும் அவர் 
கள் மகிமை பரவிற்று . 

அவ்விராச்சியத்து பாந்தன் என்னும் ஊரிலுள்ள 
அரசன் ஹலறத்து ஆண்டவரவர்களின் மகத்துவத்தைக் 
கேள்விப்பட்டு , பலதேசத்தாரும் பலபொருள்களை ஆண் 
டவரவர்களுக்குக் 

காணிக்கையாக அநுப்புவதுபோல , 
நாமும் சில பொருள்களை அனுப்பவேண்டு மென்று கருதி , 
ஆண்டவரவர்களின் கபுறுமீது போர்த்துவதற்காக ஒரு 
போர்வை தயார்பண்ணினான் . அது , உயர்ந்த பசும்பட்டி 
னால் , பொன்னூவிழைக்கப் பட்டு , விசித்திரமான வேலைப் 
பாட்டுடன் 

முடிக்கப்பட்டது . அந்தச் சிறப்பான 
இவ்வூர் பர்மாராச்சியத்து ரங்கூன் பட்டணத்தைச் சேர்ந்த 
நாட்டுக்குள் இருக்கின்றது . இதை இப்போது பாந்தனா என்கிறார்கள் . 


போர்வை வந்த 

வந்தது . - 


சாக , 


1 


கொணர்ந்து 


போர்வையுடன் இன்னுஞ்சிலபொருள்களை யநுப்பவேண்டு 
மென்று அரசன் சிந்தித்து , தர்காவின் தூபத்திற்காக உயர்ந்த 
குமஞ்சானும் , வயிரம் பாய்ந்த சந்தனக்கட்டைகளும் 
சேகரித்தான் . 

போர்வையும் , குமஞ்சானும் , சந்தனக்கட்டைகளும் 
தயாரானவுடன் , அவற்றை ஒரு பாரிய மரப்பெட்டிக்குள் 
பக்குவமாக வைத்து ஒரு காகிதமுமெழுதிக் கூடவைத்து , 
மூடி , பூட்டிட்டு , பூட்டுவாய்க்கு முத்திரைவைத்துப் பத் 
திரப்படுத்தி , அப்பெட்டியின் மேல் ஷாகுல்ஹமீது . ஆண்டவ 
ரவர்கள் என்று விலாசமெழுதி , நாகப்பட்டணம் போகிற 
கப்பலில் ஏற்றிய நுப்பி , நாகூர் தர்காவிற்கொடுத்துவிடச் 
செய்யும்படி அவ்வரசன் கட்டளை பண்ணினான் . உடனே 
ஏவலாட்கள் அப்பெட்டியைத் 

துறைமுகப்பட்டணங் 
நாகபட்டணத்திற்குப் - பயணமாயிருந்த 
கப்பலில் மாலுமிவ்சம் ஒப்படைத்து , நர்கூருக்கு அனுப்பி 
விடும்படி சொன்னார்கள் . மாலுமி அதையொப்புக்கொண்டு , 
தன் அறைக்குள் வைத்துக்கொண்டான் . 

பின்பு பெட்டியேற்றின கப்பல் அங்கிருந்து நங்கூரந் 
தூக்கி , நாகப்பட்டணம் நோக்கி ஓடிவந்தது . சிலநாள் வரை 
யும் சீராயோடி நடுக்கடலில் வந்தபோது அக்கப்பலுக்கு 
மீளாத் ஆபத்துச் சம்பவித்தது . அதுவரையும் கொண்ட 
லாயடித்துநின்ற காற்று , தீடீரென்று கச்சானாய் மாறிற்று . 
மாறினகாற்றுச் சீராயடிக்கவில்லை ; அதிகமும்முரமாய் 
மோதிற்று . காற்று உரக்கவே கடல் கொந்தளித்தது . வர 
வரக் காற்று ரமும் , அலைக்கிளர்ச்சியும் அதிகமாயின . 
ஆகாயத்தில் மந்தாரம் மூடிக்கொண்டது . எங்கும் இருள் 
பரந்திருந்தது . இவ்வளவு கடுமையான சண்டமாருதம் 
தொடங்கினபோது , சிறியகப்பல் என்ன செய்யும் ! நாலா 
பக்கமும் ஓங்கியெழுந்து மோதும் அலைத்திரளிலகப்பட்டுத் 
தத்தளித்தது . ஒவ்வொரு அலையிலும் நாம் முழுகிப் 


* . 


1 . 


-சஎ O 


கன்ஜுல் கறாமாத்து . 


போவோமென்றே கப்பலாட்கள் பரிதபித்தார்கள் . கொஞ்ச 
நேரத்திற்குள் 

பாய்மரங்களெல்லாம் முரிந்து விழுந்தன . 
கடுமையாக எழுந்து தாக்கும் அலைகளின் அதிர்ச்சியால் , 
கப்பலின் இரண்டருகும் பழுதாய்ச் சிதைந்தன . பின் நாற் 
புறமும் வரும் விரிதிரைமுழுதும் கப்பலுக்குள்ளாயின . 
ஆதறவற்ற நடுக்கடலில் புசலிலடிபட்டுத் தவிக்கும் கப்ப 
லாட்கள் மீட்சிபெற என்ன வழியுண்டு ! எல்லாரும் ஏங்கி 
மரணத்திற்கே தயாராயிருந்தார்கள் . சற்று நேரத்தில் 
ஓவென்ற பேரிரைச்சலுடன் கப்பல் கடலில் முழுகிற்று . 
எல்லாரும் விதிப்படி முழுகியிறந்தார்கள் . முழுகின கப்பல் 
அலைகளால் அடியுண்டு , சின்னாபின்னமாயிற்று . ஏற்றி 
யிருந்த சரக்குகள் பல திசையும் மிதந்து அலைந்து ,, 
சிதைந்து அழிந்து போயின . 

கப்பலும் , ஆட்களும் , சரக்குகளும் இவ்வாறாக , ஹல 
றத்து ஆண்டவரவர்களுக்காக விலாசமிட்டு ஏற்றின பெட்டி 
மாத்திரம் ஒரு பழுதுமடையாமல் மிதந்தது . பின்பு 
புசலடங்கிக் கடல் சாந்தமாகவே , பழயபடி கொண்டலடிக் 
கத் தலைப்பட்டது . உரத்தடிக்கும் அக்காற்றினாலும் , எழுந்து 
மோதும் அலைகளாலும் அப்பெட்டி தள்ளுண்டு , 
பட்டணத்திற்கு நேராக மிதந்து வந்தது . கப்பல் முழுகிப் 
போன நாலாறு தினங்களுக்குள் பெட்டி மிதந்து நாக 
பட்டணத்துறையில் வந்து சேர்ந்தது . 

நாகபட்டணத் துறைநோக்கி வந்த பெட்டி ஆளேறிச் 
செலுத்தும் படகைப் போலக் கரையருகில் வந்து , அங்கி 
ருந்து வடக்கே திரும்பி , நாகூரை நோக்கி மிதந்துவந்தது . 
இதை அங்குள்ள ஆட்கள் கண்டு , துறைமுக அதிகாரிக்குத் 
தெரிவித்தார்கள் . அதிகாரியின் கட்டளைப்படி சில சேவகர் 
கள் புறப்பட்டு அப்பெட்டியோடே கரையில் நடந்து 
அதைப் பார்த்துக்கொண்டே வந்தார்கள் . பின்பு , பெட்டி 
நாகூரில்வந்து , தர்காவுக்கு நேரே கரையில் ஒதுங்கிற்று . 


நாக 


. 


போர்வை வந்தது . 


சஎக , 


பெட்டி கரையடைந்த போது துறைமுக அதிகாரச் 
சேவகர்கள் நெருங்கிப் போய்ப் பார்த்தார்கள் ; அதன் 
மேல் ஷாகுல் ஹமீது ஆண்டவரவர்கள் என்று விலாசமிட் 
டிருந்தது . உடனே அதைத் தூக்கி நாகூரில் கொணர்ந்து , 
தர்காவில் ஒப்படைத்தார்கள் . ஹலறத்து ஆண்டவரவர் 
களின் பௌத்திரர்கள் அதை யொப்புக்கொண்டு பூட்டைத் 
திறந்து பார்த்து , 

அதிலிருந்த கடிதத்தையெடுத்து 
வாசித்தார்கள் . அதைக்கொண்டு , 

பாந்தன் நகரத்து 
அரசன் ஆண்டவரவர்களுக்கு அநுப்பின வெகுமதி 
களென்றும் , இதையேற்றின் கப்பல் கடலில் முழுகிப்போயிற் 
றென்றும் , இப்பெட்டி மாத்திரம் மிதந்து அற்புதகரமாய் 
வந்து சேர்ந்த . 

தென்றும் தெரியவந்தது . பின் அந்தப் 
போர்வையை ஹலறத்து ஆண்டவரவர்களின் மகத்துவ 
முள்ள கபுறின்மீது போர்த்திவிட்டு , குமஞ்சானையும் , 
சந்தனக்கட்டைகளையும் தர்காவின் தூப உபயோகத்திற்காக 
வைத்துக்கொண்டார்கள் . 

துறைமுகச் சேவகாட்கள் போய் இச்சமாசரத்தை 
அதிகாரிக்குத் தெரிவித்தபோது , இந்த விவரங்களனைத்தும் 
எழுதி பாந்தன் நகரத்து அரசனுக்கு அறிவிக்கப்பட்டது. 

இதையறிந்து அதிக ஆச்சரியமடைந்தான் .. 
பெட்டிபோய்ச் சேர்ந்த அற்புதத்தைக் கேட்கும் ஒவ் 
வொருவரும் ஆண்டவரவர்களை முப்பொறிகளுமொத்துத் 
துதித்தார்கள் . 

போர்வை வந்தது முற்றிற்று . 


அரசன் 


ககக - ம் அத்தியாயம் . 
கொலைத் தீர்ப்பை மாற்றினது . 


. 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் திருமலைச் 
செட்டிக்கு விதித்த கொலைத் தீர்ப்பை மாற்றின வரலாற்றைச் 
சொல்லுகின்றது ) 

ஹலறத்து சையிது அப்துல்காதிறு பாத்துஷாசாகிபு 
ஆண்டவரவர்களின் அற்புதமகத்துவம் இவ்வாறு விளங்கி 
வரும் அக்காலத்தில் , மலாய்த்தேசத்திலுள்ள மலர்க்கா 
என்னும் ஊரை உலாந்தாக்காரர் ஆண்டுவந்தார்கள் . அவ் 
வூர் அரசாங்க வுத்தியோகக் கார்ருள் திருமலைச்செட்டி 
யென்னும் ஒரு தமிழனு மிருந்தான் . இவன் இந்தியாவின் 
தென் கீழ்ப்பகுதியிலுள்ளவன் . சீவனத்தொழிலுக்காக 
மலாக்காவிற் போய்ப் பல வேலைகளுஞ்செய்து , பின் அவ் 
வூர்க் கம்பட்டச்சாலைக்கு அதிபனானான் . இவனுக்கு அர 
சாங்கத்தில் . 

அதிக செல்வாக்கிருந்தது . அதிகாரிகள் 
வனை . மிகவும் உவந்திருந்தார்கள் . வரவர 

வரவர இவனுக்குக் 
கர்சேறித் திரவிவ்யந்தனாய் , மனைவி மக்களுடன் வாழ்ந் 
திருந்தான் . 

கேடுவரும்போது மதி கெட்டுவரும் என்பது மூத் 
தோர் சொல்லல்லவா ? திருமலைச்செட்டி - சகல சம்பத் 
துடன் துரைத்தன வுத்தியோகத்திலமர்ந்து வாழும் காலத் 
தில் , ஒரு மதிகேடுவந்து அவனைத் தொட்டது . 
மடிக்கும் கம்பட்டச்சாலையின் அதிகாரம் நம் கையிலிருப் 
பதால் , நாம் நாடினதைச் செய்யலாமென்று இவன் புத்தி 
மருண்டது . கள்ள நாணயத்தையடித்து , அரசாங்க நாண 
யத்தோடு கலந்து , அதன் ஊதியத்தை நாமடையலாம் . 
அதனால் நமக்குத் திரவியம் பெருகும் . இதனிலும் அதிக 


நாணய 


கொலைத் தீர்ப்பை மாற்றினது . 


சஎ 


செல்வாக்குப் பெறலாமென்று நாடி , மாற்றுக்குறைந்த 
வெள்ளி பொன்களைக் கொண்டு திரளான நாணயங்களை 
யடித்து , துரைத்தன நாணயங்களுடன் கலந்துவிட்டான் . 

நாணயங்களும் பார்வையில் போதந்தோற்றாமல் 
வழங்கத்தொடங்கின . 

ஊரில் அளவுக்கு அதிகமாக நாணயங்கள் வழங்குவது 
அரசாங்கத்தாருக்குச் சமுசயத்தைக் 

கொடுத்தது . 
துரைத்தன அதிகாரியும் , அவன் உத்தியோகஸ்தரும் 
ஒருங்குகூடி இதைப்பற்றி ஆலோசித்து , நாணயங்களைப் 
பரிசோதிக்கத் தொடங்கினார்கள் . அவர்கள் பரிசோதனையில் 
கள்ளநாணயங் கலந்திருப்பது வெளிப்பட்டது . இது யார் 
செய்த வேலையென்று துப்புவைத்து , தூண்டித் துருவிப் 
பார்த்தார்கள் . திருமலைச்செட்டி செய்த வேலை தான் என்று 
தீர்மானமாய் வெளிப்பட்டது . அவனைப் பிடிக்கும்படி 
உடனே கட்டளை 

பிறப்பித்தார்கள் . துரைத்தனக் 
கட்டளைப்படி திருமலைச்செட்டி பிடிபட்டு , விலங்குமாட்டி ,, 
சிறையிலடைக்கப்பட்டான் . அவன் திரவியமுழுதும் 
துரைத்தனத்திற் சேர்க்கப்பட்டன . 

வீடு முதலானவகை 
ளடங்கலும் அதிகாரிகளால் காவல் வைக்கப்பட்டன . 

திருமலைச்செட்டியைப் பிடித்து அடைத்தபின் , அவ் 
வூர் அதிகாரியும் , அவனைச்சேர்ந்த மந்திராலோசனை சபை 
யார் எட்டுப்பேர்களுமிருந்து , அவன் செய்த குற்றத்தை 
விளக்கி , குற்றவாளியென்றே தீர்மானித்து , நாளைக்காலை 
ஆறு மணிக்குத் திருமலைச்செட்டியைக் கழுவிலேற்றிக் 
கொல்லவேண்டியது என்று தீர்ப்பெழுதி , அதிகாரியும் 
எட்டுப்பேரும் கையெழுத்திட்டு, அந்தத் தீர்ப்புப் 
பத்திரத்தை 

ஒரு 

கைப்பெட்டிக்குள் வைத்துவிட்டு , 
அவரவர் சாகைக்குப் போய்விட்டார்கள் . பிடிப்பட்ட 
திருமலைச்செட்டி சிறைச்சாலையில் தனியே அடைபட் 
டிருந்தான் . கழுமரமும் நட்டப்பட்டது . 


சஎச 


கன்ஜுல் கறாமாத்து . 


துரைத்தனக் குற்றவாளியென்று சிறைப்பட்டிருக்கும் 
திருமலைச்செட்டிக்கு மீட்சிபெற வழியொன்றுமில்லை . 

பட்டாலறிவான் சண்டாளன் என்பதுபோல , அப் 
போதுதான் நாம் செய்தது பெருங் குற்றமென்று 
அவனுக்குத் தெரிந்தது . சிறைமீட்சி பெறுவதற்குப் பல 
வழியும் சிந்தனை பண்ணினான் ; ஒன்றிலும் அவனுக்கு 
நன்மைகிடைக்குமென்று தோன்றவில்லை . இனி நாம் என் 
செய்வோம் ! என்று மனம் வாடினவனாய் , சிறைச்சாலை 
யிலேயே யிருந்தான் . அன்று பொழுதுப்பட்டு இரவாயிற்று . 

ணுறக்கமின்றித் துக்கத்தில் முழுகினவனாய் உட்கார்ந் 
திருந்தான் . பின்னும் அவன் மனம் சும்மா இருக்கவில்லை . 
பலவகையிலும் ஆலோசனை 

பண்ணிக்கொண்டிருந்தது . 
நமது தெய்வங்களையாவது பிரார்த்தனை பண்ணி வேண்டிக் 
கொள்ளலாமென்று நினைத்து , ஒவ்வொரு தெய்வத்தையும் 
குறித்து , ஒவ்வொரு விதமாக நேர்ந்து , எனக்குச் சாதகமா 
வதற்கு ஒரு குறிகாட்ட வேண்டுமென்று வேண்டிக் 
கொண்டான் . அப்படிப்பட்ட குறியொன்றும் அவனுக்குக் 
காணப்படவில்லை . அதற்கு பிரதிபலனாக , நாளைக்காலை 
ஆறு மணிக்கு நீ கழுமரத்தில் கொல்லப்படுவாயென்று 
நடுச்சாமத்தில் ஒருவன்போய் அவனுக்குச் சொன்னான் . 

கழுவிலிட்டுக் கொல்லப்படுவோ மென்பதைத் திரு 
மலைச்செட்டி அறிந்தவுடன் அவன் மனம் என்னபாடு தான் 
படாது ! திகில்பிடித்துத் தடுமாறினான் . சிறைமீட்சிக்கே 
சாதகஞ்செய்யத் திராணியில்லாத தெய்வங்கள் 
னி நம்மை கொலையிலிருந்து மீட்கப்போகின்றனவா ! 
என்று எல்லாவற்றையும் கைவிட்டுச் சோர்ந்துபோனான் . 
அவனுக்கு பரிவுற்று உதவி செய்வார் யாருமில்லையே . 
அதனால் , இனி நமக்கு மரணமே கதியென்று உள்ளஞ் 
சோர்ந்து படுத்திருந்தான் . அப்போது அவனுக்குத் திடீ 
ரென்று ஒரு நினைப்புவந்தது . அதாவது : - நமது தெய் 


நமது 


கொலைத் தீர்ப்பை மாற்றினது . 


ச எரு) 


. 


வங்கள் தாம் நமக்கு உதவி செய்யவில்லை ; தொலையட்டும் . 
இனி நாம் இக்கொலையிலிருந்து மீட்சிபெற வேறுவழியில்லை . 
ஆயினும் , இக்காலத்தில் நாகூரில் அடங்கி விளங்குகின்ற 
மீறன்சாகிபு ஆண்டவர்களை நாம் இப்போது வேண்டிக் 
கொண்டால் , அவர்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டார் 
களா ? என்பதே . 

இவ்வித நினைப்பு அவனுக்கு அர்த்தசாமத்தில் வந் 
தது . வரவே , மற்றுமான எவ்வித எண்ணங்களையும் விட் 
டொழித்து , பரிசுத்தமான தாய் , நாகூரைத் தியானித்துக் 
கொண்டு நாகூர்மீறன்சாகிபே , தமியேன் தவறு செய்து 
விட்டேன் . இப்போது அகப்பட்டுக் கலங்குகின்றேன் . 
நாளைக்கு என்னைக் கழுவிவிட்டுக் கொல்லப்போகின்றார்கள் . 
இக்கொலையிலிருந்து என்னை மீட்டி ரக்ஷிக்கவேண்டும் . 
அடியேன் மீட்சிபெறுவேனானால் , ஈயப்பாளங்களும் , குமஞ் 
சானும் , அகிற்கட்டை சந்தனக்கட்டைகளும் என் கப்பல் 
நிறைய வேற்றி , அக்கப்பலோடே தங்கள் திருவடிகளுக்குத் 
தக்ஷணையாக அனுப்புகின்றேன் என்று இவ்வாறு 
பிரார்த்தனை பண்ணினான் . இந்தப் பிரார்த்தனை யெண்ணத் 
துடன் ஒரே சிந்தனையாக ஹலறத்து ஆண்டவரவர்கள் மீது 
மனதை வைத்தவனாய் உட்கார்ந்திருந்தான் . அப்போது 
அவனுக்கு தூக்கம் வந்தது . 

பிரார்த்தனை பண்ணிக்கொண்ட திருமலைச் செட்டிக் 
குத் தூக்கம்வந்து கண்ணை மயக்கினவுடன் , 

சொப்ப 
னங்கண்டான் . அந்தச் சொப்பனத்தில் பிரகாச முகத்தை 
யுடைய மகா துறவிகளிற்சிறந்த தவத்தினரான ஒரு 
முதியவர் கையில் தடியுடன் வந்துநின்று ஏ , திருமலைச் 
செட்டீ , அஞ்சாதிரு . நாளைக் காலையில் நீ விடுதல் பெறு 
வாய் என்று சொல்லி , கைத்தடியால் அவன் முதுகில் 
ஒரு அடியடித்துவிட்டு மறைந்தார் . தடியடியால் திருமலைச் 
செட்டி பதறிவிழித்து , கண்டகனவை நினைவுகூர்ந்து , 

101061 


சஎள் 


கன்ஜுல் கருமாத்து .. 


ஆண்டவரவர்கள் நம்மை ரக்ஷிப்பார்களென்று தைரிய 
முற்று , சந்தோஷத்துடன் உட்கார்ந்துகொண்டிருந்தான் . 

திருமலைச்செட்டியின் சொப்பனத்தில் வந்த முதியவர் 
அப்போதே அதிகாரியிடத்திலும் , அவன் மனைவியிடத் 
திலும் , கொலைத் தீர்ப்பில் கையெழுத்திட்ட எட்டுப்பே 
ரிடத்திலும் , அவரவர் மனைவிகளிடத்திலும் போய் 
மலைச்செட்டி நம்மிடம் அடைக்கலமாயிருக்கின்றான் . அவ 
னைக் கொல்லுதல் நமக்குச் சம்மதமல்ல . நாளைக்கே விடு 
தல்செய்துவிடவேண்டும் என்று சொல்லி , கைத்தடியால் 
முதுகுகளில் அடித்துவிட்டுப்போய்விட்டார் . இச்சொப்ப 
னத்தை அவர்களெல்லாரும் ஒரே வேளையில் கண்டார்கள் : 

அவரவர் வீட்டில் அர்த்தசாமத்தில் சொப்பனங் 
கண்ட அவர்களனைவரும் பதறியெழுந்து , அவரவர் 
மனைவிகளோடு ஆச்சரியத்துடன் பேசிக்கொண்டு , பொழுது 
விடிவதை எதிர்பார்த்திருந்தார்கள் . பின் சேவல்கூவிப் 
பொழுது விடிந்தது . அதிகாரியே அவசரப் பட்டவனாய் 
முந்தி உத்தியோகசாலைக்குவந்து , எட்டுபேர்களையு மழைத்து 
வர ஆள் விட்டான் . அவ்வெட்டுப் பேர்களும் இவனைப் 
போலவே தனித்தனி ஆச்சரியப்பட்டவர்களாய்ப் புறப் 
பட்டுவந்து கூடினார்கள் . 

எல்லாருங்கூடி உட்கார்ந்தவுடன் அதிகாரியே தான் 
கண்ட சொப்பனத்தை முந்தி அவர்களுக்குச் சொன்னான் . 
இதைக்கேட்ட அவர்களும் தனித்தனியாகத் தாங்கள் 
கண்ட சொப்பன த்தைச் சொல்லி , அடிபட்ட முதுகுகளை 
யும் ஒருவருக்கொருவர் காட்டிக்கொண்டார்கள் . இது அவர் 
களுக்கு அதிக ஆச்சரியாற்புதமா யிருந்தது . திருமலைச் 
செட்டிக்காகவே இது நடந்ததென்று தீர்மானித்துக் 
கொண்டு , முதல்நாள் எழுதிக் கைப்பெட்டிக்குள் வைத்த 
தீர்ப்பை யெடுத்துப் பார்த்தார்கள் . அதில் கழுவேற்றிக் 


( + 


கொலைத் தீர்ப்பை மாற்றினது . 


சஎஎ 


அவனைப் 


கொல்லவேண்டியது என்று எழுதின எழுத்துகள் இல்லா 
மல் " விடுதல் செய்யவேண்டியது என்று மாற்றியெழு 
தப்பட்டிருந்தது . இதைக்கண்டவுடனே அவர்கள் வேர்த்து 
விதிர்த்துப்போய் , திருமலைச்செட்டியைக் கொண்டுவரும் 
படி சிறைச்சாலைக்கு ஆள நுப்பினார்கள் . 

திருமலைச்செட்டி சிறைச்சாலையிலிருந்து இட்ட விலங் 
குடன் கொண்டுவந்து அங்கே நிறுத்தப்பட்டான் . அவன் 
விலங்கை 

தறித்துவிடும்படி அதிகாரியின் கட்டளை 
பிறந்தது . அப்படியே விலங்கு தறிக்கப்பட்டது . பின்பு 
அதிகாரி 

முதலான உத்தியோகஸ்தர்கள் 
பார்த்து : - நீ இன்றிரா சிறைக்கூடத்திலிருக்கும்போது 
நூதனம் யாதும் கண்டதுண்டா ? என்று கேட்டார்கள் . 
அதற்குத் திருமலைச்செட்டி : துரைகளே , நான் சிறையி 
லடைப்பட்டபோது என் குலதெய்வமுதலான பல தெய்வங் 
களையுந் தியானித்து , சிறையிருப்பை விட்டு மீட்டவேண் 
டிப் பிரார்த்தித்தேன் . அதனால் அநுகூலமான யாதொரு 
அறிகுறியும் எனக்குத் தோற்றப்படவில்லை . நாளைக்காலை 
யில் நீ கழுவிலேற்றிக் கொல்லப்படுவாயென்று அர்த்த 
சாமத்தில் ஒருவன் வந்து சொன்னான் . அதைக்கேட்டு 
நான் மனந்தடுமாறி , இக்காலத்தில் நாகூரிலடங்கி விளங்கும் 
மீறன்சாகிபு ஆண்டவரைப் பிரார்த்தனை பண்ணிக்கொண் 
டேன் . நான் மீட்சிப்பெற்றால் சில தக்ஷணைகள் நுப்புவதாக 
வும் நேர்ந்தேன் . அப்போது எனக்கு நித்திரை- வந்தது . 
கண் மயங்கும்போது , ஒரு முதியவர் என் சொப்பனத்தில் 
வந்து : 

நீ அஞ்சாதிரு . நாளை காலையில் விடுதல் பெறு 

என்று சொல்லி , கையிலிருந்த தடியால் முதுகில் 
அடித்துவிட்டுப் போனார் . வேறு நூதன மொன்று மில்லை 
என்று சொல்லி , முதுகைக் காட்டினான் . இதைக்கேட்ட 
அவர்கள் மறத்துப்போய் , இதுமகா ஆச்சரியம் : இவன் 
கண்டவிதமும் , - அதற்கொத்தபடியே நாம் கண்டவை 


வாய் 


சஎஅ 


கன்ஜுல் கறாமாத்து . 


களும் , அதிக ஆச்சரியமாயிருக்கின்றன . இவனை நாம் விடு 
தல் செய்யாவிடில் , நமக்கு ஏதும் ஆபத்துச் சம்பவிக்கும் . 
ஆதலால் , இவனை விட்டுவிடுவதே உத்தமமென்று ஆலோ 
சித்துக்கொண்டு , திருமலைச்செட்டியைப் பார்த்து : நாகூரி 
லுள்ள அந்த மகா பெரியவர் உன் குற்றத்தை மன்னித்து 
விட்டார் . அதனால் நீ விடுதலடைவாயாக . உன்னை நாங்கள் 
விடுதல் செய்துவிட்டோம் . நீ போய் , உன் பிரார்த் 
தனைப்படி நடத்து என்று சொல்லி , அவனைய நுப்பிவிட் 
டார்கள் . பின் 

அவனுடைய திரவியமுதலியவை 
யெல்லாம் அவனுக்கு ஒப்படைக்கப்பட்டன . திருமலைச் 
செட்டி விடு 

தெலடைந்து , சந்தோஷகரத்தினனாய் வீடு சேர்ந் 
தான் : 

கொலைத்தீர்ப்பை மாற்றினது முற்றிற்று : 


கக 2 - ம் அத்தியாயம் . 
மரக்கல மழைத்தது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் திருமலைச் 
செட்டி யநுப்பின ஆளில்லாமரக்கலத்தை அழைத்த வரலாற்றைச் 
சொல்லுகின்றது . ] 

ஹலறத்து மீறான் சுல்தான் ஷாகுல்ஹமீது பாத்துஷா 
சாகிபு ஆண்டவரவர்களின் அற்புத மகத்துவத்தினால் 
கொலையிலிருந்து விடுதல்பெற்ற திருமலைச்செட்டி வீடு 
சேர்ந்த அன்றைக்கே , தன் பிரார்த்தனைப்படி ஆண்டவரவர் 
களுக்குக் காணிக்கையை நுப்ப எத்தனப்பட்டு , ஈயப்பாளங் 
களும் , உயர் தரப் பாற்குமஞ்சானும் , சந்தன மரம் அகில் 
மரங்களும் ஏராளமாக வாங்கி , தனக்குச் சொந்தமான ஒரு 
கப்பல் நிறைய ஏற்றினான் . இந்தச் சாமான்க ளடங்கலும் 
நிரைபாரமாக ஏற்றின்பின் , இதை ஊரதிகாரிக்கும் , அவ 


மரக்கல மழைத்தது . 


சஎக 


னைச்சேர்ந்த உத்தியோகஸ்தர்களூக்கும் , ஊரிலுள்ள மற்றப் 
பிரதானமானவர்களுக்குந் தெரிவித்து , எல்லாரையு மழைத் 
துக்கொண்டு கப்பலுக்கு வந்தான் . கப்பலில் வேறே 
யேற்றுமதியின்றி , இந்தக் காணிக்கைப் பொருள்களே யேற் 
றப்பட்டிருந்தது மன்றி , மாலுமி முதலான கலாசுகாரக்கட 
லோடிக ளெல்லாரும் தயாரா யிருந்தார்கள் . 

கப்பலுக்குச் சென்ற திருமலைச்செட்டி ஏற்றுமதிக 
ளைப் பார்வையிட்டுக்கொண்டு , கப்பலின் தட்டுவாய்களில் 
மூடிபோட்டு அடைத்து , துரைத்தன முத்திரை வைத் 
தான் . அதன்பின் , ஒருகடிதமெடுத்து அதில் தனக்கு 
நேரிட்ட விபத்தையும் , தான்கண்ட புதுமையையும் , விடு 
தல் பெற்றதையும் விவரமா எழுதி , இக்கப்பலும் , 
ஏற்றுமதிச்சாமான்களும் . நாகூர் மீறன்சாகிபு ஆண்டவர் 
களுக்குக் காணிக்கையாக அநுப்பப்படுகின்றனவென்ப 
தையுங் குறித்துக் கீழே கையெழுத்திட்டு மடித்து , அக் 
கடிதத்தை ஒரு கைப்பெட்டிக்குள் வைத்துப் பூட்டி , 
சாவியை அதன்வாயில் கட்டித் தொங்கவிட்டு, அப்பெட் 

மாலுமியிருக்கும் அறைக்குள் வைத்துவிட்டு , கப் 
பலின் பாய்களனைத்தையும் அவிழ்த்து , விரித்து இழுத் 
துக் கட்டும்படி உத்தரவு செய்தான் ; அப்படியே கலாசு 
காரர்கள் செய்து முடித்தார்கள் . பின் நங்கூரத்தைத் தூக் 
கக் கட்டளை பண்ணினான் . நங்கூரமுந் தூக்கப்பட்டது . 
கப்பல் ஓடும்பக்குவத்திலானபோது , மாலுமிமுதலான 
கலாசுகாரர்களும் , மற்றவர்களும் , கரைக்குப்போகப் படகு 
களிலிறங்கிவிடுங்க ளென்று கட்டளை யிட்டான் . அப் 
போது துரைத்தன அதிகாரி அவனைப்பார்த்து ; செட்டீ , 
ஆளொன்று மில்லாமல் வெறுங்கப்பல் எப்படி ஓடிச்செல் 
லும் ? எல்லாரையும் இறங்கச் சொல்லுகின்றாயே ! இதென்ன 
ஆச்சரியம் ! ! என்று கேட்டான் . அதற்குச் செட்டி : அதி 
காலையில் கழுவேறிமாளவிருந்த என்னை அதிலிருந்து மீட்டி 


டியை 


சஅ 


கன்ஜுல் கறாமாத்து . 


ரக்ஷித்த 

த்த நாகூராண்டவர் , இக்கப்பலை ஆளேறியிருந்து செலுத் 
தாமல் அழைத்துக்கொள்ளுவது ஆச்சரியமா ? அல்ல ; 
அல்ல . அப்படியே அழைத்துக் கொள்ளுவார் . வேண்டுமா 
னால் அதை நீங்கள் பாருங்கள் , கரையிறங்குங்கள் என்று 
வதில் சொன்னான் . இதைக்கேட்ட எல்லாரும் படகுகளிலி 
றங்கினார்கள் . திருமலைச்செட்டியும் இறங்கிவிட்டான் . 

எல்லாரும் படகுகளிலிறங்கிக் கரையிற்போய் , அங் 
கேயே நின்று கப்பலைப் பார்த்துக்கொண்டிருந்தார்கள் . 
காற்று முகத்திற் கிடந்த கப்பல் தானாகத்திரும்பி , மேல் 
புறம் நோக்கி ஓடத் தொடங்கிற்று . கப்பல் நாகூர்த் 
துறைக்கு நேராய்த் தலைவைத்து ஓடுவதை அதிகாரிமுதல் 
எல்லாரும் பார்த்து அதிசயித்தவர்களாய் , கப்பல் மறையும் 
வரையும் நின்று , மறைந்தபின் அவரவர் சாகைபோய்ச் 
சேர்ந்தார்கள் . திருமலைச்செட்டியும் வீடுபோய்ச் சேர்ந் 
தான் . ஹலறத்து ஆண்டவரவர்களின் மகத்துவம் அங்கே 
மிகவும் பாராட்டிப் பேசப்பட்டது . 

மலாக்காத் துறையிலிருந்து ஆளின்றித் தானாக ஓட 
ஆரம்பித்த காணிக்கைக்கப்பல் இரண்டு மூன்று தினத்திற் 
குள் நாகூர்க்கரைக்கு நேரேவந்து , பின் அங்கிருந்து தெற்கே 
திரும்பி நாகப்பட்டண துறைக்குப்போய் , அங்கு நங்கூர 
மிட்டுக் கிடக்கும் கப்பல்களுக்குப் பக்கத்தில் தரி 
பட்டு நின்றது . 

அப்போது மீன்பிடிப்பதற்கு அங்கே 
திரிந்த கட்டுமரக்காரப் பரதர்கள் , புதிதாயோடிவந்த கப்ப 
லாயிற்றே , மீன் வாங்குவார்கள் என்று எண்ணி , கப்பல . 
ருகிற்போய்ப் பார்த்தார்கள் . கப்பலில் ஆட்பழக்கமே 
யில்லை . நங்கூர மிடாமலும் , பாய்கள் கட்டப்படாமலும் , 
கப்பல் நிற்பதைப் பார்த்துக் கரைக்குவந்து , துறைமுக 
அதிகாரிக்குத் தெரிவித்தார்கள் . இதைக்கேட்ட அதிகாரி 
யும் , சேவ்காட்களும் புறப்பட்டு , படகேறிக் கப்பலுக்குப் 
போய்ப் பார்வை பிட்டார்கள் . கப்பலில் ஒரு ஆளாவ 


. 


11 


மர்க்கல மழைத்தது . 


ச அக 


தில்லை . நங்கூரம் போடப்படாமல் தூக்கிவைத்தபடி யிருந் 
தது . பாய்களும் விரித்தபடி யிருந்தன . இவ் வெல்லா 
வற்றையும் பார்த்துவிட்டு , தட்டுவாய்களைப் பார்த்தார் 
கள் ; எல்லாம் மூடப்பட்டு , உலாந்தா முத்திரை வைத்தி 
ருந்தன . மாலுமியிருக்கும் அறைக்குள் நுழைந்து பார்த்த 
போது , அங்கே கைப்பெட்டி யொன்று சாவியோடிருக் 
கக்கண்டு , அதைத் திறந்தார்கள் ; உள்ளே கடிதமொன் 
றிருந்தது . அதையெடுத்து வாசித்து , இக்கப்பல் திரும் 
லைச்செட்டி யென்பவன் மலாக்காவிலிருந்து ஆண்டவரவர் 
களுக்கு அநுப்பினதென்று தெரிந்து , ஆளில்லாதபடி 
இக்கப்பலை ஆண்டவரவர்களே அழைத்தார்களென்று 
ஆச்சரியப்பட்டு , இவர்களும் உலாந்தா துரைத்தனத்தார் 
ஆகையால் , தட்டுவாய் முத்திரைகளை யுடைத்துப் பார்வை 
யிட்டுக்கொண்டு , நங்கூரம் போடுவித்து , பாய்களைக் கட்டு 
வித்து , கரைக்குவந்து , படகுவிட்டுச் சாமான்களை யிறக்கக் 
கட்டளை பண்ணினார்கள் . 

ஈயப் பாளங்களும் , குமஞ்சான் பெட்டிகளும் இறக்கி , 
பண்ட சாலைகளில் வைக்கப்பட்டன. அகில் மரங்களும் , 
சந்தன மரங்களும் இறக்கி , கடற்கரை மைதானில் அடுக் 
கப்பட்டன இப்படி எல்லாமிறங்கினபின் , துறைமுக 
வதிகாரி அச்சாமான்களுக்குக் காவற்காரரை நியமித்து 
வைத்துவிட்டு, கப்பலிலும் இரண்டு மூன்று பேரைக் 
காவல்வைத்துவிட்டு , இவற்றை என்ன செய்கிறதென்று 

திகாரிக்குத் தெரிவித்து வதிலை யெதிர்பார்த்திருந் 
தான் . இதற்குள் இந்தச் சமாசாரம் நாகூருக்கு வந்து 


விட்டது 


ஹலறத்து ஆண்டவரவர்களின் பௌத்திரர்கள் காதில் 
து விழுந்தபோது , சில ஆட்களையழைத்து , எங்கள் 
பொருள்கள் உங்கள் வசம் 

வந்திருகின்றன . அவற்றை 


ச அஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


. 


உடனே எங்களுக்கு அனுப்பிவிடுங்களென்று ஊரதிகாரிக் 
குச் சொல்லிய நுப்பினார்கள் . இவ்வாட்கள் அங்கே போய்ச் 
சங்கதியைச் சொன்ன வுடன் , அவ்வதிகாரி இவர்களைப் 
பார்த்து : ஆம் ; உங்கள் பொருள்கள் எங்கள் வசந்தா 
னிருக்கின்றன . கடற்கரையிலிருக்கிற சந்தன மரம் அகில் 
ம்ரங்களையெல்லாம் தெப்பங்கட்டி , அவ்விடத்தில் தானே 
வைத்துவிடுகிறோம் . இப்போது ஊரில் மழை பெய்யாமல் 
பஞ்சம் பிடித்திருக்கின்றது . ஜனங்கள் மிகக் கஷ்டப்படுகின் 
றார்கள் . ஆளில்லாக் கப்பலை அற்புதகரமாக அழைத்த 
ஆண்டவரவர்கள் மழைபெய்யச்செய்து எங்கும் வெள்ளக் 
காடாக்கி , அந்த வெள்ளத்திலேயே தெப்பங்களை மிதப் 
பித்து நாகூருக்கு வரவழைக்கவேண்டும் . இதுதான் எங்கள் 
கோரிக்கை . அதன்பின் மற்றப்பொருள்களை ஒப்படைத்து 
விடுகின்றோம் என்று சொன்னான் . இதைக்கேட்ட ஆட் 
கள் திரும்பிவந்து ஹலறத்து ஆண்டவரவர்களின் பௌத் 
திரர்களிடம் தெரிவித்தார்கள் . 


இதைக்கேட்ட அப்போதே அவர்கள் ஆண்டவரவர் 
களின் தர்காவின் முன்வாசலிற்போய் நின்று , சங்கதியை 
முறையிட்டார்கள் . அன்று பொழுதுபட்டு இரவாகவே , 
ஆகாய முழுதும் மந்தாரத்தால் மூடப்பட்டு மழைபெய்யத் 
தாடங்கிற்று . முன்னிரவிலேயே பெய்யத் தொடங்கின 
மழை விடியும் வரையும் சோனாமாரியாகப் பொழிந்தது . 
எங்கே பார்த்தாலும் 

வெள்ளமயமா யிருந்தது . 
நாகபட்டணத் துறையிலிருந்து நாகூர்வரையுமுள்ள கடற் 
கரை மைதான் முழுதும் மழை வெள்ளம் பிரவாகித்துக் 
கட்டிக்கொண்டது . பொழுது விடியுமுன் அந்த வெள்ளத் 
தின்வழியே சந்தனமரம் அகில் மரங்கள் கட்டப்பட்ட 
தெப்பங்கள் மிதந்து , நாகூருக்குவந்து , தர்காவின் பக்கத்தில் 
ஒதுங்கிக் கிடந்தன . 


மரக்கல மழைத்தது . 


( அன்று முதலாகவே மாரிகாலங்களில் நாகப்பட்டணத்திற்கும் , 
நாகூருக்கும் இடையிலுள்ள கடற்கரை மைதானில் தண்ணீர்கட்டி 
நின்று , பிரவாகமாகக் காணப்படுகின்றது . ) 

பொழுது விடிந்தவுடன் அதிகாரி முதலானவர்கள் 
டற்கரைக்குவந்து தெப்பங்களைக் காணாமல் , நாகூருக்கு 
ஆள நுப்பித் தெப்பம் போய்ச் சேர்ந்துவிட்டதை யறிந்து , 
புதுமையாய்ச் சந்தோஷப் பட்டார்கள் . அன்றோடே 
பஞ்சமுந் தொலைந்தது .. அன்று காலையில் தெப்பங்களைப் 
பிரித்து மரங்களாக்கி , தர்காவுக்குக் கொண்டுவரப் பட்டன . 
பின்பு ஊர 

ஊரதிகாரி ஆண்டவரவர்களின் பௌத்திரர் 
களுக்கு ஆள நுப்பி , மற்றவைகளை ஒப்புக்கொள்ளச் சொன் 
னான் . இவர்கள் உடனே தகுந்த ஆட்களுக்குக் கட்டளை 
பண்ணி , கப்பலையும் , ஈயப்பாளங்களையும் , அங்கேயே விற் 
கச்செய்து , அந்தப் பணத்தையும் , குமஞ்சான்பெட்டி 
களையும் தங்களிடம் வரவழைத்துக் கொண்டார்கள் . 

( கப்பல் விற்றதும் , ஈயப்பாளம் விற்றதுமான பணங்களை ஆண் 
டவரவர்களின் பௌத்திரர்கள் அநுபவித்துக்கொள்ளவில்லை . அந் 
தப்பணத்தைக்கொண்டு , ஆண்டவரவர்களின் தர்காவைப் பருப்பித் 
துக் கட்டினார்கள் . முன் இராயகுஞ்சாலி மரைக்காயர் கட்டின 
கட்டிடத்தின் முன் முகப்பலிருந்து இப்போது வெள்ளிக்கதவிட்டி 
ருக்கும் முன்வாசல்வரையும் பருப்பித்துக் கட்டப்பட்டது . உள்ளே 
இராயதஞ்சாலி மரைக்காயர் கட்டின கட்டிடத்து முதல்வாசலுக் 
குப்பின் நான்குவாசல்கள் ஒன்றுக்கு முன் ஒன்றாக வைக்கப்பட்டு , 
ஆக ஐந்துவாசல்களையும் யுடையதாகக் கட்டிமுடிந்தது . முந்தியிருந்த 
தாழ்வார மண்டபத்தை யுள்ளடக்கி அதையொருசுற்றாக்கி , அதன் 
வெளியில் மற்றொருசுற்று மண்டபமும் கட்டினார்கள் . அந்த 
இரண்டு சுற்று மண்டபத்திற்கு உள்ளே தான் ஆண்டவரவர்களின் 
சிறப்பான கபுறு இருக்கின்றது . கபுறிருக்குங் கட்டிடத்தின் மேல் 
முன் கட்டப்பட்ட குவிந்த சிகரமண்டபத்தை உள்ளடக்கி , மேலே 
யொரு குவிந்த சிகர மண்டபமும் கட்டினார்கள் . அந்த மண்டபம் 
தான் கபுறுக்கு நேராகத் தோற்றப்படுகின்றது . திருமலைச் செட்டி 

1010-62 


சஅச 


கன்ஜுல் கறாமாத்து . 


யநுப்பின சந்தனமரம் , அகில்மரங்கள் முன்வாசற் பக்கத்திலுள்ள 
மண்டபங்களுக்குள்ளே வேலை செய்து போடப்பட்டிருக்கின்றன . 
உள்ளே 

போய்ப் பார்ப்பவர்களுக்கு அந்தமரங்கள் நன்றாய்த் 
தெரியும் .) 

மரக்கலமழைத்தது முற்றிற்று . 


ககக - ம் அத்தியாயம் . 
கூலி கொடுத்தது . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களின் தர்காவைச் 
சூழ வேலியடைத்த ஆட்களுக்குக் கூலி கொடுத்த வரலாற்றைச் 
சொல்லுகின்றன .) 

ஹலறத்து மீறான் சுல்தான் ஷாகுல்ஹமீது ஆண்டவ 
ரவர்களின் அன்புபெற்ற பௌத்திரர்கள் சுகமாக வாழ்ந் 
திருக்கும் அக்காலத்தில் , காணிக்கைவரும்படி அடுத் 
தடுத்துவருவதால் தர்காவாசலில் ஆளிருந்து அதை வாங்கு 
வது கஷ்டமா யிருப்பதைப்பற்றி ஒரு உண்டியற்குடம் 
தயார்பண்ணி , அந்தக்குடத்தை முன்வாசற்படிமேல் 
வைத்தார்கள் . பிரார்த்தனைக்கு வருகிற ஜனங்கள் தங்கள் 
காணிக்கைகளை அக்குடத்தில் போட்டுவந்தார்கள் . அதி 
காலையில் வைக்கும் உண்டியற் குடத்தை மாலையானபின் 
எடுத்து , அதிலுள்ள பொருள்களைப் பங்குபிரித்து , 
அவரவர் எடுத்துக்கொள்ளுவார்கள் . அன்று முதல் இப்படி 
வழக்கமாயிற்று . 

ஹலறத்து ஆண்டவரவர்களின் பௌத்திரர்கள் அலங் 
காரமான தர்காவைச்சூழ நான்குபுறமும் அரணாக வேலி 
யடைத்து வைக்கவேண்டுமென்று 

அதற்கான 
சாமான்கள் தயார் செய்து , கூலிக்காரர்களை யழைத்து வேலி 
வேலை தொடங்கினார்கள் . அக்கூலிக்காரர்கள் நாலைந்து 
தினம் நின்று வேலியடைத்து வந்தார்கள் . 

கடைசி நாள் 


நாடி , 


கூலி கொடுத்தது . 


சஅரு 


* வேலியடைத்து முடிந்தது .. வேலியடைத்து முடியும் . 
அன்று மாலைக்குப்பின் ஆண்டவரவர்களின் பௌத்திரர்கள் 
ஒவ்வொருநாளும் பங்குபிரித்துக்கொள்ளும் வழக்கப்படி 
உண்டியற்குடத்தையெடுத்துப் பங்குபிரித்துக்கொண் 
டாகள் . 


பொழுதுப்பட்டபின் வேலியடைத்த கூலிக்காரர்கள் 
வந்துநின்று 

கூலிகேட்டார்கள் . அப்போது ஆண்டவ 
ரவர்களின் பௌத்திரர்கள் , ஆ ! என்ன வேலை செய்தோம் !! 
உண்டியலைப் பங்கிட்டுவிட்டோமே ! இவர்களின் கூலியை ! 
கொடுப்பவர் யார் ? ஒருவரே கொடுப்பதும் கூடாதே ! 
எல்லாருஞ் சேர்ந்து மறுபடியும் பணஞ்சேர்த்தா கொடுப் 
போம் ? உண்டியல் பங்கிடுமுன்னமே இவர்கள் கூலியை 
அதிலிருந்து பொதுவிலெடுத்தல்லவா 

கொடுத்திட 
வேண்டும் ? ஞாபகமின்றிச் செய்துவிட்டோமே ! என்று . 
ஒருவரோ டொருவர் 

கவலையுடன் பேசிக்கொண் 
டிருந்தார்கள் . அந்தநேரத்தில் தர்காவின் பக்கத்திலிருந்து 
விருத்தாப்பியமான 

வந்துநின்று 
ஒரு புதுமனிதர் 
அவர்களைப்பார்த்து : நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள் ? 
உங்களைச் சஞ்சலப்படவிடாமல் ஆதரிக்கும் ஆண்டவ 
ரவர்கள் உங்களுக்கு இருக்கின்றார்களே ? நீங்கள் அந்த 
உண்டியற்குடத்தை யெடுத்துப் பாருங்கள் . கூலிக்குத்தக்க 
னமிருக்கும் என்று சொல்லிவிட்டுப் போனார்கள் . 

உடனே அவர்கள் உண்டியற்குடத்தைக் கொண்டுவரச் 
சொல்லி , குலுக்கிப் பார்த்தார்கள் ; உள்ளே பணமிருப்ப 

இந்த வேலியானது இப்போது சாகிபுமனாறா விருக்குமிடம் 
ஒருமூலையும் , ஒட்டுமனாறா விருக்குமிடம் , ஒருமூலையும் , முதுபக்கு 
மனாறா விருக்குமிடம் ஒருமூலையும் , தலைமாட்டுமனாறா விருக்குமிடம் 
ஒருமூலையுமாக தர்காவை உள்ளடக்கிச் சதுராகாரமாக முந்தி 
அடைக்கப்பட்டிருந்தது . 


பணம் 


- 


ச அகா 


கன்ஜுல் கறாமாத்து . 


தாகத் தெரிந்தது . அவிழ்த்துக் கொட்டினார்கள் ; கலகல 
வென்று வெள்ளிநாணயங்கள் விழுந்தன . விழுந்த நாண 
யத்தை யெடுத்து எண்ணிப்பார்த்தார்கள் , வேலியடைந்த 
கூலிக்காரர் அத்தனைபெயர்களுக்கும் கொடுக்கவேண்டிகூலி 
எவ்வளவோ , அவ்வளவுபணந்தான் இருந்தது . ஒரு 
சல்லியாவது 

கூடவுமில்லை ; குறையவுமில்லை . அந்தப் 
பணத்தைக்கூலிக்காரர்களுக்குக் கணக்குப்படி கொடுத்து 
அனுப்பிவிட்டு , ஹலறத்து ஆண்டவரவர்களைப் புகழ்ந்து , 
சந்தோஷத்துடன் வாழ்ந்திருந்தார்கள் . 

கூலி கொடுத்தது முற்றிற்று . 


ககசு 


. 


ம் அத்தியாயம் . 
அற்புதவாட் செய்தி . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களின் தர்காவுக்கு 
வடபுறமிருந்த மூங்கில்களை வெட்டின ஒரு தலைவன் , அற்புதகரமான 
வாளினால் கழுத்தறுப்புண்ட வரலாற்றைச் சொல்லுகின்றது .) 

ஹலறத்து ஷாகுல்ஹமீது பாத்துஷாசாகிபு ஆண்டவ 
ரவர்களின் தர்கர்வின் தலைமாட்டுப்புறத்தில் சில மூங்கிற் 
புதர்களிருந்தன . அம்மூங்கில்கள் மிகச்செழித்து , ஒங்கி 
வளர்ந்திருந்தன . அக்காலத்தில் நாகூருக்கு மேல்புறமுள்ள 
நாட்டின் அதிகாரியொருவ னுண்டாயிருந்தான் . அவன் 
அதிக்கிரமியானவன் . அவனுக்கு வீட்டுவேலைக்காக நல்ல 
மூங்கில்கள் தேவையாயிருந்தன . அதனால் , அவன் தன் 
ஆட்களைப் பலதிசையும் போய் நல்லமூங்கில் எங்கிருக்கிற 
தென்று பார்த்துவரும்படி அனுப்பியிருந்தான் . 

மூங்கில் தேடிப் புறப்பட்ட ஆட்கள் பலபக்கமாகப் 
பிரிந்து போனார்கள் . ஒருபிரிவார் கீழ்புறமாகப் பார்வை 
யிட்டுக்கொண்டே நாகூர்வரையும் வந்தார்கள் . இங்கே 


1 : 


அற்புதவாட்செய்தி . 


L 


சஅள 


தர்காவின் தலைமாட்டுப்பக்கம் வளமான மூங்கில்க ளிருப் 
பது அவர்களுக்குத் தெரிந்தது . வந்து பார்த்து உடனே 
திரும்பிப்போய் , இன்னவிடத்தில் நல்ல நல்ல மூங்கில்க 
ளிருக்கின்றனவென்று , அதிகாரியினிடம் தெரிவித்தார்கள் . 
அப்போதே அவன் பல்லக்குத் தயார் பண்ணி யேறிக் 
கொண்டு , தன் சேவகர் பலர் புடைசூழ நாகூருக்கு வந்து , 
மூங்கில்களைப் பார்வையிட்டான் . தன் வேலைக்குத் தகுதி 
யான மூங்கிலென்று அவன் சந்தோஷப்பட்டு , அவற்றை 
வெட்டும்படி ஆட்களையேவினான் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் திவ்வியஸ்தலத்தி 
லுள்ள தாயிற்றே யென்று அஞ்சினவனுமல்ல : அதற்குரிய 
வர்களான ஆண்டவரவர்களின் பௌத்திரர்களிடம் அது 
மதிபெற்றுக்கொண்டவனுமல்ல . அவன் ஒன்றையும் கவ . 
னிக்காமல் வெட்டக் கட்டளை பண்ணினவுடன் , ஆட்கள் 
நின்று வெட்டினார்கள் . மூங்கில் வெட்டுகின்றார்களென்று 
ஆண்டவரவர்களின் பௌத்திரர்கள் அறிந்து அங்கே 
போய் , இது ஆண்டவரவர்களின் தர்காவைச் சேர்ந்தது : 
வெட்டப்படாது ; வெட்டாதீர்கள் என்று தடுத்தார்கள் . 
அதிக்கிரமியான அந்த அதிகாரி இவர்கள் தடுப்பதைக் 
கொஞ்சமும் சட்டைபண்ணவில்லை . தனக்கு வேண்டிய 
மட்டும் வெட்டுவித்து , 

எல்லாவற்றையும் புணையாகச் 
சேர்த்துக்கட்டி , ஆற்றுவழியாய் இழுத்துக் கொண்டு 
வாருங்களென்று கட்டளை பண்ணிவிட்டு , சிலசேவகர் 
பின்னேவரப் பல்லக்கிலேறிப் போய்விட்டான் . அவன் 
கட்டளைப்படியே ஆட்கள் மூங்கில்களைத் தெப்பமாகக் 
கட்டி , ஆற்றி லிழுத்துக் கொண்டு போனார்கள் : 

இவற்றை பார்த்து நின்ற பௌத்திரர்கள் தங்கள் 
பாட்டனாரவர்களின் தர்கா வாசலில் வந்து நின்று : எங்கள் 
மூங்கிலை அநுமதியின்றி அதிக்கிரமமாய் வெட்டிக்கொண்டு 
போகிறார்கள் ... இதைத் தாங்கள் 

கேட்டுக்கொடுங்கள் 


சஅஅ 


கன்ஜுல் கறாமாத்து . 


1 


என்று முறையிட்டார்கள் . இப்படியிவர்கள் முறையிட்டு 
நிற்கும்போதே , ஹலறத்து ஆண்டவரவர்களின் கபுறுமீது 
போர்த்திருக்கும் போர்வைக்குள்ளிருந்து ஒரு ஓலைச்சுருள் 
புறப்பட்டது . 

புறப்பட்ட ஓலைச்சுருள் பறவை பறந்தாற்போல 
ஆகாயமார்க்கமாய்ப் பறந்து , பல்லக்கிற் போகிற அதிகாரி 
யின் மடியிற்போய் விழுந்தது . மடியில் என்ன வந்து 
விழுந்ததென்று பதறினவனாகப் பார்த்தான் ; ஓலைச்சுரு 
ளென்று தெரிந்தது . உடனே அதைக் கையிலெடுத்து , 
அதன் இருதலைப்பையும் விரித்து வாசிக்கலாமென்று 
முகத்துக்கு முன் கொண்டுபோனான் . அவ்வோலை இரு . 
புறமும் கருக்குள்ள வாளாய் நீண்டது . அவன்கையே 
அதைக்கொண்டுபோய்க் கழுத்தில்வைத்து இறுக்கிற்று , 
அவன் கழுத்து அறுப்புண்டு பிரேதமாய்ப் பல்லக்குள்ளே 
சாய்ந்தான் . 

பல்லக்கின் இருபுறமும் ரத்தம் பிரவாகித்து வழிந்து 
ஓடிற்று . பல்லக்குச் சுமந்து செல்வோர் ரத்தத்தைக்கண்டு , 
இதென்ன ? ரத்தமேது ? என்று சொல்லிப் பல்லக்கை 
யிறக்கிவைத்து , உள்ளே பார்த்தார்கள் . அவர்கள் எஜமான் 
கழுத்தறுப்புண்டு , பிரேதமாய்க் கிடப்பது தெரிந்தது . 
அவர்கள் கூக்குரலிட்டார்கள் . பின்னே போன சில சேவ 
கர்கள் ஓடிப்போய்ப் பிரேதமாய்க் கிடைப்பதைக் கண்டார் 
கள் . 

கூடப்போன சேவகர்களுக்கு , இது வேறொன்று மல்ல 
மீறன்சாகிபு ஆண்டவர்களுடைய பள்ளியருகில் நின்ற மூங் 
கிலை அவர்களின் பௌத்திரர்கள் தடுத்தும் மதிக்காமல் 
இவன் வெட்டினபடியாலேதான் இப்படி நேரிட்டது 
என்று தெரியவந்தது . உடனே அவர்கள் அஞ்சி நடுநடுங்கி , 
நாம் மூங்கில் தெப்பத்தைத் திருப்பிக் கொண்டுபோய் 
உடையவர்களிடம் ஒப்படைத்து , மன்னிப்புப் பெறவேண் 


அற்புதவாட்செய்தி . 


ச அக 


டும் . இல்லாவிட்டால் , நமக்கும் ஆபத்துவரும் என்று தீர் 
மானித்துக்கொண்டு , பிரேதத்தைப் பல்லக்குடன் அவன் 
சாகைக்குக் கொண்டுபோகச் சொல்லிவிட்டு, ஆற்றுவழியே 
யிழுத்துப்போகிற தெப்பத்தைத் திருப்பிக்கொண்டு 
நாகூருக்கு வரும்படி ஒரு ஆளைய நுப்பிவிட்டு நாகூருக்கு 
வந்தார்கள் . அதன்பின் மூங்கிற்புனையும் திரும்பி நாகூர் 
வந்து சேர்ந்தது . 

வந்த சேவகர்கள் தர்காவுக்கு முன் நடுங்கி நின்று : எஜ 
மானவர்களே , எங்கள் எஜமானுடன் கூடி அவன் சொற் 
கேட்டு, நாங்களும் குற்றஞ்செய்துவிட்டோம் . தேவரீர் 
மன்னித்து எங்களை ரக்ஷிக்க வேண்டும் என்று நெடுநேரம் 
மன்றாடிவிட்டு , பின் ஆண்டவரவர்களின் பௌத்திரர்க 
ளிருக்குமிடம் போய் நெடுஞ்சாண் கிடையாய் விழுந்து : எஜ 
மான்மார்களே , எங்கள் தலைவன் ஆண்டவரவர்களின் 
மகத்துவத்தை அறிந்திருந்தும் கொஞ்சமும் மதிக்காமல் 
செய்தவேலைக்குத் தக்கப்படி தண்டனை யடைந்து மாண் 
டான் . ஆண்டவரவர்கள் அவன் தலையை யறுத்துத் 
தண்டித்து விட்டார்கள் . அவன் மூங்கிலைத் தறித்ததற்குத் 
தலை தறிபட்டதே தக்க தண்டனை . இப்போது தங்கள் 
மூங்கில்களில் ஒன்றாவது பழுதுபடாமல் கொணர்ந்து 
சேர்த்துவிட்டோம் . தாங்கள் ஒப்புக்கொண்டு , எங்களுக்கு 
மன்னிப்பருளவேண்டும் என்று கெஞ்சினார்கள் . ஹலறத்து 
ஆண்டவரவர்களின் பௌத்திரர்கள் அவர்களுக்கு அபயங் 
கொடுத்து அனுப்பிவிட்டு , மூங்கில்களை ஒப்புக்கொண் 
டார்கள் . 


அற்புதவாட்செய்தி முற்றிற்று . 


ககரு - ம் அத்தியாயம் . 
சேவர் செய்தி . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களின் திருவடி 
களுக்குப் பிரார்த்தனை செய்து காணிக்கையாக விட்டிருந்த சேவ 
லின் வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சையிது அப்துல்காதிறு ஷாகுல்ஹமீது 
ஆண்டவரவர்கள் உபாத்தாயடங்கின 

முதல்வருஷஞ் 
செய்ததுபோல ஒவ்வொரு வருஷமும் கந்தூரி செய்யப் 
பட்டே வந்தது . ஆதனால் , கந்தூரியும் நானாதிசைகளிலும் 
பிரபலமாயிற்று . அவ்வித கந்தூரிக்கு முந்தியே பலதிசை 
களிலுமுள்ள பலஜாதியாரும் கூட்டங் கூட்டமாய் வந்து 
கூடுவார்கள் . கந்தூரிச் சிறப்பைப் பார்க்க விரும்பினவர் 
களும் , தர்காவின் மகிமையைக் காண விரும்பினவர்களும் , 
ஆண்டவரவர்களின் ஜியாறத்தை விரும்பினவர்களும் , பல 
வித நாட்டத்துடன் வரங்கேட்டுப் பெற விரும்பினவர் 
களும் , நாட்டம் நிறைவேறிக் காணிக்கை சமர்ப்பிக்க வேண் 
டியவர்களும் , கூட்டத்தில் வியாபாரம் பண்ணலா மென்று 
விருப்பினவர்களும் , இன்னும்பல விருப்பமுடையவர்களு 
மாக அநேகர் வருஷத்திற் கொருதரம் வந்து கூடுவார்கள் . 
இது வருஷதிற்கு வருஷம் அதிகரித்தே வந்தது . 

இவ்வாறு வருஷந்தோறும் நடைபெறும் கந்தூரி 
களைப் போல ஒருவருஷம் அதிக சிறப்பாக கந்தூரி நடக்க 
ஆரம்பித்தது . வழக்கம்போல கந்தூரி மாதத்திற்கு 
முந்தியே - பலதேசத்தாரும் வரத் தலைப்பட்டார்கள் . 
தொட்டியத் தேசத்தாரும் பலர் ஆண் பெண் சிறுவர்களாக 
நாகூர் கந்தூரிக் கென்று புறப்பட்டார்கள் . கக்கத்துப் 
பொக்கணத்தோடும் , தலைச்சுமையோடும் , முதுகு மூட்டை 


சேவற்செய்தி . 


சகூக 


யோடும் பலர் அங்கிருந்து புறப்படும்போது , 

ஒரு 
தொட்டியப் பெண் அவர்களைப் பார்த்து : நீங்கள் எங்கே 
போவதற்காக இவ்வாறு புறப்படுகின்றீர்கள் ? 

என்று 
கேட்டாள் . அதற்கு அவர்கள் : நாங்கள் நாகூர் கந்தூரிக்குப் 
போகின்றோம் . எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றின 
ஆண்டவருக்குக் காணிக்கை சமர்ப்பிக்கவும் , வேறு பல 
நாட்டங்களை நிறைவேற்றக் கேட்டுப் பிரார்த்தனை பண்ணிக் 
கொள்ளவுமே இவ்வளவுபேரும் போகின்றோம் . கந்தூரி 
பார்க்கப் பிரியப்பட்டவர்களும் எங்களோடு வருகின்றார்கள் 
என்று வதில் சொன்னார்கள் . 


இதைக்கேட்ட தொட்டிச்சி அவர்களைப்பார்த்து : 
நீங்கள் போகிற அந்த நாகூராண்டவர் , நீண்ட நாளாக நோய் 
வாய்ப்பட்டுப் பாயிற்கிடக்கிற என் கணவனையும் , மகனையும் 
சௌக்கியம் பெறச்செய்வாரானால் , வருகிறவருஷ கந் 
தூரிக்குக் காணிக்கை கொண்டு நானும் , என் கணவனும் , 
மகனும் வருவோம் . இது தான் என் பிரார்த்தனை என்று 
சொன்னாள் . இதைக்கேட்ட அவர்கள் ஆகட்டுமென்று 
சொல்லிப் போய்விட்டார்கள் . 


உடனே அந்தத் தொட்டியப்பெண் வீட்டுக்குப்போய் , 
தான் வளர்த்த ஒரு இளஞ்சேவலைப்பிடித்து வியாதியாய்க் 
கிடக்கின்ற கணவனையும் , மகனையும் அந்தச் சேவலைத் 
தொடச்சொல்லி , அதைத் தன் கையில் ஏந்திக்கொண்டு : 
து நாகூர் மீறன்சாகிபு ஆண்டவருடையது என்று சொல்லி 
விட்டு விட்டாள் . 


செய்த சிலதினங்களுக்குள் அவளுடைய 
கணவனும் , மகனும் சுகப்பட்டு , நாட்குநாள் திடகாத்திர 
ரானார்கள் . இருவரும் பூரணசுகம் பெற்றதை அவள்கண்டு 
பூரித்து , ஹலறத்து ஆண்டவரவர்கள் மீது அதிக பயபக்தி 

1010- 63 


சகஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


கண்டது . 


யுள்ளவளாய் , அந்தப் பிரார்த்தனைச்சேவலைக் கண்ணுங் 
கருத்துமாகப் பார்த்து வளர்த்து வந்தாள் . அன்புடன் 
வளர்க்கப்படும் 

அந்தச்சேவல் நாளொருவண்ண மாய் 
வளர்ந்துவந்தது . சிலமாதங்களுக்குள் அது கொழுத்து 
மதாளித்து , பருஞ்சேவலாய்த் திரிந்துகொண்டிருந்தது . 

தொட்டியத் தேசத்துக் குறுநிலமன்னனுடைய 
சேவகனொருவன் தெருவழியே வரும்போது , அந்தப் 
பிரார்த்தனைச் சேவல் மேய்ந்துகொண்டு நிற்பதை அவன் 
கண் 

கட்டுவிட்டு , மதர்த்து , பருத்து , 
கொழுத்து , செல்வத்தில் வளர்க்கப்பட்டு , அழகினதாய் 
நிற்குஞ் சேவலை அவன் கண்டபோது , இதை யறுத்துச் 
சமைத்து நாம் தின்ன வேண்டுமென்று நினைத்துக்கொண்டு 
போனான் . அவன் தின்ன ஆசைப்பட்ட அந்தச் சேவல்மீது 
கண்போட்டுக்கொண்டே பல நாட்களைப் போக்கினான் . 
ஒருநாள் அவனுக்குச் சமயம் வாய்த்தது . 

வழக்கப்படி அந்தச் சேவகன் அன்று தெருவழியே 
வரும்போது 

சேவலைக்கண்டு வெருட்டி மறித்துப் 
பிடித்தான் . பிரார்த்தனைச் சேவலை ஒருவன் பிடிக்கின்றா 
னென்று அந்தத் தொட்டியப்பெண் செய்திகேட்டு , பறந்து 
விழுந்து ஓடிவந்து நின்றுகொண்டு : ஐயா , அது நாகூர் மீறன் 
சாகிபு ஆண்டவருக்குப் பிரார்த்தனை செய்து , அவர் பேரால் 
விடப்பட்ட சேவல் . பிடிக்காதீர் ; விட்டுவிடும் . 

அந்த 
ஆண்டவர் 

மகாபெரியவர் . அவர் சேவலைப்பிடிப்பது 
ஆகாது . வேண்டாம் ; விட்டுவிடும் என்று பலதரம் 
சொன்னாள் . இவள் சொல்வது அவன் காதில் ஏறவில்லை . 
சேவலைப்பிடித்து இரண்டு கால்களையும் சேர்த்துக் கட்டிக் 
கழியில் கோத்துத் தோளில் வைத்துக்கொண்டு , பேசாமல் 
நடந்தான் . இவள் அவன் பின்னே முன்போலச் சொல்லிக் 
கொண்டே தொடர்ந்து போனாள் . சேவல் அடிக்கடிக்கூவி , 


சேவற்செய்தி . 


சகங 


5 


அவன் தலையில் கொத்திக்கொண்டே போயிற்று . அவன் 
ஒன் றையுங் கவனிக்காமலே நடந்தான் . 

மறுபடியும் அந்தத் தொட்டிச்சி அவனைப்பார்த்து 
ஐயா , அந்தச் சேவல் கூவுவதையும் , கொத்துவதையும் நீர் 
கவனிக்கிற தில்லையா ! இதென்ன பேராசை ! ! அது மீறன் 
சாகிபுக்கு உரியதல்லவா !!! அதை விட்டுவிடும் . உமக்குச் 
சேவல் வேண்டுமானால் , ஒரு சேவலுக்கு வேறு நான்கு 
சேவல்கள் இதைப்போலக் கொழுத்துப் பருத்தனவாகத் 
தருகிறேன் . விட்டுவிடும் என்று சொன்னாள் , . அதற்கு 
அவன் சினக்குறியுடன் அவளைத் திரும்பிப் பார்த்து : ஏடீ , 
இன்னும் அரைநாழிகையில் இதை அறுத்துத் தின்று 
விடுவேன் . து மீறன் சாகிபுக்கு உரியதென்றால் , வயிற்றி 
லிருந்துகொண்டு கூவுமோ ! கொத்துமோ ! போ ! போ ! 
பைத்தியக்காரி என்று சொல்லிவிட்டு நடந்தான் . இதைக் 
கேட்ட அவள் மனம் நொந்து திரும்பி வந்துவிட்டாள் . 
அவன் சேவலைக் 

கொண்டுபோய் அப்போதே 
அறுத்துக்கறிசமைத்து , அவ்வளவையும் தானாகவே தின்று 
விட்டு , அன்றிரா படுத்துத் தூங்கிவிட்டான் . 

அர்த்த 
சாமத்தில் அவனுக்கு வயிற்றுவலி கண்டது . வலி கண்ட 
வுடனே பதறிவிழித்து , இதென்ன வயிற்றுவலியென்று 
கலங்கினான் . கொஞ்ச நேரத்தில் குடல்புரண்டு , வயிறு 
பொருமி , நோக்காடு அதிகப்பட்டது . வர வர 

வர வர வலி தாங்கக் 
கூடவில்லை . 

கீழே கிடந்து உருண்டு புரண்டு , ஐயோ ! 
ஐயோ ! ! ஐயையோ !!! என்று கூவி , அழுது கதறினான் . 
அவன் மனைவி மக்களும் , அயலாரும் வந்துகூடி , இதென்ன 
பரிதாபமென்று துக்கித்தார்கள் . வந்து . கூடினவர்கள் 
பேயென்றும் , நோயென்றும் , செய்வினை யென்றும் , தீவினை 
யென்றும் பலவாறு பேசினார்கள் . மந்திரம் ஜெபித்துப் 
பார்த்தார்கள் ; - பலவித மருந்துகள் கொடுத்தார்கள் :! 


1 


சகச 


கன்ஜுல் கறாமாத்து . 


தெய்வங்களுக்கு வேண்டுதல் செய்தார்கள் ; ஒன்றிலுஞ் 
சாயவில்லை . வரவர அமளி அதிகப்படுகிற தன்றி , இருந்தபடி 
யிருந்தபாடுமில்லை . கீழே கிடந்து உருண்டு , கதறிக் 
கொண்டே யிருந்தான் . பொழுது விடியும் வேளையாயிற்று . 

பொழுது விடிவதற்கு முன் சேவல் கூவுவது உலக 
வழக்கமாயிற்றே ? இவன் தின்ற சேவல்தான் வயிற்று 
ளிருந்து முதலாவதாகக்கூவ ஆரம்பித்தது . வயிற்றுக்குள் 
ளிருக்கும் சேவல் இரண்டு சிறகுகளையும் உதறியடித்து , 
கூவிற்று . இச்சத்தத்தைக் கேட்டே ஊரிலுள்ள மற்றச் 
சேவல்களெல்லாம் சிறகடித்துக் கூவின . தன் வயிற்று 
னிருந்து சேவல் கூ.வினசத்தம் காதில் விழுந்தபோதே 
அந்தப் பாதகன் தடுமாறி , மூர்ச்சித்து விழுந்தான் . 
மற்றும் நின்றவர்களெல்லாம் : என்ன ! இவன் வயிற்றுவலி 
யென்றானே ! வயிற்றுக்குள் சேவல் கூவுகிறதே ! என்று 
புதுமைப்பட்டு , மறத்துப் போனார்கள் . 

பின்பு அவர்கள் என்னசெய்வார்கள் ? அவன் மனைவி 
யைப் பார்த்து : நடந்த நூ தன மென்ன ? சொல்லென்று 
கேட்டார்கள் . அதற்கு அவள் : நானொன்று மறியேன் . 
வளர்த்தவள் பரிதபிக்கும்படி ஒரு சேவலைப் பிடித்துவந்து , 
கறிசமைத்துத் தின்றார் . அதுதான் எனக்குத் தெரியும் 
என்று வதில் சொன்னாள் . இதைக்கேட்ட அவர்கள் , அது 
யாருடைய சேவல் ? என்ன சேவல் ? என்று அங்கேயே 
விசாரித்தார்கள் ... இன்னாளுடைய சேவலென்றும் , இன்ன 
- வகையான சேவ லென்றும் வெளிப்பட்டது . 

இதைக் 
கேட்ட அவர்கள் , இது அந்த நாகூராண்டவரை வேண்டிக் 
கொண்டாலன்றித் தீராதென்று , சேவற்காரியை அழைத்து 
ஆள நுப்பினார்கள் . 

உடனே அந்த ஆள்சென்று 
அழைத்தபோது அவள் : 

என்சேவல் ஆண்டவருக்குப் 
பிரார்த்தனை பண்ணி விடுத்ததென்று எவ்வளவு சொல்லிக் 


சேவற்செய்தி . 


சகூரு 


கெஞ்சி மன்றாடியும் , அதைக் கொஞ்சமும் கவனிக்காமல் , 
பிடித்துப்போய்ச் சமைத்துத் தின்றான் . அவன் செய்த 
தற்குத் தக்கபடி தீங்க நுபவிக்கின்றான் . அந்தப் பாதக 
னுடைய முகத்தில் நான் விழிக்கமாட்டேன் . அங்கே வரவு 
மாட்டேன் என்று சொல்லி மறுத்துவிட்டாள் . 


என் 


இவ்வளவுக்கும் அந்தப் பாதகனுடைய வயிற்றுக்குள் 
அடிக்கடி சேவலானது கூவிக்கொண்டும் , 

கொத்திக் 
கொண்டுமே யிருந்தது . அவன் அழுது புலம்பிப் புரண் 
டுருண்டு படும் வருத்தம் பார்ப்பவர்களுக்கு மிகப் பரிதாபத் 
தைக் கொடுத்தது . ஓயாமல் கூவும் சேவற் சத்தத்தை 
யும் , வயிற்றுக்குள் உண்டாயிருக்கும் அடங்காத தாங்கரிய 
வருத்தத்தையும் அவன் அறிந்து , பக்கத்தில் கூடிநிற்ப 
வர்களைப் பார்த்து ; என்னைத் தூக்கி இஸ்லாமானவர்கள் 
குடியிருக்கு மிடத்திற்குக் கொண்டுபோய்ப் போடுங்கள் 

று சொன்னான் . அங்கு நின்றவர்கள் அவன் சொற்படி 
அவனைத் தூக்கிக்கொண்டுபோய் , இஸ்லாமானவர்களின் 
தெருவில் போட்டார்கள் . அங்கிருந்த இஸ்லாமானவர்கள் : 
இதென்ன சம்பவம் ? என்று கேட்டார்கள் . அதற்கு 
அந்தப் பாதகனே அழுது சொல்லுகின்றான் : 

ஐயா மார்களே , நான் மதிகேட்டினால் உங்கள் நாகூ 
ராண்டவருடைய பிரார்த்தனைச் சேவலைப் பிடித்து , அறுத்துத் 
தின்றுவிட்டேன் . அந்தச் சேவல் இப்போது என்வயிற்றுக் 
குள்ளிருந்துகொண்டு கூவுகின்றது . அன்றியும் , தாங்கொண் 
ணாத வலியும் புரட்டலுமாய் வயிறுபொருமி , வேதனையா 
யிருக்கின்றது . 

நீங்கள் தயவுவைத்து அந்த ஆண்டவ 
ரிடம் வேண்டு தல்செய்து , என் ஆபத்தை நீக்குங்கள் . 
இப்போதே என் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்றுக் 
கொண்டு நாகூருக்குப்போய் , அந்த ஆண்டவருடைய திரு 
வடிகளுக்குக் காணிக்கையாகக் கொடுத்துவிடுகிறேன் . இன் 


அகசு 


கன்ஜுல் கறாமாத்து . 


, 


னும் , நானும் , என் மனைவி மக்களும் , இஸ்லாம் மார்க்கத் 
தில் ஆய்விடுகிறோம் என்று உறுதியுடன் சொன்னான் . 
இதைக் கேட்ட இஸ்லாமானவர்கள் அவன்மீது இரக்க 
முற்று ஷாதல்ஹமீது பாத்துஷாசாகிபு ஆண்டவரவர் 
களே ! இவன் செய்த குற்றத்தைப் பொறுத்து , இவனுடைய 
வில்லங்கத்தை நீக்கி ரக்ஷிக்கவேண்டும் என்று ஒருமனப் 
பட்டு நின்று , ஹலறத்து ஆண்டவரவர்களிடம் முஜைாத்துச் 
செய்தார்கள் . 

அகில ரக்ஷகராகிய ஆண்டவரவர்கள் தீனுல்லிஸ்லாம். 
செழித்தோங்கும் வண்ணம் அவன் குற்றத்தை மன்னித் 
தார்கள் . அதனால் , அவனுடைய வயிற்றுவலி அந்த 
க்ஷணமே தீர்ந்து , சேவற்சத்தமும் அடங்கிற்று . அங்குக் 
கூடிநின்ற எல்லாரும் ஆச்சரியப்பட்டு , ஹலறத்து ஆண்ட 
வரவர்களை வாயார மனதாரப் போற்றிப் புகழ்ந்து , து 

துதித் 
தார்கள் . 

வயிற்று வில்லங்கம் தீர்ந்த அவன் எழுந்து நின்று : 
ன்றைக்கே என் பிரார்த்தனைகளை முடிப்பேன் என்று 
சொல்லிவிட்டு , வீடுபோய்ச் சேர்ந்து , மனைவி மக்களோடு 
மீண்டு அவர்களிடம் போய் , கலிமா சொல்லி இஸ்லாமி 
லானான் . பின்பு , தன் ஆஸ்திகளனைத்தையும் விற்றுப் 
பணமாக்கிக் கொண்டு . மனைவி மக்களுடன் புறப்பட்டு 
நாகூருக்குவந்து , தான் கொணர்ந்த பணத்தை உண்டியலில் 
போட்டுவிட்டு , ஆண்டவரவர்களைப் பணிந்து துதித்து , தன் 
வரலாற்றை தர்காவில் நின்று பிரஸ்தாபமாகப் பலர்க்கும் . 
சொல்லிக் காட்டினான் . கேட்ட எல்லாரும் அதிசயித்து , 
ஆண்டவரவர்களைப் புகழ்ந்தார்கள் . பின்பு சில 

நாள் 
வரையும் அவன் நாகூரில் இருந்து , அதன்பின் தன் ஊருக் 
குப் போனான் . 

சேவற்செய்தி முற்றிற்று . 


கக்சு 


ம் அத்தியாயம் . 


குருடு மாற்றினது . 


நானா 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஒரு ஸ்திரீக் 
குண்டான குருட்டை மாற்றின வறலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து , காதிறெலி கன்ஜஸவாய் ஆண்டவரவர்களின் 

வருஷத்து கந்தூரியில் வழக்கம்போல 
தேசத்தாரும் வந்தார்கள் . அவர்களில் மேல்நாட்டிலுள்ள 
ஒரு பிராமணப் பெண்ணும் வந்திருந்தாள் . அவள் தன் 
பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக தர்காவுக்கு வந்து , 
தான் கொணர்ந்த கலயத்திலிருந்த நெய்யை அங்கு முன் 
வாசலிருந்த விளக்கில் ஊற்றினாள் . அந்தநெய் விளக்கில் 
தரிபடாமல் , தண்ணீர்போலுருகித் தரையில் வழிந்தோடி 
விட்டது . அப்போதே அவளுடைய இரண்டு கண்களும் 
குருடாயின . 

நல்ல கண்ணோடுவந்து விளக்கில் நெய்யையூற்றின 
மாத்திரத்தில் நெய்யும் வழிந்தோடி , கண்களும் குருடாயின 
படியால் , அவள் அஞ்சி நடுங்கி , ஆ ! இதென்ன ! ! என் 
பிரார்த்தனைப் பிரகாரம் நெய் கொணர்ந்து ஊற்றினேனே !!! 
அது வழிந்தோடினதுமன்றி , கண்களும் குருடாயினவே ! 
நான் என் செய்வேன் !! இனி எனக்கு என்ன ஆபத்துகள். 
நேரிடுமோ !!! என்று பிரலாபித்து அலறியழுதாள் . அவள் 
நிற்குமிடத்தில் கூட்டம்வந்து கூடிற்று . 

கண்கெட்டுத் தடுமாறிநின்று புலம்பிப் பரிதபிக்கும் 
அந்தப் பார்ப்பாரப்பெண்ணை வந்துகூடினவர்கள் பார்த்து : 
ஏ , பெண்பிள்ளாய் , நீ ஏன் இப்படி யழுகின்றாய் ? என்று 
கேட்டார்கள் . கேட்டபோது அவள் நின்றபடியே குப்புற 


சகூஅ 


கன்ஜுல் கறாமாத்து . 


நான் 


விழுந்து கும்பிட்டு : ஐயன்மாரே , கேளுங்கள் . எங்கள் 
நாட்டிலிருந்து ஒருநாள் சிலர் பயணப்பட்டார்கள் . நான் 
எங்கே போகிறீர்களென்று அவர்களைக் கேட்டேன் . அதற்கு 
அவர்கள் , நாகூர் ஆண்டவருக்குக் காணிக்கைகொடுக்கப் 
போகிறோமென்று வதில் சொன்னார்கள் . உடனே நான் 
நாகூர் ஆண்டவரே , என் கணவருடைய கண்கள் குருடு 
நீங்கித்தெளிவுபெற்றால் , வருகிறவருஷ கந்தூரியில் ஒரு 
பணத்துக்கு நெய்வாங்கிக் கொணர்ந்து உங்கள் கோயில் 
விளக்கில் ஊற்றுகிறேன் என்று நேர்ந்துகொண்டேன் . 
அப்போதே நெடுநாட் குருடாயிருந்த என் கணவர் கண்கள் 
தெளிவடைந்தன . நான் பண்ணிக்கொண்ட பிரார்த்தனையை 
நிறைவேற்றுவதற்கு அங்கேயே ஒரு பணத்திற்கு நெய் 
வாங்கிக்கொண்டு இங்கே வந்தேன் . ஆனால் , வந்தவிடத்தில் 
இந்த ஆபத்துவந்ததற்குக் காரணம் ஒன்றுண்டு : -- 
ஒருபணத்திற்கு வாங்கிவந்தநெய் , இங்கே மூன்று பணத் 
திற்கு விற்குமென்று கேள்விப்பட்டேன் . அப்போதே 
எனக்குக் கேடுவந்தது . நமது பிரார்த்தனை ஒருபண நெய் 
தானே ? இங்கே இதை மூன்று பணத்திற்குவிற்று , இரண்டு 
பணத்தை முந்தியில் முடிந்துகொண்டு , இங்கேயே ஒரு 
பணத்திற்கு நெய்வாங்கிக் கொண்டுபோய் ஊற்றிவிடலா 
மென்று நினைத்து , நான் கொணர்ந்த நெய்யை ஒரு கடை 
காரனிடத்தில் கொண்டுபோய் மூன்று பணத்திற்கு விற்று , 
அவனிடந்தானே ஒருபணத்திற்கு வேறுநெய் 
இரண்டு பணத்தை மிச்சம் பிடித்துக்கொண்டு , விளக்கில் 
கொணர்ந்து ஊற்றினேன் . அது தண்ணீராயுருகி வழிந் 

விட்டதுமன்றி , என் கண்களும் குருடாயின . இனிப் 
பேச்சென்ன ? பணத்திற்கொரு கண்ணாக இரண்டுபணத் 
திற்கு இரண்டு கண்களையும் மிழந்தேன் . இனி என் 
செய்வேன் ! கெட்டேனேயென்று தன்வரலாற்றைச் 
சொல்லிக்காட்டி , பின்னும் பிரலாபித்து அழுதாள் . 


வாங்கி , 


தோடி 


குருடு மாற்றினது . 


சக்க 


உடனே அவர்கள் அவள் கையைப்பிடித்து அழைத்துக் 
கொண்டு கடைவீதியிற்போய் , இவளிடத்தில் நெய் 
வாங்கினவன் யார் ? என்று விசாரித்தார்கள் : வாங்கின கடை 
காரன் நான் தான் வாங்கினேனென்று சொன்னான் . அவ 
னிடம் சங்கதிகளைச் சொல்லிக்காட்டி , அவளிட மிருந்த 
இரண்டுபணத்தையும் வாங்கி அவனிடம் கொடுத்துவிட்டு , 
அவள் விற்ற பழயநெய்யை வாங்கி அவள் கையிற் கொடுத்து 
தர்காவுக்கு அழைத்துவந்து விளக்கடியில் விட்டு , இதை 
ஊற்று என்று சொன்னார்கள் . உடனே அவள் : ஐயா , ஆண் 
டவரே , தங்கள் மகிமையை அறியாமல் பெண்புத்தியால் 
இது செய்தேன் . நான் செய்ததை மன்னித்தருள வேண்டு 
கிறேன் . இதோ என் பிரார்த்தனைப்படி நெய் ஊற்றுகி 
றேன் . ஏற்றருள வேண்டுமென்று பிரார்த்தித்து , மனமுருகி 
நின்று அதிக அச்சப்பாட்டுடன் விளக்கில் ஊற்றினாள் . 
ஊற்றினநெய் விளக்கில் தரிப்பட்டது . இருகண்களும் பளீ 
ரென்று திறந்தன . அவள் அகம்பூரித்துச் சாஷ்டாங்கமாய் 
விழுந்தெழுத்து : இவ்விதக் கருமத்தை இனியொருவர் 
செய்யாமல் நானேயெச்சரித்தேன் . 

இவ் வாண்டவரின் 
பொருளுக்கு ஆசை வைப்பவர்கள் ஒருகாலும் வாழமாட் 
டார்க ளென்று சொல்லிவிட்டு , தன் ஊருக்குப் போனாள் . 


குருடு மாற்றினது முற்றிற்று . 


1010- 64 


ககள் 


ம் அத்தியாயம் . 
தரியாபீவியின் சபதம் . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களின் பௌத்திரர் 
கள் மீது தரியாபீவி சபதமிட்ட வரலாற்றைச் சொல்லுகின்றது .) 

ஹலறத்து சையிது ஷாதல்ஹமீது மீரான்சாகிபு ஆண் 
டவரவர்களின் அற்புதக்கிரணங்கள் அகிலமெங்கும் பரந்து 
பிரகாசித்தது . உலகமுழுவதுமே கொண்டாடத் தொடங் 
கிக்கொண்டது . ஆண்டவரவர்கள் 

உபாத்தாய்ச் சில 
வருஷங்கள் சென்றன . இதற்கிடையில் , ஹ்லறத்து சையிது 
முகம்மது யூசுபு . சாகிபு ஆரிபுபில்லாஹி யவர்களின் புத்திரர் 
களில் முதன்மை பெற்றிருந்த ஹலறத்து ஷாஹா சுல்தான் 
கபீரி சாகிபவர்கள் உபாத்தாய் , தகப்பனாரருகில் அடக்கஞ் 
செய்யப்பட்டார்கள் . இவர்களின் குமாரராகிய ஹலறத்து 
சுல்தானப்துல்காதிறு சாகிபவர்கள் குடும்பத்தலைவரானார்கள் . 
ஹலறத்து சையிது முகம்மது யூசுபு சாகிபவர்களின் சந்ததி 
கள் பல்கிவிட்டார்கள் . அவர்கள் குடும்பம் பனீயூசுபு என்று 
பெயர்பெற்று , சாகிபுமார்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் . 
நாகூர் வரவர விஸ்தீரணமாய்க்கொண்டு வந்தது . கந்தூரி 
யென்னும் திருவிழாவானது வருஷத்திற்கு வருஷம் மிகச் 
சிறப்பாய் நடந்துவந்தது . 

ஒருவருஷத்து கந்தூரியில் , நாகூருக்குத் தெற்கில் நாக 
பட்டணத்தைச் சேர்ந்ததாயிருக்கும் பார்ப்பாரூரிலுள்ள 
பொன்னிமரைக்காயர் என்பவருடைய மனைவியாகிய தரியா 
பீவி என்பவள் நாகூருக்குவந்தாள் . பொன்னிமரைக்காயர் 
ன்பவர் ஒரு பிரபு .; அவர் மனைவியான தரியாபீவி மிகச் 
செல்வாக் குள்ளவள் . பணப்பெருக்குள்ள அவள் தன் 
பரிவார ஜனங்களோடு புறப்பட்டுப் பல்லக்கேறி வெகு 


தரியாபீவியின் சபதம் . 


ருகே 


சிறப்புடன் நாகூருக்குவந்து , தர்காவிற்போய் ஹலறத்து . 
ஆண்டவரவர்களை ஜியாறத்துச் செய்துவிட்டு , 
இடத்தில் சாகைபண்ணிக்கொண்டு கந்தூரி முடியும்வரையும் 
இருந்தாள் . 

[ கந்தூரிமுடிந்த கத்தத்துக்காலையில் புலவுச்சோறாக்கி வந்தவர் 
களுக்குப் பகிர்வது , ஹலறத்து ஆண்டவரவர்கள் உபாத்தானமுதல் 
வருஷந் தொடங்கிச் சிலவருஷங்களில் தான் நடந்தது . வரவா 
ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வந்து கூடத்தலைப்பட்டபின் , அதிகசெல . 
விட்டுப் புலவுச் சோறாக்கக் கூடாமையாலும் , ஆக்கினாலும் , எண் 
ணிறந்த ஜனக்கூட்டத்திற்குப் பகிர்வது அசாத்தியமான் தாலும் , 
கொழியலரிசிச்சோற்றை அதிகமாகச் சமைத்து உண்டைபிடித்து 
ஜனசந்தடியில் எறிவதையும் , அவரவர் அகப்பட்டதைப் பிரசாத 
மாகப் பெற்றுக்கொண்டு போவதையும் , வழக்கப்படுத்திக் கொண் 
டார்கள் . அப்படியே இதுபரியந்தம் நடந்துவருகின்றது . அந்தக் 
கொழியரிசிச்சோற்றில் ஒரு சோறுபெற அடித்துவிழுந்து ஒருவரோ 
டொருவர் முந்தப்பார்க்கும் அமளியை ஒவ்வொரு வருஷத்திலும் 
பார்க்கலாம் . அந்தச் சோறு வெகு தூரந்தொலைகளுக்கும் அருமருந் 
தாகப் பேணிப் போகப்படுகின்றது . ) 

தரியாபீவி வந்திருக்கும் வருஷகந்தூரியின் கத்தத்துக் 
காலையில் வழக்கப்படி உண்டைச்சோறு எறிந்து முடிந்த 
பின் , அந்த மகத்துவமுள்ள விலைமதிக்கக் கூடாத சோற்றில் 
கொஞ்சமெடுத்து ஒரு மண்பாத்திரத்தில் போட்டு , ஆண்ட 
வரவர்களின் மேன்மையுள்ள கபுறின் மீது பூசி மிஞ்சின 
சந்தனத்தில் கொஞ்சம் அதன் நடுவில்வைத்து , அந்த 
தரியாபீவிக்கு சாகிபுமார்கள் அனுப்பினார்கள் . அது தரியாபீவி 
முன் கொண்டுபோய் வைக்கப்பட்டபோது , அவள் அதைப் 
பார்த்து அடக்கக்கூடாத கோபங்கொண்டு கங்கிமார் 
தாதிமார்களைக் கண்களில் உதிரமடாயம் வர 
பார்த்தீர்களா இந்த சாகிபுமார்கர்க் குள்ள குணத்தை 
என் மகிமையைக்- - கொஞ்சம் மதிக்காமல் கொ 
யலரிசிச் சோற்றை மண்பாத் ரித்திற் - போட்டு , ஏழை 


ருஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


என்னை 


யெளியோர்களுக்குக் 

கொடுப்பது போல எனக்குக் 
கொடுத்தார்களே ? 

இன்னாளென்று இவர்கள் 
எண்ணிப் பார்க்கவில்லை ; நல்லதிருக்கட்டும் . இவர்கள் 
எல்லாரையும் இந்த தர்காவை விட்டு ஒடும்படி அடித்துத் 
துரத்திவிட்டு, இவர்களுக்குப் பிரதியாக இங்கிருந்து 
கொண்டு தர்காவின் பணிவிடைகளைச் செய்துவருவதற்கு 
பிஜாப்பூரிலிருக்கின்ற சைகு அதீக்குல்லா சாகிபவர்களையும் , 
அவர்களைச் சேர்ந்தவர்களையும் அழைத்து வைத்துவிடு 
கிறேன் . இப்படி நான் ஒரு மாதத்திற்குள் செய்து 
முடிக்காவிட்டால் , என் முலைகளை மறுத்து நாய்க்கு இரை 
யாகப் போடுகிறேன் ; பாருங்கள் என்று சொன்னாள் . 

தரியாபீவி இப்படிச் சபதமிட்டுச் சொல்லிலிட்டு , 
அன்றைத்தினமே பரிவாரத்துடன் நாகூரை விட்டுப் புறப் 
பட்டுப் பார்ப்பாரூருக்குப் போய் , உடனே பிஜாப்பூரி 
விருக்கும் சைகு அதீக்குல்லா சாகிபுக்கு ஒரு கடித 
மெழுதினாள் . அதில் தான் நாகூருக்குப் போனதையும் , 
தனக்கு சாகியமார்கள் செய்த அவமரியாதையையும் , அதனால் 
தான் சபதமிட்டு வந்திருப்பதையும் விவரமாக வெழுதி , 
இக்கடி தங் கண்டவுடனே தாங்களும் , தங்களைச் சேர்ந்த 
வர்களும் புறப்பட்டு நாகூருக்கு வாருங்கள் . நானும் அங்கு 
வருகிறேன் என்று கண்டிப்பாயெழுதி , அப்போதே பிஜாப் 
பூருக்கு அனுப்பிவிட்டாள் . 

தரியாபீவி பிஜாப்பூருக்குக் கடிதமெழுதி அனுப்பி 
விட்டு , இவ்வாறு சிந்தனை பண்ணினாள் : - நாம் நாகூர் 
தர்காவிலுள்ள அதன் ஆதினஸ்தர்களானவர்களை விலக்கி , 
வேறு அந்நியர்களை நியமிக்கப் போகிறோம் , தஞ்சாவூர் 
அரசனுடைய கவனம் அந்த தர்கா மீது இருந்துவருகின் 
றது . நூதனமாக நாம் செய்யப்போகிற கருமத்திற்கு அந்த 
அரசனுடைய அநுமதி அவசியம் வேண்டுமே . அதற்கு 


தரியாபீவியின் சபதம் . 


ருகூ 


ஒரு உபாயஞ் செய்யவேண்டும் . எப்படி யென்றால் , 
நாம் புறப்பட்டு நேரே தஞ்சாவூருக்குப் போய் அரசரைக் 
கண்டுகொண்டு , இந்த சாகிபுமார்கள் மீது இல்லாததும் 
பொல்லாததுமான குற்றங்களைச் சுமத்தி அரசருக்குச் 
சொல்லிக்காட்டிக் கோள்மூட்டிக் கோபத்தையெழுப்பி , 
அதன் பின் நாம் செய்யப்போகிறதைத் தெரிவிக்கலாம் . 
உடனே அநுமதி தருவார் . பெற்றுவந்து இலகுவில் துரத்தி 
விடலாமென்று இப்படிச் சிந்தனைபண்ணிக்கொண்டு , சீக்கிர 
மாகத் தஞ்சாவூருக்குப் பயணப்பட்டாள் . 

தரியாபீவி மேற்சொன்னபடி தீர்மானம் பண்ணிக் 
கொண்டு இராஜாவுக்கு வெகுமதி கொடுக்க விலையுயர்ந்த 
சாமான்களும் தயார் பண்ணிக்கொண்டு , பாங்கிமார் , தாதி 
மார் , வேலைக்காரர்கள் பலரோடு , பல்லக்கிலேறிக் கொண்டு 
தஞ்சாவூருக்குப் புறப்பட்டுச் சில நாட்களில் போய்ச் 
சேர்ந்து , அங்கே ஒருவீடு தயார் பண்ணி , அதிலிருந்து 
கொண்டாள் . பணக்காரியா தலால் , அங்கே நாடினவெல் 
லாம் அவளுக்கு நடந்தன . பணத்தை அள்ளியிறைத்து அர 
மனை உத்தியோகஸ்தர்களை வசமாக்கினாள் . அதைக்கொண்டு 
மந்திரி பிரதானிகளின் சிநேகத்தையும் பெற்றுக்கொண் 
டாள் . சில நாட்களில் இவ்வளவுமானபின் , மகாராஜ 
னுடைய தரிசனை கிடைத்தது . 

அரசனின் தரிசனைகிடைத்தநாள் முதல் நாளுக்கொரு 
தரம் அரமனைக்குப்போய் வருவதை 

வழக்கமாக்கிக் 
கொண்டாள் . அரமனைக்குப்போனால் , அரசனைச் சந்திக் 
காமல் வருகிறதில்லை... சந்திக்குந்தோறும் பலவிதச் சம் 
பாஷணைகளுடன் நாகூர் தரீகர் விஷயத்தையுந் தொடங்கிக் 
கொண்டாள் . அச்சம்பாஷணையில் இடைக்கிடை சாகிபுமார் 
கள் மீது கோபமுண்டாகத்தக்க கோள்களையும் பற்றவைத் 
துக்கொண்டேவந்தாள் , அதைக் கேட்கக் கேட்க சாகிபுமார் 


ருச 


கன்ஜுல் கறாமாத்து . 


கள் மீது அரசனுக்குக் கொஞ்சம் வெறுப்புண்டாயிற்று . 
தரியாபீவி அம்மட்டில் விடாது , பின்னும் பின்னும் விடாப் 
பிடியாய்ச்சொல்லி வந்தாள் . அதனால் , அரசன் முழுதும் 
கோபமாய் விட்டான் . 

அரசனின் சினக்குறிப்பை தரியாபீவி தெரிந்து 
கொண்டு , ஒருநாள் போய்ச் சம்பாஷித்துக் கொண்டிருக் 
கும்போது மகாராஜா அவர்களே , நாகூர்தர்காவி லிருக்கிற 
அதிக்கிரமிகளான சாகிபுமார்களை நீக்கிவிட்டு , வேறு தகுந்த 
பேர்களை அங்கே நியமித்தால்தான் உத்தமம் . அப்படிச் 
செய்வதற்குத் தாங்களே நாடவேண்டும் . தாங்கள் நாடினால் 
நடக்கும் . தமியாளுக்கு அநுமதி தருவீர்களானால் , நானே 
அவர்களை நீக்கிவிட்டு , அவர்களுக்குப் பிரதியாக வேறே 
தகுந்த ஆட்களை நியமித்துவிடுகிறேன் என்று தாழ்மை 
யோடு சொன்னாள் . 

அவள் சொல்லைக்கேட்ட அரசன் முன்பின் சிந்திக்கவே 
யில்லை . 

உடனே அவளைப் பார்த்து நல்லது ; உன் 
பிரியப்படி செய் என்று உத்தரவு கொடுத்துவிட்டான் 
அன்றியும் , அப்படிச் செய்வதற்கு ஒரு அதிகாரப் பத்திரமு 
மெழுதி அவளுக்கு கொடுத்தான் . இவ்வளவில் தன் 
காரியம் சித்தியாயிற்றென்று தரியாபீவி களிகூர்ந்து , அரச 
னிடம் விடைபெற்றுக்கொண்டு , உடனே தஞ்சாவூரை 
விட்டுத் தன் ஊருக்குப் புறப்பட்டாள் . 

தரியாபீவி பரிவாரங்களோடு தஞ்சாவூரிலிருந்து புறப் 
பட்டு வெகுவிரைவாகக் கொறடாச்சேரியில் வந்து , ஊருக்கு 
வெளியில் கூடாரமிட்டுத் தங்கினாள் .. அன்று பொழுது 
பட்டு இரவாயிற்று . சூரியன் அஸ்தமிக்க நேரமுதல் அங்கே 
பெரும்புசல் தொடங்கிக்கொண்டது . ஆகாயமெங்கும் 
மந்தர்ரத்தால் மூடிக்கொண்டது . எங்கும் காரிருள் 
செறிந்து கம்மென்றிருந்தது . காற்று வெகுமும்மரமா 


தரியாபீவியின் சபதம் . 


ருரு 


யடித்தது . மழையும் இடைக்கிடைப் பெய்தது . கூதலோ 
சொல்லுந்தரமானதல்ல . இடிச்சத்தமும் , மின்னொளியும் 
பயங்கரப் படத்தக்கனவா யிருந்தன . காற்றடியையும் கூதலை 
யும் தாங்கிக்கொண்டு , இடிச்சத்தத்தைக் கேட்டுக்கொண்டு , 
மின்னொளியைப் பார்த்துக்கொண்டு கிடக்க யாரால் எலும் ? 
தரியாபீவியின் பரிவார ஜனங்கள் கொஞ்சநேரம் கூதலிற் 
கொடுகிப் போய் , காற்றுமும்முரத்தினால் கலக்கடி பட்டுக் 
கொண்டு சகித்திருந்தார்கள் . வரவரக் காற்று அதிகரித்துக் 
கூடாரங்களனைத்தையுங் கிழித்துப் பஞ்சாப் பரத் 
திற்று . கூடாரங்கள் அடங்கலும் கிழிந்து பஞ்சாய்ப் பறக் 
கவே , அவ்விடம் மைதானாமாயிற்று . அந்த மைதானில் 
அர்த்தசாம வேளையில் , மழையிலும் காற்றிலும் அடிப் 
பட்டுக் கூதலைப் பொறுத்துக்கொண்டு இடிச் சத்தத்தையும் 
மின்னொளியையுஞ் சகித்துக்கொண்டு தரியாபீவியின் ஆட்கள் 
இருப்பார்களா ! ஆளொருதிக்கா யோடியொளித்தார்கள் . 
எல்லாரும் கைவிட்டுப் போகவே , தரியாபீவி மாத் 
திரம் தன் பல்லக்குக்குள் புகுந்து கதவைச் சார்த்திக் 
கொண்டு படுத்திருந்தாள் . 

அந்நேரத்தில் பாரிய நாய் ஒன்று வெகுதூரத்திலிருந்து 
அங்கேவந்தது . அது , குரைத்துக்கொண்டே வந்து , தரியா 
பீவியிருக்கும் பல்லக்குக் கதவைத் தலையால் முட்டி முன் 
காலால் நகர்த்திக்கொண்டு உள்ளே நுழைந்து , அவளுடைய 
அருமையான முலைக ளிரண்டையும் கடித்துக் கவ்விக் 
கொண்டு போய்விட்டது . முலையிழந்த தரியாபிவி மூர்ச் 
சித்துக் கிடந்தாள் . அம்மட்டில் புசலின் மும்முரம் அடங் 
கிற்று . மந்தாரமின்றிச் சூரியன் உதயமாயிற்று . 

சூரியன் உதித்தவுடன் தெறிகெட்டோடின அவள் 
பரிவார ஜனங்கள் மீண்டுவந்துகூடி , பல்லக்கைப் பார்த் 
தார்கள் . தரியாபீவி முலைகளை பிழந்து , ரத்தப்பிரவாகத்தில் 


ருசு 


கன்ஜுல் கறாமாத்து . 


ஸ்மரணையற்றுக் கிடப்பது தெரிந்தது . அதைக்கண்ட எல் 
லாரும் ஓவென்றி அலறி அழுதார்கள் . அழுது ஆவ 
தென்ன ? போனமுலைக்குப் புதுமுலை செய்து பொருந்த 
வைக்கிறதா ! இல்லையே !! அதனால் அவர்கள் : இது ஹல 
றத்து ஆண்டவரவர்களின் கோபத்தினால்வந்த கேடு என்று 
தெரிந்துகொண்டு , பல்லக்குடன் அவளைத் தூக்கிக்கொண்டு 
பார்ப்பாரூர் வந்து சேர்ந்தார்கள் . பின்பு தரியாபீவி மூன்று 
நாள் வரையும் நாய்போலக் குரைத்துக்கொண்டே கிடந்து 
செத்தாள் . அவள் வாய்ச்சொற்படி முலைகள் நாய்க்கே 
யிரையாயின . 


இங்கேயிது இவ்வாறாக , தரியாபீவி அநுப்பின கடிதம் 
அங்கே பிஜாப்பூர் போய்ச்சேர்ந்தது . சைகு அதீக்குல்லா 
சாகிபு அதைவாங்கி வாசித்துப் பார்த்துக்கொண்டு , ஹல 
றத்து ஆண்டவரவர்களின் அற்புதாதிகளை அவர் நன்றா 
யறிந்திருந்தும் அதிக வருமானமுள்ள ஸ்தலத்தில் ஆசைப் 
பெருக்கினால் அவள் எழுத்துக்கு உடன்பட்டு , உடனே 
தமது குடும்பத்துடன் பிஜாப்பூரைவிட்டு , நாகூருக்குப்புறப் 
பட்டார் . புறப்பட்டவர் இரவுப்கலாக நடந்து தரியாபீவி 
கொறடாச்சேரியில் முலைகளை நாய்க்குப் பறிகொடுத்தாளே 
அந்த இரவில் மேலைநாகூரில் வந்து தங்கினார் . 

அன்றிரா கொறடாச்சேரியிலிட்ட மந்தாரம் மேலை 
நாகூரிலும் வந்து மூடிக்கொண்டது . 

மூடிக்கொண்டது . ஆனால் , காற்று 
மழை முதலான புசலில்லை . ஆகாயத்திற் பரந்துநின்ற மேக் 
சாலங்களிலிருந்து எறும்புகள் திரள் திரளா யிறங்கின . 
இறங்கின எறும்புகளெல்லாம் சைகு அதீக்குல்லா சாகிபு 
மேலேயே வந்து விழுந்தன . பந்துபந்தாய் வந்துவிழும் 
எறும்புகள் அவரை உச்சிதொட்டு உள்ளங்கால் வரையும் 
கடிக்கத் தொடங்கின . அவருண்ணும் உணவிலும் , குடிக் 
கும் நீரிலும் கட்டிகட்டியாய் விழுந்தன . அவற்றில் விழுந் 


தரியாபீவியின் சபதம் . 


ருஎ 


தாலும் , தம்மீது விழுந்துகடிக்கும் கடியை 

அவரால் 
பொறுக்கக்கூடவில்லை . ஒதுங்கினார் ; ஓடினார் ; ஒளித்தார் , 
மூடினார் ; செய்யாதனவெல்லாஞ் செய்து பார்த்தார் ; ஒன் 
றிலும் தடைப்படவில்லை . பின் என்ன செய்வார் ; இது ஹல 
றத்து ஆண்டவரவர்களால் நேரிட்டதுதானென்று அவ , 
ருக்கு நன்றாய் விளங்கிக்கொண்டது . அன்றிராவே நாகூரை 
மறந்து , பிஜாப்பூரை நோக்கி ஓட்டம் பிடித்தார் . 

சைகு அதீக்குல்லாசாகிபு மேலைநாகூரைவிட்டுப் பந்து 
ஜனங்களோடு ஓடத்தொடங்கியும் , எறும்புகள் அவரை 
விடவில்லை .. பலநாள்வரையுந் தொடர்ந்து தொல்லைப்படுத் 
திக்கொண்டே , நருமதை யாறுவரையும் போய் , அவர் 
அக்கரை சேர்ந்தபின் விட்டு விலகின . 

நருமதையாற்றைக் 
கடந்தபின் அவர் சுகமாய் பிஜாப்பூர் போய்ச் சேர்ந்தார் . 
அன்று முதல் சைகு அதீக்குல்லாசாகிபு நருமதை யாற்றைக் 
கடந்து தென்புறம் வந்தால் , முன்போல எறும்புகள் அவர் 
மேல் பந்து பந்தாய் வந்து விழும் . உடனேபயந்து வெருண் 
டோடி விடுவார் . வேறு வேலையாகவாவது ஆயுசுபரியந்தம் 
அவரை நருமதையாற்றைக்கடந்து தென்புறம் வரவிட 
வில்லை. ஆகையால் அவர் வெகு எச்சரிப்பாயிருந்து காலந் 
தள்ளினார் . 

தரியாபீவியின் சபதம் முற்றிற்று . 


1010 - 65 


ககஅ - ம் அத்தியாயம் , 


மலடு தீர்த்தது . 


( இவ்வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஒருவருக்கு 
மலடு தீர்த்து , சந்ததியுண்டாகச் செய்த வாலாற்றைச் சொல்லு 
கின்றது .) 

ஹலறத்து சையிது அப்துல்காதிறு பாத்துஷா ஆண்ட 
வரவர்களின் மகத்துவம் உலகமெங்கும் பிரஸ்தாபமாய் 
விளங்கிவருங்காலத்தில் , தஞ்சாவூரில் பாவாராவுத்தர் என்று 
ஒருவரிருந்தார் . அவர் , தீனுல்லிஸ்லாமின் கல்வியனைத்தை 
யுங் கற்றுத்தேறி யிருந்ததுமன்றி , தமிழிலும் மிகச் சிறந்த 
கவிராயராய் விளங்கினார் . அல்லாதத்தஆலா அவருக்குக் 
கல்விப்பொருள் செல்வப்பொருள்கள் 

முழுவதையுங் 
கொடுத்திருந்தும் , புத்திரபாக்கியம் ஒன்று மாத்திரம் இல் 
லாமலிருந்தது . இதுவொன்றே அவர் மனதை இராப்பகல் 
வருத்தி வந்தது . 

சந்ததியில்லாத மனக்குறையினால் சந்தோஷமற்று 
வாழுங்காலத்தில் ஹலறத்து ஆண்டவரவர்களின் அற்பு 
தங்கள் ஒவ்வொன்றாய் அவர் காதில் விழுந்துவந்தது . நாள் 
தோறும் தாம் கேள்விப்படும் அற்புதங்களால் சந்தோஷ 
முற்று , தமது குறையையும் அந்த ஆண்டவரவர்கள் நீக்கு 
வார்களென்று நம்பி , ஒருநாள் மனைவியை நோக்கி : நாம் 
பிள்ளையின்றி வருந்துகின்றோமே , நாகூரில் அடங்கிவிள 
ங்கும் அற்புதக்கடலாகிய ஆண்டவரவர்கள் அளவற்ற அற் 
புதங்களைச் செய்துவருகின்றார்களே ? அவர்களின் திருவடி 
களில்போய் நமது குறையை முறையிட்டு வரங்கேட்டால் , 
அவர்கள் நமக்குக் கிருபை செய்யமாட்டார்களா ? நாம் கட் 
டாயம் நாகூருக்குப் போய் , சந்ததியுண்டாகும் வரையும் 
அங்கேயே யிருக்கவேண்டும் என்று சொன்னார் . இதைக் 


மலடு தீர்த்தது . 


ருகூ 


கேட்ட அவர் மனைவி ; ஆம் ; அவ்வாறே செய்வோம் , நமக்கு 
அந்த ஆண்டவரவர்கள் அருள் செய்வார்கள் என்று சொல்லி 
உடன்பட்டாள் . 
உடனே 

பாவாராவுத்தர் தமது மனைவியுடன் சில 
ஏவலாட்களையுஞ் சேர்த்துக்கொண்டு தஞ்சாவூரைவிட்டுப் 
புறப்பட்டு , நாகூர் வந்து சேர்ந்தார் . வந்தவர் நேரே ஹல 
லறத்து ஆண்டவரவர்களின் தர்கா முன்வாசலில் நின்று 
தமது மனக்குறையடங்கினதாகச் 

தாகச் சில 

பாடல்களைப் 
பாடித் துதித்தார் . அப்படித் துதித்த பின் , பிள்ளைவரங் 
கேட்டதாக ஒரு நொண்டி நாடகம் பாடி அரங்கேற்றினார் , 
அதன்பின் பாத்திஹா வோதி , அங்குள்ள முதியோர்கள் 
கொடுத்த சர்க்கரையைவாங்கித் தாமும் மனைவியும் தின்று 
பிரார்த்தனை பண்ணிக் கொண்டு , பக்கத்தில் ஒரு வீட்டைத் 
தயார் பண்ணிக் கொண்டு அதில் தங்கியிருந்தார் . 

பாவாராவுத்தர் இவ்வாறு பிரார்த்தனை பண்ணிக் 
கொண்டு நாகூரிலேயே தங்கின மறுமாதம் , அவர் மனைவி 
கருப்பமானாள் . ஹலறத்து ஆண்டவரவர்களின் கிருபை 
யென்னும் திவ்வியௌடத்தினால் மலடு தீர்ந்து மனைவி 
சூலானதைக் கண்ட அவர் சந்தோஷ சாகரத்தில் முழுகி 
னார் . அவர் மனைவியும் மனம்பூரித்திருத்தாள் . இருவரும் 
இவ்வாறு களிகூர்த்திருக்குங் காலத்தில் ஒன்பது மாதங் 
களுஞ் சென்றபின் ஆண்பிள்ளையொன்று பிறந்தது . தமது 
கருத்தின்படி ஆண்குழந்தை பிறத்த சந்தோஷம் பாவா 
ராவுத்தருக்கு வரம்பு கடந்து பெருகிற்று . உடனே செய்ய 
வேண்டிய சடங்குகள் எல்லாவற்றையுஞ்செய்து முடித்து , 
ஏழாம் நாள் தர்காவிற் கொணர்ந்து வைத்து நாமமிட்டு , 
அருமையாக வளர்க்கத் தொடங்கினார் . 

அருமந்தபிள்ளையை பாவாராவுத்தரும் , அவர் மனைவி 
யும் , இருவரின் கண்மணிகளைப் போலப் பாவித்து , நாகூரி 


ருக 


கன்ஜுல் கறாமாத்து . 


லேயே வைத்து வளர்த்து வந்தார்கள் . பிள்ளைக்குப் பிரா 
யும் வந்தபோது வித்தியாரம்பஞ் செய்து குறுஆன் முதலான 
மார்க்க இல்முகளையும் , அதன்பின் , தமிழ்பாஷையையுங் 
கற்பித்து , தாம் கற்றிருக்கும் இலக்கிய இலக்கணங்கள் 
முழுவதையும் போதித்தார் . அதனால் பாவாராவுத்தரின் 
மகன் மகா பண்டிதனாய் விளங்கினான் ,, 

தமது தவப்புத்திரன் பண்டிதனாகும் பரியந்தம் நாகூரி 
லேயே அவர் தங்கியிருந்து , அதன்பின் ஹலறத்து ஆண்ட 
வரவர்கள் - மீது வேறுபல கவிதைகளைப் பாடி அரங் 
கேற்றி , பெருஞ்சோறாக்கி விருந்து கொடுத்து , தர்காவின் 
சாகிபுமார்களின் விடைபெற்று , மனைவி மக்கள் 
வர்களுடன் புறப்பட்டு , தமது சுய நகராமாகிய தஞ்சாவூர் 
போய்ச் சேர்ந்தார் . பிள்ளையின்றி பெருந்துயர் கொண்டி 
ருந்தவர் பாலிய குமாரனோடு வந்து சேர்ந்ததை , சுற்றத் 
தார்கண்டு களிகூர்ந்தார்கள் . 


முதலான 


மலடு தீர்த்தது முற்றிற்று . 


கககூ - ம் அத்தியாயம் . 
இலையான் விழுந்தது . 


டது . 


( இவ வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களின் மகத்துவத் 
தினால் , ஒருவன் செவியிலிருந்து ஈக்கள் துண்டு துண்டாய் விழுந்த 
வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சையிது ஷாகுல்ஹமீது மீறான் சாகிபு ஆண் 
டவரவர்கள் அடங்கி விளங்கும் மகத்துவமுள்ள நாகூருக்கு 
மேற்புறமிருக்கும் சிற்றூ ரொன்றிலுள்ள ஒருவன் காதில் , 
நாய்மேல் மொய்க்கின்ற ஈக்களில் ஒரு ஈ புகுந்துகொண் 

அதனால் அவன் காதுக்குள் வருத்த முண்டாயிற்று . 
செவிக்குள் நுழைந்த ஈ வெளிப்படாமல் , அங்கேயே தங்கி 
விட்டது . குடியாயிருந்த படியால் , சில நாளில் அது பல 
குஞ்சுகளைப் பொரித்துப் பல்கச் செய்தது . 

செவியில் இலையான் புகுந்த நாள் முதல் ஒவ்வொரு 
நாளாக அவனுக்கு வேதனை அதிகரித்து வந்தது . இராப் 

ஊணுறக்கமின்றிக் கிடந்து வருந்தினான் . ஈயும் , 
அதன் குஞ்சுகளும் செவிக்குள்ளிருந்து கரகர வென்று 
சுற்றிச் சுழல்வதும் : அங்குள்ள மெல்லிய தசைகளைக் 
கடிப்பதும் , அவனுக்கு அதிக 

உபத்திரவத்தைக் 
கொடுத்துக்கொண்டிருந்தன . காதில் 

வைத்து 
அழுத்திக்கொண்டு அலறுவதே அவனுக்கு வேலையல்லாமல் , 
வேறுவேலையில்லை. தரையில் தலையைச் சாய்க்கக் கூடாமல் 
இருந்தபடியே யிருந்து , இரவு பகலாய் வருத்தப்பட்டு , 
உடல் மெலிந்து போனான் . 

பக்கத்தில் மனைவி மக்களிருந்து அழுது , பரிதபிப்பார் 
கள் . வந்து பார்க்கும் யாரும் துக்கப்படா திருக்கவில்லை . 


பகல் 


கையை 


ருகஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


சந்திரீ 


காதிற் பிழியாத மருந்து ஒன்றில்லை . மந்திரிக்காத மாந் 
கரும் இல்லை . எல்லாப் பக்குவங்களும் பார்த்துக் கை 
விட்டு , பரிதாப ஸ்திதியிலானார்கள் . பின் தீரும் வழி 
யில்லையே யென்று அவன் ஏங்கி , இனி நமக்கு நாகூர் மீறன் 
சாகிபு ஆண்டவரே கதியென்று மனதில் வைத்துக்கொண்டு , 
மனைவி மக்களுடன் புறப்பட்டு நாகூருக்கு வந்து சேர்ந்தான் . 

நாகூர் வந்தவன் நேரே தர்கா வாசலிற்போய்க் குப்புற 
விழுந்து : ஆண்டவரே , என் காதுநோய் என்னாற் பொறுக் 
கக்கூடியதாயில்லை . மன திரங்கி அதை நீக்கி , என்னை 
ரக்ஷிக்கவேண்டும் என்று சொல்லி அழுதான் . அழுது 
முறையிட்ட பின் , எழுந்து போய்ப் பக்கத்தில் படுத்திருந் 
தான் . அவன் தர்காவில் கால்வைத்த அந்நேரமுதல் காது 
வருத்தம் படிப்படியாய்க் குறைந்து வந்தது . அகை யறிந்து 
அவன் அங்கிருந்து நகரவேயில்லை . கொஞ்ச நேரத்துக் 
குள் நித்திரை வந்தது . நீண்டநாள் தூங்காதவன் அயர்ந்து 
தூங்கினான் . மனைவியும் , மக்களும் , கொஞ்சம் கவலை . 
தீர்ந்து , பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார்கள் . தூங்கி விழித்த 
வுடன் காது நோய் அதிக பாகம் குறைந்திருந்தது . அதை 
யறிந்த அவன் அங்கிருந்துபோய் இருப்பிடமொன்று தயார் 
பண்ணிக்கொண்டு , உண்பது தவிர , மற்ற நேரமெல்லாம் 
முந்தி வந்து படுத்துத் தூங்கின இடத்திலேயே வந்து இருப் 
பதும் , படுத்துறங்குவதுமாக நியமகம் பண்ணிக்கொண் 
டிருந்தான் . 

இவ்வாறாக அவனிருக்கும்போது , காது வேதனை வர 
வரத் தணிந்தது . ஒரு நாள் காது வருத்தம் கொஞ்சமு 
மில்லாமல் தீர்ந்துபோய் , படுத்து அயர்ந்து தூங்கினான் . 
சற்றுநேரந் தூங்கி விழித்தவன் தன் தலைமாட்டுப்புறம் 
பார்த்தான் . அங்கே . அவன் காதிருந்த விடத்தில் பல 
ஈக்கள் ஒவ்வொன்று மும்மூன்று துண்டாய் அறுப்புண்டு 
விழுந்து , குவிந்திருந்தன , அதைக்கண்ட வுடனே அவன் 


ஊமையுங் குருடுந் தீர்ந்தது . 


ருகங 


ஆச்சரியப்பட்டு , மனைவி மக்களைக் கூப்பிட்டுக் காட்டி : 
இது ஆண்டவர் 

செய்கை யென்று சொல்லி , ஆநந்த 
மடைந்தான் . இப்புதுமையைப் பலபேர் வந்து கூடி நின்று 
பார்த்து , ஹலறத்து ஆண்டவரவர்களை வியந்து புகழ்ந்து 
துதித்தார்கள் . 

செவிநோய் தீர்ந்தவன் ஆச்சரியமும் , சந்தோஷமு 
முள்ளவனாய் ஆண்டவரவர்களைத் தோத்திரம் பண்ணி , 
அங்குள்ள சாகிபுமார்களிடம் விடைபெற்றுக்கொண்டு தன் 
ஊருக்குப் போய்ச் சேர்ந்தான் , 

இலையான் விழுந்தது முற்றிற்று . 


க 20 - ம் அத்தியாயம் . 
ஊமையுங் குருடுந் தீர்ந்தது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களால் ஒருவனு 
டைய ஊமையும் , குருடுந் தீர்ந்த வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து மீறான் சாகிபு ஆண்டவரவர்களின் திவ்விய 
க்ஷேத்திரமாகிய நாகூருக்கு மேல்புறத்திலுள்ள ஒரு ஊரில் 
ஒரு தனவந்த னிருந்தான் . செழிப்புடன் 

செழிப்புடன் வாழ்ந்திருந்த 
அவன் திடீரென்று தரித்திரனானான் . உண்ணவுடுத்த மிகக் 
கஷ்டப்படும் ஸ திதியிலாய்ச் சஞ்சலப்படுங்காலத்தில் , 
நன்றாயிருந்த அவன் மகனுக்கு இருகண்களும் சருடாய் , 
வாயும் வழங்காதபடி ஊமையாயிற்று . தரித்திர திசையில் 
தன் மகனுக்கு நேரிட்ட துன்பத்தைப் பற்றி அவன் மனம் 
மிகத்துக்கப்பட்டது . உள்ளதை உரியதை விற்றுத் தன் 
அருமைப்புதல்வனுக்காக அழித்து , பக்குவங்கள் பண்ணிப் 
பார்த்தான் ; ஒன்றிலும் பலன்படவில்லை . ஒருவழியிலும் 
மைந்தனுக்கு நேரிட்ட துன்பம் தீரவில்லையே யென்று 
அவனும் , அவன் மனைவியும் சஞ்சலமுற்று , இனி நாகூர் 


நகச 


கன்ஜுல் கறாமாத்து . 


( 


மான 


ஆண்டவர் திருவடிகளே தஞ்சமென்று , ஊமையுங் குருடு 
மகனையும் 

அழைத்துக்கொண்டு நாகூருக்கு 
வந்தார்கள் . 

கணவனும் , மனைவியும் , தங்கள் மைந்தனுடனே வந்து 
தர்காவின் முன்வாசலில் நின்று : எங்கள் ஆண்டவரே , 
நாங்கள் மிக ஏழைகள் . எங்கள் எளிய நிலைமையில் உதவத் 
தக்க ஒரே மகன் திடீரென்று ஊமையனும் , குருடனுமாய் . 
விட்டான் . அவனுக்கு நேரிட்ட துன்பத்தை நீக்கி எங் 
களை ரக்ஷிக்கவேண்டும் என்று நெடுநேரம் முறையிட்டுப் 
பிரார்த்தித்து , பின் அங்கிருக்கும் சாகிபுமார்களிடம் 
போய்த் தங்கள் காரியத்தை முறைப்பாடு செய்து : மகிமை 
யுள்ளவர்களே . நீங்களும் எங்களுக்காக ஆண்டவரிடம் 
இரந்து கேளுங்கள் என்று அழுது சொன்னார்கள் . 

உடனே அங்கிருந்த சாகிபுமார்கள் மன திரங்கி , 
அவர்களை அழைத்துக்கொண்டு , முன் ஒருவர் சமர்க்கந்து 
வனத்திலுடைத்துச் சோளனாவில் வைத்திருந்த குற்றியுடன் 
ஹலறத்து ஆண்டவரவர்களிடம் வர , அந்தக் குற்றியைத் 
தளிர்க்கச் செய்தார்களே ? அது , ஓங்கி வளர்ந்து அப்போது 
ஒரு மரமாயிருந்தது . அந்த மரத்தடியிற் கூட்டி வந்து 
அதன் பட்டையிற் கொஞ்சம் வெட்டி யெடுத்து அதை 
யொரு கல்லில் உறைத்து , அந்தச் சிறுவனுடைய கண் 
களிலும் , நாவிலும் தடவி : நீங்கள் இந்த மரத்தடியிலேயே 
ஆண்டவரவர்களைத் தியானித்துக் கொண்டிருங்கள் . உங்கள் 
நிறைவேறும் 

சொல்லிவிட்டுப் 
போனார்கள் . அவ்வாறே அம்மூவரும் அந்த அற்புகதா 
மரத்தடியில் 

பண்ணிக்கொண்டு , சில 
நாளிருந்தார்கள் . 

அப்படியிருக்கும் போது சில தினங்களுக்குள் அந்தச் 
சிறுவனுடைய குருடுமாறிக் கண்கள் திறந்து , ஊமை 


எண் . 

பணம் 


என்று 


மான 


சாகை 


அற்புத நாகச்செய்தி . 


ருகரு 


யுந்தீர்ந்து பேசுதற்கு நாவழங்கிற்று . இதைக்கண்ட அவன் 
--தந்தையும் தாயும் களிகூர்ந்து , ஹலறத்து ஆண்டவரவர் 
களைப் பலவாறு துதித்து , இயன்ற மட்டுக்குக் கொஞ்சம் 
காணிக்கையுஞ் சமர்ப்பித்துவிட்டு , தங்கள் ஊர்போய்ச் 
சேர்ந்தார்கள் . 

ஊமையுங் குருடுந் தீர்ந்தது முற்றிற்று . 


கஉக 


ம் அத்தியாயம் . 
அற்புத நாகச்செய்தி . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களின் உண்டியற் 
குடத்தைத் தூக்கிக்கொண்டுபோன ஒரு சுபைதார் , அற்புதநாகத்தி 
னால் கடியுண்டிறந்த வரலாற்றைச் சொல்லுகின்றது .) 

ஹலறத்து மீறான் சுல்தான் ஷாகுல்ஹமீது பாத்துஷா 
சாகிபு ஆண்டவரவர்களின் கந்தூரியென்னும் திருவிழாக் 
கொண்டாட்டம் வருஷத்திற்கு வருஷம் அதிகமான சிறப் 
புடன் நடந்து வந்தது . அதேபோல ஒருவருஷத்து கந்தூரி 
வெகு அலங்காரமாய் நடந்தது . அப்போது பலதேசத் 
தாரும் திரள் திரளாய்வந்து கூடியிருந்தார்கள் . தர்கா முன் 
வாசலில் வைக்கப்பட்டிருக்கும் உண்டியற்குடத்தில் பொன் 
னாண்யங்களும் , வெள்ளி நாணயங்களும் , அபரிமிதமாய் 
விழுந்தன . 

தஞ்சாவூர் அரசனால் சிக்கல் என்னும் ஊருக்கு அதி 
காரியாய் நியமிக்கப்பட்டிருந்த சுபைதார் ஒருவனும் கந் 
தூரிக்கு வந்திருந்தான் . அவன் உண்டியற் குடத்தில் வந்து 
விழும் பணத்திரளைப் 

பார்த்துப் பிரமித்து , இந்த 
உண்டியற்குடத்தை நாம் தூக்கிக்கொண்டுபோய் நமது மகா 
ராஜாவினிடம் கொடுத்தால் , அவர் நம்மீது. அதிகபக்ஷமா 
யிருப்பாரென்று மூடத்தனமாக எண்ணிக்கொண்டு , தன் 

1010--66 


ருகக 


கன்ஜுல் கறாமாத்து . 


சேவகர்களோடு திடுதிடென்று வந்து குடத்தைத் 

தூக்கிப் 
பல்லக்கில் வைத்துத் தானும் ஏறிக்கொண்டு , சிக்கலை 
நோக்கிப் போய்விட்டான் . 


உண்டியற் குடத்தைத் தூக்கிக்கொண்டு போகிறவன் 
அதிகாரியா தலால் , அவனை ஒருவருந் தடைபண்ணவில்லை. 
அவன் கொண்டுபோனபின் , அங்கிருந்த சாகிபுமார்கள் தர்கா 
வின் வாசலிற்போய்நின்று : எங்களுக்குரிய பொருளை அதிக் 
கிரமமாகத் தூக்கிக்கொண்டு போய்விட்டான் . தேவரீர் 
அதைக் கேட்டுக்கொடுக்கவேண்டும் என்று முறையிட் 
டார்கள் . இப்படி முறையிடும்போதே ஹலறத்து ஆண்டவ 
ரவர்களின் திவ்விய கபுறின்மீது போர்த்தியிருந்த போர் 
வைக்குள்ளிருந்து ஒரு ஓலைச்சுருள் வெளிப்பட்டது , 


புறப்பட்ட ஓலைச்சுருள் ஒரு புள்ளுப் பறப்பதுபோல 
அதிக விசையாய்ப் பறந்துபோய் , சுபைதாருடைய பல்லக் 
குக்குள் புகுந்து , அவன் மடிமேல் விழுந்தது . என்னவந்து 
விழுந்ததென்று தன் மடியைப் பார்த்தான் ; ஏரு ஓலைச்சுருள் 
கிடந்தது . அதை சுபைதார் கையிலெடுத்தபோதே அது 
ஒரு கொடிய சர்ப்பமாய்ச் சீறிவிழுந்து பலதரம் அவனைக் 
கடித்தது . 


- 


( 


இரண்டொரு கடியிலேயே சுபைதாருக்கு விஷம் 
மண்டைகொண்டது . ஆ ! என்ற ஒரு சத்தத்துடன் 
மூர்ச்சித்து விழுந்து பிரேதமானான் . பல்லக்கின் இருபுற 
மும்போன சேவகர்கள் இதென்ன சத்தம் ? என்று பல் 
ஒக்கைப் பார்த்தார்கள் . சுபைதார் மாண்டுகிடப்பதும் , 
சர்ப்பந் தீண்டிற்றென்பதும் தெரிந்தன . உடனே அவர் 
கள் : ஓ ! ஓ !! இது ஆண்டவர் செய்த வேலை !!! 
சொல்வி , பல்லக்கை அங்கேயே பிரேதத்துடன் இறக்கி 
வைத்துவிட்டு , உண்டியற்குடத்தைத் தூக்கித் தலையிற் 


என்று 


அற்புத நாகச்செய்தி . 


(ருகஎ 


சுமந்துகொண்டு நாகூருக்குள் ஓடிவந்து , தர்காவின் முன் 
வாசலிற் கொணர்ந்து முன்போல வைத்து நெடுஞ்சாண் 
கிடையாய் விழுந்து மீறன்சாகிபுஆண்டவர்களே , எங்கள் 
சுபைதார் அநியாயமாகவே தங்கள் உண்டியற் குடத்தைத் 
தூக்கிக் கொண்டுபோனான் . நாங்கள் அவன் சேவகர்க 
ளாதலால் அதற்குடன்பட்டு 

ஏவினதைச் செய்தோ 
மல்லாமல் , உண்மையாகவே உடன்படவில்லை . எங்களுக்கு 
அது சம்மதமல்ல . இதோ அதை நாங்கள் கொணர்ந்து 
வைத்துவிட்டோம் . எங்களை ரக்ஷிக்கவேண்டும் என்று 
முறையிட்டு இரந்தார்கள் . 


அச் சேவகர்கள் இவ்வாறு நெடுநேரம் இரந்து மன் 
றாடி , சாகிபுமார்கள் சமுகத்திலும் மன்னிப்புப் பெற்றுக் 
கொண்டு , மீண்டுபோய் , பிரேதத்தைச் சிக்கலிற்கொண்டு 
சேர்த்துத் தகனம்பண்ணினார்கள் . இது - தேசமெங்கும் 
பிரஸ்தாபமாயிற்று . தஞ்சாவூர் அரசன் தன் சுபைதார் 
செய்த வேலையையும் , அவனுக்குச் சம்பவித்ததையும் 
கேள்விப்பட்டுக் கவலையடைந்தான் . 


அற்புத நாகச்செய்தி முற்றிற்று . 


க 22 - ம் அத்தியாயம் . 
பஞ்சமாற்றினது . 


சையிது 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் சந்ததி 
களுக்குப் பஞ்சத்தை மாற்றின வரலாற்றைச் சொல்லுகின்றது .) 

ஹலறத்து சையிது அப்துல்காதிறு பாத்துஷா ஆண்டவ 
ரவர்களின் அருமை மகனாராகிய ஹலறத்து 
முகம்மது யூசுபு சாகிபவர்களின் சந்ததிகள் வரவரப் பல்கிக் 
கொண்டு வந்தார்கள் . நாகூரும் மிகச்சிறந்து வந்தது . 
அக்காலத்தில் சிலமாதங்களாகப் பருவமழை பெய்யாமல் 
தானியாதிகள் விளைவுகுன்றி , ஊரெங்கும் பஞ்சம்பிடித் 
தது . மேய்ச்சல் வளமில்லாமையால் கன்றுகாலிகளெல் 
லாம் மடிந்து குறைந்தன . அப்போது நாகூரிலும் கொள் 
வனவு விற்பனவுகள் குறைந்து , வருவாயின்றி ஜனங்கள் 

ஷ்டப்பட்டார்கள் . அநேகர் ஊரைவிட்டுப் புறநாடு 
களுக்குப் போய்விட்டார்கள் . 

நாடெங்கும் பஞ்சம் பரந்தபடியால் , ஹலறத்து ஆண் 
டவரவர்களின் தர்காவுக்கு ஜனவரத்து நின்றுபோயிற்று . 
அதனால் காணிக்கை வரத்தும் நின்றது . முன்வாசலி 
லிருக்கும் உண்டியற்குடம் வெறிதாயிருந்தது . உண்டியல் 
வரும்படியன்றி வேறுவழியால் சீவனம் பண்ணாத சாகிப் 
மார்கள் என்ன செய்வார்கள் ? அவர்களும் சீவனத்திற்கு 
அதிக முட்டுப்பட்டார்கள் . 

சீவனத்திற்குக் கஷ்டப்படும் சாகிபுமார்கள் ஒருநாளிர 
வில் ஆண்டவரவர்களின் தர்காவாசலில் வந்து கூடி , எல்லா 
ரும் முன்னோக்கி நின்று கைகளையேந்தி : எங்களை என்னைறைக் 
கும் ரக்ஷிக்கின்ற நாயகமே , இது பஞ்சகாலமென்பது தாங் 





பஞ்ச மாற்றினது . 


ருக்கூ 


ஹல 


கள் அறியாததல்ல . தங்கள் மகனாரின் மக்களாகிய நாங்கள் 
பல்கிப்போனோம் . எங்கள் சீவனத்திற்கு அதிக முடையா 
யிருக்கின்றது . நாங்கள் படும் கஷ்டத்தை நீக்கவேண்டும். 
என்று முறைப்பாடு செய்துவிட்டு , அங்கேயே கூடிக் 
கொண்டிருந்தார்கள் . 

முதியோர் முதல் இளையோரெல்லாரும் கூடியிருந்து 
குறுஆன் ஓதிக்கொண்டு , அன்றிரவெல்லாம் அங்கிருந்தார்கள். 
அர்த்தசாமத்தில் அவர்களுள் ஒரு முதியோரிடம் 
றத்து ஆண்டவரவர்கள் தரிசனமாய் : என் அன்புக்குரிய 
வர்களே , பஞ்சத்தைப்பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் . 
இன்று சூரியோதயத்தில் இந்தப் பள்ளியின் முன் வாசற் 
படியின் கீழிருந்து உங்களுக்கு உணவுகிடைக்கும் என்று 
சொல்லிவிட்டு மறைந்தார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்களின் தரிசனைபெற்ற அந்த . 
முதியோர் , உடனே மற்ற எல்லாருக்கும் அதைச் சொல்லிக் 
காட்டினார்கள் . கேட்ட எல்லாரும் 

களிப்படைந்து , 
பொழுது விடிவதை எதிர்பார்த்திருந்தார்கள் . கிழக்கு 
வெளுத்துச் சூரியன் உதயமாயிற்று . முந்தியே வணக்க 
முதலான செய்கடன்களை முடித்திருந்த சாகிபுமார்கள் சூரிய 
னுதித்தவுடன் தர்காவின் முன்வாசற்படியிடம் வந்துகூடி , 
அதன் கீழ்புறம் என்னவிதமாக உணவுகிடைக்குமோ 
வென்று ஆச்சரியத்துடன் பார்த்துக்கொண்டு நின்றார்கள் . 
அப்போது காலை நேரமாதலால் , வெயிலெறித்து எங்கும் 
வெளிச்சமாயிருந்தது . 
எல்லாருங் கூடி 

வாசற்படியைப் பார்த்து நிற்கும் 
போது , அந்தப்படியின் கீழுள்ள ஒருசிறு துவாரத்தி 
லிருந்து எறும்புகள் கூட்டங் கூட்டமாய்ப் புறப்பட்டு 
வந்தன . வருகிற எறும்புகள் சும்மாவரவில்லை . ஒரு 
எறும்பு சிறிய ஒரு பொற்பணத்தையும் , ஒரு எறும்பு ஒரு 


. 


ருஉ O 


கன்ஜுல் கறாமாத்து . 


அரிசியையுங் கவ்விக்கொண்டே வந்தன . பொற்பணம் 
கவ்விவரும் எறும்புகளெல்லாம் ஆண்டவரவர்களின் 
கபுறுக்கு மேல் புறமும் , அரிசி கவ்விவரும் எறும்புக 
ளெல்லாம் கீழ்புறமுமாகக் கொண்டுபோய்க் குவித்தன . 

அளவற்ற எறும்புகள் இவ்வாறாகப் பொற்பணமும் , 
அரிசியுங் கவ்விக்கொணர்ந்து குவித்துவிட்டுப் போயின . 
இதைக்கண்ட சாகிபுமார்கள் சந்தோஷமடைந்து , இவ்விதம் 
பொற்பணமும் , அரிசியும் வெவ்வேறாக நமக்கருளிக் 
காட்டின ஆண்டவரவர்களின் கருத்தானது : ஒரு பொற் 
பணத்திற்கு ஒரு அரிசிவிகிதம் விலைப்பட்டாலும் , உங்களை 
நாம் தவிக்கவிடமாட்டோம் என்பதே யன்றி வேறல்ல 
வென்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டு , அந்தப் 
பணத்தையும் , அரிசியையும் , அவரவர் பாகப்படி பிரித் 
தெடுத்துக் கொண்டார்கள் . அன்றுமுதல் அவர்கள் மிடி 
தீர்ந்தது . 

து . நடந்த சிலதினங்களுள் ஆண்டவரர்களின் 
பொருட்டால் நல்லமழை பெய்து , நாடெங்கும் 
செழித்தது . நடந்தபுதுமையும் எங்கும் பரந்தது . 
பஞ்சத்தால் குடிவிட்டுப் போனவர்களனைவரும் மீண்டு 
நாகூர் வந்து சேர்ந்தார்கள் . 


பஞ்சமாற்றினது முற்றிற்று . 


கஉங - ம் அத்தியாயம் . 


முதல்மனாறாக் கட்டினது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களின் தர்காவில் 
முதலாம் மனாறாக் கட்டப்பட்ட வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து மீறான் சுல்தான் சையிது ஷாகுல் ஹமீது ஆண் 
டவரவர்களின் மகத்துவம் நாளுக்குநாள் உலகெங்கும் அதி 
கரித்து வந்தது . அக்காலத்தில் செஞ்சி நகரத்தில் பிரதான 
அதிகாரியாய் இபுறகீம்கான் என்று ஒரு கனவானிருந்தார் .. 
அவர் நாளாடகம் ஆண்டவரவர்களின் அற்புதங்களைக் 
கேட்டுக்கேட்டு , மனதில் வைத்துக்கொண்டே யிருந்தார் . 
அப்படியிருக்குங் காலத்தில் அவருக்கு ஒரு எண்ணம் 
பிறந்தது . 

ஒருநாள் இரவில் போஜன மருந்திப் படுக்கைக்குப் 
போகும்போது , பரிசுத்தமான மனதையுடையவரா யிருந்து 

ஷாகுல்ஹமீது ஆண்டவரவர்களே , இன்றிரவில் எனது 
சொப்பனத்தில் தாங்கள் தோற்றவராய் , நான் கொண் 
டிருக்கும் நாட்டம் இன்னதென்று எனக்குத் தெரிவித்துத் , 
பின் அதை நிறைவேற்றியருள்வீர்களானால் , தங்களின் 
சிறப்பான தர்காவில் பாரிய மண்டபமொன்று கட்டி , ஒரு 
மனாறாவுங்கட்டி முடிக்கின்றேன் 

எண்ணிக் 
கொண்டு படுத்துத் தூங்கினார் . 

இப்றகீம்கான் இவ்வாறு நாட்டம் வைத்துக்கொண்டு 
படுத்து நித்திரைசெய்த அன்றிரவே ஹலறத்து ஆண்டவ 
ரவர்கள் அவர் சொப்பனத்தில் தோற்றவராய் , உமது நாட் 
டம் இன்னதென்று தெரிவித்து , அந்தப்பொழுதுவிடிந்த 
பகலே அதை நிறைவேற்றிவிட்டார்கள் . அதனால் அவ 
ருக்குண்டான ஆச்சரியமும் , சந்தோஷமும் அளவிடக் 


என்று 


ரு உஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


கூடியனவா , யிருக்கவில்லை . சந்தோஷக் கடலில் முழுகின 
வராய் , உடனே தாம் எண்ணிக்கொண்டபடி 

செய்விக்க 
ஆரம்பித்தார்கள் . 

மீறன்ராவுத்தர் , மதாறுராவுத்தர் என்று இரண்டு காரிய 
தரிசிகள் அவருக்கிருந்தார்கள் . அவ்விருவரையு மழைத்து , 
அவர்கள் வசம் வேண்டுமான பணப்பைகளைக் கொடுத்து : 
நீங்கள் இருவரும் நாகூருக்குப்போய் , ஹலறத்து ஆண்டவ 
ரவர்களின் தர்காவுக்கு முன்னே ஒரு பாரிய மண்டபமும் , 
ஒரு மனாறாவுங்கட்டி முடித்துவிட்டு வாருங்கள் என் 
கட்டளை பண்ணி அநுப்பினார் . அவ் விருராவுத்தர்களும் 
எஜமான் கட்டளைப்படி செஞ்சியைவிட்டுப் புறப்பட்டு , 
நாகூருக்கு வந்தார்கள் . 

அக்காலத்தில் ஹலறத்து சையிது முகம்மது யூசுபு சாகி 
பவர்களின் மூன்றாங் குமாரராகிய ஹலறத்து சுல்தான்கபீரி 
சாகிபவர்களின் குமாரர் சுல்தானப்துல்காதிறு சர்கியவர்களே 
பனீயூகபு களுக்குத் தலைவராயும் , விருத்தாப்பியராயு மிருந் 
தார்கள் . வந்த ராவுத்தரிருவரும் அவர்களைத் தரிசித்து : 
நாங்கள் செஞ்சிநகர் இபுறகீம்கான் அவர்களின் காரியகாரர் 
கள் . தர்காவில் சில கட்டிடங்கள் கட்டவந்திருக்கின்றோம் 
என்று தெரிவித்தார்கள் . அதற்கு சுல்தானப்துல்காதிறு சாகி 
பவர்கள் அவர்களைப்பார்த்து : நல்லதிருங்கள் . நான் எங் 
கள் எஜமானாகிய ஆண்டவரவர்களிடம் உத்தரவுபெற்று , 
தங்களுக்கு தெரிவிக்கின்றேன் . அதன்பின் கட்டிடவேலை 
தொடங்குங்கள் என்று சொல்லிவிட்டு , ஒரு இரவு தங்கள் 

தில் இதை நாடிக்கொண்டு படுத்திருந்தார்கள் . அன் 
றிரவே ஆண்டவரவர்கள் சொப்பனத்தில் தோன்றி , இன்ன 
டத்தில் மனாறாவும் , இன்னபடி கட்டிடமும் கட்டச் 
சொல்லுமென்று தெரிவித்தார்கள் . இதைக்கண்டு விழித்த 
சுல்தானப்துல்காதிறு சாகிபவர்கள் அதிகாலையில் அவ்விரா 


முதல்மனாறாக் கட்டினது . 


ருஉங் 


வுத்தர்களை யழைத்து , மனாறாக்கட்டும் மாதிரியும் , கட்டு 
மிடமும் , மண்டப விதமும் தெரிவித்து , உத்தரவு பண்ணி 
னார்கள் . 
முந்தி மனாறாக் கட்டத்தான் வேலை தொடங்கப் 

அறிவிக்கப்பட்ட மாதிரியில் , முந்தியடைந்த 
வேலியின் தென்மேற்கு மூலையில் மனாறாக்கட்ட அஸ்திவார 
மிட்டு , நிபிடிகரமாகக் கட்டினார்கள் . ஹிஜ்றத்து ஆயிரத்து 
ஐம்பத்தைந்தாம் வருஷம் ( ஆண்டவரவர்கள் உபாத்தான 
எழுபத்தேழாம் வருஷம் ) முதலாம் மனாறாக்கட்டி முடிந் 
தது .. இது சாகிபுமறை என்று பெயர்பெற்று விளங்கு 


புட்டது . 


* 


கின்றது . 


இம்மனாறாக் கட்டி முடிந்தவுடன் அவ்விருசாவுத்தர் 
களும் நின்று மண்டபவேலையைத் தொடங்கினார்கள் . முன் 
கிருமலைச்செட்டி யநுப்பின கப்பல்களையும் , ஈயத்தையும் 
விற்ற பணத்தைக்கொண்டு இப்போதிருக்கிற முதல்வாசல் 
வரையுந் தானே கட்டியிருந்தார்கள் . இப்போது அந்தப் 
பெரிய வாசலுக்கு முன்னே தென்புறத்தில் அகன்று 
உயர்ந்து குவிந்த பாரிய + மண்டபமொன்றும் . அதைச் 
சூழ நான்குபுறமும் , நீண்ட மண்டபமும் , அதைச்சூழ 
நான்கு புறமும் அரைவளைவு மண்டபமும் கட்டி முடிந்தன . 

மண்டபங்களும் கட்டி முடிந்தபின் அந்தப் பாரிய 
மண்டபத்தில் இருந்தெரிவதற்கு ஐந்து தட்டுகளடுக் 
குள்ள பாரிய இரண்டு பித்தளைக் குத்துவிளக்குகள் வார்ப் 
பித்து அவ்விராவுத்தர்களிருவரும் கொண்டுவந்து வைத்து , 

* சுல்தானப்துல்காதிறு சாகிபவர்கள் காலத்திற் கட்டப்பட்ட 
படியால் , அவர்களின் ஞாபகத்திற்காக சாகிபுமறை என்று இதற் 
குப் பெயரிடப்பட்டது . 
4 + இது தர்காவுக்கு நடுவிலிருப்பதால் , நடுமண்ட்பம் என்று 
பெயர்பெற்று வழங்குகின்றது . : 

1010--67 


D 


கன்ஜுல் கறாமாத்து . 


அதில் நெய்யிட்டு விளக்கேற்றி நின்று , தங்கள் எஜமா 
னாகிய இபுறகீம்கானுக்கும் , தங்களுக்கும் ஆண்டவர்களிடம் 
முஜைாத்துச் செய்துகொண்டு , பின் சாகிபுமார்களின் விடை 
பெற்று , நாகூரைவிட்டுச் செஞ்சிபோய்ச் சேர்ந்தார்கள் . 

தாம் நாடியபடி மனாறாவும் , மண்டபமுங்கட்டி , பாரிய 
விளக்குகளும் வார்த்துவைத்து , மீண்டுவந்த காரியதரிசி 
களை இபுறகீம்கான் அன்புடன் புகழ்ந்து , சந்தோஷ மடைந் 
திருந்தார் . 

முதல் மனாறாக் கட்டினது முற்றிற்று . 


கஉச - ம் அத்தியாயம் . 
கொம்புத் தேங்காய்ச்செய்தி . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களால் , தேங்காய்க் 
குக் கொம்பு முளைத்த வரலாற்றைச் சொல்லுகின்றது .] 

ஹலறத்து சையிது ஷாகுல் ஹமீது பாத்துஷா சாகிபு 
ஆண்டவரவர்களின் சிறப்பான தர்காவில் மனாறாவும் , மண்ட 
பமும் கட்டின கனவான்வாழும் செஞ்சி நகரத்தில் ஒரு 
பாக்கியவானிருந்தான் . அவனுக்குச் 

சில தென்னந் 
தோப்புகளிருந்தன . அத்தோப்புகள் காலந்தவறாமல் 
ஏராளமாகக் காய் காய்ப்பது வழக்கம் . 

ஒரு வருஷம் அந்தத் தோப்புகளில் ஒரு தென்னை 
யாவது காய்க்கவில்லை . தோப்புக்காரன் காய்க்கும் காய்க்கு 
மென்று காத்திருந்தான் ; காலம் போகிறதன்றி , தென்னை 
கள் காய்க்கவேயில்லை . அதையறிந்த தோப்புக்காரன் ஒரு 
நாள் அங்கே போய் நின்றுகொண்டு , ஹலறத்து ஆண்டவ 
ரவர்களை இருதயத்தில் நாடி : நாகூர் ஆண்டவரே திடி 


கொம்புத் தேங்காய்ச்செய்தி . 


ரு உரு 


ரென்று காய்க்காமற்போன என் தென்னந்தோப்பு இந்தப் 
பருவத்தில் காய்க்கவேண்டும் . அப்படிக் காய்க்குமானால் 
இன்ன மரத்திற் காய்க்கின்ற தேங்காய்கள் அவ்வளவையும் 
பறித்து , தங்கள் ஆலயத்தில் கொண்டுவந்து தந்துவிடு 
கிறேன் என்று பிரார்த்தனை பண்ணி , ஒரு மரத்தையுங் 
குறிப்பிட்டு விட்டுப்போனான் . 


| 


பிரார்த்தனை 

பண்ணிக்கொண்ட சில தினங்களில் 
அவன் தோப்புகளிலுள்ள தென்னமரங்கள் அத்தனையும் 
பாளையிட்டு , பூத்துக் காய்த்துக் குலுங்கின . ஒரு மரமாவது 
குலைசாய்க்காமல் வெறி தா யிருக்கவில்லை , தோப்புகள் 
காய்த்துக் குலுங்கக்கண்ட அவனுக்கு அளவற்ற ஆநந்த 
முண்டாயிற்று . மரங்களை வெகு பக்குவமாகப் பார்த்து 
வந்தான் . காய்க்குங்காலங்களிலும் . சில மரங்கள் காய்க்காம 
லிருக்குமே , இப்போது ஒரு மரமாவது காய்க்காதிருக்க 
வில்லையே , இவ்வளவு காய்ப்பும் ஒருபோதும் காய்க்க 
வில்லையே , இது ஆண்டவரின் மகிமையல்லவா ? என்று 
அவன் மனம்பூரித்திருந்தான் . 
காய் வெட்டும் 

பருவமானவுடன் , தோப்புகளின் 
எல்லாமரத்துக் காய்களையும் ஒன்று விடாமல் வெட்டி 
யெடுத்துக்கொண்டான் . ஹலறத்து ஆண்டவரவர்களுக் 
கென்று பிரார்த்தனை பண்ணி விடப்பட்ட அந்த ஒரு 
மரத்துக் காய்களை மாத்திரம் வெட்டவில்லை . அந்தக் காய் 
களைப் பிந்தி வெட்டி , நாகூரிற் கொண்டுவந்து கொடுக்கலா 
மென்று விட்டு வைத்திருந்தான் . 


சில தினங்களின் பின் அவ்வூர் அதிகாரியின் சேவகர் 
சிலர் தேங்காய் தேடி எங்குஞ் சுற்றித்திரிந்து , இந்தத் 
தோப்பில்வந்து புகுந்து , மரங்களை ஒவ்வொன்றாகப் பார்த் 
தார்கள் . எல்லா மரங்களும் காய் வெட்டப்பட்டு வெறிதா 


( க.உகா 


இதிலுள்ள காய்கள் அந்த ஆண்ட 

கன்ஜுல் கறாமாத்து : 
யிருந்தன. ஒரு மரத்திலும் காயில்லையே 

யென்று 
அவர்கள் . சுற்றிக்கொண்டு வரும்போது , ஆண்டவரவர்கள் 

களுக். 
கென்று விட்டிருந்த அந்த ஒருமரம் அவர்கள் கண்களில் 
தெரிந்தது . உடனே அவர்கள் அந்த மரத்தடியில்வந்து 
அதில் காய்கள் குலுங்கப் பழுத்திருப்பதைக்கண்டு, இதோ 
நமக்குத் தேங்காய் கிடைத்தது ; ஏறுங்கள் ; பறியுங்கள் 
என்று ஆர்பரித்தார்கள் . 

சேவகர்கள் வந்து தேங்காய் பறிக்கப் போகின்றார் 
களென்னும் செய்தி தோப்புக்காரன் காதில் விழுந்தது . 
உடனே அவனெழுந்து தோப்புக்கு ஓடிவந்து , அவர்களைப் 
பார்த்து , இந்தமரம் நாகூராண்டவர் பெயரால் பிரார்த்தனை 
ருடைய காய்கள் 

ஆதலால் , நீங்கள் ஏராதீர்கள் ; ஒரு 
காயையுந் தொடாதீர்கள் என்று சொல்லித் தடுத்தான் . 
இந்தத் தடையில் அவர்கள் நிற்கவில்லை . அவனைப்பார்த்து : 
போ ; போ . ஆண்டவருடைய காயென்றால் கொம்பு 
முளைத்திருக்குமோ என்று சொல்லிவிட்டு , ஒருவனை 
மரத்திலேறிக் காய்களைப்பறிக்க ஏவினார்கள் . 


சேவகர்களி லொருவன் மரத்திலேறி , முந்தி ஒரு 
காயைப் பறித்துப் பார்த்தான் ; அந்தத் தேங்காயில் அவர் 
கள் சொன்னபடி கொம்புதான் முளைத்திருந்தது . உடனே 
அவன் : இதென்ன ஆச்சரியம் ! நாம் பகிடி பேசினபடி 
கொம்பு முளைத்துத்தானே யிருக்கிறது ! இதோ பாருங்கள் 
என்று சொல்லிக்கொண்டு கீழேயிறங்கி , அந்தத் தேங் 
காயை அவர்களிடம் காட்டினான் . அவர்களெல்லாரும் 
அதைப்பார்த்து ஆச்சரியப்பட்டு நடுநடுங்கி : ஆ ! மகிமை 

ள - நாகூராண்டவரே , முட்டாள்களான நாங்கள் செய்த 
இந்தப்பிழையை பொறுத்து , எங்களுக்கு ஒரு விக்கினமு 
முண்டாகாதபடி காப்பாற்றுங்கள் என்று . வேண்டிக் 


யுள்ள 


இரண்டாம் மனாராக்கட்டினது . 


ரு உள் 


கொண்டு , 

அந்தக்காயைத் தோப்புக்காரன் கையில் 
கொடுத்துவிட்டுப் போய்விட்டார்கள் . 

பிறகு , தோப்புக்காரன் உடனே எல்லாக் காய்களையும் 
பறித்து , 

அக்காய்களையும் , அந்தக் கொம்புமுளைத்த 
காயையும் எடுத்துக்கொண்டு நாகூருக்குவந்து , தர்காவில் 
கொணர்ந்து கொடுத்து , சங்கதியையும் தெரிவித்துவிட்டுச் 
சென்றான் . அந்தக் கொம்பு முளைத்த தேங்காய் தர்காவின் 
முன்வாசல் நிலைக்கருகில் இன்னும் கட்டி வைக்கப்பட்டிருக் 


கின்றது . 


கொம்புத்தேங்காய்ச் செய்தி முற்றிற்று . 


கஉரு - ம் அத்தியாயம் . 


இரண்டாம் மனாறாக்கட்டினது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களின் தர்காவில் 
ரண்டாம் மனாறாக்கட்டப்பட்ட வரலாற்றைச் சொல்லுகின்றது .) 

ஹலறத்து சையிது அப்துல்காதிறு ஷாகுல்ஹமீது 
பாத்துஷாசாகிபு ஆண்டவரவர்களின் கறாமாத்தென்னும் 
அற்புதங்கள் காலத்திற்குக்காலம் அதிகரித்துக்கொண்டே 
வந்தன . அதனால் , ஆண்டவரவர்களின் மகிமை யென்னும் 
சோதி உலகமெங்கும் சொலித்தது . வருஷத்திற் கொரு 
தரம் நடைபெறும் கந்தூரியும் வருஷந்தோறும் சிறந்து 
நடந்து வந்தது . 

இக்காலத்தில் , நாகப்பட்டணத்தில் நல்லசயீது மரை 
க்காயர் என்று ஒருவரிருந்தார் . அவர் கப்பல் வர்த்தகர் . 
அக்கரைத் தேசத்திற்கு ஏற்றுமதி பிறக்குமதி செய்பவர் . 
தகுந்த பிரபு . - அவருக்கு ஒரு பிரமாதமான காரியம் 

வேண்டியதா யிருந்தது . என்ன பாடுபட்டும் அது 
கைகூடாம லிருந்தபடியால் , ஒருசர்ள் ஹலறத்து ஆண்டவ 


ருஉஅ 


கன்ஜுல் கறாமாத்து .. 


ரவர்களின் தர்காவில் வந்து : எஜமானவர்களே , என் காரி 
யத்தைக் கைகூடச் செய்யுங்கள் . அது நிறைவேறுமானால் , 
தங்களின் திவ்வியாலயமாகிய தர்காவில் கட்டப்பட் 
டிருக்கும் மனாறாவுக்கு இணையாக நான் ஒரு மனாறாவைக் 
கட்டுகிறேன் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொண்டார் . 
அவர் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டுபோன சிலதினங் 
களில் தாம் நாடிய கருமம் கைகூடப்பெற்று , மிகவும் 
ஆநந்தமடைந்தார் . 


காரியம் 

கைகூடப்பெற்ற நல்லசயீதுமரைக்காயர் 
என்பவர் மனாறாக் கட்டுவதற்காக நாகூருக்குவந்து , சாகிபு 
மார்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு , கட்டிட 
வேலையைத் தொடங்கினார் . முதலாவதாகக் கட்டப்பட்ட 
சாகியுமறைவுக்கு வடபுறம் முந்திய வேலியடைப்பின் வட 
மேற்கு மூலையில் அஸ்திவாரமிட்டு , " மனாறாவேலை அதிக 
சுறுசுறுப்புடன் நடந்துவந்தது . ஹிஜ்றத்து ஆயிரத்து 
நூறாம் வருஷம் ( ஆண்டவரவர்கள் உபாத்தான நூற்றிருபத் 
திரண்டாம் வருஷம் ) இரண்டாம் மனாறாக் கட்டிமுடிந்தது . 

தலைமாட்டுமன்று என்று பெயர்பெற்று விளங்கு 


து 


. 


கின்றது . 


இரண்டாம் மனாறாவைக் கட்டுவித்த நல்லசயீதுமரைக் 
காயர் என்பவர் ஹலறத்து ஆண்டவரவர்களின் அருள் 
பெற்று , சகல 

சகல சம்பத்துக்களுடன் சுகபோகமாக 
பட்டணத்தில் வாழ்ந்திருந்தார் . 

இரண்டாம் மனாறாக் கட்டினது முற்றிற்று . 


நாக 


ஹல் றத்து ஆண்டவரவர்களின் தலைமாட்டுப்பக்கத்திலிருப்ப 
தால் , தலைமாட்டுமறை என்று இதற்குப் பெயரிடப்பட்டது . 


கஉசு - ம் அத்தியாயம் . 
மூன்றாம் மனாறாக்கட்டினது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களின் தர்காவில் 
மூன்றாம் மனாறாக் கட்டப்பட்ட வரலாற்றை சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சையிது அப்துல்காதிறு பாத்துஷாசாகிபு 
ஆண்டவரவர்களின் அலங்காரமான தர்காவில் இரண்டாம் 
மனாறாவைக் கட்டின நாகபட்டணத்து நல்லசயீது மரைக் 
காயர் என்பவருக்கு அன்புள்ள சிநேகராகிய பீர்நயினர் என் 
பவர் , மலாய் நாட்டிலுள்ள மலாக்கா என்னுமூரில் வர்த் 
தகம் பண்ணிக்கொண்டிருந்தார் . அவர் தமது நேசராகிய 
நல்லசயீது மரைக்காயர் முறாதுவைத்துக்கொண்டதையும் , 
அது நிறைவேறினதையும் , மனாறாக் கட்டினதையும் 
அறிந்து , தமக்கு ஒரு முறாது நிறைவேறவேண்டுமென்றும் , 
அது நிறைவேறினால் , தாமும் ஒரு மனாறாக்கட்ட வேண்டு 
மென்று நாடி , அப்படியே முறாதுவைத்துக்கொண்டார் . 
ஹலறத்து ஆண்டவரவர்களின் மகத்துவத்தினால் , அவரு 
டைய நாட்டமும் சீக்கிரம் நிறைவேறிற்று , 

பீர்தயினர் என்பவர் தமது நாட்டம் நிறைவேறப் 
பெற்றவுடன் , சிநேகிதராகிய நல்லசயீது மரைக்காயருக்கே 
பணமநுப்பி , தாங்கள் கட்டின துபோல ஒரு மனாறாவைக் 
கட்டுங்களென்று கடிதமுமெழுதினார் . நல்லசயீது மரைக் 
காயர் அந்தப்பணங்களை யொப்புக்கொண்டு , அவர் எழுதின 
படி மனாறாக்கட்டுவதற்கு நாகூருக்குவந்து , சாகிபுமார்க 
ளிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு , பீர்நயினர் பேரால் 
ஒரு மனாறாக்கட்டத் தொடங்கினார்கள் . 

தலைமாட்டுமறைவுக்குக் கீழ்புறம் முந்தினவேலி யடைப் 
பின் வடகிழக்கு மூலையில் அஸ்திவா ரமிட்டு , மனாறா வேலை 


ருங O 


கன்ஜுல் கறாமாத்து . 


ஆரம்பிக்கப்பட்டது . ஹிஜ்றத்து ஆயிரத்து நூற்றுப் பத் 
தாம் வருஷம் ( ஆண்டவரவர்கள் உபாத்தான நூற்று முப் 
பத்திரண்டாம் வருஷம் ) மூன்றாம்மனாறாக் கட்டி முடிந் 
தது . இது முதுபக்குமறை என்று பெயர்பெற்று விளங்கு 


கின்றது . 


மனாறாக்கட்டி முடிந்ததென்று நல்லசயீதுமரைக்காயர் 
தமது நேசராகிய பீர்நயினர் என்பவருக்கு எதிழுய நுப்பி 
னார் . அவர் அதையறிந்து அதிகசந்தோஷ மடைந்து , தமது 
சிநேகர் தமக்காகப்பட்ட பிரயாசைக்கு நன்றியறிதலுள்ள 
வராயிருந்தார் . 

மூன்றாம் மனாறாக்கட்டினது முற்றிற்று . 


கஉஎ - ம் அத்தியாயம் . 
உருவமாற்றினது . 


[ இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஒருவரடைந்த 
பன்றியுருவத்தை மாற்றின வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சையிது ஷாதல்ஹமீது மீறான் சுல்தான் 
ஆண்டவரவர்களின் பௌத்திரர்களென்னும் சாகிபுமார்க 
ளில் சையிதுநயினர் என்பவர் அக்காலத்தில் வர்த்தகத்தில் 
மிகச் சிறப்படைந்திருந்த மலாய்நாட்டுக் கிட்டா என்னும் 
ஊருக்கு கப்பலேறிப் போயிருந்தார் . இவரை அங்குள்ள 
முஸ்லிம்கள் அதிக அன்பாதரவாக உபசரித்து , தாங்கள் 
வைத்திருந்த ஆண்டவரவர்களின் காணிக்கைகளையுங் 
கொடுத்து , மரியாதைபண்ணி வைத்துக்கொண்டிருந் 
தார்கள் . 

ஒருநாள் அங்குள்ள முஸ்லிம்கள் சயிதுநயினாரை 
நோக்கி : சாகிபவர்களே , இந்தவூர் அரசருடைய ஆசிரிய 

முதுபக்குக்குப் பக்கத்திலிருப்பதால் , முதுபக்குமறை என்று 
இதற்குப் பெயரிடப்பட்டது . 


. 


உருவமாற்றினது . 


ருகூக 


ரொருவர் இங்கிருந்து கொஞ்சந் தூரத்திலுள்ள ஒரு 
காட்டில் வாசஞ்செய்து கொண்டிருக்கின்றார் . அந்த 
வனத்தில் சேகரிக்கப்படும் தேனையும் , யானைக்கொம்பை 
யும் , அந்தக்குருவே.எடுத்துக்கொள்ளும்படி அரசர் கட்டளை 
பண்ணியிருக்கின்றார் . அதனால் , அந்தக்குருவுக்கு அதிக 
வரும்படி வருகின்றது . அவர் வருஷத்திற்கொருதரம் 
நூறுறிங்கி செலவுசெய்து பெருஞ்சோறாக்கி , தங்கள் 
பாட்டனாராகிய ஹலறத்து ஷாகுல்ஹமீது பாத்துஷா 
ஆண்டவரவர்கள் பேரால் கந்தூரி கொடுக்கின்றார் . தாங்கள் 
அவரிடம் போனால் , காணிக்கைகள் அதிகமாகக் கிடைக் 
கும் . ஒருவழி போய் வாருங்கள் என்று சொன்னார்கள் . 

இதைக்கேட்ட சையிது தயினர் கிட்டாநகரத்தை விட்டுப் 
புறப்பட்டு அந்தக்காட்டைத் தேடிப்போய்ச் சேர்ந்து , 
அரசரின் 

தேசிகராகிய அவரைக் கண்டுகொண்டார் . 
சையிதுநயினார் ஸலாம் சொல்லி உட்கார்ந்தவுடன் அந்தக்குரு 
இவரைப்பார்த்து நீ யார் ? இந்தக் காடுதேடிவந்த காரண 
மென்ன ? என்று கேட்டார் . அதற்கு இவர் 

" நான் நாகூரி 
லுள்ளவன் . ஹலறத்து ஷாதல்ஹமீது ஆண்டவரவர்களின் 
காணிக்கைகள் தங்கள் வசம் இருப்பதாகக் கேள்விப்பட்டு 
வந்தேன் 

விடைகொடுத்தார் . இதைக்கேட்டு 
அந்தக்குரு பின்னும் இவரைநோக்கி " அந்த ஆண்டவ 
ரவர்களுக்கு நீர் யார் ? என்று கேட்டார் . இந்தக் கேள் 
விக்கு இவர் நான் அவர்களின் பௌத்திரன் 
மறுமொழி சொன்னார் . இச்சொல் குருவுக்குக் கோபத்தை 
மூட்டி விட்டது . 
உடனே குரு சையிதுநயினாரைப் பார்த்து 

( நீசொல் 
வது பொய் . அந்த ஆண்டவரவர்கள் மிகமேலான நாயகத் 
தனத்தை யுடையவர்கள் . நான் அவர்களுடைய பௌத்திர 
னென்று சொல்கின்றாயே ? உன் முகத்தைப் பார்த்தால் , 
பன்றி முகம்போ லிருக்கின்றதே ? என்று மரியாதையீன 

1010-68 


என்று 


என்று 


(ருகூஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


மாகச் சொன்னார் . இதைக்கேட்ட சையிது நயினர் கோபங் 
கொண்டு , அந்தக்குருவைப் பலவாறு நிந்தனையாகப் பேசி 
னார் . உடனே குரு தமது ஏவலாட்களைக் கூப்பிட்டு , இவனை 
அடியுங்களென்று கட்டளை பண்ணினார் . 


ஏவலாளரான 


காட்டு 


மலாய்க்காரர்கள் குருவின் 
கட்டளைப்படி சையிதுநயினர் மேல் கையை நீட்ட ஆரம்பித் 
தார்கள் . அவ்வளவில் இவர் தட்டிக்கொண்டு அங்கிருந்து 
ஒரே யோட்டமாய்க் கிட்டாநகரம் வந்து சேர்ந்துவிட்டார் . 
வந்தவர் பயிரங்கமா யிருக்கவில்லை ; தம்மீது அன்புள்ள ஒரு 
மலாய்க்காரன் வீட்டிற்போய் ஒளித்துக்கொண்டிருந்தார் . 


அங்கே காட்டில் குருவானவர் அன்று இராப்போஜன 
மருந்தி , தமது படுக்கை யறையிற்போய் படுத்து நித் 
திரை செய்தார் . அர்த்த சாமத்தில் அவருக்குக் கேடு 
வந்தது . அயர்ந்து தூங்கினவர் சாமத்தில் விழித்துக் 
கொண்டு , உறுமத் தொடங்கினார் . அறைக்குள் நெடுநேரம் 
உறுமுகிற சத்தம் வெளியிற்படுத்திருக்கும் ஆட்களின் 
காதில் விழுந்தது . அவர்கள் எழுந்து , விளக்குக்கொண்டு 
உள்ளே புகுந்து பார்த்தார்கள் . அரசனுடைய ஆசிரியர் * 
பன்றியுருக்கொண்டு , அறைக்குள் உறுமிக்கொண்டிருப் 
பதை அவர்கள் கண்டார்கள் . 


உணவருந்திப் படுக்கப்போன பெரிய மனிதர் பன்றியா 
யிருப்பதைப் பார்க்கும் யாருக்குத்தான் ஆச்சரியம் பிற 
வாது ! கண்ட மாலாய்க்காரர்கள் பதறி , இதென்ன புதுமை 
யென்று உடனே அங்கிருந்து கிட்டாவுக்கு வந்து , அரச 


* ஆண்டவரவர்களின் கறாமாத்தினால் பார்ப்பவர்கண்ணுக்குப் 
பன்றியுருவாய்த் தோன்றினதே யன்றி , இயற்கையில் அவர் பன்றி 
யாய் மாறிவிடவில்லை. அவருக்கும் தாம் பன்றியாய்ப்போனதாகவே 
தோற்றிற்று . 


உருவமாற்றினது . 


ருகூகூ 


பயந்து , 


ரிடம் தெரிவித்தார்கள் . தமதுகுரு பன்றியாயிருக்கின்றா 
ரென்ற சொல்லை அரசர்கேட்டுத் திடுக்கிட்டு , அப்போதே 
புறப்பட்டு அங்கேபோய் , பன்றியுருவாய் நிற்கும் தேசி 
கரைக்கண்டு புதுமைப்பட்டு , அங்கிருப்பவர்களைப் பார்த்து : 
இங்கே என்ன நடந்தது ? என்று விசாரித்தார் . 
அப்போது அங்குள்ளவர்கள் 

அரசரை 
நோக்கி : மகாராஜாவே , நேற்றுச் சாய்ந்தரம் ஒரு புது 
மனிதர் இங்குவந்தார் . அவர் : நான் நாகூர் மீறன் சாகிபு 
ஆண்டவரவர்களுடைய பௌத்திரன் என்று இவரிடம் 
சொன்னார் . இவர் அவரைப்பார்த்து : நீ பொய் சொல்லு 
கின்றாய் , உன் முகம் பன்றிமுகம் போ லிருக்கின்றதே 
யென்று சொல்லிவிட்டு , அவரை அடிக்கும்படியும் ஏவினார் . 
இதுவொன்று தான் எங்களுக்குத் தெரியும் 

என்று 
சொன்னார்கள் . இதைக்கேட்ட அரசர் மனதில் நிதானித்து 
கொண்டு : அந்த மனிதர் இப்போது எங்கிருக்கின்றார் ? 
என்று அவர்களைக் கேட்டார் . அதற்கு அவர்கள் : அவர் 
இங்கில்லை ; கிட்டாவுக்குத்தான் வந்திருப்பார் என்று வபதில் 
சொன்னார்கள் . 

உடனே அரசர் பன்றியுருவாய் நிற்கும் தமது ஆசிரியர் 
கழுத்தில் மெல்லிய இரும்புச் சங்கிலியைக் கட்டி இழுத்துக் 
கொண்டு கிட்டாநகரம் வந்துசேர்ந்து , அந்த உருமாறி 
நிற்பவரை மறைவாக 

வைத்துக்கொண்டு 

நாகூரி 
லிருந்து வந்திருக்கும் சையிதுநயினார் என்பவரை யாராவது 
காட்டிக்கொடுத்தால் , காட்டிக் கொடுத்தவருக்குத் தகுந்த 
வெகுமதி கொடுக்கப்படும் . அவரை ஒளித்து மறைத்து 
வைத்துக்கொண்டு தெரிவிக்காமல் இருப்பவர்களுக்குத் 
தகுந்தபடி தண்டனை கொடுக்கப்படும் என்று விளம்பரம் 
பண்ணினார் . 

இவ்விளம்பரம் பிரஸ்தாபமானவுடன் சையிது நயினரை 
ஒளித்து வைத்திருக்கும் மலாய்க்காரன் பயந்து , அரச 


ரு கூச 


கன்ஜுல் கறாமாத்து . 


* 


தமது 


ரிடம் வந்து பணிந்து நின்று : இராஜா அவர்களே அந்த 
சையிதுநயினர் என் வீட்டில்தான் பயந்து ஒளிந்துக்கொண் 
டிருக்கின்றார் என்று தெரிவித்துவிட்டான் . இதைக்கேட்ட 
போதே அரசர் 

ஆட்களுடன் பன்றியையும் , 
இழுத்துக்கொண்டு , அந்த மலாய்க்காரன் வீடுநோக்கிப் 
புறப்பட்டு வந்தார் . 

அரசன் வருவதை மலாய்க்காரனின் வீட்டுக்குள்ளிருக் 
கும் சையிதுநயினர் ஜன்னல் வழியாய்ப் பார்த்து , அரசன் 
தன் குருவுக்கர்க எவங் கேட்கவே வருகின்றான் . தன் 
இடையிலுள்ள குற்றுடைவாளால் நம்மைக் குற்றிவிழுத்து 
வானென்று அஞ்சி நடுங்கி , தங்கள் பாட்டனாராகிய ஹல 
றத்து ஆண்டவரவர்களை மனதில் 

தில் தரிபடுத்திக்கொண்டு 
வீட்டைவிட்டு வெளிப்பட்டு , அரசரை எதிர்நோக்கி 
வந்தார் . உடனே அரசர் அவரை நெருங்கி , அவருடைய 
பாதத்தில் விழுந்து : எங்களை ரக்ஷிக்கவந்த எஜமானே , 
கோபத்தைத் தணியுங்கள் . பொறுமை செய்யுங்கள் . 
தங்கள் அடிமையாகிய என்குரு தங்களுடைய மகிமையை 
அறியாத மடத்தனத்தினால் அந்தக் கெட்டவார்த்தையைச் 
சொல்லிவிட்டார் . அது மகாகொடியதான குற்றமே . 
அதனை அவர்தாமே அனுபவித்துக்கொண்டார் . இனி அவர் 
சொன்ன சொல்லைத் தாங்களே பொருத்தருளவேண்டும் . 
சிறியவர் செய்த பிழையைப் பெரியவர் பொறுப்பது கடமை 
யல்லவா ? தாங்கள் பொறுப்பீர் களானால் , தங்கள் பாட்ட 
னாரவர்களும் பொறுத்துக் கொள்வார்கள் . தாங்களே 
அவர்களிடத்திலும் இரந்து கேட்டு , என் ஆசான்கொண்ட 
உருவத்தை மாற்றுங்கள் . அப்படிச் செய்யும் வரையும் 
நான் தங்கள் திருவடிகளை விடமாட்டேன் என்று சொல்லி , 
அழுத கண்ணுடன் குப்புறக்கிடந்தார் .. 

குற்றிக்கொல்ல வருவதாக நினைக்கப்பட்ட அரசர் 
இவ்வாறு அடியில் விழுந்து அழுவதைக்கண்ட சையிது 


வ மாற்றினது. 


ருகூரு 


நயினர் தண்ணீர் கொண்டுவரச் சொல்லி உலுசெய்து , அல்லா 
குத்த ஆலாவை இரண்டு ரக்அத்துத் தொழுதுவிட்டு , நாகூர்த் 
திசையை நோக்கிக் கையேந்தி : எங்கள் நாயகமே , அர 
சரின் குரு எனக்குச் செய்த குற்றத்தை நான் பொறுத்துக் 
கொண்டேன் . தாங்களும் பொறுத்துக்கொண்டு ,, 
வின் உருவம் மாறும்படி கிருபை செய்யுங்கள் என்று இரந் 
தார் . இப்படியிரக்கும்போதே , பன்றியாய் நின்ற குரு 
மனிதவடிவாய் நின்றார் . அதைக் கண்ட எல்லாரும் ஆச் 
சரிய மடைந்தார்கள் . 

பின்பு அந்தக்குரு சையிதுநயினரைத்தழுவி : நாயகமே , 
என்பிழையை மன்னியுங்கள் என்று பரிந்து கேட்டு நின் 
றார் . தமது குரு முன்போல மனிதராய் நிற்பதைக் கண்ட 
அரசர் சந்தோஷ முற்று , பின் குருவை நோக்கி : நடந்த 
தென்ன ? என்று கேட்டார் . அதற்குக் குரு இவர்களை நான் 
பன்றிமுகம் போன்ற முகமுள்ளவனென்று கேட்டது நிசந் 
தான் . அன்றிரா நான் படுத்துத் தூங்கும்போது சில 
தபோதனர்கள் கைத்தடியுடன் வந்து என்னைச் சூழவளைந்து 
அடிப்பது போலத் தோற்றர் வாயிற்று . அடிபொறுக்கா 
மல் பதறிவிழித்தேன் . நான் பன்றியாயிருப்பதாக எனக் 
குத் தெரிந்தது . அதன்பின் நடந்தது ஒன்றும் எனக்குத் 
தெரியாது . இப்போது மனிதனாய் நிற்கின்றேனே , இது. 
தான் தெரியும் . இவர்கள் மகாபெரியோர்கள் என்று அரச 
ரிடம் சொன்னார் . 

இதைக் கேட்ட அரசர்முதல் எல்லாரும் ஆனந்தாச் 
சரியப்பட்டவர்களாய் , 

ஹலறத்து ஆண்டவரர்களைப் 
புகழ்ந்து கொண்டாடினார்கள் . அதன்பின் அரசர் சையிது 
நயினரை அழைத்துப்போய்த் தமது அரமனையிலேயே 
சிலநாள் வைத்திருந்து , பின் அவர் இஷ்டப்படி நாகூருக்கு 
வரும் கப்பலிலேற்றி , அநேக வெகுமதிகளுங் கொடுத்து 


. 


நகசு 


கன்ஜுல் கறாமாத்து . 


அநுப்பிவைத்தார் . சையிது நயினர் நாகூர் வந்துசேர்ந்து 
முந்தி தர்காவுக்கு வந்து பாத்திஹா வோ திவிட்டு , வீடு 
போய்ச் சேர்ந்தார் . 

உருவமாற்றினது முற்றிற்று . 


கஉஅ - ம் அத்தியாயம் . 
நாலாம் மனாறாக்கட்டினது . 


கூட , 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களின் தர்காவில் 
நாலாம்மனாறாக் கட்டப்பட்ட வரலாற்றைச் சொல்லுகின்றது .) 

ஹலறத்து சையிது சுல்தான் ஷாகுல்ஹமீது ஆண்டவ 
ரவர்களின் கந்தூரியொன்று வந்தது . அந்த கந்தூரியில் 
அநேக கன தனவான்கள் வந்திருந்தார்கள் . மதழது பந்தர் 
என்னும் பறங்கிப்பேட்டையில் நியாயாதிபதியாயிருந்த 
தாவூதுகான் என்னும் ஒரு பிரபுவும் வந்திருந்தார் . 

அவர் தர்காவைச் சுற்றிப்பார்த்து , மூன்று மனாறாக்கள் 
மாத்திரமிருப்பது நன்றாயிருந்தாலும் 

நான்காவ 
தாகத் தென்புறமும் ஒரு மனாறா இருந்தால் , மிக அலங் 
காரமாயிருக்குமென்று மனதில் என்ணிக்கொண்டு , தர்கா 
வின் முன்வாசலில்வந்து நின்று : எஜமானவர்களே , என்னு 
டைய இன்ன கோரிக்கை நிறைவேறினால் , நானும் 
மனாறாவைக் கட்டுகிறேன் என்று பிரார்த்தனை பண்ணிக் 
கொண்டு , பாத்திஹா வோதிவிட்டு , கந்தூரி முடியும்வரையும் 
நாகூரிலேயே யிருந்துகொண்டார் . 

தாவூதுகான் கந்தூரி முடிந்தவுடன் சுயநகரமாகிய பறங் 
கிப்பேட்டைக்குப் போனார் . அவர்போன 

சிலதினத் 
தில் , கொண்ட்கோரிக்கை நிறைவேறிவிட்டது . 

உடனே 


நாலாம் மனாறாக்கட்டினது . 


ருஙஎ 


பணத்துடன் பயணப்பட்டு , மனாறாக்கட்டுவதற்காக நாகூர் 
வந்து சேர்ந்தார் . சேர்ந்தவர் சாகிபுமார்களிடம் உத்தரவு 
பெற்றுக்கொண்டு மனாறாக்கட்ட ஆரம்பித்தார் . 

முதுபக்குமறைவுக்குத் தென்புறம் முந்தின வேலி 
யடைப்பின் 

தென்கிழக்கு மூலையில் அஸ்திவாரமிட்டு , 
மனாறா வேலை தொடங்கி , மிகவிரைவாய் நடந்து வந்தது . 
ஹிஜ்றத்து ஆயிரத்து நூற்று முப்பத்தேழாம் வருஷம் 
( ஆண்டவரவர்கள் உபாத்தான நூற்றைம்பத் தொன்பதாம் 
வருஷம் ) 

மனாறாக் கட்டிமுடிந்தது . 
ஒட்டுமறை என்று பெயர் பெற்று விளங்குகின்றது . 

நாலாம் மனாறாவைக் கட்டிமுடித்த தாவூதுகான் பின் 
நாகூரிலிருந்து ஹலறத்து ஆண்டவரவர்களின் கிருபையை 
மிகப்பெற்றவராய்த் தமதூர்போய் , சுகபோகமாய் வாழ்ந் 
திருந்தார் . 

நாலாம் மனாறாக்கட்டினது முற்றிற்று . 


நாலாம் 


* கீழ்த்தளத்தில் நான்குபுறமும் ஓட்டுச்சாய்ப்பான மேன் 
கூரை யிருந்தபடியால் , இதற்கு ஓட்டுமறை என்று பெயரிடப்பட் 

சில வருஷங்களுக்கு முன்னே தான் அதன் மேன்கூரை 
தகர்ந்து விழுந்தது . 


கஉகூ - ம் அத்தியாயம் . 


குன்மந் தீர்த்தது . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவாவர்கள் சாகிபுமார் 
களுள் ஒருவருக்குள்ள, குன்மநோய் தீர்த்த வரலாற்றை சொல்லு 


கின்றது . ) 


ஹலறத்து சையிது ஷாகுல்ஹமீது மீறான் சாகிப். ஆண் 
டவரவர்களின் சந்ததிகளிலுள்ள மீறன் லெப்பைசாகிபு , யூசுபு 
லெப்பைசாகிபு என்னும் இரண்டுபேர் சகோதரர்கள் 
மலாக்காநகரம் போய்ப் பார்க்க விருப்பங்கொண்டு , 
கப்பலேறிப் பயணப்பட்டார்கள் . இருவரும் மலாக்காவிற் 
போய்ச்சேர்ந்தவுடன் அங்குள்ள முஸ்லிம்கள் உபசரித்து 
அழைத்து வைத்துக்கொண்டு , அவரவரிடத்திலிருந்த 
காணிக்கைப் பொருள்களைக் கொடுத்துவந்தார்கள் . 
அப்பொருள்களை அவ்விருவரும் பெற்று அநுபவித்துக் 
கொண்டு , அங்கேயே தங்கியிருந்தார்கள் . 

ஒருநாள் அவ்வூரிலுள்ள முஸ்லிம்கள் அநேகர் , இந்த 
மலாக்காவின் காட்டில் ஒரு ஒலி வந்திருக்கின்றார்கள் ; 
அவர்களைப்போய்த் தரிசிக்கப்போகிறோ மென்று சொல்லிக் 
கொண்டு புறப்பட்டார்கள் . அதை சாகிபுமார்களான சகோ 
தரரிருவருங் கேட்டு , இருவரில் ஒருவருக்குள்ள குன்ம் 
நோயை அந்த ஒலியிடம் போய்த் தீர்த்துக்கொள்ளலா 
மென்று நாடி , அந்த முஸ்லிம்களை நோக்கி : நாங்களும் 
அந்த ஒலியைத் தரிசிக்க உங்களோடு வருகிறோம் என்றார்கள் . 
அவர்கள் நல்லதென்று இவ்விருவரையும் அழைத்துக் 
கொண்டு மலாக்காவைவிட்டுப் புறப்பட்டு , அந்த ஒலி 
யிருக்கும் வனத்திற்குப் போனார்கள் . 


குன்மந் தீர்த்தது 


ருஙகூ 


அந்த ஒலி அங்கே ஒரு இடத்தில் விருத்தாகாரமான 

வேலியை அடைத்துக்கொண்டு , அதற்குள் இருந்தார் 
கள் . அந்தவேலியடைப்பின் உட்புறத்தில் நாலாபக்கமும் 
கொடிய வேங்கைகளும் , மதயானைகளும் , கரடிகளும் அவர் 
களுக்கு காவலாய் நின்றன . அந்த மிருகங்கள் அங்கே 
காவலாயிருப்பது இங்கிருந்துபோன ஜனங்களுக்குத் தெரி 
யும் . ஆதலால் அவர்கள் வேலியை நெருங்காமல் , வெளியி 
லேயே தூரத்தில் நின்று கொண்டார்கள் . சங்கதி தெரியாத 
சாகிபுமாரிருவரும் வேலியை நெருங்கிப்போனார்கள் . அப் 
போது , ஜனங்கள் இருவரையுங் கூப்பிட்டு : அங்கே போகா 
தீர்கள் . துஷ்டமிருகங்கள் நிற்கும் . நெருங்கினால் 
வந்து விழும் . 

உங்களிடம் காணிக்கை யிருந்தால் , முடிச் 
சுக்கட்டி இங்கிருந்து வேலிக்குள் எறிந்துவிடுங்கள் 
தான் வழக்கம் . ஒலி உள்ளே யிருக்கின்றார்கள் ; பார்த்துக் 
கொள்ளுங்கள் என்று சத்தமிட்டார்கள் . 

ஜனங்கள் இவ்வாறு கூப்பிட்டுச் சொவ்லுவதைச் 
சகோதரரிருவரும் சட்டைபண்ணவில்லை . அதை மீறிக் 
கொண்டு வேலியை நெருங்கி , உள்ளே நிற்கும் மிருகங்களைக் 
கண்டு அஞ்சி , போகாமல் நின்றார்கள் . இவர்கள் அஞ்சி 
நிற்பதை அங்கேயிருக்கும் ஒலி கண்டு , உடனே யெழுந்து : 
மகத்துவமுள்ள சையிது முகம்மது யூசுபு சாகிபுடைய 
மக்களே , உள்ளே வாருங்கள் . அஞ்சாதீர்கள் என்று சொல் 
லிக் கொண்டு எதிரே வந்தார்கள் . அப்போது சகோதர 
ரிருவரும் வேலிக்கு உள்ளே புகுந்தார்கள் . அந்த ஒலி 
இவர்களையடுத்துக் கட்டியணைத்து அழைத்துக் கொண்டு 
போய் , தங்களிருப்பிடத்தில் உட்காரவைத்துத் தாங்களும் 
உட்கார்ந்து , சம்பாஷிக்கத் தொடங்கினார்கள் . 

முந்தி ஒலி இருசகோதரர்களையும் நோக்கி 
யாகிய என்னை இங்கேயும் இருக்கவொட்டாமல் , வேறே 

1010--69 


- 


ஏழை 


ருசா 


கன்ஜுல் கறாமாத்து . 


ங்கே துரத்துவதற்காக நீங்கள் இருவரும் வந்தீர்கள் ? 
என்று கேட்டார்கள் . இப்படிச் சொன்னபோது இவர்கள் 
திடுக்கிட்டு தாங்கள் ஏன் இவ்வாறு சொல்லுகின்றீர்கள் ! 
என்று பதறிக்கொண்டு கேட்டார்கள் . அதற்கு ஒலி, 
சொல்லுகின்றார்கள் : 

கேளுங்கள் : சகோதரர்களே , உங்கள் . நாகூர் கந்தூ 
ரிக்குப் பலபேர்களும் வருவதுபோல , அடியேனாகிய நானும் , 
ஒரு வருஷம் வந்தேன் . வந்து , தர்காவின் மேல்புறமுள்ள 
மேடைமேல் சாகை பண்ணிக்கொண்டிருந்தேன் . 
மதியுள்ள, நான் ஒருநாள் உங்களிலுள்ள ஒரு சிறு பிள்ளை , 

, 
யைக் கூப்பிட்டு , புகைகுடிக்கும் குடுக்கையைக் கொடுத்து , 
அதில் கொஞ்சம் தண்ணீரூற்றி நெருப்புவைத்து வரும்படி 
சொன்னேன் சொன்னவாய் மூடுமுன் ஒரு பெரிய ஜின் 
வந்து என்னைத் தூக்கி , ஆகாயத்தில் கொண்டுபோயிற்று . 
அதிக விசையாய் ஜின் தூக்கிக்கொண்டு போகப்படுகிற 

மனந்தடுமாறி , கைகால் சோர்ந்து , மதிமயங்கி , 
நமக்கு ஏன் இந்த ஆபத்து நேர்ந்ததென்று எண்ணிக் கலங் 
கினேன் . அப்போது ஹலறத்து சையிது அப்துல்காதிறு 
ஆண்டவர்களுடைய சந்ததிகளிலுள்ள பிள்ளையைக் கூப் 
பிட்டு , வேலை செய்ய ஏவினோமே , அதனால் தான் இப்படி 
வந்து சம்பவித்தது என்று தெரிந்துகொண்டேன் . உடனே 
கண்ணீர்விட்டு அழுது , வாய்விட்டுப்புலம்பி , எஜமானே , 
அடியேன் தெரியாத் தன்மையால் தங்கள் பிள்ளையை வேலை 
யேவினேன் . தேவரீர் அதை மன்னித்து , என்னை ரக்ஷிக்க 
வேண்டும் என்று ஹலறத்து ஆண்டவரவர்களைத் துதித்து 
வேண்டிக்கொண்டேன் . அப்போது எனக்கிருந்த திகில் 
கொஞ்சமல்ல , ஆகாயத்தில் வெகுதூரங்கொண்டு போகப் 
பட்ட பின்னே நான் இவ்வாறு தோத்திரம் பண்ணினேன் . 
நான் . 

தடுமாறி நாக்குளறி தோத்திரம் பண்ணின 
வுடன் , அந்த ஜின் என்னைப் பார்த்து நீர் இன்னுங் 


நான் 


குன்மந் தீர்த்தது. 


ருசக 


கொஞ்சநேரம் ஆண்டவரவர்களை நாடி வேண்டிக்கொள்ளா 
திருந்தால் , உம்மை முன்வானம் வரையும் கொண்டு 
போய் , எழுவான் பக்கத்தில் எறிந்துவிடுவேன் . ஆண்டவ 
ரவர்களை நாடினீர் பிழைத்தீர் என்று சொல்லி , அங்கேயே 
என்னை விட்டுவிட்டது . ஆகாயத்திலேயே விடப்பட்ட 
நான் இந்த வனத்தில் வந்து விழுந்தேன் . அன்று முதல் 
இங்கேயே இருக்கின்றேன் . இப்போது நீங்கள் நாடினபடிக் 
குன் மந்தீர்க்குங் காரியத்தில் நான் தலையிட்டால் , இனி 
இங்கிருந்து எங்கே எடுத்தெறியப்படுவேனோ ! இவ்வளவு 
போதும் , நீங்கள் போய்வாருங்கள் 

என்று சொல்லி முடித்து , ஒரு பட்டுப்போர்வையும் 
சில சந்தனக் கட்டைகளும் , தங்களுக்குவந்த காணிக்கை 
யில் வேண்டிய மட்டுக்கும் கொடுத்து , அவ்விருவரையும் 
அநுப்பினார்கள் , அவ்விருவரும் , அவற்றைப் பெற்றுக் 
கொண்டு சந்தோஷத்துடன் மீண்டுவந்து , வேலிக்கு வெளி 
யில் நிற்கும் முஸ்லிம்மானவர்களிடம் சங்கதிகளைச் சொல் 
லிக்காட்டினார்கள் . எல்லாரும் அதைக்கேட்டு , ஆச்சரியப் 
பட்டார்கள் . அன்று பொழுது பட்டது . 

சூரியன் அஸ்தமித்தபின் காடெங்கும் இருளாயிருந் 
தது . போனஜனங்கள் அன்றி ரா அந்தக் காட்டிலேயே 
தங்கினார்கள் . இவ்விரு சகோதரர்களும் ஒருபாரிய விருக்ஷத் 
தடியிற்போய்ப் படுத்திருந்தார்கள் . அர்த்தசாமத்தில் 
" ஹலறத்து ஆண்டவரவர்கள் குன்மநோ யுள்ளவருடைய 
கனவிற்போய் நீங்கள் குன் மநோயைத் தீர்த்துக்கொள்ள 
இந்த ஒலி யிடத்திலா வந்தீர்கள் ! அவர் அப்படிச் செய் 
திருப்பாரானால் , இங்கிருந்து எடுத்து இன்னும் அதிக தூரத் 
தில் எறியப்படுவார் என்று சினக்குறியுடன் சொல்லி 
விட்டு , வாயைப்பிளக்கச் சொன்னார்கள் . அவர் உடனே 
வாயைப் பிளந்தார் . வாய்க்குள் கையைவிட்டு , ஒரு மயிர்ப் 


ருசஉ 


கன்ஜுல் கறாமாத்து . 


பந்தைப் பிடுங்கி யெடுத்தார்கள் . அவர் பதறிக்கொண்டு 
விழித்துவிட்டார் . 

விழித்தவர் இது சொப்பனமென்று கண்டு , தமது 
சகோதரரை யெழுப்பிச் சொல்லிக் காட்டினார் . அப்போதே 
குன்மநோய் தீர்ந்துவிட்டது . அவ் விராமுழுதும் 
சகோதர ரிருவரும் ஆண்டவரர்களுக்கு அஞ்சி : எஜ 
மானே , நாங்கள் அறியாமையினால் இந்த ஒலியிடம் அந்த 
நாட்டத்துடன் வந்தோம் . அதை 

மன்னிக்கவேண்டும் 
என்று இரந்து கேட்டுக்கொண் டிருந்தார்கள் . பொழுது 
விடிந்தது . அதிகாலையில் இருவரும் எழுந்து , செய்கடன் 
முடித்து , நாகூரை நோக்கி பாத்திஹா வோதிவிட்டு , இரவில் 
நடந்ததை மற்ற ஜனங்களிடம் சொல்லிக் காட்டினார்கள் . 
எல்லாரும் அதைக்கேட்டு ஆச்சரியமும் , சந்தோஷமு 
மடைந்து , அவ்விருவரையும் அழைத்துக்கொண்டு 
மலாக்காவந்து சேர்ந்தார்கள் . 

மீறன் லெப்பைசாகிபு , யூசுபு லெப்பை சாகிபு என்னும் 
சாகோதர ரிருவரும் அதன்பின் சிலமாதம் வரையும் மலாக் 
காவிலிருந்து , பின்பு அங்கிருந்துவரும் கப்பலில் பிரயாணப் 
பட்டார்கள் . மலாக்காமுஸ்லிம்கள் அநேக பொருட்களைக் 
கொடுத்து , 

இருவரையும் பயண நுப்பினார்கள் . சந் 
தோஷத்துடன் இருவரும் கப்பலேறி , நாகூர்வந்து சேர்ந் 


தார்கள் . 


மலாக்காவின் வனத்திலிருக்கும் அந்த * ஒலிக்கு அந் 
தப் பகுதிகளிலுள்ள முஸ்லிம்கள் அன்று முதல் அதிக பய 
பக்தியாய் நடந்து வந்தார்கள் . 

குன்மந்தீர்த்தது முற்றிற்று . 


* அந்த ஒலி அங்கேயே உபாத்தாய் அடங்கியிருக்கின்றார்கள் . 
மலாக்காசாகிபு என்று முஸ்லிம்கள் கொண்டாடப் படுகிறவர்கள் 
இவர்களே . 


க 10 - ம் அத்தியாயம் . 


ஐந்தாம்மனாறாக் கட்டினது . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களின் தர்காவில் 
ஐந்தாம் மனாறாக் கட்டப்பட்ட வரலாற்றைச் சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சுல்தான் ஷாதல்ஹமீது பாத்துஷா ஆண் 
டவரவர்களின் அற்புதங்கள் அதிகரித்து , காலத்திற்குக் 
காலம் திசையெங்குஞ் சென்று விளங்கின . அவர்களின் 
திவ்வியாலயமாகிய தர்கா மனாறாக்கள் என்கிற நான்கு 
கோபுரங்களையும் நான்கு பக்கமுமுள்ளதாய் , அலங்கார 
மான ஒரு சித்திரப்படம் 

போல விளங்கிக்கொண்டிருந்தது . 
ஆலயதரிசனம் என்கிற தர்காஜியாறத்து நாடி அநேகராச்சியத் 
தார் பிரதிதினமும் வந்துகொண்டே யிருந்தார்கள் . நாகூர் 
வரவர அகன்று பட்டணமாய்க்கொண்டு வந்தது . 
ஹலறத்து ஆண்டவரவர்களுக்கு ஹவேலி 

நிலங் 
கொடுத்த அச்சுதப்ப நாயக்கன் என்னும் அரசன் வமிசத்தில் 
ஆளப்பட்டுவந்த தஞ்சாவூர் , நாயக்கன்மார் ஆளுகையி 
லிருந்து மகாராட்டிரர் ஆளுகையில் ஆய்விட்டது . இக்காலத் 
தில் தஞ்சாவூருக்கு அரசனாய் , பிரதாபசிங்கு என்னும் மகா 
ராட்டிர ராஜனிருந்து ஆண்டுவந்தான் . 

பிரதாபசிங்கு மகாராஜா பட்டத்திற்கு வந்தபின் , ஆண் 
டவரவர்களின் மகிமை நாள்தோறும் அவன் செவியில் 
ஏறிக்கொண்டிருந்தது . அவன் ஆண்டவரவர்களின் பூர்வ 
வரலாறு முதலிய எல்லாவற்றையும் விசாரித்து அறிந்து 
கொண்டு , நாம் ஒருதரம் நாகூர்போய் வரவேண்டும் என்று 
எண்ணியிருந்தான் . 

இவ்வெண்ணம் நாளாடகம் மனதில் குடியாயிருந்த 
படியால் , நாம் நாகூர்போய் , ஆண்டவர்களிடம் ஒரு நாட் 


( ந.சச 


கன்ஜுல் கறாமாத்து . 


டத்தை முறையிட்டு வரவேண்டுமென்று தீர்மானித்துக் 
கொண்டு , பயணத்திற்கு யத்தனம்பண்ணும்படி மந்திரிக்கு 
அறிக்கை பண்ணினான் . உடனே மந்திரி பிரதானிகள் கூடி 
மகாராஜாவின் பிரயாணத்திற்கு ஆகவேண்டியவனைத்தும் 
தயார் பண்ணினார்கள் . இரத - கஜ- துரக பதாதி என்னும் 
ஒரு சதுரங்கசேனை 

கூடவரும்படி கட்டளை பிறந்தது . 
குடைகள் , கொடிகள் , ஆலவட்டங்கள் , சாமரங்கள் , மற்று 
முள்ள விருதுகள் அனைத்தும் சரிபண்ணப்பட்டன . கூடா 
ரங்கள் முதலான சகலசாமான்களும் தயாராயின . முடிவாக 
ஒரு அரசன் பிரயாணத்திற்கு வேண்டிய அவ்வளவும் தயார் 
பண்ணி முடிந்தன . 

பின்பு , பிரதாபசிங்கு மகாராஜா தனது மந்திரி முத 
லானவர்களோடு தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டு , சதுரங்க 
சேனை புடைசூழ நாகூர் வந்து சேர்ந்தான் . வந்தவுடன் 
தனது பட்டாள பரிவாரங்கள் அனைத்தையும் ஊருக்கு 
வெளிப்புறத்தில் கூடார மடித்துத் தங்கச்செய்துவிட்டு , 
மந்திரி , சேனாபதி முதலிய சில பரிவாரங்கள் பின்வரக் 
கால்நடையாக அரசன் நடந்து நாகூருக்குள் புகுந்து , தர்கா 
வுக்கு வந்தான் . 


ஹலறத்து ஆண்டவரவர்களின் மகத்துவமுள்ள தர்கா 
வுக்குள் பிரதாபசிங்கு மகாராஜன் நுழையுமுன்னே , தான் 
அணிந்திருந்த பாதகோசங்களைக் கழற்றிவிட்டு , இடையில் 
தொங்கின பட்டத்துவாளையும் எடுத்துவிட்டு , முன்வாச 
லில்வந்து கிரீடமிலங்கும் தலையைக்குனிந்து கைகட்டி ஒரு 
அடிமைபோல நின்று , பரிசுத்தமான இருதய வுருக்கத் 
துடன் கீழ்வருமாறு பிரார்த்தித்தான் : 

- எங்கள் எளிய ராச்சியத்திற்கு எஜமானாய் எழுந் 
தருளிவந்த ஆண்டவரவர்களே , தங்கள் அடியேனாகிய நான் 


ஐந்தாம் மனாராக்கட்டினது . 


நிச ரு 


- 


உலகாளும் அரசனாயிருந்தும் , ஒரு பெருங்கவலையால் மனப் 
பாக்கியமற்றவனாயிருக்கின்றேன் . அந்தக் கவலையானது : 
எனக்குப் பின் என் அரசையாளுதற்கு ஒரு சந்ததி 
யில்லையே யென்பதுதான் என்று தாங்கள் அறிவீர்கள் . 
இனி என் ராச்சியபாரத்தைச் சுமந்து ஆள எனக்கு ஒரு 
மகன் பிறக்கவேண்டும் . இக்குறை தீரவேண்டுமென்றே 
தங்கள் சந்நிதானத்தில் முறைப்பாடு செய்கின்றேன் . 
எனக்கு ஒரு 

பிறந்து ஆயுசுள்ள 

பிள்ளையா 
யிருப்பானானால் , மகத்துவமுள்ள 

மகத்துவமுள்ள தங்களின் திவ்விய 
ஆலயத்தில் ஒரு மனாறா என்னும் கோபுரமுங்கட்டி , ஒரு 
கிராமும் தங்களுக்குத் தத்தம் பண்ணுகின்றேன் என்பதே . 


மகன் 


பிரதாபசிங்கு இவ்வாறு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு , 
அளவற்ற திரவியத்தை உண்டியற்குடத்தில் கொட்டி விட்டு , 
சாகிபுமார்கள் பாத்திஹாவோதி விடைகொடுக்கப் பெற்றுக் 
கொண்டு கூடாரத்திற்குவந்து , மறுநாளே புறப்பட்டுத் 
தஞ்சாவூர்போய்ச் சேர்ந்தான் . 


பிரதாபசிங்கு மகா ராஜன் பிரார்த்தனை பண்ணிக் 
கொண்டு தஞ்சாவூர் போய்ச்சேர்ந்த சில தினங்களில் , 
அவன் முதல் மனைவியாகிய இராஜஸ்திரீ கருப்பமானாள் . 
தன் பட்டஸ்திரீ கருப்பமாயிருப்பதை யறிந்த மகாராஜன் 
ஆநந்த சாகரத்தில் முழுகியிருந்தான் . மாதம் ஒன்ப . 
சென்று , அவள் ஒரு ஆண்குழந்தையை யீன்றாள் . தன் 
கோரிக்கைப்படி ஆண்பிள்ளை பிறந்ததனால் , மகாராஜாவுக்கு 
உண்டான சந்தோஷத்திற்கு அளவில்லை . 

பிள்ளைக்குச் 
செய்யவேண்டிய சடங்குகளை யெல்லாம் சிறப்புடன் 
செய்து , அளவற்ற தானங்களும் வழங்கினான் . 


. 


பின்பு , பிரதாபசிங்கு மகாராஜன் தன் மகனுக்குத் 
துளசி மகாராஜன் என்று பெயரிட்டான் . ஆண்டவரவர்களின் 


ருசசு 


கன்ஜுல் கறாமாத்து . 


வரத்தினாற் பிறந்த அந்தக்குழந்தை யாதொரு தீங்குமின்றி , 
வளர்பிறைபோல நாளொருவண்ணமாய் 

வளர்வதை 
அரசன்கண்டு பூரித்து , 

சில காரியகாரர்களை நாகூருக்கு 
அநுப்பி , மனாறாக் கட்டும்படி கட்டளை பண்ணினான் . 
கட்டளை பிறந்தவுடனே 

அரசன் காரியகாரர்கள் 
தஞ்சாவூரிலிருந்து நாகூருக்குவந்து , சாகிபுமார்களின் 
அநுமதிபெற்று , மனாறாக் கட்டத் தொடங்கினார்கள் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் அடங்கி விளங்கும் சிறப் 
பான தர்காவுக்கு மேல் புறமிருந்த வெளிநிலத்தில் அஸ்தி 
வாரமிட்டு , வெகுபலமாகக் கட்டிடவேலை நடந்துவந்தது . 
இராஜ கட்டளை யாதலால் , வேலை அதிக சுருசுருப்பாய் 
நடந்தது . ஆயிரக் கணக்கான ஆட்கள் நின்று வேலை 
செய்தார்கள் . ஆயினும் , கட்டிமுடியச் சில வருஷங்கள் 
சென்றன . ஹிஜ்றத்து ஆயிரத்து நூற்றெழுபத்தேழாம் 
வருஷம் ( ஆண்டவரவர்கள் உபாத்தான நூற்றுத் 
தொண்ணூற்றொன்பதாம் வருஷம் ) ஐந்தாம் மனாறாக்கட்டி 
முடிந்தது . 

பெரியமறை என்று பெயர்பெற்று 
விளங்குகின்றது . 

மனாறாக்கட்டி முடிந்ததென்று காரியகாரர்கள் மகா 
ராஜாவுக்கு எழுதினார்கள் . அதை யறிந்தவுடனே மகாராஜா 
சந்தோஷப்பட்டு , தானேபோய் மனாறாவைப் பார்க்க 
வேண்டுமென்று விரும்பி , தான் பெற்ற அருமை மகனாகிய 
துளசிமகாராஜன் என்னும் சிறுவனையும் அழைத்துக் 
கொண்டு , முன்போல மந்திரி பிரதானிகளும் , சதுரங்க 
சேனையும் புடைசூழத் தஞ்சாவூரைவிட்டுப் புறப்பட்டு நாகூர் 
வந்து சேர்ந்து , பாளையங்களை வெளியில் இருத்திவிட்டு, 
தானும் தன்மைந்தனும் பரிவாரம் புடைவர ஊருக்குள் 
பிரவேசித்து, தான்கட்டின் மனாறாவென்னும் கோபுரத் 

* நான்கு மனாறாக்களிலும் இது பெரிதாயிருப்பதால் , இதற்குப் 
பெரியமனுற என்று பெயரிடப்பட்டது . 


. 


ஐந்தாம் மனாராக்கட்டினது . 


ருசஎ 


கும்பிட்டுக்கொண்டு தர்கா 


தைக்கண்டு கைகுவித்துக் 
வுக்குள் நுழைந்தான் . 


. 


தர்கா முன்வாசலில் தன் மகன் துளசிமகாராஜனைக் 
கொண்டுபோய்விட்டு, ஹலறத்து ஆண்டவர்களைப் பலவாறு 
தோத்திரஞ் செய்து முடித்து , சாகிபுமார்களை நோக்கி 
எம்பெருமானார் எனக்குச் செய்த பேருதவிக்குக் கைம்மாறு 
செய்ய நான் பாத்திரனல்ல . ஆயினும் , நான் பிரார்த்தனை 
பண்ணிக்கொண்ட இரண்டில் , ஒன்றாகிய மனாறாவைக் 
கட்டிவிட்டேன் . மற்றொன்று கிராமம் தத்தம் பண்ணுவது 
தான் . அதை இப்போதே செய்கிறேன் என்று சொல்லி 
தனது தஞ்சாவூர் எல்லையின் கீழ்ப்புறத்திலுள்ள இளங் 
கடம்பனூர் என்னும் கிராமத்தை தர்காவுக்கு மானியமாகச் 
செம்புப்பட்டயம் எழுதி , சாகிபுமார்கள் கையில் கொடுத் 
தான் . அதை சாகிபுமார்கள் பிரதாபசிங்கு மகாராஜாவிட 
மிருந்து ஒப்புக்கொண்டார்கள் . 
அதன்பின் பிரதாபசிங்கு 

தர்காவின் 
உண்டியலிலும் அளவற்ற திரவியங்களைப் போட்டுவிட்டு , 
ஹலறத்து ஆண்டவரவர்களைத் துதித்துக்கொண்டாடி , 
நாகூரிலிருந்து புறப்பட்டு , தஞ்சாவூர்போய்ச் சேர்ந்து , 
சுகமாக வாழ்ந்திருந்தான் . அன்று முதல் அந்தக் கிராம 
வரும்படியை சாகிபுமார்கள் அநுபவிக்கத் தொடங்கினார்கள் . 

ஐந்தாம் மனாறாக்கட்டினது முற்றிற்று . 


மகாராஜா 


1010-70 


கக - ம் அத்தியாயம் . 


மானியம் விட்டது . 


( இவ் வத்தியாயம் ஹலறத்து ஆண்டவரவர்களின் தர்கா 
வுக்குத் தஞ்சாவூர் துளசி மகாராஜா மானியம் விட்ட வரலாற்றை 
சொல்லுகின்றது . ) 

ஹலறத்து சுல்தானுல் ஒளலியா , குத்புல் அக்தாபு 
பறுதுல் அஹபாபு : கௌதுல் இஸ்லாம் , மீறான் சுல்தான் , 
சையிது அப்துல்காதிறு ஷாகுல்ஹமீது கன்ஜஸவாய் கன்ஜ 
பஷ் பாத்துஷாசாகிபு ஆண்டவரவர்களின் மகத்துவத்தி 
னால் , தஞ்சாவூர் பிரதாபசிங்கு மகாராஜாவின் மகனாய் 
அவதரித்த துளசிமகாராஜா நாளொருவண்ணமும் , பொழு 
தொரு மேனியுமாய் வளர்ந்து , சகல சாஸ்திரங்களையுங் 
கற்று , படைப்பயிற்சி முதலானவற்றிலும் பழகி இராஜாங்க 
காரியங்களிலும் நன்குதேறிப் பருவமடைந்தபின் பிரதாட 
சிங்கு மகாராஜா மனம் பூரித்து , தன் மகனுக்கு 
மகுடாபிஷேகஞ்செய்து முடிசூட்டி , சிங்காசன மேற்றி 
னான் . பின் துளசிமகாராஜாவே தஞ்சாவூர் முடிமன்னரா 
யிருந்து குடிகளைக்காத்து அரசாண்டுவந்தார் . 


துள்சிமகாராஜா பட்டத்திற்குவந்த சிலகாலத்திற்குப் 
பின் , தமது தந்தை பிள்ளையில்லாதிருந்தும் , நாகூருக்குப் 
போய் ஆண்டவரவர்களிடம் வரங்கேட்டு வந்ததும் , 
அதனால் தான் பிறந்ததும் , அதற்காகப் பெரியமனறாவைக் 
கட்டினதும் , கிராமமொன்று தத்தம் பண்ணின துமான 
வரலாறுகள் அனைத்தையும் கேள்விப்பட்டுத் தாமும் ஒரு 
வழி நாகூருக்குப்போய் , ஆண்டவரவர்களின் சந்நிதியைத் 
தரிசிக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டார் . 


மானியம் விட்டது . 


ருசகூ. 


. 


அந்த ஆசை துளசிமகா ராஜாவுக்கு வரவர அதிகரித்த 
படியால் , சீக்கிரம் நாகூர் போய் வரவேண்டுமென்று தமது 
மந்திரிமாருக்குத் தெரிவித்தார் . உடனே பட்டாளங் 
களும் , பரிவாரங்களும் தயாராயின . சதுரங்கசேனை புடை 
சூழ , சேனாபதிகள் முன்வர , பக்கத்தில் மந்திரி பிரதானிகள் 
நெருங்கி நிற்க , குடை , கொடி , ஆலவட்டம் , வெண் 
சாமரம் முதலான விருதுகளோங்க , முரசு முதலான வாத்தி 
யங்கள் தொனிக்கத் துளசிமகாராஜா தஞ்சாவூரை விட்டுப் 
புறப்பட்டு , நாகூரை நோக்கி வந்தார் . 


துளசிமகாராஜா சில தினங்களில் நாகூர் வந்து சேர்ந்து , 
தமது படைகளை ஊருக்கு வெளியில் கூடாரமிட்டிருக்கச் 
செய்து விட்டு , தாமும் , மந்திரி பிரதானிகளுமாக ஊருக் 
குள் புகுந்து , தமக்காகக் கட்டப்பட்ட பெரியமனாறா என் 
னும் கோபுரத்தைக் கண்டு களிகூர்ந்து கும்பிட்டு , தர்கா 
வுக்குள் அதிக பயபக்தியுடன் தாமொரு அடிமைபோலப் 
புகுந்து சந்நிதிவாசலில் வந்தார் . சாகிபுமார்கள் 
ராஜாவை அதிக அன்புடன் உபசரித்து அழைத்தார்கள் . 
ஜனங்கள் அதிகமாய்க் கூடியிருந்தார்கள் . 


மகா 


. 


பின் , பொன் வெள்ளிகளாலான தாம்பாளங்களில் 
கற்கண்டுகளும் , வாழைப்பழங்களும் , குமஞ்சானும் , புஷ்ப 
மும் கொண்டுவரப்பட்டன . அவற்றை முன்வாசலில் 
வைத்து , மகாராஜா மணிமுடிசாய்த்து மலர்க்கையேந்தி 
நின்றார் . சாகிபுமார்கள் பாத்திஹா வோதினார்கள் . பிறகு 

ஹலறத்து ஆண்டவரவர்களைப் போற்றிப் 
புகழ்ந்து தோத்திரஞ் செய்துவிட்டு அங்கிருந்து திரும்பி , 
தர்கா முழுவதையும் சுற்றிப்பார்த்தார் . அக்காலத்தில் 
இப்போதிருக்கும் அளவுக்குச் சற்றேறக்குறைய எல்லாக் 
கட்டிடங்களுங் கட்டப்பட்டு , கண்ணுக்கு வெகு அலங்கார 


மகாராஜா 


ருரு . 


கன்ஜுல் கறாமாத்து . 


மாயிருந்தது . பஞ்ச கோபுரங்களான ஐந்து மனாறாக்களும் , 
அழகிய மண்டபங்களும் , அலங்காரமாய்க் காணப்பட்டன . 

தர்கா முழுவதையும் சுற்றிப்பார்க்கும் போதே தர்கா 
வின் ஆதினஸ் தராயுள்ள சாகிபுமார்களைப் பற்றியும் , அவர் 
களின் வரும்படியைப் பற்றியும் , செலவைப் பற்றியும் , 
ஒவ்வொன்றாக விசாரித்தார் . அனைத்தும் விவரமாக அவ 
ருக்குத் தெரிவிக்கப்பட்டன . அப்போது மகாராஜா தமது 
இருதயத்தில் , பனியூசுபுகளாகிய சாகிபுமார்கள் அதிகமாய்ப் 
பல்கியிருக்கின்றார்கள் . பல குடும்பங்களாயிருக்கும் இவர் 
களுக்குச் சீவனார்த்தமாகச் செலவிடப் 

போதுமான 
தாகை வருஷந்தோறும் வருமானமாய் வரவேண்டும் . 
அல்லாமலும் , தர்கா அகன்ற பாரிய கட்டிடமா யிருக் 
கின்றது . இதற்கு எங்கும் விளக்கெரிய வேண்டும் . அவ் 
விளக்குச் செலவுக்கும் , இன்னும் தர்கா விஷயமான செலவு 
களுக்கும் மாதந்தோறும் ஒரு தொகைப்பணம் வேண்டியது 
முண்டு . ஆக எல்லாச் செலவுகளையுங்கூட்டி வரும்படியோடு 
ஒத்துபார்த்தால் , அச்செலவுக்குப் போதுமான வரும்படியா 
யிருக்க வில்லை . ஆதலால் இவர்கள் செலவுக்குக் கஷ்டப் 
படுவார்கள் . 

நமது தந்தைவிட்ட மானியம் ஒரு கிராமந் 
தானே ? அந்த கிராமத்தோடு இன்னும் சில கிறாமங்களை 

மானியமாக விட்டால் , அவற்றின் வரும்படிகளுஞ் 
சேர்ந்து இவர்கள் சீவனத்திற்குப் போதுமாயிருக்கும் , 
போதாவிட்டால் தர்காவின் காணிக்கை வரும்படிகளையுஞ் 
சேர்த்துச் சரிக்கட்டிக்கொள்ளுவார்கள் . ஆதலால் , நாமும் 
சில கிராமங்களை மானியம் விடவேண்டும் என்று நினைத்துக் 
கொண்டே பார்வையிட்டார் . 

துளசிமகாராஜா இவ்வாறு எண்ணமிட்டு எங்குஞ் 
சுற்றிப்பார்த்து விட்டு , அன்றைத்தினமே தர்காவி லிருந்து 
கொண்டு , தாம் பதினான்கு கிராமங்களை மானியமாக விட் 


நாம் 


மானியம் விட்டது . 


ருருக 


டார் . அந்தப்பதினான்கு கிராமங்களும் இன்னின்னதென்று 
குறித்து , அதன் வரும்படி தர்கா சாகிபுமார்களின் சீவனத் 
திற்கென்றும் , தர்காவின் செலவுக்கென்றும் , செம்புப் 
பட்டயமெழுதி , சாகிபுமார்கள்வசம் ஒப்படைத்தார் . அந் 
தச்செம்புப் பட்டயத்தை அவர்கள் அதிக சந்தோஷத் 
துடன் பெற்றுக்கொண்டு , மகாராஜாவை வாழ்த்தினார்கள் . 

தருமகுணசீலரான துளசிமகாராஜா கிராமங்களை 
மானியமாக விட்டபின் , தர்கா சாகிபுமார்களிடம் விடை 
பெற்றுக்கொண்டு நாகூரிலிருந்து தஞ்சாவூர் போய்ச் 
சேர்ந்து , சுகமாகவும் , சந்தோஷமுமாகவும் வாழ்ந்திருந் 
தார் . அந்நாள் முதல் அத்தருமராஜாவின் கீர்த்தி உலகமெங் 
கும் பிரகாசித்து , குன்றின் மேலிட்ட தீபம்போல் விளங்கு 


கின்றது . 


முந்திப் பிரதாபசிங் மகாராஜா மானியம் விட்ட ஒரு 
கிராமமும் , பிந்தித் துளசிமகாராஜா மானியம் விட்ட பதி 
னான்கு கிராமங்களுஞ் சேர்ந்து , ஆகப் பதினைந்து கிராமங் 
களாயின . அக்கிராமங்கள் அந்நாள் முதல் நாகூர் தர்கா 
சாகிபுமார்களின் ஆதினத்திலிருந்து , அவர்களாலேயே அநு 
பவிக்கப்படுகின்றன . 

அக்கிராமங்களாவன : -- 
1. நெடுங்காட்டங்குடி , 9. திருக்கண்ணன்குடி . 
2. வடகுடி . 

10. புலியூர் . 
. 

. 
3. சோழங்கநல்லூர் . 11. இளங்கடம்பனூர் . 
4. குறும்பேரி . 

12. வெற்றிவாழ்க்கை 
5. ஆளியூர் , 

13. புல்லூர் , 
6. கடம்பர்வாழ்க்கை . 14. தெத்தி . 
7. நாங்குடி . 

15. மேலைநாகூர் . 
8. சறாங்குடி , 

* இந்தச் செம்புப்பட்டயம் மகாராட்டிரபாஷையில் எழுதப் . 
பட்டு சிக்கா எண்ணும் பெயருடன் நாகூர் தர்காவில் இருக்கின்றது . 


ருரு.உ 


கன்ஜுல் கறாமாத்து . 


( ஆளியூர்க் கிராமத்தை இரண்டாகப்பிரித்து ஒன்றுக்குப் 
பாமணி என்று பெயரிடப்பட்டு பதினாறு கிராமங்களாய் இப்போ 
திருக்கின்றன .) 

இக் கிராமங்களின் வருமானத்தையும் , காணிக்கை 
யாய்வரும் பலவித வருமானங்களையும் , ஹலறத்து ஆண்ட 
வரவர்களின் திருவாக்கின்படி அவர்களின் சந்ததிகளான 
சாகிபுமார்கள் அனுபவித்துக் கொண்டு ஒரு குறைவுமின்றி 
அக்காலத்திலும் வாழ்ந்தார்கள் ; இக்காலத்திலும் வாழ்கின் 
றார்கள் ; இனி எக்காலத்திலும் வாழ்வார்கள் . காலத்திற்குக் 
காலம் ஆண்டவரவர்களின் கறாமாத்துகளான அற்புதங்கள் 
அதிகப்பட வளர்கின்றன வாதலால் , : வருமானங்களும் 
வளர்கின்றன . அவ்வருமானங்கள் அவர்களுக்கே யுரிவன 
வன்றி , மற்றவர்களுக்கு உரியனவேயல்ல . 


ஹலறத்து ஆண்டவரவர்களின் மகத்துவத்தையும் 
கறாமாத்துகளையும் அளவிட்டு எழுதிமுடிக்க யாவரும் சக்தி 
பெறமாட்டார்கள் , அவர்களின் சீவிய காலத்தில் நிகழ்ந்த 
வைகளில் பிரதானமானவைகளே சரித்திர காரர்களால் 
எழுதப்பட்டிருந்தன . உபாத்தான பின்னும் குறிப்பான 
சில கறாமாத்துகளே எழுதப்பட்டன . அந்த கறாமாத்துகள் 
எழுதப்படாமல் விடப்பட்டன . 

மானியம் 

விட்ட 
பின் முதற்கொண்டு இந்நாள் பரியந்தம் அளவிறந்த கறா 
மாத்துகள் நிகழ்ந்திருக்கின்றன ... அவை தோரணை தவறா 
மல் எழுதுவாரின்றி , மறைந்து கிடக்கின்றன . இக்காலத் 
திலும் நிமிஷத்திற்கு ஒன்றாகக் கறாமாத்துகள் நடந்து 
கொண்டேயிருக்கின்றன . இஃது - உண்மையென்பதற்கு , 
நாகூர் 

தர்காவுக்கு வருகிற பலஜாதி மனிதர்களைக் 
கொண்டும் , அவர்கள் கொணர்ந்து சமர்ப்பிக்கும் காணிக் 
கைப் பொருட்களைக்கொண்டும் திருஷ்டாந்தப் படுத்தலாம் . 
ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாட்டம் நிறைவேறப் 


மானியம் விட்டது . 


பெற்றே இங்கு வரநேரிடுகின்றது . இனி யுகம் முடியும் 
வரையும் இவ்வாறே நடைபெறும் . 

ஹலறத்து ஆண்டவரவர்கள் ஔலியாக்களுக்கு நாயக 
மானவர்கள் ; குத்புகளில் சிறப்பானவர்கள் . இன்னும் அள 
வற்ற மகத்துவங்களுள்ளவர்கள் . அவர்கள் வந்து தங்கின 
நகரமாகிய நாகூர் இப்படிப்பட்ட தென்பதை ஹலறத்து 
ஆண்டவரவர்களின் மகிமையைக் கொண்ட நன்கறிய 
லாம் . நாகூருக்கு நடுவில் அவர்கள் அடங்கி விளங்கும் தர்கா : 
அதிக மகிமையுள்ளது . பூர்வத்தில் சிறிய சில கட்டிடங் 
களா யிருந்தும் , காலத்திற்குக் காலம் பல கன தவான்களால 
இப்போதுள்ள அளவில் கட்டப்பட்டு , வடக்கே தலை 
மாட்டுவாசல் கிழக்கே கிழக்குவாசல் , தெற்கே கால்மாட்டு 
வாசல் மேற்கே அலங்காரவாசல் என்னும் நான்கு திருவாசல 
களையுடைய அரண்சூழ்ந்ததாய் , பஞ்சகோபுரங்கள் என் 
னும் ஐந்து மனாறாக்களுள்ள தால் , கண்களுக்கு அலங்காமர் 
மான தாய் , எந்நாளும் ஜனசந்தடியில் குறைவற்றதாய் , வரு 
ஷந்தோரும் உலகபிரசித்தமான கந்தூரி என்னும் 
விழாவுடையதாய் , அரசர்முதல் எளியோர் வரையுமுள்ள 
யாருக்கும் அவரவர் நாட்டத்தை நிறைவேற்றுகிற தான 
மாய் அற்புதங்கள் விளைநிலமாய் , வெகு பிரபலமாயிருந்து 
விளங்குகின்றது . 

ஹலறத்து ஆண்டவரவர்களின் மகத்துவமும் , 
அவர்கள் வந்து தங்கின - நாகூரின் மகத்துவமும் அவர்கள் 
அடங்கி விளங்கும் தர்காவின் மகத்துவமும் இப்படிப் 
பட்டவையென்று எளிதில் அறிந்துகொள்வதற்கு இக் 
கிரந்தமே போதுமான தாயிருப்பதால் , இன்னும் அவை 
களைப்பற்றி விரித்துச்சொல்லாமல் இம்மட்டில் இக் 
கிரந்தத்தை முடித்து , இதை நிறைவேற்றின மகத்துவமுள்ள 
அல்லாகுத்த ஆலா வைப்புகழ்ந்து சுக்றுசெய்கின்றேன் . 


களாக . 


5 
குருசா கன்ஜுல் கறாமாத்து . 

அளவிறந்த மகத்துவங்களையுடைய நாயகமான ஹல 
றத்து சையிது அப்துல்காதிறு ஷாகுல்ஹமீது பாத்துஷா 
சாகிபு ஆண்டவரவர்கள் தங்கள் அற்புதச் சரித்திரத்தை 
இவ்வாறு முழுகிரந்தமாகச் செய்வதற்குக் காரணமாயிருந்து 
செய்வித்த ஹலறத்து சையிது ஜஹான் முகம்மதுகௌதுசாகி 
பவர்களுக்கும் செய்தவனாகிய குலாம்காதிறு என்பவனுக்கும் , 
இம்மையிலும் , மறுமையிலும் , பேருதவி செய்வார் 

ஆமீன் 
மானியம்விட்டது முற்றிற்று . 
கன்ஜுல் கறாமாத்து 
முற்றுப்பெற்றது . 

, 


--- 


